உ 


சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தின் 

ஆயிரத்தெட்டாவது 
வெளியீட்டு விழா மலர் 


21-8-1961 இல் நடைபெற்ற 

இலக்கிய மாநாட்டில் 
கல்வி , நிதி அமைச்சர் திரு . சி . சுப்பிரமணியம் 

அவர்களால் வெளியிடப்பெற்றது. 


திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 
திருநெல்வேலி-6 . 

சென்னை .1 . 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தின் 


ஆயிரத்தெட்டாவது வெளியீட்டு விழா மலர் 


21-8-1961 இல் நடைபெற்ற 

இலக்கிய மாநாட்டில் 
கல்வி , நிதி அமைச்சர் திரு . சி . சுப்பிரமணியம் 

அவர்களால் வெளியிடப்பெற்றது . 


திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 
திருநெல்வேலி -6 . 

சென்னை -1 . 


C 


THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 
PUBLISHING SOCIETY , TINNEVELLY , LIMITED . 


Ed 1 Aug 1961 


கழக வெளியீடு கலகல 


Appar Achakam , Madras- 1 . 


பதிப்புரை 


மக்கட் குழுவின் உண்மையான முன்னேற்றத்தைத் தக்கவாறு எடுத்துக் காட்டுவன அம் 
மக்கள் வாழும் நாடும் , அவர்தம் இடையே வழங்கிவரும் மொழியும் , அவர் தம்மால் வழிபடப்பட்டுவரும் 
நெறியும் எனப்படும் மூன்றுமாம் . இம்மூன்றனையும் முறையே தாய் நாடு , தாய்மொழி , தாய்நெறி 
என வழங்குவர் . தாயால் தந்தை யுணரப்பட்டுத் தந்தையால் உலகுணரப்பட்டு ஒருவரோடொருவர் 
அன்பும் , ஆர்வமும் , நண்பும் பூண்டு ஒருங்குகூடி நாடாச் சிறப்புடன் வாழ்வதே நடைமுறை 
யுண்மையாம் . 


நாடு , மொழி , நன்னெறி எனப்படும் மூன்றனுள் நாப்பண தாய்த் திகழ்வது மொழியாகும் . 
( நாப்பண் - நடு ) . நடுவணதெய்த இருதலையும் எளிதாக எய்தும் என்பது அன்று தொட்டு இன்று 
காறும் நேருற நடந்துவரும் சீர்மையாகும் . ஒரு மொழியின் பேராலேயே அம்மொழி வழங்கும் 
நாடும் , மக்களும் , நெறியும் அழைக்கப்படுகின்றன . ஓரறிவு முதலாக ஆறறிவு ஈறாகச் சொல்லப்படும் 
உயிர்த்தொகுதிகளுள் ஏனைத் தொகுதிகள் ஐந்தினும் மேலாய் அவ்வைந்தனோடு பகுத்துணரும் 
உணர்வொன்றுங்கூடி ஆறறிவுயிராக வழங்கப்படுவது மக்கட் டொகுதியேயாகும் . இப் பகுத் 
துணர்வின் நிலைக்களம் மொழியேயாம் . எனவே மக்கட் பிறப்பின் சிறப்பனைத்தும் மொழி 
யொன்றின் கண்ணே நிலைபெற்று விளங்கும் நீர்மை புலனாகும் . தாயினும் சிறந்தது தாய்மொழி 
யென்னும் உண்மை நுனித்தறிவார்க்கு நன்கு புலனாகும் , தாயின் தன்மை ஈன்று புறந்தரலொன்றே 
யாம் . தாய்மொழியின் தன்மை சான்றோனாக்குதலும் , தலைவனாக்கு தலும் , மலைவில் நன்னெறி 
வழியிற் செலுத்தலும் உலைவில் அடியானாக்குதலும் , ஒப்பிலிறைவனடிக் கீழிருத்தலும் ஆகிய பலவாம் . 

இம் முறையில் நாம் வாழும் நாடு தமிழ் நாடு , வழங்கும் மொழி தமிழ்மொழி , வழிபடும் நெறி 
தமிழ்நெறி . 
எனத் தொன்று தொட்டுத் திகழ்ந்து வருகின்றன . வழிபடும் நெறி 

வழிபடும் நெறி தமிழ்நெறி 
யென்பதனைத் திருநெறிய தமிழ் என்னுந் தேவாரத் திருமாமறையா லுணரலாம் . மொழியின் 
வளர்ச்சி மொழிவல்லாராகிய புலவர் பெருமக்களாலும் , அவர் தம் நூற்களைப் பொன்னே போற் 
போற்றிப் போதிக்கும் ஆசிரியப் பெருந்தகையாராலும் , கற்றுக் கலைவளம் பெருக்கும் ஒழுக்கங்குன்றா 
விழுப்பஞ்சேர் மாணவர்களாலும் , புலவர்களைப் போற்றும் பொய்யாப் புகழ்சேர் புரவலர்களாலும் 
அவர்தம் நூல்களை அச்சிற்பதித்து நல்லமுறையாக வெளியிட்டோம்பிப் பரப்பும் வெளியீட்டாளராலும் 
அமைந்துள்ளது . 

பண்டைச் சங்க காலத்துச் சான்றோர் ஏட்டகத்தெழுதி நாட்டகத்து நம் செந்தமிழ்மொழியை 
நலமுறப் பரப்பினர் . அம் முறையில் புலவர் பெருமக்கள் தாய்போன்றும் , புரவலர்கள் தந்தை 
போன்றும் , வெளியீட்டாளர் தனிப்பெருமக்கள் போன்றும் ஒருபுடை யொப்பாகக் கொள்ளுதல் 
சாலும் . இவ்வுண்மை வரும் பாண்டியன் தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் 
பாடிய வஞ்சினமொழிப் பாட்டானுணரலாம் . அக் குறிப்பு வருமாறு : 

நகுதக் கனரே 
ஓங்கிய சிறப்பி னுயர்ந்த கேள்வி 
மாங்குடி மருதன் தலைவ னாக 
உலகமொடு நிலை இய பலர் புகழ் சிறப்பிற் 
புலவர் பாடாது வரைகவென் னிலவரை 
புரப்போர் புன்கண் கூர 
இரப்போர்க் கீயா இன்மையா னுறவே . " 

- புறம் . எஉ . 
இம்முறையான் இஞ்ஞான்று பண்டைத் தமிழ்ச்சங்கம் போன்று நின்று நிலவி இடையறாது 
நன்றுபுரிந்து வருகின்ற மக்கட் கூட்டுறவுப் பொதுக் கழகமொன்றுண் டென்னில் அது சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக் கழக வரையறை ( லிமிட்டெட் ) என்னும் நம் கழகமொன்றுமேயாம் . 


கங . 


iv 


பதிப்புரை 


பண்டைக்காலத்துச் சங்கமென்னும் பெயரைக் கேட்டதும் புலவர் , வேந்தர் , புரவலர் , பெரு 
மக்கள் அனைவர்களும் யாண்டுள்ளாராயினும் , எவ்வினத்தாராயினும் , எந்நெறியினராயினும் , எக் 
கொள்கையினராயினும் மதுரைத் தமிழ்ச்சங்கமென்று எண்ணுவதும் , எழுதுவதும் , இசை 
சப்பதும் , 
நண்ணுவதும் , நலம்பெறுவதும் , நாவாரப் புகழ்ந்து பாராட்டுவதும் செய்து போந்து உரிமை கொண் 
டாடியது போன்று இஞ்ஞான்றும் கழகம் , கழகப் பதிப்பு , கழக வெளியீடு , கழக மாநாடு 
முதலிய பெயரைக் கேட்டதும் நம் கழகமொன்றையே எண்ணி நண்ணுகின்றனர் என்பது யாவர்க் 
கும் நன்கு புலனாம் . 


இச் சீரிய கழகத்தைத் தோற்றுவித்ததன் நோக்கம் , தோற்றுவித்தற்கு முதற்காரணமாயிருந்த 
முதன்மையோர் , தோற்றுவித்தோரின் தூய வுளப்பாங்கு , தோன்றாத்துணையாம் அம்மையப்பரின் 
ஆரருள் , இக் கழகம் செய்து போ தரும் செந்தமிழ்ச் சிவனெறிப் பணிகள் முதலிய பலவற்றின் 
விளக்கங்கள் கழக வரலாற்றின்கண் நன்கு விளக்கப்பட்டுள்ளன . இக்கழகம் 21-9-1920 இல் தொடங் 
கப் பெற்றது : இக்கழகத்தின் இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழா நடத்த வேண்டிய 
சிறந்த நேரத்து இக்கழகத்தைத் துவக்கி இதனையே தம்முயிராக வோம்பி அதனால் இக்கழகத்தினுயி 
ராய்த் திகழ்ந்த தாளாண்மையும் வேளாண்மையுமிக்க முதல்வர் திருவாளர் வ . திருவரங்கனார் 
இறையடி நீழலெய்தினர் . அது காரணமாக அவ்விழாத் தடைப்பட்டது . 

பின் கழகத்தின் முப்பத்தாறாவது ஆண்டு நிறைவு விழாவை மெய்யுணர்வு விழா எனப் 
பெயர் நிறீஇக் கொண்டாடுவதெனத் திட்டமிட்டு அதற்கு வேண்டும் பணிகள் மிக்க ஆர்வமுடன் 
நிகழ்ந்து வந்தன . அறிவாற்றல் மிக்க புலவர் பெருமக்கள் , பேராசிரியர்கள் , கற்றுத்துறை போய 
ஆட்சித்துறைக்கண் பணியாற்றும் முதன்மையாளர்களாகிய பலரின் அரிய கட்டுரைகளும் பெற்றுத் 
தொகுக்கப்பெற்றன . அப்பொழுது ஆசிரியர் மறைமலையடிகளாரின் , விருப்பாவண வழக்கு உயர் 
நீதிமன்றத்தின்கண் நடைபெற்று ஆவணம் உறுதி செய்யப்பட்டது . அதன் தொடர்பாக 
அடிகளார் நூல்களை வெளியிடுவதிலும் மறைமலையடிகளார் நூல்நிலையம் அமைப்பதிலும் ஆட்சிப் 
பொறுப்பாளரின் எண்ணமும் முயற்சியும் சென்றன . அதுகாரணமாக அதுவுந் தடைப்பட்டது . 
ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினு நிற்கும் , எனையாளும் ஈசன் செயல் என்னும் மூதுரைக்கு 
ஏற்பக் கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது வெளியீட்டின் அரும்பெயரால் கழக விழாவை நனிமிகச் 
சிறப்பாக இனிமையுற நடாத்துவதென்னும் நன்னோக்கம் நம்பனருளால் பிறந்தது .. 

பிறக்கவே அதன் விளைவாகக் கழக வரலாறும் விழை தக்க விழுமிய மலர் வெளியீடும் , ஆயிரத் 
தெட்டாவது நூலாகப் பன்னிருதிருமுறைப் பெருந்திரட்டு என்னும் பெருநூலும் வெளிவருகின்றன . 
1008 என்னும் எண்ணின்சிறப்பு திருக்கோவில்களின்கண் செந்தமிழ்த்திருமாமறைப்போற்றித் தொடர் 
மந்திரம் புகன்று பூவேனும் தளிரேனும் பொருந்தத் தூவி வழிபடுவதாகிய அருச்சனை பெரும்பாலும் 
நூற்றெட்டு அல்லது ஆயிரத்தெட்டுச் செய்வது யாண்டும் நடந்துவரும் வழக்கமாக விருக்கிறது . 
அதன் மேல் நூறாயிரம் ( கோடி ) முதலிய அருச்சனைகள் நடப்பது அருமையாகக் காணப்படும் . எட்டு 
என்பது விழுமிய முழுமுதற் சிவபெருமானின் திருவருட் பண்பு எட்டனையும் , நூறு , ஆயிரம் என்னும் 
எண்கள் அவன்றன் அருட் செயல்களையும் திருப்பெயர்களையும் குறிப்பனவாகும் . இவ்வுண்மை . ஒரு 
நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க் காயிரந் , திரு நாமம் பாடி நாம் தெள்ளேணங் கொட்டாமோ எனவும் , 
பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானை எனவும் வரும் திருமாமறைகளானுணர்க . எட்டோடு 
கூடிய நூற்றின் சிறப்புத் திருவள்ளுவ நாயனாரருளிய புறப்பொருளாகிய அறமும் பொருளும் வீடும் 
கூறும் அதிகாரங்கள் நூற்றெட்டென்னும் எண்ணான் அமைந்திருப்பதனாலுணரலாம் . மேலும் திருமா 
மறைக்கண் வரும் போற்றிசைத்துன் எனத் தொடங்கும் திருப்பாட்டின்கண் எண் ஆயிர நூறு 
பெயராய் போற்றி என்னும் மறைமொழித் தொடருக்கு எண் - எட்டு . ஆயிரம் - ஆயிரமும் அவ் 
வெட்டுங் கூடி ஆயிரத்தெட்டு : அவ்வெட்டுங் கூடி நூற்றெட்டு . இரட்டுற மொழிந்து ஆயிர 
நூறு நூறாயிரம் , அவ்வெட்டுங்கூடி நூறாயிரத்தெட்டு என வருதல் கொண்டும் உணரலாம் . 


முன்னமே கழகத்தாரால் பன்னிரு திருமுறைத் திரட்டு என ஒரு நூல் ஓராயிரம் பாடல்களைக் 
கொண்டு வெளிவந்திருக்கிறது . அதனால் இந்நூற்குப் பன்னிரு திருமுறைப் பெருந்திரட்டு எனப் 
பெயர் சூட்டப்பெற்றது . இதன்கண் மூவர் தேவார முழுத் திருப்பதிகங்கள் , திருவாசக முழுத்திருப்பதி 
கங்கள் அறுபத்திரண்டுள்ளன . நூன் முழுவதற்கும் மொத்தத் திருப்பாட்டுக்கள் உஅகூடு . 


பதிப்புரை 


V 


இம்மலரின்கண் பெரும்புலவர் பேராசிரியர் முதலாயினோரால் வரையப்பட்டுள்ள உரைநடை 
யானும் செய்யுளானுமாகிய கட்டுரைகள் 66 ஆகும் . ஒவ்வொரு கட்டுரையின் தலைப்பிலும் அவ்வக் 
கட்டுரையாசிரியரின் வரலாற்றுச் சுருக்கமும் நிழலுருவமும் செவ்வையாகத் தரப்பட்டுள்ளன . 
கழகப் பணிகளைப்பற்றிப் பாராட்டி அறிஞர் பெருமக்கள் அரசியல் தலைவர்கள் முதலியோர் தமிழிலும் 
ஆங்கிலத்திலும் வரைந்தளித்த பாராட்டுரைகளும் இதன்கண் தரப்பட்டுள்ளன . 

இம்மா நாட்டின் சிறந்த வுறுப்பாக நடத்தப்படும் நூற்காட்சியின் கண் கழகத்தாரால் அரும் 
பாடுபட்டுத் தொகுத்த பன்னூற்றுக்கணக்கான முற்காலப் பிற்காலத் தற்காலப் புலவர்களின் நிழலுரு 
வங்கள் , அவ்வவர் தம் வரலாற்றுக் குறிப்புக்கள் , கையெழுத்துப்படிகள் , கைச்சாத்துக்கள் அழகிய முறை 
யில் வைக்கப்பட்டுள்ளன . குறிப்புப்படமாகப் பலபொருட்களின் தன்மை , சொல்விளக்கம் , நாள் , காலம் 
பருவம் , விண்மீன் , கோள் முதலியவற்றின் விளக்கங்கள் , பண்டைத் தூய தனித்தமிழ்ப் பெயர்கள் பிற் 
காலச் சூழ்வால் மாற்றப்பட்டு வழங்கும் வடமொழிப்பெயர்கள் , இலக்கண இலக்கிய நுண்பொருட்கள் , 
பண்டைப் பழஞ்சுவடிகள் , ஒருபொருட் பலபெயர்கள் , வேர்ச்சொல் , கிளைச்சொல் , சொற்குடும்பம் 
முதலிய பலவும் குறிப்புப்படங்கள் ( Charts ) வாயிலாக வெளியிடப்பட்டன . 

விழாவும் , நூற்காட்சியும் சிறப்புற நடைபெறுவதற்கான வழிமுறைகளையும் , கருத்துக்களையும் 
வகுத்தளிப்பதற்காகக் கழக 1008 ஆவது வெளியீட்டு விழாவின் செயற்குழுக் கூட்டம் 2-10-60 இல் 
திருவரங்க நிலையத்திலும் 10 661 இல் மறைமலையடிகள் நூலகத்திலும் நடைபெற்றது . டாக்டர் அ . 
சிதம்பர நாதச் செட்டியார் அவர்கள் தலைமை தாங்கினார் . இவ்விரு கூட்டங்களிலும் கலந்துகொண்டு 
விழாச் சிறப்புற நடத்தற்கு வழிகாட்டிய அறிஞர் பெருமக்களுக்கும் கழகத்தின் நன்றி உரியதாகும் . 

செந்தமிழ்ப் பொதுமறை தந்த திருவள்ளுவ நாயனார் , திருநெறி வாழும் செம்மையினை 
யருளிய சமயாசாரியார் நால்வர் , பொருளுண்மை நாட்டிய சந்தானாசாரியார் நால்வர் , அம்மையப்பர் , 
அம்மை அம்பலவாணர் முதலியவர்களின் மூவண்ணத் தெய்வத் திருவுருவப் படங்கள் இம் மலரின் 
கண் சேர்க்கப்பட்டுள்ளன . கழகத்தாரால் நடத்தப்பட்ட பல மாநாட்டுத் தலைவர்கள் , சொற்பெருக் 
காற்றிய புலவர் பெருமக்கள் , கழக வாயிலாக வெளிவந்துள்ள நூல்களின் ஆசிரியர்களின் உருவப் 
படங்களும் , கழக நூற்கட்டடங்கட்குக் கிடைக்கப் பெற்ற பரிசுப் பொருள்கள் , சான்றிதழ்களின் படங் 
களும் , எலிசபெத் அரசியார்க்கு வழங்கிய போப் திருக்குறள் பரிசுப் படமும் , பிறவும் சேர்க்கப் 
பெற்றிருக்கின்றன , 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தார் . 


நன்றியுரை 


ஆக்கிய 


இம்மாநாடு இறையருளால் இத்துணைச் சிறப்பாக 
நடைபெறுதற்குக் காரணமாயுள்ள விழாக் குழுவினர் , 
மலர்க் குழுவினர் , பொருட்காட்சிக் குழுவினர் , கட்டுரை 
யாசிரியர்கள் , நூற்காட்சிக்குப் பயன்படத்தக்க குறிப்புப் 
படச் சொற்கள் வரைந்துள்ள நுண்மாண் புலவர்கள் , 
அவற்றை எழுத்தோவியமாக 

வல்லார் 
திருவாளர்கள் அரசு , முத்து , சம்பந்தம் . சண்முகம் , 
ஆனந்தம் முதலியோர்கள் , ஆங்காங்கிருந்து புலவர் 
பெருமக்களின் நிழலுருவம் , வரலாற்றுக் குறிப்புக்கள் , 
கைச்சாத்துக்கள் முதலியன தந்து தவிய பெருந்தகை 
யாளர்கள் , டாக்டர் உ . வே . சாமிநாத ஐயரவர்களின் 
பேரர் திரு . க . சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் , சுன்னாகம் 
அ . குமாரசாமிப் புலவர் திருமகனார் திரு . கு . முத்துக் 
குமாரசாமி பிள்ளை அவர்கள் , விழைந்து விளம்பரங்கள் 
தந்த அன்பர்கள் , கழக வரலாற்றினை எழுதியுதவிய திரு . 
வித்துவான் , திருக்குறள் மணி அ . க . நவ நீதகிருட்டிணன் 
அவர்கள் , பட அச்சாளர் எம் . சி . அப்பாசாமி செட்டி 
கம்பெனியார் , ஐடியல் பிரிண்டர்ஸ் உரிமையாளர்கள் , 
அரசுச் செய்தித்துறை நெறியாளர் , பாராட்டுரைகள் 
வழங்கிய பன்னரும் பெருமக்கள் , பரிசுக்குரிய திருவுருக் 
களைச் செம்மையாக அமைத்துத் தந்த திரு . எஸ் . ஆர் . 
சுந்தரம் முதலியோர் ஆகிய அனைவர்கட்கும் கழகத்தாரின் 
அன்புகலந்த நன்றி என்றென்றும் உரித்தாகுக . 


. 


MA 


( OH 


Po 


AA 


R 


P 


DE 


Coad 


மாபணக்கவாக்கர் 


சிவன் 


பொருளடக்கம் 


பக்கம் 
1 ஐந்து திருக்கோயில்கள் 

1 
மறைந்த பேராசிரியர் டாக்டர் ரா . பி . சேதுப் பிள்ளை 
2 குறித்த இன்பம் 

4 
பேராசிரியர் முத்து . இராசாக்கண்ணனார் , எம் . ஏ . 
3 சோழர் காலத்து ஆடலும் பாடலும் 

8 
பேராசிரியர் டாக்டர் மா . இராசமாணிக்கனார் 
4 திருமாமறையும் , திருமாமுறையும் 

12 
கழகப்புலவர் , சித்தாந்த பண்டிதர் ப . இராம நாத பிள்ளை 
5 சுந்தரரும் ஒன்பான் சுவைகளும் 

16 
பேராசிரியர் பூ . ஆலாலசுந்தரஞ் செட்டியார் , எம் . ஏ . 
6 ஒலித்துணை உகரம் 

23 
டாக்டர் மு . வரதராசனார் , எம் . ஏ . , பி . எச் . டி . 
7 சுந்தரரும் கல்வெட்டுக்களும் 

29 
வித்துவான் கே . எம் . வேங்கடராமையா , எம் . ஏ . , பி.ஓ.எல் . 
8 நாடகமும் பேசும்படமும் 

34 
பம்மல் ப . சம்பந்த முதலியார் 
9 மொழிக்கலை 

37 
டாக்டர் அ . சிதம்பர நாதச் செட்டியார் எம்.ஏ. , எம் . எல்.சி. 
10 தொல்காப்பியத்தில் ஒரு சூத்திரம் 

43 
வித்துவான் மு . அருணாசலம் பிள்ளை 
11 செந்தமிழன்னையின் திருவடிக்கொரு காணிக்கை 

48 
பெருமழைப் புலவர் , பொ . வே . சோமசுந்தரனார் 
12 ஆய்தம் 

53 
ஞா . தேவநேயன் , எம் . ஏ . 
13 அமைதியும் இன்பமும் 

59 
கா . கோவிந்தராசனார் , எம் . ஏ . 
14 புத்துயிர் ததும்பும் தமிழ் நாடும் புத்தகாலயங்களின் ஊழியமும் 62 

பத்மஸ்ரீ டாக்டர் எஸ் . ஆர் . ரங்கநாதன் 
15 பொருளாதாரத் திட்டம் அல்லது முன்னேற்றப் பாதை 67 

ஓ . இரா . கிருட்டிணசாமி , எம் . ஏ . , எம்.காம் . 
16 மாணிக்க வாசகர் காலம் 

71 
மறைந்த ஆராய்ச்சிப் பேரறிஞர் தி . வை . சதாசிவபண்டாரத்தார் 
17 

76 
ஆசீவகரும் சம்பந்தரும் 
பேராசிரியர் தெ . பொ . மீனாட்சி சுந்தரனார் , எம் . ஏ . , பி.எல் ., 
எம் . ஒ.எல் . 

79 
18 இந்திய இசை 

இசைமணி கா . சங்கரனார் 


viii 


பொருளடக்கம் 


பக்கம் 
19 தமிழ் இலக்கணச் சிறப்பு 

84 
கழகப் புலவர் , பண்டித வித்துவான் திரு . தி . சங்குப்புலவர் 
20 கோசிக மாணி 

92 
வித்துவான் திரு . ஆ . சிவலிங்கனார் 
21 நற்றிணையும் , நல்லறமும் 

96 
வித்துவான் சொ , சிங்காரவேலனார் , பி.ஏ. 
22 சைவ வைணவ பௌத்த சமண சிற்பங்கள் 

101 
திரு . மயிலை சீனி வேங்கடசாமி 
23 வள்ளுவர் செய்த புரட்சி 

106 
பேராசிரியர் திரு . கோ , சுப்பிரமணிய பிள்ளை , எம் . ஏ . , பி.எல் . 
24 உரை நடை வளர்ச்சி 

112 
கருப்பக்கிளர் திரு . சு . அ . இராமசாமிப் புலவர் 
25 சித்த மருத்துவம் 

117 
பேராசிரியர் திரு . ந . சேதுரகு நாதன் 
26 வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதன் 

120 
பேராசிரியர் திரு . அ . மு . பரமசிவானந்தம் , எம்.ஏ. , எம் . லிட் , 
27 நாடகக்கலை 

127 
திருவாட்டி மேரி மாசிலாமணி அம்மையார் 
28 ஆடற்கலை 

131 
திரு . க . வெள்ளைவாரணன் 
29 ஒற்றுமைப்படுதல் 

136 
டாக்டர் வி . ஐ . சுப்பிரமணியம் 
30 விண்டவர் கண்டிலர் 

139 
பேராசிரியர் திரு . ஆர் . கே . விஸ்வ நா தன் 
31 தேவார காலத்தில் தமிழ் நாட்டின் நிலை 

143 
தணிகைமணி திரு . வ . சு . செங்கல்வராய பிள்ளை 
32 சிவநெறியும் தமிழும் 

147 
டாக்டர் தி . இரா . அண்ணாமலைப் பிள்ளை , எம் . எல் . எஸ் . எஸ் . ஏ , 
33 உலகின் முதல்மொழி நூலாராய்ச்சி தொல்காப்பியம் 151 

பன்மொழிப் புலவர் திரு . கா . அப்பாத்துரை , எம் . ஏ . , எல் . டி . 
34 அறத்தாறு எது ? 

157 
இராவ் சாகெப் திரு . கு . கோ தண்டபாணி பிள்ளை 
35 இந்துமத அறநிலைய ஆட்சிமுறை வரலாறு 

165 
திரு . அ . உத்தண்டராம பிள்ளை , ஐ . ஏ . எஸ் . 
36 அரசியல் - சில கருத்துக்கள் 

169 
திரு . சுப . இராமநாதன் , எம் . ஏ . 
37 அணுவின் அற்புத ஆற்றல் 

172 
திரு . ந . சுப்புரெட்டியார் எம் . ஏ . , எல் . டி . 
38 அனைத்திற்கும் அடிப்படை ஒன்றேதான் 

179 
டாக்டர் மொ . அ . துரை அரங்கசாமி , எம் . ஏ . , பிஎச்.டி . 


பொருளடக்கம் 


ix 


பக்கம் 
39 சொல்லியல் 

185 
திரு . ம . இராசமாணிக்கம் எம் . ஏ . 
40 திருவாமாத்தூர் யானை 

188 
திரு . ஒளவை சு . துரைசாமிப் பிள்ளை 
41 திருவாசகத்தில் இருசுவை 

191 
வித்துவான் திரு . வீ . குமாரசாமி ஐயர் 
42 தாங்கருங் காவலன் 

197 
திரு . கு . பரமசிவன் , எம் . ஏ . 
43 தொல்காப்பியமும் நன்னூலும் 

199 
பண்டித வித்துவான் திரு . கு . சுந்தரமூர்த்தி 
44 தாய்மொழிக் கல்வியில் இலக்கிய நோக்கம் 

203 
பேராசிரியர் திரு . சரவண ஆறு முக முதலியார் 
45 கொண்டாட்டமும் விழாவும் கூறுவன 

209 
திரு . க . பெருமாள் , எம் . ஏ . 
46 சீவக சிந்தாமணிக்கு நச்சினார்க்கினியருரை 

217 
திரு . புலவர் அரசு 
47 தேவாரமும் ஓர் இலக்கியமே 

221 
பேராசிரியர் திரு . மயிலை சிவமுத்து 
48 திருக்கோயில்கள் 

225 
வரலாற்றுச் செல்வர் திரு . பஞ்சநதம் பிள்ளை 
49 சேக்கிழார் செய்யுள் திறன் 

228 
கவியரசு , வித்துவான் திரு . கு நடேச கவுண்டர் 
50 அவனன்றி ஓர் அணுவும் அசையாது 

236 
திரு . என் . கே . வேலன் , பி . ஏ . 
51 சொல்வன்மை 

238 
திருவாட்டி ஆர் . இராஜாமணி அம்மையார் , எம்.ஏ 
52 கொடிகள் கூறும் விந்தைச் செய்திகள் 

240 
திரு . வல்லை - பால சுப்பிரமணியம் 
53 தமிழ் கூறும் நல்லுலகம் 

242 
பேராசிரியர் திரு . தனிநாயக அடிகள் 

247 
54 தமிழரின் கட்டடக்கலை 
திரு . வை மு . நரசிம்மன் , பி . இ . 

252 
55 மெய்யுணர்வு ஆராய்ச்சியும் மொழிவளமும் 

திரு . டாக்டர் வி . ஏ . தேவசேனாபதி , எம்.ஏ. , பி.எச்.டி , 
56 கங்கைகொண்ட சோழபுரத்தின் தொன்மையும் பெருமையும் 255 

திரு வை 
வை . சுந்தரேசவாண்டையார் 

259 
57 எந்தச் சிலம்பு 
திரு டாக்டர் வ . சுப . மாணிக்கம் , எம் . ஏ . 

267 
58 தமிழும் , ஆரியமும் 

பேராசிரியர் திரு . சி . இலக்குவனார் , எம் . ஏ . 


X 


பொருளடக்கம் 


பக்கம் 


271 


278 


281 


285 


288 


59 தமிழரும் , தமிழ் நாகரிகமும் 

பேராசிரியர் , திரு . கா . பொ . இரத்தினம் 
60 தமிழ்த் தெய்வம் 

புலவர் திரு . வடிவேல் முதலியார் 
61 மொழி வளர்ச்சி முறை 

திரு . கீ . இராமலிங்கனார் , எம் . ஏ . 
62 விதியும் , மதியும் 

திருவருட்டிரு சோமசுந்தர பரமாசாரிய சுவாமிகள் , மதுரை 

யாதீனம் 
63 அவையத்தார் இயல்பு 

திரு . லெ . ப . கரு . இராமநாதன் செட்டியார் 
64 வள்ளுவர் காட்டும் பொருளாதாரம் 

டாக்டர் திரு . பா . நடராசன் 
65 என்னை யாண்டருள்வாய் எந்தையே 

இசையரசு திரு . எம் . எம் . தண்டபாணி தேசிகர் 
66 இரண்டு கவிதைகள் 

திரு . இர . பாலகிருட்டிண முதலியார் 
67 அருட் பாடல்கள் 

அருட்கவி திரு . சேதுராமன் 
68 கவிஞர் ஆற்றல் 

திரு . சு . நடேச பிள்ளை , பி . ஏ . , பி.எல். 


294 


299 


301 


304 


308 


ACKNOWLEDGEMENT 
Our thanks are due to the following personages who have congratulated 
the society by their messages on this auspicious occasion of the release of our 

1008th PUBLICATION 


Governors 
H. E. Shri Bishnuram Medhi , Governor of Madras . 
H. E. Shri Sri Prakasa , Governor of Maharashtra . 
H. E. Shri V. V. Giri , Governor of Kerala . 
H. E. Shri N. V. Gadgil , Governor of Panjab . 


1 
1 
2 
3 


Ministers 


Sri B. Gopal Reddi , New Delhi . 
Sri P. Subbarayan , New Delhi. 
Sri S. V. Ramaswamy , New Delhi. 
Sri K. Kamaraj, Madras . 
Sri M. Bhaktavatsalam , Madras 
Sri C. Subramaniam , Madras 
Sri Jivaraj N. Mehta , Gujarat 
Smt Lourdammal Simon , Madras . 
Sri P. P. Ummer Koya , Kerala 
Sri K. N. Katju , Madhya Pradesh 
Sri B. D. Jatti 


4 
2 
10 
5 
9 
9 
13 
7 
7 
8 
40 


Judges 
Justice Dr. P. V. Rajamannar, Madras 
Justice Mr. S. Ramachandra Iyer, Madras 
Justice Mr. N. Somasundaram , Madras 
Justice Mr. S. Ganapatia Pillai , Madras 
Sri A. S. P. Ayyar ( Rtd .) 


5 
5 
13 
17 


Ex - Vice - Chancellors 


Prof. M. Ruthnaswamy, Annamalai University 
Sri S. G. Manavala Ramanujam , Annamalai University 


6 
19 


Vice - Chancellors 


Dr. Sir A. L. Mudaliar , Madras . 
Sri T. M. Narayanaswami Pillai, ( Rtd . ) Annamalai University 
Sri V. Subrahmanyam , Annamalai University 
Dr. J. M. Mehta , Baroda 
Dr. Triguna Sen , Jadavpur 
Sri A. C. Joshi, Panjab 
Sri S. Govindarajulu , Sri Venkateswara University 
Dr. Smt . Premlila V. Thackersey , D. Litt . 

Shreemati Nathibai Damodar Thackersey , Women s University 
Sri D. C. Pavata , Karnatak 
Dr. P. Parija , Utkal 


11 
25 
12 
14 
14 
17 
19 


13 
3 
3 


xii 


ACKNOWLEDGEMENT 


Statesmen 


Dr. C. P. Ramaswamy Iyer 
Sri J. Sivashanmugam Pillai 
Sri Sunitikumar Chatterji 


25 
17 
18 


10 
12 
14 


15 


Professors & Scholars 
Dr. S. R. Ranganathan 
Dr. Kamil Zvelebil 
Xavier S. Thaninayagam 
Dr. A. C. Chettiar 
Dr. R. P. Sethu Pillai 
Prof. M. S. H. Thompson 
Sri V. I. Subramoniam 
Sri P. Sambanda Mudaliar 
Dr. M. Varadarajan 
Prof. A. Srinivasa Raghavan 
Prof. A. M. Paramasivanandam 
Prof. T. P. Meenakshisundaram 
Dr. K. K. Pillay 
Dr. V. SP . Manickam 
Sri T.N.Sreekantaiya 


15 
18 
20 
22 
22 
24 
24 
26 
27 
28 
36 


Other Prominent Personages 
Sri A. M. M. Murugappa Chettiar 
Dr. Ratnavelu Subramaniam 
Sri T. M. Krishnaswami Aiyar 
Sri R. V. Krishna Ayyar ; Sri T. Purushotham 
Sri A. Uttandaraman , I.A.S. , 
Sri V. N. Subbarayan 
Sri T. P. Santanakrishnan Naidu 
Sri Mahtab 
Sri V. Sundaramurthy Mudaliar 
Sri B. S. Kesavan 
Sri M. R. Perumal Mudaliar 
Mr. B. L. Bervick 
Rao Saheb K. Kothandapani Pillai 
வித்துவான் எப் . எக்ஸ் . சி . நடராஜா 
ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் 
திரு . கி . வா . ஜகந்நாதன் 
டாக்டர் பா . நடராசன் 
திரு . வி . முனுசாமி ; திரு . ஓ.வி. அளகேசன் ; திரு . டி . சதாசிவம் 
திரு . கி . ஆ . பெ . விசுவநாதம் ; திரு . தி . சு . அவினாசிலிங்கம் 
ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர ஞானசம்பந்த தேசிக பரமாசாரிய சுவாமிகள் 
திரு . எம் . எஸ் . சாரங்கபாணி முதலியார் ; திரு . சோமலெ 
திரு . லெ - ப . கரு . இராமநாதன் செட்டியார் ; திரு . கா . அப்பாத்துரை 
திரு . சபாபதிச்சுவாமி ; திரு . ந . சுப்புரெட்டியார் 


16 
16 
20 
21 
23 
26 
27 
3 
6 
8 
8 
37 
38 

7 
29 
29 
30 
31 
32 
33 


34 


35 
36 


உள்நாட்டு அமைச்சர் 
எம் . பக்தவத்சலம் 


கல்வி அமைச்சர் 
சி . சுப்பிரமணியம் 


கவர்னர் 


விட்ணுராம் மேதி 


நலத்துறை அமைச்சர் 
எம் . ஏ . மாணிக்கவேலு 


உயர் நீதிமன்ற நீதிபதி 
சு . கணபதியா பிள்ளை 


தவத்திரு 
குன்றக்குடி அடிகளார் 


பத்மஸ்ரீ 
நெ.து. சுந்தரவடிவேலு 


வ . சுப்பிரமணியம் 

துணைவேந்தர் , 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் 


டாக்டர் 


பன்மொழிப்புலவர் 
தெ . பொ . மீனாட்சிசுந்தரனார் 


மு . வரதராசனார் 


INDEX TO ADVERTISERS 


PAGE 


310 


327 


321 


322 


317 


330 


343 


A Well Wisher ( CNC ) 
Appaswamy Chetty & Co. M. C. Madras - 1 . 
Carborundam Universal Ltd. Madras - 1 . 
Ganesham & Sons , Madras - 3 . 
Indo - European Machinery Company Private Ltd , Madras -2 . 
Jai Dayal Kapur & Sons Private Ltd , Madras - 1 . 
Jayam & Company , Madras - 1 . 
Krishnamachari M. , Madras - 1 
Palaniappa Brothers , Madras - 5 . 
Premier Suppliers Private Limited , Madras - 1 . 
Sanjeevi Chetty & Co. Madras - 1 . 
Southern Industrial Corporation Limited , Madras - 1 . 
Union Company ( Motors ) Private Ltd , Madras - 2 . 
United India Fire & General Insurance Co. Ltd , Madras- 1. 
Voora Audiseshu Chetty , Madras - 1 . 


342 


332 
313 


334 


342 
333 


324 


334 


328 


316 


விளம்பரதாரர்களின் அகரவரிசை 

பக்கம் 
அமுத நிலையம் பிரைவேட் லிமிடெட் , சென்னை -18 . 
இந்தியன் ஓவர்ஸீஸ் பாங்கு லிட் , சென்னை -1 . 

311 
இந்தியன் மியூசுவல் ஜெனரல் இன்ஷ்யூரன்ஸ் சொசைடி லிட் , சென்னை - 2 . 
இன்ப நிலையம் , சென்னை -4 . 

341 
கவிஞர் பதிப்பகம் , கோயமுத்தூர் 

335 
கோபாலகிருட்டிணமாச்சாரியார் கம்பெனி வை . மு . , சென்னை -5 . 

319 
கோவாபரேடிவ் பயர் அண்டு ஜெனரல் இன்சூரன்ஸ் சொசைட்டி லிட் . , சென்னை -1309 
செல்வி பதிப்பகம் , காரைக்குடி 

326 
சென்னை ராஜ்ய கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் லிமிடெட் , சென்னை -8 . 312 
சைவசித்தாந்தப் புத்தக நிலையம் , மதுரை - 1 

337 

319 
தமிழ்ப் புத்தகாலயம் , சென்னை -14 . 

344 
தமிழ் நாடு அரசின் செய்தித்துறை நெறியாளர் , சென்னை . 

310 
தாஸன் ஸ்டுடியோ , ஆர் . சென்னை -3 . 

315 
தியாகராச விலாசம் , சென்னை - 5 . 
திருநெல்வேலி மாவட்டக் கூட்டுறவு விநியோகக் கொள்முதல் விற்பனைச் சங்கம் 

320 
லிமிடெட் , தூத்துக்குடி 

341 
துரைசாமி முதலியார் & கம்பெனி , M. சென்னை -1 . 

326 
நடராஜன் & சன் , C.R. கோயமுத்தூர் 

331 
நார்ட்டன் அண்டு கம்பெனி , மதறாஸ் -7 . 


rio 


INDEX TO ADVERTISERS 


நியூடன் டைப் பவுண்டரி , சென்னை -5 

335 
நெல்சன் & கம்பெனி , சென்னை -7 . 

314 
பயனீர் பயர் & ஜெனரல் இன்ஷ்யூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் , கோயமுத்தூர் . 311 
பாரதி பதிப்பகம் , சென்னை -17 . 

338 
பாரி அச்சகம் , சென்னை -1 . 

343 
பாரி நிலையம் , சென்னை -1 . 

339 
புக்ஸ் ( இந்தியா ) பிரைவேட் லிமிடெட் , சென்னை -1 . 

336 
மதராஸ் பென்ஸில் பாக்டரி , மதராஸ் -21 . 

329 
மதராஸ் டைப் பவுண்டரி , மதராஸ் -1 . 

325 
முத்தையா அச்சகம் , சென்னை -5 . 

343 
முனுசாமி முதலியார் & சன் , P. சென்னை -1 . 

340 
மெர்க்குரி புக் கம்பெனி, கோயமுத்தூர் 

318 
மேயர் அண்டு கோ ., மதராஸ் -3 . 

324 
ராஜு செட்டியார் & பிரதர் P. A. , கோயமுத்தூர்-1 . 

318 
ஸ்டார் பிரசுரம் , சென்னை -5 . 

323 


கழகத்தின் 
1008 வது வெளியீட்டு விழாமலர் 


தெய்வப்புலவர் 


திருவள்ளுவ நாயனார் 


wana 


PRIME MINISTER S SECRETARIAT , INDIA 


P. N. SAHI 


NEW DELH1-2, 
17th August 1961 . 
26th Sravana 1883 

( Saka ) 


Private Secretary to the 

Prime Minister 


Dear Sir , 


Please refer to your letter dated August 10 , 1961. The Prime 
Minister sends his good wishes to the South India Saiva Siddhanta Works 
Publishing Society on the occasion of the release of its 1008th 
publication . 


Yours faithfully , 

( Sd . ) P. N. Sahi 
Private Secretary to the Prime Minister . 


Dr. S. RADHAKRISHNAN 


NEW DELHI 


Vice President 


May 25 , 1961 


INDIA 


Dear Shri Subbiah Pillai , 


Thank you for your letter of 22nd May . 


You have been doing very good work and I am 
delighted to know that you will soon release your 
1008th Publication . 


Yours sincerely , 


S. Radhakrishnan . 


MADRAS GOVERNOR S CAMP 

( Gauhati ) 


His Excellency 
Shri BISNURAM MEDHI 

Governor of Madras 


April 19 , 1961 


I am happy to know that the South India Saiva Siddhanta Works Publi 
shing Society , Tinnevelly , Ltd. , will be releasing its 1008th publica 
tion PANNIRUTHIRUMURAI PERUNTHIRATTU at a function this month . I am 
told that the Society has already brought out over 1000 publications 
both in English and Tamil . I understand that the Society has been 
holding periodical literary and religious conferences and it runs in 
Tirunelveli Town a free Public Library containing about ten thousand 
volumes in different branches of learning . In 1958 , I had the pleasure 
of participating in Madras in the function organised by the Society when 
the Maraimalai Adigal Library was declared open . 

I send my best wishes for the success of the South India Saiva 
Siddhanta Works Publishing Society . 


His Excellency 
Shri SRIPRAKASA 
Governor of Maharashtra . 


RAJ BHAVAN , 
MAHARASHTRA 
GOVERNOR S CAMP , 

July 25 , 1961 


It gives me great pleasure to know that the South India Saiva 
Siddhanta Works Publishing Society of Tirunelveli has rendered invalu 
able service to the cause of Tamil literature since its inception in 
1920. The people of Tamil Nad and all lovers of the ancient language 
of Tamil , have reason to be grateful to the Society for the same . 

It is a matter for great admiration that the Society has to its 
credit more than a thousand precious publications , which are deservedly 
popular amoung the scholars and laymen alike . I am glad that the release 
of its 1008th book is to be celebrated in a fitting manner . I congratulate 
the Society on the same , and wish it continued success in its noble 
endeavours . 


S. 


1 


H. E. Shri . V. V. GIRI 

Governor of Kerala . 


RAJ BHAVAN , 
TRIVANDRUM 
July 21 , 1961 . 


I am happy to know that the South India Saiva Siddhanta Works 
Publishing Society , Tinnevelly , Ltd. , is publishing its 1008th publi 
cation . I am also glad that you are planning an Exhibition of rare 
books , historical maps , literary charts , photos , letters and autographs 
of the Tamil Scholars . I wish your Society every success . 


NEW DELHI, 


Dr. P. SUBBARAYAN , 

Minister of 
Transport & Communications 

INDIA 


22nd October , 1960 . 


The South India Saiva Siddhanta Works Publishing Society , Madras , 
has for long the reputation of having been responsible for bringing out 
very many useful publications in Tamil , mostly religious and moral in 
character . Some of these works are veritable treasures . It is indeed a 
matter for real pride that the Society has so far published more than a 
thousand works . It is only fitting that the release of the 1008th 
publication should be celebrated on a grand scale by the Society . I wish 
these celebrations all success . 


2 


His Excellency Shri N. V. GADGIL 

Governor of Punjab . 


RAJ BHAVAN , 

CHANDIGARH . 
9th August ; 1961. 


I am glad to know that 1008th publication of Panniru Tirumurai 
Perunthirattu is to take place soon . The good work done by the Society 
has received a due recognition at the hands of the public . The present 
volume , I have no doubt will add to its reputation considerably : It is 
necessary for people in India to know something about every religious 
cult and faith . Ignorance is definitely undesirable and knowledge of 
such thing is always welcome : 


I send my good wishes on this oceasión : 


H. MAHTAB 
Ex . Chief Minister , Orissa . 


EKAMRA NIVAS 
BHUBANESWAR - 2 . 
9th August, 1961. 


To have published more tham one thousand books is , I think , a mar 
vellous achievement on the part of any publishing Society . The South 
India Saiva Siddhanta Works Publishing Society is now going to publish 
their 1008th publication which is a collection of selected hymns of 
Saiva Saints . Like other previous publications this publication too is 
an important one . 


I wish the South India Saiva Siddhanta Works Publishing Society 
more and more success . 


D. C. PAVATA 
Vice - Chancellor , 
Karnatak University 


DHARWAR , 
August 9 , 1961 . 


I understand that you are celebrating the 1008th publication - 
Panniru Tirumurai Perunthirattu shortly . 

The Society has been doing wonderful work and I congratulate it on 
its producing so many interesting volumes . I send you all my best wishes 
for the success and prosperity of the society . 


Dr. P. PARIJA 

CUTTACK 
Vice - Chancelior , 
Utkal University 

August 9 , 1961. 
It is a matter of pride that you are celebrating the 1008th publi 
cation of Panniru Tirumurai Perunthirattu . You have done a great 
service to the religion and literature of India . 

I wish all success to your laudable efforts . 


3 


B. GOPALA REDDi 
Minister for Works , 
Housing & Supply , 

INDIA 


NEW DELHI 
August 7 , 1961 . 


The South India Saiva Siddhanta Works Publishing Society is doing 
remarkable service in bringing out all the ancient books and trying 
to spread the message of Saiva Siddhanta . With the publication of 
6. Panniru Thirumurai Perunthirattu , you have published 1,008 
publications and it is indeed a very great achievement for any publi 
shing Society . I send you my best wishes and wish the Society great 
success in future . 


MADRAS 


Dr. P. V. RAJAMANNAR 

Chief Justice , 
High Court of Madras 


16-4-1961 


I was extremely gratified to learn of the good and meritorious work 
being done by the South India Saiva Siddhanta Works Publishing Society 
ever since its inception in 1920. The objectives of your society , 
namely , the propagation and promotion of the saivite religion and the 
advancement of Tamil language and literature are highly commendable , 
particularly because there are very few societies devoted to these 
causes . I greatly appreciate the efficient way in which you have been 
conducting the affairs of the society with zeal and devotion . I always 
lamented the lack of such publishing concerns and your society is one of 
the rare exceptions . Highest praise is due to your society for having 
brought out over a thousand books on various topics concerning litera 
ture , religion and history . I have perused the list of your publications 
and I marvel at the variety of the subjects and the catholicity of 
selection . I send my greetings and best wishes to you on the occasion 
of the release of your 1008th publication . May your society grow from 
strength to strength and serve the cause of Indian Culture . 


4 


FORT ST . GEORGE 

MADRAS 


கு . காமராஜ் 

K. KAMARAJ , 
Chief Minister of Madras 


27-12-1960 


திருநெல்வேலித் தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தினர் 
தமிழுக்கும் , சைவ சமயத்திற்கும் ஆற்றிவரும் தொண்டை அனைவரும் அறிவர் . 
கடந்த நாற்பதாண்டுக் காலமாக அவர்கள் சங்க இலக்கியங்களையும் , தமிழ்ப் பேரா 

யர்களின் சிறந்த நூல்களையும் , அருமையான ஆங்கிலப் புத்தகங்களின் மொழி 
பெயர்ப்புகளையும் வெளியிட்டு நல்ல சேவை செய்துவருகிறார்கள் . அவர்களது இந்த 
முயற்சிக்குத் தமிழ்ப் பெருமக்களின் நல்லாதரவு இருப்பது , அவர்கள் ஆயிரம் நூல் 
களுக்குமேல் வெளியிட்டிருப்பதிலிருந்து தெளிவாக விளங்குகிறது . நூல்களின் விலை 
இன்னும் குறைவாக இருந்தால் இந்த ஆதரவு இனியும் நீடித்துப் பெருகிவரும் 
என்று நம்புகிறேன் . நூற்பதிப்புக் கழகத்தினர் வெளியிடும் ஆயிரத்தெட்டாவது நூல் 
சிறந்த முறையில் வெளிவரவும் , அதனை யொட்டிக் கொண்டுவரப்படும் சிறப்பு மலர் 
புலவர் பெருமக்களின் கருத்துக்கள் நிறைந்த கருவூலமாகத் திகழவும் என் நல் 
வாழ்த்துக்கள் . 


S. RAMACHANDRA IYER 

MADRAS , 
Chief Justice of Madras , 

10th August , 1961 . 
I have great pleasure in sending my felicitations and good wishes 
on the occasion of the release of your 1008th publication . While so 
doing I cannot but refer to my admiration of your Society s excellent 
record of work . It is indeed 

It is indeed a great achievement to have been able 
to publish more than one thousand books . But the Society s activities , 
I find , are not confined merely to the publication of books . It runs 
charitable institutions and conducts periodical conferences for 
spreading religious matters . There are also other activities of a 
literary nature . All that would undoubtedly. require great talent , 
devotion and purposeful zeal which I find present in a large measure 
in those responsible for the conduct of the affairs of the Society . 
There is greater need now than at any other time before for the 
spread of knowledge of religion and of Tamil literature . The gap that 
now exists between spoken and literary Tamil should be bridged : the 
classics and the religious works in Tamil should be made available to 
the public in a form in which all can understand and at prices within 
their reach . I have no doubt that in the years to come the Society 
will achieve all that it has set for itself . 


5 


MADRAS - 5 . 


SIR A. L. MUDALIAR 
M : D. , LL.D . , D.Sc. , D.C.L. , ( Oxon ) , 

F.R.C.O.G. , F.A.C.S. , 

Vice - Chancellor , 
University of Madras 


7th August , 1961. 


The South India Saiva Siddhanta Works Publishing Society , Tinne 
velly , Ltd. has played a notable role in bringing out many publications 
in various fields of literature , history , religion , etc. A large number 
of classical works have been taken on hand and published . I understand 
that the occasion of the release of the 1008th publication will be observed 
in the third week of this month . It is indeed a matter of great credit 
that the Society has , in spite of all its handicaps , been able to produce 
such a large number of very valuable books and made them available to the 
reading public . I wish the function every success and I hope and trust 
that the Society will continue its useful activities for many more years 
to come . 


V. SUNDARAMURTHY MUDALIAR , M.A., B.L. , 

Commissioner of Income - tax & 
Director of Inspection ( Retd . ) 
Prof. of I. T. Law & Member of 
the Senate Madras University . 


65 , SYLVAN LODGE COLONY, 
KILPAUK , MADRAS - 10 . 
11th August , 1961. 


I heartily congratulate the South India Saiva Siddhanta Works 
Publishing Society on the occasion of its 1008th publication - an achieve 
ment on which any Publishing Society can be rightly proud of . Their 
publications form a veritable treasure house . The Society has done a 
great service to Tamil literature and religion by bringing out publi 
cations of rare value and inestimable use . Their yeoman work as a pioneer 
will always stand unique in the history of publications of Tamil Nad . 
They take credit for popularising many classics . To - day the Society 
stands strong and firm on the solid foundation of people s love and 
gratitude and support . May it grow in strength , popularity and continue 
to render service to Tamil literature . 


6 


P. P. UMMER KOYA 

Minister for 
Local Administration & Fisheries 


TRIVANDRUM ,, 

3-8-1961. 


I am glad to know that the South India Saiva Siddhanta Works Publi 
shing Society , Tinnevelly , has published 1000 books in Tamil and English 
and that the Society is celebrating the release of 1008th publication 
in a fitting manner . It is indeed a rare achievement for an indigenous 
society to have published more than 1000 books in Tamil and English on a 
variety of subjects like Religion , Language , Literature , History etc. 
For this rare achievement I send my congratulations to the Society and 
I wish the Commemoration celebration every success . 


திருவாட்டி 
லூர்தம்மாள் சைமன் , 
அமைச்சர் , உள்ளாட்சித் 

துறை . 


கோட்டை , சென்னை -9 

10-8-61 . 


பன்னிரு திருமுறைகளையும் திரட்டித் தனியொரு நூலாக வெளியிடுவது வர 
வேற்கத் தக்கதாகும் . தமிழ் இலக்கியங்களையும் சமய நூல்களையும் தொடர்ந்து வெளி 
யிட்டுத் தமிழுக்கும் சைவத்துக்கும் சேவை செய்த பெருமை தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்திற்கு உண்டு. " பன்னிரு திருமுறைப் பெருந்திரட்டு " 
இப்பதிப்பகத்திற்கு மேலும் சிறப்பினைக் கொடுக்கிறது . இந்நூல் இப்பதிப்பகத்தின் 

வெளியீடு என்பதிலிருந்து இப்பதிப்பகத்தின்பால் மக்கள் காட்டும் 
ஆதரவு நன்கு புலனாகிறது . இந்த ஆதரவு இனியும் பல்லாண்டு கிடைத்துவர 
வேண்டுமென்று வாழ்த்துகிறேன் . 


1008 ஆவது 


வித்துவான் , எப் . எக்ஸ் . சி . நடராஜா , 

கொழும்பு , 
உதவியாளர் , 

2-8-61 . 
ஆட்சிமொழி ஆராய்ச்சிக் குழு . 

திருநெல்வேலித் தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் தமிழகத் 
திற்குக் கடந்த நாற்பதாண்டுகளாக ஆற்றிவருந் தொண்டு சிறப்பும் பெருமையும் 
வாய்ந்தது . எடுத்த கருமத்தைத் தொடுத்து நடாத்திக்கொண்டு வருகின்றது 

. தமிழ் 
மொழிக்கும் சிறப்பாகச் சைவசமயத்திற்கும் கழகம் ஆற்றிய தொண்டு போற்றுதற் 
குரியதே . இன்று செயல்வீரன் , ஆகத் திகழ்கின்றது , 1008 ஆவது நூலைப் பதிப் 
பிக்கும் வாய்ப்பைத் தனது அளப்பரிய பெருமையாக வளப்படுத்திக் கொண்டது . 
நூற்பதிப்புக் கழகங்கள் யாவற்றிற்கும் முன்னோடியாக, முன்மாதிரியாகத் திகழ் 
கின்றதையிட்டு , தமிழ்மக்கள் பூரிப்படைகின்றார்கள் என்பதிற் சற்றேனும் ஐயமின்று , 
யானும் மகிழ்ச்சி யடைகின்றேன் . 


7 


B. S. KESAVAN 
Librarian , National Library , Calcutta . 


CALCUTTA - 27 , 
10th August , 1961 . 


The South India Saiva Siddhanta works Publishing Society , Tinne 
velly , Ltd. , has laid the world of scholarship under its debt by its 
remarkable and systematic programme of publishing religious classics 
of a very high order . I am delighted to know of your 1008th publication 
Panniru Tirumurai Perunthirattu . Please accept my congratulations on 
your achievement . 


K. N. KATJU 
Chief Minister , Madhya Pradesh 


BHOPAL , 
10th August , 1961 . 


I am happy to know that the South India Saiva Sidddhanta Works 
Publishing Society Tinnevelly Ltd , is celebrating the publication of 
its 1008th volume issued by it . Book publishing at best is a business 
fraught with risk in this country . Illiteracy , poverty and a general 
apathy for books is what the publisher has to contend against . In the 
face of these odds the success of the Society is commendable indeed ! It 
is particularly gratifying to know that the Society has published 
books of such subjects as religion , history and literature which are 
of abiding interest . What is even more admirable is that it is a 
charitable institution and that it spends one half of its profits for 
charitable purpose . Its contribution in the advancement of Tamil 
literature has also been noteworthy . 


I do hope the worthy endeavour of the Society will in future be 
attended with success and wish the publication celebrations every 
success . 


M. R. Perumal Mudaliar , M.A .. L.T. , 

Principal , Teachers College . 


SAIDAPET , 
10th August 1961 . 


Eversince its establishment in 1920 the Society has devoted all 
its energies and resources to the service of the Tamil language and 
the propagation of Saivism . The publication of 1008 books in a 
period of 40 years is an amazing achievement increases a hundred fold 
when we see the variety of the subjects that have been dealt with in 
these books . There does not seem to be any subject which has not 
been tackled by the Society . All the Tamilians , in whichever part of 
the world they live , are bound to be grateful to the Society for its 
wonderful service to Tamil . The only way in which they can show their 
gratitude is to read as many of the Society s books as possible so 
that they can understand and appreciate the glorious Tamil culture 
and traditions and do their bit not only to maintain these traditions 
but add to them . 


8 


எம் . பக்தவத்சலம் 
M. BHAKTAVATSALAM , 


FORT . ST . GEORGE 

MADRAS 


Home Minister . 


3-3-1961 


தங்கள் நூற்பதிப்புக் கழகம் 1008 - வது பதிப்பு விழா கொண்டாட இருப்பது 
கேட்டு மகிழ்ச்சியடைகிறேன் . கழகத்தின் சேவையும் சாதனையும் மகத்தானவை . 
என் பாராட்டுதலையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் . 


C. SUBRAMANIAM ,, 

Minister for 
Finance and Education . 


FORT ST . GEORGE , 

MADRAS - 9 . 
14th December , 1960 . 


The Saiva Siddhanta Works Publishing Society is a Publishing House 
enjoying great reputation . It has been doing very great service to the 
development of Tamil literature . The Society has published almost all 
Tamil Classics and their editions maintain a high standard . The get up 
and the printing have a fascination of their own . 


In short the society deserves congratulations on its enormous 
activities in the field of Tamil Literature . It has taken pains to 
popularise them on a large scale . 


S. - ii 


9 


NEW DELHI 


Padmasri 
Dr. S. R. RANGANATHAN , 

M. A., D.Litt . 


July 25 , 1961 . 


To have published 1,000 books in Tamil during the short period of 
40 years is by itself praiseworthy . To have ventured into a series of 
Tamil books as far back as 1920 was indeed a daring act , for the level 
of demand for Tamil books was very low in those years . But as if actuated 
by a prevision of a Free India and a Tamilnadu thirsting for knowledge 
in the language of the people , the Kazhagam launched its series and 
maintained it with persistance . After our independence literacy has 
become to increase at a high rate . The desire for Tamil books in diverse 
regions of knowledge has also increased . In response to this demand the 
Kazhagam has widened its field of coverage . Indeed it has begun to 
publish books on every subject . I regard the service of the Kazhagam in 
this matter as unique . I trust that its outlook will increase in future 
and reach the Tamil speaking people in whatever part they live . 


Shri . S. V. RAMASWAMY , 
Deputy Minister , Railways 

INDIA 


New Delhi 


July 25 , 1961 


I am glad the Saiva Siddhanta Kazhagam will shortly be publishing 
its 1008th book . The Kazhagam during its forty years of active working 
has published not less than 1000 books , - a unique record . It has done 
very useful work in the cause of Tamil , covering a wide range - Philosophy , 
Literature , History . Even books for children have not escaped their 
attention . 


10 


MADRAS 


Justice 
N. SOMASUNDARAM 


1-10-1960 


I am glad that the Saiva Siddhanta Kazhagam will shortly be publi 
shing its 1008th book . The Kazhagam has been doing very useful service 
in the cause of Tamil . At the time when the Kazhagam started its activi 
ties Tamil was at a discount as every one was specialising only in 
English . Nevertheless out of genuine love for the mother tongue and 
earnest desire to bring out old classics the Kazhagam started its work . 
Its publications covered a wide range - History , Literature , Philosophy 
and such other subjects as it could lay its hand on . Without exaggera 
tion one can say that it was a pioneer in the field of Tamil publica 
tions . The services of the Society are praiseworthy . I must congra 
tulate them on their bringing out their 1008th publication . 


Prof. M. RUTHNASWAMY 


MADRAS 


Ex . Vice - Chancellor , Annamalai University . 


21-11-1960 


It gives me pleasure to congratulate the South India Saiva 
Siddhanta Publishing Society on its fine record of publication of books 
in Tamil . It is specially to be congratulated on enlarging its scope 
to the publication of books of general interest . Not only books on 
Saivism but books of secular interest it has contributed to the slender 
stock of books in Tamil on modern subjects . It has even indulged in 
translations of English prose classics thus contributing to the develop 
ment of Tamil prose . It is a great service to Tamil language and 
literature that this Society has rendered in its short life of 40 years . 
We may look forward to greater service in the cause of the development 
of Tamil as an instrument of modern thought . 


11 


V. SUBRAHMANYAM 

Vice Chancellor , 
Annamalai University 


VEL AGAM , MADRAS - 8 

1-7-1961 . 


The publication by the South India Saiva Siddhanta Works Publishing 
Society of its 1008th work is an occasion for rejoicing in the Tamil 
world of letters . The story of the Society s activities during the last 
forty years is an illustration of how Powers Unseen are always available 
for the assistance of those who strive for worthy ends . The aims which 
the Society set before itself of bringing ancient Tamil wisdom within 
the reach of the ordinary educated person and of enlisting modern talent 
for adding to the store of knowledge available to the Tamil people are 
being realised in an increasing measure . Steadily kept in view is the 
need to maintain standards of taste and of morals consistent with the 
culture of a people who own allegiance to the Kural . The works published 
by the Society are powerful not only to delight and inform but also to 
elevate and purify . 


Dr. KAMIL ZVELEBIL 

Oriental Institute 


PRAGUE 
CZECHOSLOVAKIA 


28-1-1961 


Let me most heartily congratulate you on your splendid achievements 
and your 1008th publication . I am sure I may say that your publishing 
society has been and will continue to be one of the most important 
factors in the wonderful Tamil renaissance and in today s cultural and 
literary progress of Tamilnad . I myself belong to the great host of 
scholars and humble students of the great Tamil culture , who are deeply 
indebted to you for your marvellous publishing work . 


12 


Justice GANAPATIA PILLAI 

MADRAS 
High Court of Madras 

9th November , 1960 . 
The South India Saiva Siddhanta Works Publishing Society has many 
achievements to its credit . Possibly it is the only public Limited 
Company undertaking both publication of Tamil books and dissemination 
of tenets of Saiva Siddhanta Philosophy . There are many firms engaged 
in publishing trade but I think this is the only firm which combines 
both publication of books and propagation of Saivite religion . They 
have adopted many methods for achieving the latter aim . First they have 
published books on Saivite religion , works of Saiva Saints and also 
arranged for conferences and meetings where topics connected with 
Saivite religion have been discussed . Last but not least they are 
maintaining two libraries one in Tirunelveli and the other in the city 
of Madras wherein manuscripts and books on Tamil literature and Saivite 
religion are available to the public for study . 

The Institution has grown from small beginnings and has rendered 
yeoman service to Tamil literature and Saivite religion . great part 
of the credit must go to the Managers of the Institution who have shown 
remarkable devotion to the cause of the spread of Saivite religion , 
development of Tamil language and literature . 

I am sure that this Institution will grow from strength to strength 
and will make known to the outside world the excellence of Tamil 
literature and Saivite religion . 


Jivaraj N. MEHTA 

AHMEDABAD , 
Chief Minister , Gujarat . 

27th July , 1961 . 
I am glad to learn that the Saiva Siddhanta Works Publishing 
Society is celebrating the release of its 1008th publication shortly . 
To have published over thousand books in such fields as Religion , Langu 
age , Literature , etc. is really an achievement . I am also happy to 
know that an exhibition of rare books etc. is being planned . 


I wish the endeavour all success . 


Dr. Smt . Premlila V. THACKERSEY , D. Litt . 

Vice - Chancellor 
Shreemati Nathibai Damodar Thackersey 

Women s University . 


BOMBAY - 1 . 
27th July , 1961 . 


« THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS PUBLISHING SOCIETY OF 
TRINNEVELLY , has rendered valuable services in the field of education 
for the last 40 years . The services of the Society are praiseworthy . 
May the Society continue to prosper , for bringing Tamil language and 
literature to the glory of India in her attempt to serve humanity . I 
send my greetings and best wishes to you on the occasion of the release 
of your 1008th publication . 


13 


COLOMBO 


Xavier S. THANINAYAGAM 

Professor of Tamil , 
University of Ceylon 


19-10-1960 


The Saiva Siddhanta Kazhagam has contributed enormously during the 
last several years to the production and reprinting of a great and 
varied literature in Tamil . I have been a very interested client during 
the last twenty five years and I have valued very much the publications 
of the Kazhagam and its efforts to spread good reading and to foster 
Tamil research . 


The Kazhagam has published books 

published books of various religions and 
religionists embodying different views , and if today a great number of 
books are available in Tamil for use by scholars and by the general 
public , it is mainly due to the programme of the Kazhagam . I have had 
occasion to welcome in particular the Kazhagam s translations of Western 
children s classics into Tamil and its editions and reprints of English 
translations of Tamil classics . 


Dr. J. M. MEHTA , 
M.A. ( Oxon . ) , Ph.D. ( London ) , Bar - at - Law , 

Vice - Chancellor , Baroda University . 


BARODA 2 , 
26th July , 1961. 


I find that the work done by your Publishing Society is extremely 
praiseworthy . It has done quite a lot for promoting the study of and 
research in Tamil . The publications of your Society cover almost every 
branch of literature and are of the highest order . I hope that your 
Publishing Society will do more valuable work in promoting Tamil 
literature . 


Dr. TRIGUNA SEN , 
Rector , Jadavpur University 


CALCUTTA 32 , 
July 27 , 1961. 


It gives me much pleasure to learn of the very laudable work done 
by the South India Saiva Siddhanta Works Publishing Society Ltd. , during 
the last 40 years , in the field of literature and culture of the Tamil 
people . The Society has , by the publication of many valuable books , 
enriched Tamil Language . 


14 


oo 


Dr. A. C. CHETTIAR , 
M.A. , Ph.D. , M.L.C. , 

Chief Editor , 
English - Tamil Dictionary 


UNIVERSITY BUILDINGS 
CHEPAUK , MADRAS - 5 . 


1-10-1960, 


The work done by the South India Saiva Siddhanta Works Publishing 
Society Ltd. during the last forty years for promoting the study of and 
research in Tamil by the publication of many valuable books is certainly 
laudable . The publications represent several branches of literature 
and are of a high order . 

This Society has been famous for the production of books in an 
attractive and flawless manner . Many are translations in English from 
Tamil and several others are renderings from English in Tamil . These 
have no doubt enriched the Tamil language . 


Dr. R. P. SETHU PILLAI , 

B.A. , B.L. , D.Litt . 
Professor of Tamil , 
University of Madras . 


10 , SECOND MAIN ROAD , 

GANDHINAGAR , 
MADRAS - 20 . 


25-11-1960 


The South India Saiva Siddhanta Works Publishing Society , Ltd. , 
was established 40 years ago at Tirunelveli , for promoting the cause of 
Tamil Literature and Saiva Religion . Literary and Religious conferences 
were held all over the Tamil country , to make the common people under 
stand the greatness of the Tamil language and the glory of the Saiva 
Siddhanta Philosophy . Tamil classics were published in an attractive 
way with easy and elegant commentaries and a literary monthly journal 
Sentamil Selvi is being conducted to popularise Tamil Culture and 
Religion . In the course of four decades the Society has published 1008 
valuable works , which is an achievement of which any institution could 
be legitimately proud . 


15 


52/53 JEHANGIR STREET, 

MADRAS - 1 , 


A. M. M. MURUGAPPA 

CHETTIAR 


28th July 1961 . 


To bring out 1008 publications on subjects as wide in their range 
as literature , religion , biographies , classics , research and transla 
tions both from English to Tamil , and also from Tamil to English , is a 
remarkable feat of achievement of which any publishing concern can 
legitimately feel proud . That such an achievement has been possible by 
the South India Saiva Siddhanta works Publishing Society , Tinnevelly 
Ltd , the only public limited company in South India in the book publi 
shing business , founded with the object of spreading Tamil literature 
and maintaining charitable institutions , and running periodicals for 
the purpose , speaks volumes to the inspiration furnished by the noble 
ideals with which the founders of the Society began their pilgrimage 
forty years ago , but also to the dedicated devotion with which those 
who have succeeded the founders have conducted the affairs of the 
Society true to those ideals . The publications of the Society have 
earned well - merited encomiums from far and wide both for their form and 
content from the students to the pundits , from the laymen to the 
erudite . It is only in the fitness of things that the release of the 
1008th publication - this number has a particular sanctity for us in the 
South - should be celebrated with due grandeur . I wish the Society many 
more years of useful service . I look forward to the Golden Jubilee 
celebrations of the Society in great glory . 


Dr. RATNAVELU SUBRAMANIAM 
B.Sc. , M.D. , M.R.C.P. ( London ) 
Physician , Govt . General Hospital 


MADRAS - 10 , 
26th July 1961 . 


The South India Saiva Siddhanta Works Publishing Society has done 
valuable service to the Tamil language and literature by bringing 
out books on all aspects . They have published books on religion , 
grammar , poetry , prose and story books for children . 

. I have purchased 
for my personal use books from them and I am glad to say unlike many 
other Indian published books they are well got up , neatly printed with 
practically no printing errors . The Society has done valuable service 
to all those who are interested in the Tamil language . The society 
richly deserves to be encouraged by one and all . 


16 


APPARACHOKAM 


கழகநூற்களின்சிறந்தகட்டடங்களுக்குக்கிடைத்தநற்சான்றிதழ்களும் 


GIST 


SIES 


NINITI AuIndiaPRINTERSCOMEEREMCE&EXTUBITION 

BARODA-1961 


வெள்ளிக்கோப்பை 

( 
1956 
) 


Tailors 


M/s.APPARACHANAM,MADRAS. 


PUNDAI 


BINDING 


BOOK 
BINDING 


தம் 


வெள்ளிக் 
கேடயம் 

(1956 
) 


வெள்ளிக் 
கேடயம் 

(1961) 


வெள்ளிப் 
பதக்கம் 

(1957) 


GREEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEGS 


सूचना गौर 


भारत सरकार 

और प्रसारण मलालण 
छपाई और सजावरपर राजपुरस्कार 

माधम पुरस्कार 


संपसे criseी full 

Tu17-11 ii ) 
श्री आर.माणिकगी 
, सदा को 


asedaagasdeasyaaCREETEERRESESEEEEEEEEEEEE 


திருமந்திரம் கதர்ப் பட்டுக் கட்டடத்தைப் பாராட்டி இந்திய அரசு 
1960 ஆம் ஆண்டின் முதல் பரிசாக அளித்த செம்பொன்னேடு 


All India Printers Conference 


Fourth Session 

Allahabad 1956 


Propty 
warded to Mesora, South India Laina Idbarta Marko Id.,Afadhane 

( Sedona Pruze ) 
for Borang ( Leather ) 

All India Punters Exhibition 
held in the month of February in the year 1856 in Allahabad 

Mas 
Jehruary 27.1956 Precident 

Hon . Secretary 


at the 


Allahabad 


திருக்குறள் பரிமேலழகருரை ரெக்சைன் கட்டடத்திற்கு 

அளிக்கப்பட்ட நற்சான்றிதழ் 


(सूचनाआप्रसार 

विभाग 
द्वारा 

आयाजिल 


AllIndia PrintersConference&Exhibition 


भारतसरकारके 


FIFTHSESSION 


1957 


NEWDELHI 


प्रकाशन-प्रतियोगिता 


LSO 


गायतप्रमाणपत्र 


ES 


22 


TheSouthIndiaSaivaSiddhantatuor PublishingSociety,Tinnevelly,Ltd., 

honbenavond 


शिरूरवरलपिल्सकाप्रकाशनभारतीयभाषाएं)केलिये सवयहडियासेतसिदान्तबसपलिशिंगसोसाइटीकी 


hi 


Chore 


BOOK 
- 
BINDING 


RALA 


उपराष्ट्रपति 
डाकर 
श्री 
सर्वपल्ली 
राधाकृष्णन 
केकरकमलों 
द्वारा 

दिनांक६नवम्बर१९५६कोनईदिल्लीमें 


Sawal 


THANI 


NEW 
DELHI 4-4-95-7 


प्रदरहुआ 


JEET 


2000 


OS 



திருக்குறள் 

கையடக்கப் 
பதிப்பின் 
கட்டடத்தைப் 
பாராட்டி 

இந்திய 
அரசு 
1956 
இல் 
வழங்கிய 
நற்சான்றிதழ் 



திருக்குறள் 
பரிமேலழகருரை 
பஞ்சுக் 
கட்டடத்திற்குக் 

கிடைத்த 
நற்சான்றிதழ் 


+ 


AN India Printers Conference 


Sixth Session 
Coimbatore 1958 


awarded to us Agar Ashchalan Madras 


second Prize 


All India Printers Echibition 
held on the month of April in the year 1958 al Crimbatore 


Coimbatore 
Ffpril 

1958 


Sresident 


Hen Serdang 


திருக்குறள் தெளிவுரை ரெக்சைன் கட்டடத்திற்கு அளிக்கப்பட்ட நற்சான்றிதழ் 


2/6419 


All India Printers Conference 

Eighth Session 

Bangalore 1960 
annarded le. Apras Achabam , Madras 
in court sending 

First . Przeze 
MIndia Renters Exhibition 
held in the month 

of May in the year 1900 at Bungalore 
Bonedo 

Hon Secretary 


suo 


President 


திருமந்திரம் கதர்ப்பட்டுக் கட்டடத்திற்குக் கிடைத்த நற்சான்றிதழ் 


J. SIVASHANMUGAM PILLAI 

Member , 
Union Public Service Commission 


NEW DELHI 
4-10-1960 


The South India Saiva Siddhanta Works Publishing Society does not 
require any introduction in any place where Tamil is used . It is a well 
known organisation . The Society is responsible for bringing into publi 
cation a number of Tamil books which had not seen the light of the day 
previously . The contributions made by 

made by the Society to literature , 
culture and ancient civilisation of the Tamilians are numerous . Recently 
they have published the works of Maraimalai Adigal and the Society wants 
to have a Tamil College to perpetuate the memory of Maraimalai Adigal . 
I wish the Society all success . 


A. S. P. AYYAR , M.A. , ( oxon ) , 1.C.S. , F.R.S.L. 
Honorary Director of Legal Studies , 

Madras State . 


MADRAS - 6 . 
7th August , 1961. 


Many thanks for your letter of the 5th . Very glad to hear that 
you are celebrating your 1008th publication • Panniru Thirumurai 
Perunthirattu . 

You are doing yeoman service to the cause of Saiva Siddhanta 
which is one of the main pillars of our religion by such scholarly 
publication . I wish your function all success . 


A. C. JOSHI , 

CHANDIGARH 
Vice Chancellor , Panjab ( India ) University 

July 29 , 1961 
I am happy to learn that the South India Saiva Siddhanta Works 
Publishing Society , Tinnevelly , Ltd. , is shortly going to celebrate its 
1008th publication . While it is no small achievement to publish a 
thousand books , it is interesting to note that most of these publica 
tions have been in Tamil . Tamil is one of the oldest Indian languages 
and has a rich treasure of religious and secular literature . I have no 
doubt that these publications have helped to start movement of 
literary revival in the South and thus rendered a great public service . 
The English renderings of some of the classics in Tamil have been 
particularly welcomed . I hope the Society will continue to produce 
useful works and I send my wishes for its success . 


a 


S. - iii 


17 


LONDON 


M , S. H. THOMPSON 


21-11-1960 


Without a doubt the Saiva Siddhanta Publishing Co. , is to be 
heartily congratulated on its unique service to the cause of Tamil 
learning . Step by step the work has advanced until it now includes 
popular editions of the old classics that make intelligible to persons 
of no great learning passages that were formerly unintelligible to them , 
It has gone even further . Works of more recent date without commenta 
ries have been provided with them by competent scholars , the most 
notable of such works being the more difficult writings of Kavirakshasa 
Kacciappa Munivar and of his great teacher . In the courses of study for 
B.A. ( Hons . ) London University makes specific mention of more than one 
Saiva Siddhanta edition of the texts prescribed , and this has applied 
also to the set books for the School Certificate Examination of 
Cambridge University . 


November 3 , 1966 


SUNITKUMAR CHATTERJI 

Chairman 
West Bangal Legislative Council 


The Saiva Siddhanta Publication House of Tirunelveli and Madras is 
doing work of the highest cultural value for the last 40 years , and it 
is to be congratulated on the fine achievement which it has to its 
credit . Already 1008 volumes have come out dealing mainly with the 
literature , Philosophy , religion and culture of the Tamil people . May 
the Society continue to prosper , for bringing Tamilnad all that stands 
for to the forefront , and for the eternal glory of India in her attempt 
to serve humanity . 


18 


MADRAS 


S. G. Manavalaramanujam 

Ex . Vice - Chancellor , 
Annamalai University . 


Oet . 28th 1980. 


Y 


The Society endeavours to serve a large variety of readers to - day , 
not forgetting the school and college students for whose benefit books 
for detailed and non - detailed study are being published . Reprinting of 
rare and valuable books which have been long out of print has now been 
undertaken and as a first step Tamils Eighteen Hundred Years Ago by the 
late Kanakhasabhai Pillai has been reprinted . 


The Society is fortunate in having the co - operation of all Tamil 
Scholars of eminence which had made it possible to extend the sphere of 
usefulness of the Society . I am glad to note that the Society is soon 
to bring out its 1008th publication . 


The Secretary Mr. V. Subbiah who has been largely responsible for 
the growth of the Society deserves our congratulations and appreciative 
thanks for the way in which he has successfully steered the Society in 
his quiet and unobstrusive manner since its inception forty years ago . 
The Society s achievement is one of continuous progress of increasing 
usefulness . I wish the Society every progress . 


S. GOVINDARAJULU 

Vice - Chancellor , 
Sri Venkateswara University 


TIRUPATI 
7-8-1961 


I am extremely happy to know that the 1008th publication is 
coming out . I am aware of the excellent work that the South India 
Saiva Siddhanta Works Publishing Society is doing . The great diffe 
rence between the ancient times and modern times is the availability 
of access to knowledge for the part of everybody . In this work the 
greatest part is played by publishers . While schools and colleges 
introduce people to methods of acquiring knowledge , it is books that 
constitute the storehouse of that knowledge . 

that knowledge . I wish the Society 
every success . 


19 


T. M. KRISHNASWAMI 

AIYAR 


“ BALA VILAS " , 
MYLAPORE, MADRAS - 4 . 

30-7-1961 . 


Advocate . 


It gives me very great pleasure to add of a word of grateful 
appreciation to the opinions already expressed . The treasures of Tamil 
are all secured in the store houses of Tamil literature . There can be no 
greater service to mankind than to seek to open these treasure houses 
and to distribute the contents of spirituality and culture , so full of 
the universality of love and service and this great work is steadily 
being done by the Saiva Siddhanta Works Publishing Society . I wish 
continued energy and life to this valuable Society and may the efforts 
of this society enter every nook and corner of the globe . People of the 
Tamil land owe a deep debt of gratitude to this Society for the great 
work so far done , and yet to be done . May the spirit of universal peace 
and blessing which is immanent in the Tamil works spread over the world 
and may the world profit by it . 


TRIVANDRUM , 


V. I. SUBRAMONIAM 
M.A. , Ph.D. ( Ind . U.S.A. ) 
Head of the Dept. of Tamil 
Member of the Board of Studies 

Faculty and Senate , 
University of Kerala 


15th October , 1960 . 


The South India Saiva Siddhanta Works Publishing Society , Tinne 
velly Ltd , started in 1920 , is to - day not merely a publishing concern but 
also an institution doing yeoman service to the cause of Tamil and Saiva 
Philosophy . Where Universities and other public bodies were reluctant 
or otherwise engaged , this publishing Society boldy came forward to 
publish Tamil Classics of many thousands of pages and conduct conferen 
ces for the popularisation of Tamil Literature and Saiva Philosophy . It 
had also readily recognized scholarship where - ever it was trying to make 
a mark or discovered it where - ever it was dormant . If I say that this 
Society is a force in Tamil Nad in shaping the growth of Tamil literary 
tradition in the second quarter of this Century , it will not be an exag 
geration . Prosperity is certain to follow such an institution . 


20 


R. V. KRISHNA AYYAR , 

Retired Secretary , 
Madras Legislative Assembly 


Jan. 18 , 1961. 


Of the many institutions which , during recent years , have contri 
buted to the advancement of Tamil studies , and to increased interest in 
the development of the Tamil language , the South India Saiva Siddhanta 
Works Publishing Society Tinnevelly Ltd. , stands foremost . It has 
rendered most useful public service by publishing many a Sangam and 
other classical Tamil work , by encouraging original scholarship and 
research in Tamil , by popularising the Saivite Tirumurais and in 
propagating the Saiva Siddhanta Philosophy both inside and outside the 
Madras State . On account of their texual correctness , their cheapness 
and their elegance , its publications have deservedly enjoyed high 
popularity among the common people and have also won the appreciation 
of the Government and of learned critics . All these and other praise 
worthy activities of the Society are mostly due to the enthusiasm , 
devotion to work and love of Tamil of the distinguished Tamil Scholars 
including Sri V. Subbiah Pillai the present Managing Director of the 
Society , who have from time to time in management of affairs of the 
Society ; and the gratitude of the public is due to these gentlemen for 
their patriotic and unselfish labours . 


MADRAS, 


T. PURUSHOTHAM , 
Chairman , Local Library Authority , 

Chingleput Dt . , at Saidapet . 


7-8-1961. 


I congratulate you on the release of your 1008th Publication 
1. Panniru Thirumurai Perunthirattu . All Publications of the Saiva 
Siddhanta Kazhagam are of a high order and they should find their 
place in all public Libraries . The need for Tamil Publications is 
sought to be met by light literature of the modern day but their 
cultural value is to be questioned . The Saiva Siddhanta Kazhagam by 
its zeal and enthusiastic efforts has given us books of permanent 
value fit for useful reading in a developing Society . You have also 
set high standards among the Indian Publishers and I wish the Society 
all success . 


SELLAMMAL STREET , 

MADRAS - 30 


M. VARADARAJAN 
Professor of Tamil , 
University of Madras 


5-7-1961 . 


The South India Saiva Siddhanta works Publishing Society , Tinne 
velly , Ltd. , has rendered yeoman service to the Tamils by bringing out 
attractive and authentic editions of almost all the important literary 
books in Tamil . Their readers and grammars have also been of an appre 
ciable merit , free from errors and defects . This is one of the very few 
limited companies of Tamilnad with an established repute for service and 
standard . The Society has become so famous as to make everyone connec 
ted with it feel proud of his or her contribution to one or many of its 
editions and publications . 

Besides editing such literary works , the society has always been 
taking interest in inspiring youngmen with love and zeal for Tamil 
language and literature . 


P. SAMBANDA MUDALIAR 

70 , ACHARAPPAN ST . , MADRAS - 1 . 

18-10-1960 . 
When I first heard that the Saiva Siddhanta Society is going to 
issue its 1008th number it filled my heart with great pleasure . In my long 
life ( by God s grace ) of 88 years I have known a few publishing houses 
which have been started and which lived a mushroom existence and dis 
appeared for ever . I feel that is a matter of great congratulations 
that a society started 40 years ago should continue its heathy life to 
celebrate its 1008th number . In management of Societies as in so many 
other things , every thing depends upon its man or men at the top . It is 
the good fortune of this Society that it has had our good friend Thiru . 
V. Subbiah Pillai as its Managing Director from the very beginning . One 
special feature of this Society is its great purity of language and high 
moral standard of its publications all along and this is chiefly due 
to the indefatiguable energy and character of our good 

friend 
Thiru . V. Subbiah Pillai . May he continue his Managing Directorship till 
he reaches his century and may the Society continue there - after till it 
publishes its 10,008th number and more , in course of time . May the Society 
live as long as the Tamil lauguage exists - which shall be for ever ! 
All Hail ! The Tamil Goddess of learning . 


22 


MADRAS - 6 , 


A. UTTANDARAMAN , 1.A.S., 

Commissioner . 
H. R. & C. E ( Admn ) Dept. 


21st October , 1960 . 


The South India Saiva Sidddhanta Works Publishing Society Ltd , 
Tirunelveli has been doing yeoman service to the cause of publication of 
Tamil books on almost every subject though of course it is extremely 
difficult to think of Tamil without religion and morality . From humble 
beginnings it has developed during the course of its forty years of 
existence to a Statewide organisation with branches in Madras , 
Tirunelveli and Madurai . That it has so far published 1008 books is 
an event worthy of emulation by other institutions engaged in publica 
tion of Tamil literature . Most of the books published by this Society 
are on modern lines and several of them can stand comparison with 
those of other countries . Though in the initial stages the demand for 
Tamil publications was not encouraging , the Society persisted in its 
venture and grew from strength to strength , and with the dawn of 
independence and the increasing attention paid to the development 
of the Tamil language and the growing desire of the people to make 
Tamil the State Official language , the demand for Tamil literature 
has naturally increased and the Society has been doing its best to 
meet the demand along with a number of other - institutions which have 
sprung up in large numbers after the advent of independence . The Society 
has still an important role to play in the publication of Tamil books , 
especially translations from English and other languages in Tamil for 
purposes of education and research . The Society also publishes a monthly 
journal which maintains a high standard of journalism , and every lover 
of Tamil is bound to felicitate the Society on its unique - achievement 
and invaluable service in the cause of Tamil language and Tamil 
literature . 


23 


A. SRINIVASA RAGHAVAN , 
Principal , V.O. Chidambaram College , 

Tuticorin 


BHARATHI AGAM 

Tuticorin 
15th Oct., 1960 . 


The South India Saiva Siddhanta Works Publishing Society , 
Tinnevelly Ltd. , are among the foremost publishers of Tamilnad . They 
have not confined themselves , as their name would imply , to publishing 
Saiva Siddhanta Works alone . Their field has been as wide as Tamil . 
Their publications range from editions of Tamil classics to works by 
writers of today and cover religion , philosophy , literature and 
translations into Tamil of works in other languages . Till now , they 
have brought out 1,008 books , books which have earned wide popularity 
by the high value of their contents , their excellent get - up and their 
reasonable price . May the Society live long and serve the cause of 
the best that Tamil has to offer to our land and the best that the 
world has to offer to Tamil . 


A. M. PARAMASIVANANDAM , 

Professor of Tamil 
Pachaiappa s College . 


MADRAS - 30 
5th Oct., 1960. 


When there was no demand for Tamil books , when there was no interest 
and profit in the book industry in Tamilnad , Kazagam was started to 
publish Tamil books for the benefit of the public . On a co - operative 
basis , The South India Saiva Siddhantha Works Publishing Society has 
done valuable service to the country . Now it is going to publish its 
1008th book . To publish more than 1000 books mostly in literary 
merits in Tamilnad within a comparatively short period of forty years 
is really a remarkable thing . Kazagam has published books for all , 
for teachers and taught for men and women , for children and adults , for 
the learned the less educated and neo - literates . The get up , the 
printing and binding are to be specially mentioned 

here as quite 
satisfactory . 


By a portion of its profit , the Kazagam is helping the people to be 
more literate . It runs libraries and reading rooms . It conducts classes 
for Tamil Vidwans . It organises literary and religious conferences and 
publishes a literary monthly magazine . By all its deeds Tamilnad has 
gained much . Now it publishes its 1008th work - an effort really to be 
appreciated . I wish Kazagam to prosper and to do much more service to 
the cause of humanity . 


24 


2 


எலிசபெத் அரசி 


எடின்பரோ கோமகன் 


எலிசபெத் அரசிக்குக் கழகம் பேழையில் வைத்தளித்த போப் திருக்குறள் 


TRCKKURAL 


PR GILPITES THIRUKKURAL 

PRETITIRED TO 
HER MAESTY QUEEN ELIZABETH II 
THE SQUIK ISOKA SARA SHOHARTA VORKS PUBLISHING SOCIETY , 

SUNNEVELLY , LTE , 
TIRUNEEYELI -EX KAPR Ass . 

19-1-56 


Kits 


MAROUA 


(EXIBIS 


7120376 


IC 


All 
India 
Printers 
Conferenee 


No 

NinthSession 

Baroda1961 awardedtoMifs.AbbasAchcikam.Madzas. for 
Book 
Binding 
First 
Prize 

at 
the AllIndiaPinlessExhibition holdinthemonthwfordintheyras1961atBaroda 
April 
29th 
, 
1067 

President 

Hon 
Seoroling 


Basoda 


be 


33 


திருக்குறள்கையடக்கப்பதிப்பு-தோல்கட்டடம் 


go 


ANNAMALAINAGAR , 


T. M. NARAYANASWAMY 

PILLAI 
Vice - Chancelior , 
Annamalai University . 


26-11-1960. 


Most welcome is the venture of the Society to bring out transla 
tions or adaptations of books written in English , as also the venture 
of the Society to give to the world translations in English of Tamil 
works like Thirukkural . The work 

work of translating the works from 
English into Tamil has a special value at the present juncture , when 
Tamil is striving to gain its rightful place as the vehicle of modern 
thought , while that of giving translations in English of Tamil will ex 
plain the value and glory of Tamil literature to the world . In course 
of time , Tamil is bound to occupy a more glorious place than it has ever 
done in the past . 


May the endeavour of the Society grow from strength to strength 
and may Tamil language , Tamil Culture and Tamil books conveying knowledge 
in all subjects grow ever more and more ! May the efforts of the Society 
be crowned with the success by the grace of God ! The people of Tamilnad 
and students of Tamil are deeply grateful to Mr. Subbiah for the merito 
rious service he has been doing in the service of our mother Tamil with 
devotion , perseverance , courage and wisdom . 


Dr. C. P. RAMASWAMY AIYAR 

Chairman , 
Religious Endowments Commission . 


MADRAS , 
July 30 , 1961. 


I am in receipt of your letter of the 15th July and have noticed 
with great pleasure that you have published more than 1000 books in 
Tamil and in English and are celebrating the release of the 1008th 
publication . 


work 


As I shall be in the Uttar Pradesh in connection with my 
on the Religious Endowments Commission , I shall be unable to be 
present on the occasion but I wish the function all success , 


Siy 


25 


ANNAMALAINAGAR , 


T. P. MEENAKSHISUNDARAM , 

M.A. , B.L. , M.O.L. , 
Professor and Head of the 
Department of Tamil (Arts and 

Dravidian Linguistics , 
Annamalai University 


4-10-1960 . 


Every Tamilian will be happy to learn that the Saiva Siddhanta 
Publication Society is going to release its 1008th publication- a kind of 
1008th Tamil flower to be offered at the holy feet of our Mother Tamil . 
Printed books are a necessity in modern life . The Tamilians , thanks to 
this institution , can boast of these artistic editions . The associa 
tion , long before this country attained its freedom , with commendable 
foresight had laid the foundation for modern developments in the varied 
aspects of literature and science in Tamil . They are to be congratulated 
for their recent attempts at revealing the beauties of Tamil to the 
English knowing world . But one cannot sit on one s oar . Life is a 
continuous march . This association will surely undertake further 
improvements in types , binding and above all in proof correction . 


May it live to see as early possible its millionth publication ! 


V. N. SUBBARAYAN 
Retired Commissioner , 
Corporation of Madras . 


CHETPUT, MADRAS - 10 . 

3rd August , 1961 . 


My hearty congratulations to the Saiva Siddhanta Works Publishing 
Society , on its achievement of publishing over 1000 books . This is a very 
creditable and unique achievement not merely because of the number , but 
also of the quality of the books published by the Society . I wish all 
success to the Society s celebration of the release of its 1008th book . 
I am sure that under the able management of Shri V. Subbiah Pillai , 
the Society will continue to be of immense service to Tamil literature 
and Saiva Siddhanta , May the Society grow from strength to strength !! 


26 


GINA , NEHRUNAGAR , 


T. P. SANTANAKRISHNA 

NAIDU 
Deputy Director of Public 

Instruction ( Retd . ) 


CHROMEPET POST , 


August. 6 , 1961. 


On the occasion of the release of the 1008th publication of the 
South India Saiva Siddhanta Works Publishing Society , let me be allowed 
to join the chorus of admiration , respect and tribute to the ever 
thoughtful , unceasing , imaginative and enterprising endeavours , during 
the past forty years , of the Society to enrich the cultural life not 
only of Tamil Nad , but also of several Tamil lovers all over the world , 
and to wish the Society a successful and ever more glorious continuance 
of its inspiring and far - reaching service to humanity . 

Let me also take this opportunity to felicitate the founders and 
the members and all who have contributed to the Society s achievements and , 
in particular , Tiru . Va . Subbiah , the moving spirit and symbol of the 
Society , and to wish all of them many , many more decades of noble 
service in this vast field . 


Dr. K. K. PILLAY 
M.A. , D. Litt . , D. Phil . ( Oxon . ) 

MADRAS , 
Professor and Head of the Department of Indian 

15-1-1961 . 
History , University of Madras . 

It gives me great pleasure to send the South India Saiva Siddhanta 
Works Publishing Society , Tirunelvely Ltd. , my message of hearty con 
gratulations on this occasion of its 1008th publication . From its humble 
beginnings in 1921 the Society steadily expanded and its activities now 
cover a wide range . To - day it is one of the outstanding concerns 
devoted to the publication of rare and valuable books in Tamil litera 
ture and Hindu religion . To have built up such a thriving concern 
during these lean years when the demand for Tamil books was not consi 
derable is indeed an achievement worthy of our praise . By holding 
conferences on literary and religious themes from time to time and by 
running libraries and reading - rooms both at Madras and at Tirunelveli , it 
has in addition to its publication work served in an eminently useful 
manner . Its standard of publications is highly commendable and it is 
hoped that the organization will continue to serve the Tamil country for 
many more years to come with increasing fame and glory . 


27 


KARAIKUDI 


Dr. V. SP . MANICKAM 

M.A. , M.0.L. , Ph.D. , 
Professor and Head of the 
Department of Tamil , 

Alagappa College . 


November 25 , 1960 . 


The Saiva Siddhanta Works Publishing Society , popularly known as 
KAZHAKAM is a Tamil institution of international repute . The Society 
holds the first rank among the publishing concerns in Tamil Nadu , 
because of its enlargement of activities and enrichment of Tamil , one 
of the ancient living classical languages . No other publishing company 
in any part of India , nay , in any part of the world , has undertaken , to 
my knowledge , so many functions , with noble objectives , such as holding 
conferences , maintaining libraries , conducting 

libraries , conducting classes , assisting 
scholars to write commentaries on classics , bringing out journals and 
above all , making the public know intimately the poets and scholars of 
the land , besides its normal work of publishing a number of volumes . 


Though the Society is called SAIVA SIDDHANTA Publishing Society , 
it has been secular in its publications from the beginning . The Chief 
and unique contribution of this Society lies in its daring adventure of 
bringing out editions of classical and grammatical works of everlasting 
value . It always comes forward to invest large sums of money on any 
Tamil work , provided that work will add to the store of Tamil knowledge 
In this respect the Society is never governed by marketability of its 
publications . 


But for the Society the dissemination of Tamil Literature and 
culture could not have been so high and wide , as it is today . Tamil has 
a great future ; so the Kazhagam whose noble aim is to enthrone Tamil 
Muse with its pristine purity and glory , has a good future and great 
responsibility . It is my ambition that this big and renowned Tamil 
publishing Society should establish branches , like English Publishing 
concerns , in all important cities in India and abroad . 


May the Kazhakam grow from strength to strength and spread the 
Tamil ideals and Tamil classics for ever ! 


28 


தருமபுர ஆதீனம் 
ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக ஞானசம்பந்த 

பரமாசாரிய சுவாமிகள் 


தருமபுரம் , மாயூரம் அஞ்சல் , 

9-8-1961 . 


ஞாலம் நின்புகழே மிகவேண்டும் தென் 

ஆல வாயில் உறையும் எம் ஆதியே 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் பழம்பெரும் நிறுவனமாக இருந்து 
புத்தகப்பணி புரிந்து வருகிறது . தமிழ்நாட்டு நூல் வெளியீடுகளில் கழகப் பதிப்பு 
என்றால் அது சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தையே குறிப்பதாகும் . தெய்வத் 
தமிழ்த் திருமுறைகளையும் , சாத்திர நூல்களையும் வெளியிடுவதுடன் , காலத்திற்கேற்ப 
இலக்கியம் , ஆராய்ச்சி , விஞ்ஞானம் முதலிய துறைகளிலும் , மாணவர்களுக்கேற்ற 
பாடநூல் நிலைகளிலும் , தக்க பெரும் பனுவல்களை வெளியிட்ட இக்கழகம் இப்போது 
1008 ஆவது வெளியீட்டையும் சிறப்புற விழாக் கொண்டாடி வெளியிடுகின்றது .. 
இந்திய நாட்டின் தலைசிறந்த புத்தக நிலையங்களுள் ஒன்றாய்த் திகழும் இதன் பணிகள் 
நம் பாராட்டிற்குரியவை . இதிற் பங்கேற்றுள்ள பெருமக்கள் அனைவரது ஒத்துழைப்பால் 
நம் அன்பர் திரு . வ . சுப்பையா பிள்ளை இதனை நன்கு செயற்படுத்தி வருவது நம் 
மகிழ்ச்சிக்குரியது . 

பன்னிரு திருமுறைப் பெருந்திரட்டு ஒன்றையும் கழகவழி இவ்விழாவினால் 
தமிழுலகம் எய்துகின்றது . 

ஆயிரத்தெட்டுத் திருப்பேரால் இறைவனை அருச்சிப்பது வழக்கு . அந்நிலையில் 
தமிழ்த் தெய்வத்திற்கு " ஆயிரத்தெட்டுப் போற்றி " ( சஹஸ்ரநாம அர்ச்சனை ) 
புரிந்துள்ள சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் மேலும் நூறு நூறாயிரம் பனுவல்களை 
வெளியிட்டு நற்பணியாற்றி நீடு வாழ்க என வாழ்த்திச் செந்தமிழ்ச் சொக்கர் சேவடி 
சிந்திக்கின்றோம் . 

கி . வா . ஜகந்நாதன் 
ஆசிரியர் கலைமகள் 

இலக்கியம் வளர இலக்கணம் 

எழிற்சைவம் தழைத்தினி தோங்கப் 
புலக்கணம் மலிந்த அறிஞர்கள் முன்பும் 

புதியகா லத்திலும் இயற்றும் 
நலக்கண நூல்பல இனிதின் 

நன்முறை யினில் வெளி யிட்டுத் 
தலக்கண மிக்க புகழ்பெற்ற தாகும் 

சைவசித் தாந்த அங் கழகம் . 
ஆயிரம் நூல்கள் மலர்த்தியே பெருமை 

ஆர்ந்ததிக் கழகம் ; இக் காலை 
தூய நல் அருளோர் திருமுறைப் பாடல் 

தொகுத்தெழில் கொளும் ஒரு நூலாய் 
மேய ஆ யிரத்தெட் டாம்மல 

வியன் றமிழ்த் தாயடி 
ஆய நன் முயற்சி செய்தனர் ; கழகம் 

ஆண்டுகள் பல நனி வாழி ! 


சென்னை 
8-8-61 . 


வளர 


மாய 


ராக 


வைக்க 


29 


டாக்டர் பா . நடராசன் . 
எம் . ஏ . , பி எச்.டி. 

இயக்குநர் , 
தேசீயப் பொருளாதார 

ஆய்வு மன்றம் 


புதுடில்லி , 
18-12-60 


முறையில் 


நாற்பதாண்டுகட்கு முன் தக்க 

செவ்விய 

தமிழ் நூல்களைச் 
வெளியிடுவதற்குப் பதிப்பகம் இல்லா திருந்த நாளில் , சைவசித்தாந்த நூற்பதிப்புக் 
கழகம் எழுந்தது . தமிழ் ஆர்வமுடையவர்களைப் பங்குதாரராகக்கொண்டு இது ஆரம்ப 
மாயிற்று . தொடக்கத்தில் இம் முயற்சி வெற்றி பெறுமோ என்று பலர் ஐயுற்ற துண்டு 
ஆனால் அன்பர் சுப்பையா பிள்ளையின் ஓயாத உழைப்பினால் இன்று கழகம் தமிழகத்தில் 
ஒரு தனி இடம் பெற்றுள்ளது . 

சங்க இலக்கியங்கள் முதலாகப் பிற்காலப் பிரபந்தங்கள் ஈறாகப் பல நூல்கள் 
பதிப்பிக்கப்பட்டன . பழைய உரை நூல்கள் வெளிவந்தன . ஆராய்ச்சி நூல்கள் , 
உரைநடை நூல்கள் தோன்றின . குடத்து விளக்குப்போல் புலமை ஒளி வெளிவரா 
திருந்த அறிஞர் பெருமக்களின் கருத்துக்கள் நூல்களாக வெளிவரக் கழகம் பேருதவி 
புரிந்தது . போதிய உரை நடை நூல்கள் தமிழுக்கில்லை என்னும் குறை ஓரளவு 
கழகத்தால் நீங்கலாயிற்று . எழுத்துப் பிழை , இலக்கணப் பிழை இல்லாது பல 
நூல்களைக் கழகம் பதிப்பித்தது . பள்ளியாசிரியர்கள் , கல்லூரியாசிரியர்கள் , பல்கலைக் 
கழகப் பேராசிரியர்கள் , அருந்தமிழை ஆய்ந்து கற்ற பேரறிஞர்கள் இன்னோரன்ன 
வரின் நற்றமிழ்ப் புலமையும் , ஆய்வுத் திறனும் நூலுருப்பெற்று வெளிவரக் கழகம் 
உதவியது . இலக்கிய மாநாடுகள் வாயிலாய் அறிஞர்கள் பேருரைகள் வெளிவந்தன . 
அவை கண்கவர் வனப்புடைய நூல்களாய் உலாவி அரசன் சண்முகனார் போன்ற 
பழம்பெரும் புலவர்களின் உருவப்படங்கள் நன்கு உருவாக்கப்பெற்றன. சிறுவர் 
இலக்கியங்கள் எழுந்தன . சித்திர உரைநடை நூல்கள் தோன்றின . மொழி பெயர்ப்பு 
நூல்கள் வெளிவந்தன . இங்ஙனம் இலக்கியம் , இலக்கணம் , உரைநடை என்னும் 
வகையில் இதுவரை 1008 தமிழ் நூல்களைப் பதிப்பித்து மக்கள் கருத்திலும் கரத்திலும் 
தவழச்செய்த தனிப் பெருமை கழகத்துக்கே சாரும் . 

உலகப் பொதுமறையாம் வள்ளுவர் நூலைப் பல்வகை வடிவிலும் வண்ணத் 
திலும் கண்ணையும் கருத்தையும் கவரும் முறையில் கையடக்க நூலாய்த் தந்த பெருமை 
கழகத்திற்கே உரியது . நூல்களை வெளியிடும் முறையில் புகழ்பெற்ற மேலை நாட்டுப் 
பதிப்பகங்களுக்கு ஒப்பிடும் வகையில் அட்டைக்கட்டு அமைத்து இந்தியப் பேரரசின் 
பரிசுகளும் கழகம் பெற்ற செயல் தமிழர்க்கே பெருமை வழங்குவதாகும் . தமிழர் மறு 
மலர்ச்சியின் வரலாறு பொறிக்குங்கால் கழகம் ஒரு தனி இடம் பெறுமென்பது உறுதி. 

இவையன்றி , நெல்லையில் தமிழ்க் கல்லூரி நடத்தியும் , சென்னையில் மறைமலை 
அடிகள் நினைவாக நூல் நிலையம் அமைத்தும் கழகம் பெருந்தொண்டாற்றி வருகின்றது . 
காலப்போக்கில் , நல்லதொரு தமிழ் ஆராய்ச்சிப் பெருநிலையத்தை நிறுவி நடத்தவும் 
கழகம் எண்ணமிட்டுள்ளது . இந்த எண்ணம் செவ்வி தின் ஈடேறும் வகையில் கழகம் 
மேலும் வளர்வதாக ! 


ன . 


30 


வி . முனுசாமி 
( சென்னை மேயர் ) 


ரிப்பன் கட்டிடம் , 
சென்னை -3 . 
27761 . 


அன்புடையீர் , 
வணக்கம் . 

உமது கழகத்தின் 1008 - வது பதிப்பு வெளியீட்டு விழா பற்றி 
அறிந்து மகிழ்கின்றேன் . தமிழ் நாட்டில் சிறந்த முறையில் நூல்களை வெளியிட்டு , 
தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாகப் பணியாற்றுவது எளிதான காரியமல்ல . 
சுத்தமான பதிப்பு " என்ற விளம்பரம் தாங்கி , ஒரு வரிக்கு ஒரு பிழையாக நிறைந்து 
தமிழ் நூல்கள் வெளிவந்த காலமும் உண்டு ஆனால் அக்காலத்திலேயே , உண்மை 
யில் சுத்தமான பதிப்புகளை வெளியிட்ட பெருமை உமது கழகத்திற்கு உண்டு . 

தமிழ் நூல்கள் ஏழைகள் கரங்களிலும் காணப்பட வேண்டும் என்பது எனது 
ஆவல் . புத்தகங்களின் விலை மலிவாகவும் தாள்களின் தரம் உயரியதாகவும் இருத்தல் 
வேண்டும் என்று மட்டும் குறிப்பிட விழைகின்றேன் . இதனைக் கருத்தில் கொண்டு , 
மேலும் பல பதிப்புகளை வெளியிடும் ஆற்றலும் ஆர்வமும் உமது கழகத்திடமிருந்து 
தமிழகம் எதிர்பார்க்கின்றது . விழா இனிது நடைபெற எனது நல்வாழ்த்துக்கள் . 


ஒ.வி. அளகேசன் 

தலைவர் , 
தமிழ் நாடு காங்கிரஸ் கமிட்டி 


111 , மவுண்ட் ரோடு , 

சென்னை -6 . 
3-8-1961 . 


அன்புடையீர் , 

திருநெல்வேலித் தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் கடந்த 
40 ஆண்டுகளுக்கு மேலாக சமயத்திற்கும் , தமிழுக்கும் அரும்பெரும் தொண்டு ஆற்றி 
வந்துள்ளது . சமய இலக்கியங்களையும் பழம் தமிழ் நூல்களையும் அழகுறப் பதிப்பித்து 
வெளியிடுவதின் மூலம் 
அது தமிழ் மக்களிடையே தெய்வ பக்தியையும் தமிழன்பையும் 
பரப்பி வந்துள்ளது . 1008- வது நூலாக பன்னிரு திருமுறைப் பெருந்திரட்டு ", 
வெளியிடப்படுகிற சமயத்தில் ஒரு நல்ல நூல் கண் காட்சி விழா நடத்துவது மிகவும் 
பயனுள்ளதாக 

இருக்கும் . 

சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் தன்னுடைய 
பணியை இன்னும் சிறந்த முறையில் நீடித்துச் செய்துவர இறைவன் அருள் 
புரிவானாக . 


டி . சதாசிவம் , 


மானே ஜிங் டைரக்டர் , 

கல்கி . 


சென்னை -10 , 
7861 . 


அன்புடையீர் , 

வணக்கம் . திருநெல்வேலித் தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் 
கழகம் தனது 

1008 ஆவது புத்தகத்தை வெளியிட இருப்பது அறிந்து மிகவும் 
மகிழ்கிறேன் . 

வெளியிடப்பட இருக்கும் 1008 ஆவது புத்தகம் சைவத் திருமறைகளைப் 
பற்றிய தாக இருப்பது பொன் மலர் மணம் பெற்றது போல மேலும் சிறப்புடையதே . 

கழகம் சைவத்துக்கும் , தமிழுக்கும் இன்னும் பல நற்பணிகளைப் புரிய எல்லாம் 
வல்ல சோமசுந்தரப் பெருமான் அருள் புரிய வேணும் . 


31 


கி . ஆ . பெ . விசுவநாதம் 


திருச்சிராப்பள்ளி -8 . 
தி . வ . 1991 புரட்டாசி 18 . 


திருநெல்வேலி தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் தொடங்கி 
ஏறத்தாழ நாற்பதாண்டுகள் ஆயின . அது இன்று தனது ஆயிரத்து எட்டாவது 
வெளியீட்டை வெளியிடுவதைக் குறித்து மகிழ்ச்சியடைகிறேன் . 


தமிழ் நூல்களை , ஆங்கில நூல்களைப்போன்று அழகிய முறையில் உயர்ந்த 
பதிப்பாக முதன் முதலில் வெளியிட்ட பெருமை இக்கழகத்தினருக்கு உண்டு. 


இக்கழகத்தின் அருந்தொண்டினைச் சைவ உலகமும் , தமிழ் கூறும் நல்லுலகமும் 
நன்கறியும் . கழகத்தின் பணி இன்னும் சிறந்து விளங்க வேண்டுமெனவும் , இன்னும் 
பல அரிய நூல்களை வெளியிட்டுச் சிறப்படைய வேண்டுமெனவும் வாழ்த்துகிறேன் . 


தி . சு . அவினாசிலிங்கம் 
ஸ்ரீ இராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா . 


கோயம்புத்தூர் , 
14-10-61 . 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் தமிழுக்குச் செய்திருக்கும் சேவை பெரிது 
பல ஆண்டுகளுக்கு முன் நம் தேவாரத் திருவாசகங்களை அழகான பதிப்புகளில் 
முதலில் வெளியிட்ட பெருமை அவர்களுடையது . சமயத்துறையில் ஆரம்பித்து , 
இப்பொழுது பலதிறப்பட்ட புத்தகங்களையும் வெளியிட்டு வருகிறார்கள் . 


1008 - வது வெளியீடாக அவர்கள் பன்னிரு திருமுறைப் பெருந்திரட் " னைடை 
வெளியிட முன் வந்திருப்பது அனை வரும் பெருமையடையக்கூடிய விஷயமாகும் . 
அவர்கள் தமிழ்த்தொண்டு மீண்டும் வளரட்டும் . தமிழ்மொழி வளர்ச்சியில் அவர்கள் 
இன்னும் அதிக ஊக்கத்துடன் , இன்னும் மகத்தான காரியங்களைச் செய்வார்களாக . 


32 


ஸ்ரீ - ல -ஸ்ரீ சோமசுந்தர 
ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிக 
பரமாசாரிய சுவாமிகள் 

மதுரை ஆதீனம் . 


70 , தெற்கு ஆவணி மூல வீதி , 

மதுரை , 
14-8-61 


திருநெல்வேலி , தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் கடந்த 41 
ஆ டுகளாக ஆற்றிவரும் தொண்டுகளை நாம் நன்கு அறிவோம் . இக்கழகத்தைத் 
தோற்றுவித்த காலஞ்சென்ற உயர் திரு . வ . திருவரங்கம் பிள்ளை அவர்களையும் , 
இப்பொழுது நிர்வாகப் பொறுப்பேற்றுத் திறம் பெற நடத்திவரும் அவர்களது 
இளவல் உயர் திரு . வ . சுப்பையா பிள்ளை அவர்களையும் நாம் கழகத்தின் ஆரம்ப 
காலத்திலிருந்தே நன்கு அறிவோம் . நமது பேரன்பர் திருவரங்கம் பிள்ளை அவர்கள் 
எடுத்த காரியத்தை முற்றுப்பெறச் செய்வதில் சலியா உழைப்பும் , தளரா ஊக்கமும் , 
அயரா ஆர்வமும் , அஞ்சா நெஞ்சமும் , தமிழ்ப்பற்றும் இறைவனிடத்தில் மாறாத 
அன்பும் கொண்டவர்கள் . அவர்கள் நாள் ஒன்றுக்கு மூன்று மணிநேரம் மட்டும் 
தூங்கி , பாக்கி 21 மணி நேரமும் உழைத்துவந்த காலமும் உண்டு. அதேபோன்று 
அவர்களது உடன் பிறந்த திரு . வ . சுப்பையா பிள்ளை அவர்களும் தம் தமையனா 
ருடைய சீரிய குணங்களோடு , அடக்கமும் வைராக்கிய சித்தமும் உடையவர்கள் . 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகமானது , இன்று 1008 நூல்களை வெளியிட்டுப் 
பெருமையோடு திகழ்வதற்கும் , நம் நாட்டிலேயே தமிழுக்கும் , சமயத்திற்கும் தொண் 
டாற்றுவதில் தனக்கு ஒப்புவமையில்லாத பெரு நிலையமாகப் பொலிவதற்கும் , மேலே 
சொன்ன இருவருமே இருபெருந் தூண்களாக அமையுமாறு திருவருள் புரிந்திருப்பது 
தமிழ்நாடு செய்த தவப்பேறேயாகும் . 


இக்கழகமானது மேன்மேலும் சிறந்தோங்கி வளர்ந்து , திசையனைத்தின் 
பெருமையெல்லாம் தென் திசையே வென்றேறவும் , மேலுலகும் பிறவுலகும் , தமிழ் 
நாடே தனி வெல்லவும் , அசைவில் செழுந் தமிழ்வழக்கே அயல்வழக்கின் துறை 
வெல்லவும் , இசை முழுதும் மெய்யறிவும் இடங்கொள்ளும் நிலை பெருகவும் , பரசமயத் 
தருக்கொழிய மேன்மைகொள் சைவ நீதி உலகமெல்லாம் விளங்கவும் , சிறந்த 
பணிகள் பலபுரிந்து , பல்லாண்டு பல்லாண்டு வெற்றியுடன் வாழ்ந்து திகழத் 
திருவருள் பாலிக்குமாறு 

எல்லாம் அங்கயற்கண்ணிபங்கனாம் 

ஆலவாய் 
அண்ணலைப் பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம் . 


வல்ல 


33 


S. - v 


எம் . எஸ் . 
சாரங்கபாணி முதலியார் , 

பி.ஏ. , பி.எல் . , 
ஆணையாளர் . 

. 


அறநிலைய ஆட்சித்துறை , 

சென்னை , 


7-8-61 . 


சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் என்ற பெயரைக் கேட்டவுடனே சைவ 
சித்தாந்தத்தைப் பரப்புவதற்கு நூல்களை வெளியிடும் ஒரு கழகம் என்றே தோன்றும் . 
ஆனால் இக்கழகம் சமயம் , வரலாறு , இலக்கியம் , இலக்கணம் , மொழிபெயர்ப்பு என் 

ற 
எல்லாத் துறைகளிலும் நூல்களை வெளியிட்டிருப்பது இதன் பரந்த நோக்கத்தைக் 
காட்டுகிறது . கடந்த நாற்பது ஆண்டுகளில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட நூல்களை 
வெளியிட்டு , அண்மையில் 1008 ஆவது வெளியீட்டு விழாக் கொண்டாட இருப்பது 
மிகவும் பொருத்தமானதே. சிறுவர்க்கான செந்தமிழ் நூல்கள் முதல் அறிஞர்க்குரிய 
உயர்ந்த சங்க நூல்கள் வரை இக்கழகம் கண்கவர் வனப்புடைய முறையில் அச்சிட்டு 
வெளியிட்டிருப்பதற்குத் தமிழுலகம் என்றும் நன்றி செலுத்தும் கடப்பாடுடையது . 
நூல்களைப் பதிப்பித்து வெளியிடும் பணியோடமையாமல் கழகம் , தென் இந்தியத் 
தமிழ்ச்சங்கம் " , " தென்னிந்திய சைவ சித்தாந்த சங்கம் என்ற துணைக் கழகங்களின் 
மூலம் தமிழ் , சமயம் இவற்றிற்கும் தொண்டாற்றி வருகிறது . அவ்வப்போது இலக்கிய 
மாநாடுகள் நடத்தியும் வருகிறது . கழகத்தின் முயற்சிகள் மேன்மேலும் பெருகிச் சீரிய 
தொண்டாற்றிவர எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் பாலிப்பானாக . 


சோமலெ " 


நெற்குப்பை , 
இராமநாதபுரம் மாவட்டம் , 

21-7-61 . 


தென் இந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் தமிழ் நாட்டின் தலைசிறந்த 
நூல் வெளியீட்டு நிறுவனமாகத் தமிழர் உள்ளங்களில் நல்லிடம் பெற்றிருக்கிறது . 

பேரிலக்கியங்களுக்கு உரை கண்டும் , புலவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளைத் 
தொகுத்தும் , அகராதிகள் யாத்தும் , திருக்குறளைப் பரப்பியும் , இலக்கிய மாநாடுகளைக் 
கூட்டியும் , " செந்தமிழ்ச் செல்வி , என்னும் சீரிய தமிழ் இதழை நடத்தியும் , சென்னை 
யிலும் நெல்லையிலும் சிறந்த நூல் நிலையங்களை அமைத்தும் , இலக்கியத் தொடர் 
புடைய குறிப்புக்களைச் சேகரித்துக் காட்சிப் பொருளாக வைத்தும் தனித்தமிழ் இயக்கம் 
நிலைபெறச் செய்தும் , தென் இந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் பல்லாண்டு 
களாகச் செம்மையாகப் பணி செய்திருக்கிறது . கழகமும் அதன் ஆட்சித் தலைவர் 
உயர் திரு . சுப்பையா பிள்ளை அவர்களும் இம் முயற்சிகளில் மேன்மேலும் வெற்றிபெற 
விரும்புகிறேன் . 


34 


பண்டிதமணி 
லெ . ப . கரு . இராமநாதன் செட்டியார் , 

தமிழ்ப் பேராசிரியர் , 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் . 


அண்ணாமலை நகர் , 

30-9-60 . 


இக்காலத்தில் , தூய தமிழில் பலர் எழுதவும் , பேசவும் இக்கழக வெளியீடுகள் 
பெருந்துணை புரிந்தன என்பது அறிஞர் எல்லோரும் அறிந்த செய்தியாகும் . தமிழின் 
உயர்வுக்கும் , வளர்ச்சிக்கும் குறை நேர்ந்த போதெல்லாம் அதனைப் போக்கப் பேரார்வ 
முடன் இக்கழகம் ஆற்றிய பணிகள் பற்பலவாம் . 


சுருங்கக் கூறினால் , இந்நூற்றாண்டுத் தமிழ் வளர்ச்சி வரலாற்றில் இக்கழகப் 
பணிகள் 

ஒரு சிறப்பிடம் பெறும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை . இக்கழகத்தைத் 
தோற்றுவித்துப் போற்றிவளர்த்த திருவரங்கம் பிள்ளை அவ களுக்கு நம் வணக்கம் 
உரியது . அவர்கள் காலத்திலும் , அவர்களுக்குப் பின்னும் அவர் களின் இளவல் திரு . 
வ சுப்பையா பிள்ளை அவர்கள் , கழகவளர்ச்சிக்கு ஆற்றிய தொண்டுகள் மிகப்பலவாகும் . 
கழக வரலாற்றின் ஒவ்வொரு நிலையிலும் திரு . சுப்பையா பிள்ளை அவர்களைப் பிரித்துப் 
பார்த்தல் இயலாது . தமிழ்வளர்ச்சிக்குக் குறை நேரும்போது இவர்களுக்கு 
உண்டாகும் கோபத்தையும் , வேகத்தையும் நேரில் கண்டவர்கள் , இவர்களின் 
நிறைந்த தமிழ்ப்பற்றினை நன்கு அறிதல் கூடும் . கனவிலும் , நனவிலும் கழக 
வளர்ச்சியையே கருதும் இவர்களை ஆட்சியாளராகப் பெற்றது இக்கழகத்தின் பெரும் 
பேறாகும் . 


பன்மொழிப்புலவர் , 
கா . அப்பாத்துரை , எம்.ஏ. , எல்.டி. , 


சென்னை , 
86-61 . 


தமிழகத்தை ஆக்கிப் படைத்து வரும் பெருமக்கள் பலர் 

இருபதாம் 
நூற்றாண்டுக்கு ஒளி தந்துள்ளனர் . ஆனால் அத்தகைய பெருமக்களைப் பயன்படுத்தியும் 
தூண்டியும் ஆக்கியும் , அவர்கள் வாயிலாகவும் நேரடியாகவும் புதிய தமிழகத்தையும் 
புதிய ஆசியாவையும் படைத்துருவாக்கும் தொண்டில் தமிழுக்கும் தமிழர் சமயத்துக்கும் 
பண்பாட்டுக்கும் உழைக்கும் பெரு நிலையமாகத் தென் இந்திய சைவசித்தாந்த 
நூற்பதிப்புக் கழகம் விளங்குகிறது . வருங்காலத் தமிழகத்தையும் தமிழ் இலக்கியக்கலை 
வாழ்வுகளையும் சமயத் தொழில் வளர்ச்சிகளையும் ஊக்கும் பொறுப்பிலும் அதன் பங்கு 
மிகப் பெரியதாயிருக்கு மென்பது ஒருதலை . 


தமிழன்னையின் தெய்வத் திருக்கழகமாக விளங்கும் இந்நிறுவனத்தில் முதலீடு 
மூலமாகவும் உழைப்பு மூலமாகவும் ஊக்கு துணைமை மூலமாகவும் பங்கு கொண்டுள்ள 
எவருக்கும் அந்நிறுவனத்தின் 1008 ஆவது ஏட்டு வெளியீட்டு விழாப் பேரிறும்பூதுக் 
குரிய ஒரு நிகழ்ச்சியாகும் . தமிழ்த் தேசீய வாழ்விலும் தமிழினப் பண்பாட்டுப் 
புகழிலும் இவற்றின் விரிவான கீழை யுலக மறுமலர்ச்சிப் பொங்கல் வளத்திலும் தமிழ்ப் 
பெருமக்கள் இந்நிறுவனத்தை மேன்மேலும் ஊக்கத் திருவுளங் கனியுமாறு முத்தமிழ் 
அன்னையை மனமார வழுத்துகின்றேன் . வாழ்க தமிழ் 

தமிழ் . வெல்க தமிழினம் . பரவுக 
தமிழ்ப் பண்பு. 


35 


சபாபதிச்சுவாமி 


ஸ்ரீ மௌன ஞானசுவாமிகள் மடம் , 

சபாநாயகர் தெரு , 

சிதம்பரம் . 


நம் உடலகத்தே மூலாதாரம் , சுவாதிஷ்டானம் , மணிபூரகம் , அநாகதம் , 
விசுத்தி , ஆஞ்ஞை என்னும் ஆறு ஆதார நிலைகள் உள்ளன என்றும் , அவ்விடங்களில் 
முறையே நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு பதினாறு என்னும் இதழ்களையுடைய 
தாமரை மலர்களில் வெவ்வேறு கடவுளர் எழுந்தருளியிருப்பர் என்றும் , இவைகட்கு 
மேலே பிரம்மரந்திரம் என்னும் இடத்தில் ஆயிரத்து எட்டு இதழ்களையுடைய தாமரை 
மீது முழுமுதல் இறைவனைக் கண்டு வழிபடுவது இன்றியமையாதது என்றும் யோக 
நூல்கள் கூறுமாற்றான் அறிகின்றோம் . 


பிண்டமாகிய உடலகத்து தகராகாசமாகிய இதயகமலத்தில் சிதாகாசமா 
யொளிரும் இறைவனைப் , பிரம்மரந்திரம் என்னும் இடத்தில் ஆயிரத்தெட்டிதழ்க் கமல 
மலர்மீது அமர்த்தி வழிபடும் இதனையே அண்டத்தின்கண் தில்லைத் திருத்தலத்தில் 
ஞான மயமா யொளிரும் திருவம்பலத்தே திருக்கூத்தியற்றும் பெருமானை ஆயிரம் 
இதழினையொப்ப ஆயிரங்கால்கள் நிறுவி அமைக்கப்பெற்ற கவினுறு மண்டபத்தே 
எழுந்தருளுவித்துச் சிறப்பு வழிபாடு செய்வதாகிய திருவிழாக் குறிப்பதாகும் என்றும் 
கூறப்படுகிறது . 


தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தார் ஆயிரத்தெட்டாவது 
நூல்வெளியீட்டு விழாக் கொண்டாடப் போகின்றார்கள் என்று அறிந்து மிக மகிழ்ச்சியுறு 
கின்றோம் . இது நம் செந்தமிழ் நாட்டில் இதுகாறும் வேறு எவராலும் செய்து 
சாதிக்கப்பெறாத ஓர் அருஞ்செயலாகும் . இக்கழகத்தினர் தம் 

வெளியீடு 
ஒவ்வொன்றிலும் அம்பலவாணர் திருவுருவ ஓவியம் அமையச்செய்து வெளியிட்டு 
வருவது அம்பலவாணர்பால் அவர்கள் கொண்டுள்ள பேரன்பையும் , அவ்வெளியீடு 
அவ்விறைவருக்கே உரிமையாக்கப் பெறுவதையும் விளக்குவதாகின்றது . 


ஆயிரத்தெட்டு நூல்களாகிய ஆயிரத்தெட்டிதழ்த் தாமரையை உருவாக்கிய 
இதுகாலை , ஆதிரை நாளில் ஆயிரக்கான் மண்டபத்தே அம்பலவாணர்க்குச் செய்யும் 
சிறப்புவிழா ஒப்பச் சீரிய விழா ஒன்று செய்வது இன்றியமையாததே . அவ்வாறு 
செய்யப்பெறுவதாகிய இந்த ஆயிரத்தெட்டாவது நூல் வெளியீட்டு விழா எல்லாச் 
சிறப்புக்களும் அமையச் செவ்வனே நிகழுவதாக . இன்னும் நாடு , மொழி , சமயம் 
ஆகியவைகட்கு மேலும் 

வேண்டப்பெறுவதாகிய 
பலப்பல நூல்களையும் 
வெளியிட்டு தவி ஆயிரத்தெட்டாவது நூல் வெளியீட்டு விழாவைப் போலவே பத்தாயிர 
நூறாயிர நூல் வெளியீட்டு விழாக்களையும் இக்கழகம் கண்டு உலக முழுதும் போற்றும் 
நிலையில் பொலிவுற்று விளங்கிடுவதாக . பொற்பொதுவதனில் பொற்புற நடிக்கும் 
அற்புதக்கூத்தன் இன்னருள் நற்றுணையாவதாக . 


36 


த்துவான் , ந . சுப்பு ரெட்டியார் , 
எம்.ஏ. , பி.எஸ்ஸி . , எல்.டி. , 

திருப்பதி , 
தமிழ்த்துறைத் தலைவர் , 

23-7-61 . 
ஸ்ரீ வெங்கடேசுவராப் பல்கலைக்கழகம் . 

இக்காலத்தில் தனிப்பட்டோர் செய்யும் தொண்டினைவிட ஒரு நிறுவனம் 
செய்யும் தொண்டே பல்லாற்றானும் சிறக்கின்றது ; அதுவே நெடிது வாழவும் வல்லது . 
தனிப்பட்டோருக்கு மறைவு உண்டு ; ஒரு நிறுவனம் அங்ஙனம் விரைவிலோ 
எளிதிலோ மறைவதன்று . கடந்த நாற்பதாண்டுகளாகத் திருநெல்வேலித் 
தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் தென்னகத்தில் சைவத்திற்கும் 
தமிழுக்கும் செய்துள்ள தொண்டு சொல்லுந் தரமன்று ; அது அளவிட முடியாதது . 
சமய வளர்ச்சிக்கெனத் தோன்றிய கழகம் தமிழ் வளர்ச்சியையும் மேற்கொள்ள 
வேண்டியதாயிற்று . சமயமும் தமிழும் அம்மையப்பர் போல் பிணைந்து நிற்பதே 
இதற்குக் காரணம் எனக் கருதலாம் . பழம்பெரு நூல்களைப் பதிப்பித்தல் , அரிய 
இலக்கியங்கட்கு உரை காணல் , ஆராய்ச்சி நூல்களை வெளியிடல் , மொழி பெயர்ப்பு 
நூல்களை ஆக்கல் , அரிய உரைநடை நூல்களை உண்டாக்குதல் , இலக்கிய மா நாடுகள் 
கூட்டுதல் , மா நாட்டுச் சொற்பொழிவுகளை நூல்வடிவாக வெளியிடல் , மொழியா 
ராய்ச்சிக்கு ஆக்கந் தருதல் , புலவர் வரலாற்று நூல்களை வெளியிடல் , இளைஞர்கட் 
கேற்ற நூல்களையும் சிறுவர்கட்கேற்ற நூல்களையும் வெளியிடல் , காலத்திற்கேற்ற 
அறிவியல் நூல்களை வெளியிட அடிகோலுதல் போன்ற பல அரிய பணிகளை ஆற்றி 
வருகின்றது . கழகம் 1008 ஆவது வெளியீடாகப் “ பன்னிரு திருமுறைப் பெருந் 
திரட்டு , என்னும் நூல் வெளிவருவது மிகவும் பொருத்தமாகும் . சைவ சமயத்தைப் 
பரப்பி வரும் கழகம் சைவத்தையும் தமிழையும் இந்த வெளியீட்டால் ஒருங்கே பரப்பு 
கின் றது . இந்த நூலின் வெளியீட்டு விழாவால் கழகத்தின் தொண்டு நாடெங்கும் 
பரவும் என்பதற்கு எள்ளளவும் ஐயமில்லை . வாழ்க கழகம் ! 

வளர்க அதன் 
தமிழ்ப்பணி !! 
T. N. SREEKANTAIYA 

PROFESSORS QUARTERS , 
Professor and Head of the Department 

SARASWATHIPURAM , 
of Kannada , Manasa Gangotri , 

MYSORE - 5 . 
University of Mysore . 

11th August , 1961 . 
It is indeed a matter for supreme gratification that your Society 
has published more than one thousand books - most of them in Tamil . This 
is a record of which any Publishing House in India can be proud ; and I 
am quite sure that the forthcoming celebration will give it a wide 
publicity and prove to be an incentive to other Publishing Societies in 
India to follow your glorious example and enrich their respective 
regional languages with good literature . 

My own language , Kannada , has a valuable heritage of classical 
literature and one important section of it deals with the lives of the 
Tamil Saivite Saints . There is a pressing need for the comparative 
study of the literatures of Tamil and Kannada, exploring literary 
influences and interactions . I am quite sure that such studies will 
throw a flood of welcome light on many prints which are rather obscure 
in the histories of these two literatures . 

( Similar must be the case between Tamil and Telugu too . ) May I 
suggest to your Society that such studies be given a fillip on the 
auspicious occasion of the forthcoming celebrations and thus strengthen 
the bond of fraternity among our several languages , making us all more 
fully aware of our common heritage ? 


37 


NADI : FIJI: 


B. L. BERWICK 
Journalist and Novelist 

Editor : PASIFIKA 


11th August , 1961. 


From these far off islands , about 8000 miles away in the Pacific 
area , I can very well imagine the magnitude of your organisation of the 
immense faith and the missionary zeal which prompted the formation of 
the Society . As a humble writer in our language ( Fijian ) as one who had 
been Editor of a weekly journal I have had the rare privilege of having 
come into contact with some men from South India working under Swami 
Rudrananda . As such I have come to know the high and ancient culture of 
the Tamilians , while I have already translated major part of Ramayana 
into our language , I have now undertaken to translate the famous Tiruk 
kural . While I was going through one English translation of the Tiruk 
kural obtained from the Ramakrishna Library , Nadi ( Fiji ) I was struck 
with the universal and all the pervading aspect of that great work . 


And as I went through the constitution of your society I was 
equally struck with the very noble ideals which can be only imagined 
in the background of a great culture like the one formed in TIRUKKURAL , 
especially like the one expressed in the word " ARAM . 


As the land of TIRUVALLUVAR , the Tamil language has the proud 
privilege of an ancient culture and a very bright future. I am very 
happy to learn that your publication Society along with its dependent 
institutions has had a leading part in the renaissance movement in south 
India . As a humble author trying to do his bit for the people of these 
far off islands where some Indians , including some considerable number 
from South India , I gratefully appreciate the deep love which motivated 
you and your organisation in publishing books and spreading knowledge 
of the right type . To have published 1007 books of permanent value is 
an achievement in itself . To plan for more and more shows only the 
vitality beyond the movement and demonstrates the healthy condition of 
the Tamil Land . 


I join with thousands of others in wishing your valued efforts all 
the success . I have seen both in the local Ramakrishna Library and in 
the Then India Sanmarga Ikya Sangam s Office in Nadi ( Fiji ) many Tamil 
Books published by your Society . If , even in these far off and less 
known place so many books of your society find their place , all credit 
goes to the organizers . I am sure your society will continue to serve 
the cause of spreading Tamil culture and including and enlightening the 
land of ancient culture , the land of Tiruvalluvar the Tamilnad . 


38 


Rao Sahib K. KOTHANDAPANI PILLAI 

Retired Controller of Emigration , 
Retired Member , Railway Service Commission , 

Member , Local Library Authority , Madras . 


88 , VENKATESAPURAM , 

MADRAS - 23 . 


or 


The South India Saiva Siddhanta Works Publishing Society , Tinne 
velly , Ltd. , was formed on a co - operative basis 40 years back , when the 
Co - operative movement itself was in its infancy in the country . No 
contribution assistance from the Government was sought for or 
received . This was purely a private enterprise and its successful 
working all these 40 years has demonstrated to the public , how co - opera 
tion can help to build up business profits and can usefully serve the 
public cause as well . 


The Society has devoted much of its attention to the art of print 
ing and publication , developed them to a high perfection , as a result of 
which , its publications now stand on a par with those of the west . 
The Society has its own printing press and has so far published more 
than One thousand publications and its 1008th publication is to be released shortly. Poeti 
cal works , prose works , Sangam and latter classics , commentaries , lives 
of poets and greatmen , religious works , novels , short stories , dramas , 
and translations from foreign books on literature and science and 
translations from Tamil into English figure prominent among these 
publications . 


Book Binding has also been developed to a high perfection which 
equals the Western binding in all aspects . This won the appreciation 
of the Government of India and the All India Printers Conferences and 
the Society was awarded silver cups , medals , shields and certificates 
of merit by them both . 


The Society has conducted many conferences , religious and literary , 
at important centres , dealing with the religious and secular literature 
of the land . Sangam and latter classics and religious works were criti 
cally examined and explained in these conferences by competent scholars 
and their lectures have also been published . 


The Society publishes a monthly journal Sentamil Selvi to which 
almost all the great scholars in the country contribute . This maintains 
a high standard of journalism , polished in its style and modern in all 
its aspects and temperate in its views . 


The Society has , thus , by its own initiative labour and industry 
and on co - operative lines , helped to advance the cause of religion , 
language , literature , journalism , publication and printing , book 
binding etc. to a level which has not been attained hitherto and de 
serves hearty congratulations on its achievements and valuable services , 


39 


B. D. JATTI 

Chief Minister , 
Government of Mysore 


“ VIDHANA SOUDHA " 

BANGALORE - 1 . 
9th August, 1961 . 


I am happy to learn that you will be shortly bringing out a souvenir 
to synchronize with the 1008th publication of Panniru Tirumurai 
Perunthirattu . 


The very fact that it is the 1008th publication is itself proof of 
its uniqueness . 


In the present day world , publications like this devoted to the 
development of higher spiritual values make one realise the inherent 
goodness of man and give humanity a ray of hope for its survival . 


I wish the celebration in connection with the 1008th publication 
of Panniru Tirumurai Perunthirattu every success and the souvenir to 
be released on the occasion a warm welcome . 


AN APPRECIATION OF TIRUKKURAL - DELUXE EDITION 


By Late Rev. H. A. POPLEY 
District Secretary : Y.M.C. A. South India . 


3rd Oct 1924 


I have no hesitation whatever in saying that for the first time the 
Kural has been published in an edition worthy to compare with the 
editions of other great works , similar to it . I have always been sorry 
to see the poverty - stricken fashion in which this great work has been 
printed and published . I am very delighted that your society has taken up 
the matter in this way . A book like the Kural should certainly have a 
proper dress when it appears before the public . 


40 


A Short History of 
THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 
PUBLISHING SOCIETY , TINNEVELLY , LTD . , 

By R. KALYANA SUNDARAM , B.Sc. , 


Origin and Object 

Capital 
At the instance of Thiru T. S. Viswanatha The initial capital of the Society was 
Pillai B.A. , the South India Saiva Siddhanta 

Rs . 50,000 / - divided into 5000 shares of 
Works Publishing Society , Tinnevelly , Ltd. , Rs . 10 / - each. It took nearly 25 years to get 
was started in September, 1920 at Tirunelveli the share capital fully paid up . This amount 
by the Founder - Secretary , the late Thiru . 

was raised to Rs . 1,00,000 / - in 1952 when 
V. Thiruvarangam Pillai , and Thiru . M. Dira sum of Rs . 50,000 / - was taken from the reserve 
viyam Pillai , for the propagation and promo- fund and converted into 5000 bonus shares . 
tion of the Saivite religion and the advance 
ment of Tamil Language and Literature . The 
original inspirer of this proposal was , however , 

Dependent Institutions 
Maraimalai Adigal , the eminent Tamil Scholar 

The Society has under its aegis two depen 
and well - known philanthropist and also a 

dent institutions . They are “ The South India 
close associate of Thiruvarangam Pillai . 

Saiva Siddhanta Sangam ” and “ The South 
When Thiru . M. Diraviyam Pillai passed India Tamil Sangam ." These two charitable 
away in 1923 , Thiru . V. Thiruvarangam Pillai institutions were founded by the Society with 
took sole charge of the affairs of the Society the aim of achieving its main objects and have 
and after his death in 1944 , Thiru . V. Subbiah been registered under the Societies Registra 
Pillai , the present Managing Director , has tion Act XXI of 1860. They are being main 
been conducting the affairs of the Society, tained out of one half of the net profits earned 
first as acting Secretary till September , 1945 by the Society . 
and then as the Managing Director of the 
concern . 

Publications 
The Madras Branch of the Society was So far the Society has brought out, with 
opened in February , 1921 with Mr. V. Subbiah the help of eminent authors, 1007 valuable 
Pillai as the Agent. He is now the Managing publications in various fields viz . , literature , 
Director of the Society . 

religion , history , philosophy , philology , literary 

criticism , fiction , juvenile literature etc. , the 
Constitution 

most notable among them being critical com 

mentaries on all Sangam and religious works 
This is the only Public Limited concern , and works of historical importance, together 
in existence , in the whole of South India, for with Tamil translations of a few standard 
the purpose of publication of books , with the English works. 
unique stipulation in its memorandum that 
one half of the annual net profits of the Classics in Tamil 
Society should be set apart for charitable 
purposes and that the dividend to the share The most significant service rendered by 
holders should in no case exceed 6 % per the Society is the bringing out of elaborate 
annum . It has also been laid down that , in case commentaries on such ancient Tamil works 
of liquidation , the entire assets of the Society as Choolamani, Perungathai , Thirumanthiram , 
will be transferred to the charitable institu- Thanigaipuranam , Nanthi - kalambagam 
tions maintained by it and that the share- Thirukkutralak - kuravanchi, Chandra Vilasam , 
holders will have no claim even to the share and Samudra Vilasam . No commentaries on 
amount contributed by them . 

these works were attempted before. 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


The Society s publications include the Thirumoolar s Thirumantram 
ancient Tamil grammar Tholkappiyam with 

The Society has also brought out a very 
various commentaries and also elaborate 

attractive edition of Thirumoolar s Thiru 
commentaries on Sangam Literature like 

mantram , a great religious work pertaining 
Ettuthogai, Pattuppattu and Pathinenkeezh 

to Saivite Philosophy . 
kanakku , which serve as guides to the gateway 
of Tamil Literature . 

Dictionaries 
Valluvar s Kural 

The Society has published two popular 

concise dictionaries , viz ( i ) Tamil - Tamil 
அணுவைத் துளைத் தேழ்கடலைப் புகட்டிக் Pocket Dictionary and ( ii ) English - Tamil 
குறுகத் தறித்த குறள் 

Pocket Dictionary which are very useful to 
-omri . both students and the public . The latter has 

been recommended by the Madras Govern 
The Society has been concentrating on the ment s Official Language Committee for use 
production of different editions of this immor- in all Government Offices. 
tal work , including the commentary of Pari 
melalagar . The most popular among these is Translations 
the very attractive Lilliput Edition of the text . 
This miniature edition was conceived with a Ivanhoe Coral Island Quentin Durward 

Popular English works like Oliver Twist 
view to give concrete shape to the observa- David 
tion of the venerable Tamil Poetess , Avvai , 

Copperfield Kenilworth Guy 

Mannering " Robinson Crusoe , Tom 
who compares the condensation of the entire 

Brown s School days etc. have been rendered 
philosophy of life into 1330 couplets to the 

into Tamil and published with the help of 
confining of the waters of all the Seven Seas 
within the hollow of a single atom . 

scholars proficient both in English and Tamil . 

Most of the stories of Shakespeare s plays 
The Kural Text , published in the possible have also been brought out in Tamil . 
miniature size of 2 " x 21 " , has won the appre 
ciation of one and all , including Dr. S. Radha English translations of the Tamil Classics 
krishnan , the Vice - President of the Indian like Tirukkural and Naladiyar by Dr. G. U. 
Union, who was pleased to award a certificate Pope , which had been long out of print have 
of merit to the Society for this attractive been reprinted by the Society . 
production . in th year 1956 . 

Pioneer work has been done by the 
In this connection special mention Society by bringing out an English translation 
must be made of “ Tirukkural Thelivurai , of the Sangam poems in three volumes . 
a handy book in Tamil , containing the About 300 poems have been translated with a 
Kural Text and easy commentaries thereon brief introduction for each poem along 
by Dr. M. Varadarajanar, M.A.,Ph.D . Profes. with an elaborate general introduction, giving 
sor of Tamil, University of Madras. Nearly the background of Sangam Literature. These 
2,00,000 copies of this book have been sold three volumes go by the name of The Golden 
out in the record time of 10 years. 

Anthology of Ancient Tamil Literature , and 

have won the appreciation of distinguished 
Religious Works 

critics like Dr. Suniti Kumar Chatterjee, 

Chairman of the West Bengal Legislative 
As the name of the Society implies , it Council . The English rendering was done by 
stands for the cause of religion and has brought Sri R. Balakrishna Mudaliar , B.A. , L.T. , M.E.S. 
out many valuable works on Saivite religion . 
All the fourteen works of Saiva Siddhanta 

The Society is also arranging to bring out 
Philosophy , with commentaries on Sivagnana 

at an early date English translations of the 18 
botham and Sivagnana Sitthiyar together with 

minor Sangam works ( Pathinenkeezhkannaku ) 
Moovar Thevaram have been published by with the exception of Kural and Naladiyar 
the Society in attractive forms. The most 

which have already been published . 
noteworthy among them are the Concordance 
of Sambandar Poems and the Concordance Juvenile Literature 
of Appar Poems by Thanigaimani V. S. The Society paid much attention , even in 
Chengalvaroya Pillai , M.A. The Concordance its early stages, to bring out children s classics , 
of Sundarar Poems is under preparation , original as well as adaptations , in chaste and 


ta 


வெளியீட்டு விழா மலர் 


simple style for the benefit of young children . Rao Shaib K. Kothandapani Pillai , Rtd . 
The printing and get - up of these books are so Emigration Officer, P. K. Pakkirisankar, M.A. , 
attractive that they can be treated on a par B.L., District Munsif, Avvai S. Doraisami 
with those of western publishers . 

Pillai, Pulavar P. V. Somasundaranar , Pan 
It has also brought out , for the benefit of Thiru Sivasailam Pillai, M. A. , L.T. , M.E.S. , 

It has also brought out , for the benefit of mozhipulavar K. Appadurai Pillai , M.A., L.T .; 
young boys and girls, many useful books on 

R. Balakrishna Mudaliar , B.A. , L.T. , M.E.S. , 
modern scientific theories . 

T : P. Santhanakrishna Naidu , Ex - Principal , 

Teacher s College , Saidapet , Rey . Sathia 
Other Publications 

Samuel , Panditha G. Devanesan , M.A. , Reader 

in - Tamil , Annamalai University , M. Raja 
The Saivite Almanac is another impor- kannanar , M.A. , Principal , Govt . Arts College, 
tant publication of the Society containing Ooty , Prof. C. Ilakkuvanar , M.A. , Professor 
very useful information for our Saivite of Tamil, Thiagarajar College , Madurai, are 
brethren . 

among the scholars to whom the Society is 

indebted for its success in bringing out 
“ Sentamil Selvi ” , a Tamil monthly 
published under the auspices of the Society , ches of learning 

many valuable publications in different bran 
has been doing, for the last 35 years , yeoman 
service to the cause of Tamil language and 
literature . The monthly issues of this Magazine 

Periodical Conferences 
which has a high literary value have been 
bound together and made available for sale . 

The Society has been holding periodical 

conferences, literary and religious , at impor 
These volumes, thirty four in number , when 

tant centres for the dissemination of the 
put together , will give us an insight into the 
history of the Tamils and Tamil Nad during interesting and instructive lectures delivered 

Sangam Classics and religious works through 
the past thirty four years . 

by erudite scholars . 
Thirukkural Diary 

Conferences for discussing Politics and 

History have also been held by the Society , 
From 1932 the Society has been publish- but not with the same intensity as has been 
ing , every year , a Diary with a Kural Stanza bestowed on religion and literature . These 
for each day , for the benefit of those who wish lectures were brought out in book form then 
to study this immortal work at one couplet a 

and there so that they might serve as easy 
day . As all the 1330 couplets with a few steps to the study of Sangam Literature . 
other literary pieces of immortal poets would 
be covered in a period of four years , it is 

Similarly the Society has planned to 

conduct ten conferences to popularize the 
intended to repeat the process continuously 

* minor classics viz . Ula , Kalambakam , 
and we are now in its eighth cycle . This publi- Thoothu, Kuravanji, Kuram , Parani, Pallu , 
cation also has won the appreciation of many 

Pillaithamizh , Kovai, Venba , Anthathi etc. 
scholars and politicians. 

and the first three conferences were held in 

January 1958 , April 1959 and March 1960 . 
Patron Scholars 

These lectures also have been printed and 

published . 
The late Maraimalai Adigal , the late 
Tagore law Professor K. Subramania Pillai , 

Show Room 
M.A , M.L. , ( Head of the Tamil Dept. , Anna 
malai University ) the late Navalar Venkata Besides making its own publications 
swami Nattar , late Dr. R. P. Sethu Pillai , available to one and all , the Society stocks 
Professor of Tamil , Dr. K. K. Pillai , M.A. various other standard works in Tamil , for the 
D. Litt . , Professor of History , Dr. T. E. Shan conveniences of the purchasing public . In 
mugam , M.A., M.Litt . Reader - in - Psychology , short it is a store - house of all standard works 
Madras University , Dr. M. Varadarajanar , in Tamil . 
M.A. , Ph.D., Professor of Tamil , University of 
Madras , Dr. M. Rajamanickam Pillai , M.A. , 
Ph.D. , Reader in Tamil , Madras University , 

Appar Achakam 
O. P. Ramasamy Reddiar , Ex - Chief Minister, To cope up with the increasing volume of 
Rao Bahadur , V. S. Chengalvaroya Pillai , M.A. printing created by the rising demand for more 


and more printed books since the dawn of Society for running a public library . This 
independence in our country , the Society felt was opened in August 1958 , by the Hon ble 
the need of having a printing press of its own. Sri M. Bakthavatsalam , Home Minister , under 
So , when a good running press came for sale the presidency of His Excellency Bishnuram 
in 1948 , the Society purchased it and had it Medhi , Governor of Madras . 
formally opened by Sri O. P. Ramasami 

4. The Society has been collecting rare 
Reddiar , who was the then Chief Minister 

publications , old periodicals and other antiqui 
under the name “ Appar Achakam . " 

ties with a view to exhibit them to the public. 
Binding Section 

5. The Society is proud of its own collec 

tion of nearly 250 photographs of departed 
The credit for the success in the produc- poets and scholars and also of the publication 
tion of the many attractive books is in no of their biographies in several volumes. This 
small measure due to the binding - section of is a novel venture in this direction . The 
the Society and particularly to its veteran Society is at present engaged in collecting the 
-binder , Thiru R. Manickaswamy , an expert autographs of departed poets and scholars 
in this line . 

and it has so far collected well over 200 letters 
Prizes 

with autographs . 
Many were the prizes , in the shape of 6. The Society has also brought out 
cups, medals and shields that have been some attractive , cheap one anna publications 
awarded to the Society at the All India for the propagation of Saivite religion . 
Printers Conferences for the beautiful and 
highly attractive get up of its publications. 

Conclusion 
The Government of India also awarded to the 
Society , in the year 1956 , a certificate of merit 

The Society may well say with legitimate 
in appreciation of the production and get - up 
of the miniature size “ Tirukkural and in the pride and with no fear of contradiction that 
year 1960, a First Prize in appreciation of the in different walks of life is mainly due to its 

the recent renaissance of the Tamil Language 
best binding of St. Thirumolar s Thirumantram . 

activities in multifarious directions . 
Other Activities 

It also takes credit for the good work it 
1. The Society runs in Tirunelveli Town and poor-paid pandits , in spreading adult 

has done in improving the lot of the neglected 
a free Public Library in the name of St. Siva- education, in making Tamil the medium of 
gnana Munivar. It contains about 10,000 instruction in schools and colleges and in 
volumes in different branches of learning . 

agitating for the adoption of Tamil as the 
2. Classes are held under the auspices of official language in the Tamil - Speaking areas. 
the Tamil Sangam for coaching candidates for 
the Oriental Titles Examination of the Madras 

In the matter of presentations made at 
University. Special examinations are also held marriages and other functions , a happy 
at various centres and prizes are awarded to reform has been brought about as a result of 
the successful candidates whose performances which the Society s Deluxe Publications 
prove to be outstanding . 

nowadays replace the silver vessels and other 

non - useful costly gifts. 
Maraimalai Adigal Library 

With the kind and hearty co - operation of 
3. From out of the Society s funds a the Tamil - loving public , the Society hopes to 
library bearing the name " Maraimalai Adigal extend its activities to a wider sphere , thereby 
Library ” has been established in Madras. restoring our religion and our literature to 
This library , in addition to the Society s their pristine glory . 
collection , has also Maraimalai Adigal s 
collection of books which were bequeathed Long live the glory of Tamil Literature 
by the late Adigal , by his last will , to the and Long live the ethics of Saivite religion ! 


கழகம் நிறுவிய செயலாளர் 


திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழக ( லிமிடெட் ) வரலாறு 

( 1920- 1961 ) 
( வித்துவான் , திரு . அ . க . நவநீதகிருட்டிணன் 


கழகம் என்ற பெயரைக் கேட்டதும் வாழ்விற் குடிகொண்ட அரிய பண்புகளாகும் . 
சைவசித்தாந்தக் கழகமா ? என்றுதான் தமிழ தமிழ் , வடமொழி , ஆங்கிலம் ஆகிய மும் 
ரும் தமிழறிந்த எவரும் குறிக்கும் வகையில் மொழிக் கடலின் நிலை கண்டுணர்ந்த மூதறி 
மக்களிடையே தக்கவாறு பரவி நிலவிவரும் வாளராகிய மறைமலையடிகளாரின் மாண்புறு 
பெருமையினை இற்றை நாளில் பெற்று இலங்கு தனித்தமிழ் நூல்களைக் கற்றதன் பயனாகத் 
வது திருநெல்வேலித் தென்னிந்திய சைவ மிழ்ப்பற்றும் சைவப்பற்றும் தழைத்தோங்கப் 
சித்தாந்த நூற்பதிப்புக் கழகமாகும் . கழகம் பெற்றவர் . அப் பற்றுக்களின் முதிர்ச்சியி 
என்னும் அழகிய தமிழ்ச்சொல் ,வழக்காற்றில் னாலேயே அவ் இரு துறைக்கும் பெரும்பணி 
மிகுதியாக மக்களிடையே பயிலத் தொடங் யாற்ற முந்தியவர் . 
கியதே சைவசித்தாந்தக் கழகம் - தோன்றிய 
பின்னர்த்தான் என்றாலும் மிகையன்று . இத் 

திக்கெலாம் புகழுறும் திருநெல்வேலியைச் 
தகைய கழகம் பிறந்து வளர்ந்து சிறந்து 

சார்ந்த பாளையங்கோட்டையில் சைவவேளா 
ஓங்கிவரும் உண்மையினை 

எல்லோரும் 

ளர் குலத்தில் வயிரமுத்துப் பிள்ளைக்கும் அவர் 
அறிந்து இன்புறுதல் வேண்டுமன்றோ! 

தம் வாழ்க்கைத் துணைவியார் சுந்தரத்தம்மைக் 

கும் 1890 ஆம் ஆண்டு மேத் திங்கள் மகவா 
அமிழ்தினும் இனிய தமிழ்மொழியாகிய கப் பிறந்த திருவரங்கனார் தமது பதினோராம் 
நம் 

தாய்மொழியினையும் தமிழர் சண்ட ஆண்டில் தந்தையாரை இழந்தனர் . பொருள் 
தலையாய சமயமாகிய சித்தாந்த சைவச் செந் வசதியின்மையால் ஐந்தாம் படிவம் அளவே 
நெறியினையும் பேணி வளர்க்கும் பெருநோக் பயின்ற திருவரங்கனார் தமது பதினேழாண் 
குடன் தோற்றுவிக்கப்பெற்ற இக் கழகம் அந் டுப் பருவத்தில் 1907 இல் வேலை தேடி 
நெறியிற் பிறழாது ஆயிரத்தெட்டு நூல்களை இலங்கை நாட்டிற்குச் சென்றனர் . அங்குத் 
அழகுற வெளியிட்டு அரும்பணியாற்றியுள் திருநெல்வேலியார் நடத்தும் வணிக நிலைய 
ளது . தமிழில் விளங்கும் தொன்மைத் தலை மொன்றில் பணியேற்றனர் . அவருடைய 
நூலாகிய தொல்காப்பியம் முதல் , இந்நூலில் அறிவு , திறமை , அன்பு , உண்மை , முயற்சி 
சிறந்து விளங்கும் செந்தமிழ் வல்லார் தந்து முதலாய உயர்பண்புகளைக் கண்ட வணிகத் 
போதரும் சின்னஞ்சிறு நூல்கள் வரை பன் தலைவர்கள் அவரைப் பெரிதும் மதித்தனர் . 
னூறு நூல்களைப் , பார்ப்பவர் கண்ணையும் 

மறைமலையடிகளாரின் நூல்களைக் கற் 
கருத்தையும் கவரவல்ல கட்டழகுடன் வெளி 
யிட்டு வீறுசால் தமிழ்க் கழகமாகத் தழைத் 

கழகமாகத் தழைத் ஜமையானும் அவரது அரிய சொற்பொழிவுத் 
தோங்கி வருகிறது . தமிழரிடையே தனித்தமிழ் திறனைக் கேள்வியுற்றமையானும் அவர்பால் 
உணர்வும் ஆர்வமும் இந்நாளில் பொங்கிப் பெருமதிப்புக் கொண்ட திருவரங்கனார் அவரை 

1914 இல் முதன் முதலாக இலங்கை நாட்டிற்கு 
பெருகி நிற்பதற்கும் , மக்களிடையே சமயப் 
பற்று மிக்கோங்கி நிலவுதற்கும் நாற்பதாண்டு வரவழைத்தனர் . அடிகளாரின் சொற்பொழிவு 

களைப் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கேட்டு 
களாகக் கழகம் தொடர்ந்தாற்றிவரும் தூய 

மகிழுமாறு நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் 
நற்பணிகளே காரணமாகும் . 

சிறந்த ஏற்பாடுகளைச் செய்தனர் . 1917 இல் 
இத்தகைய கழகத்தைத் தோற்றி வளர்த்த மீண்டும் அடிகளாரை இலங்கை நாட்டிற்கு 
தூயோர் திருவரங்கனார் அவர்கள் ஆவர் . வரவழைத்துப் பெரும்பொருள் திரட்டியளித் 
அன்னவரே கழகத் தந்தையார் என்று கற்ற தனர் . அடிகளாரின் வாழ்வு வளம் 
பெறுதற்கும் 
வர் போற்றும் உரிமையும் பெருமையும் உடை அவரது ஆராய்ச்சித்திறன் உரம்பெறுதற்கும் 

வள்ளல் 
யவராவர் . தமிழகப் பண்பாட்டின் தலைசிறந்த வழிவகுத்த 

திருவரங்கனாராவர் . 
திருவரங்கனார் . அந்த நன்றியை மறவாத அடிகளார் , தம் 
மலர்ந்த முகமும் மாறாத இன்சொல்லும் அவர் புலமைமிக்க அருமை மகளாராகிய நீலாம்பிகை 

மணம்புரிந்து 
இயல்பாகப் பெற்றிருந்த பேரணிகளாகும் . யாரைத் திருவரங்கனாருக்கு 
ஆள்வினையும் அசைவிலா ஊக்கமும் அவர் வைத்து மகிழ்ந்தனர் . 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


திருவரங்கனார் இலங்கை நாட்டுக் கொழும்பு 5000 பங்குகளாகக் கொடுக்கப்பெறுமென் 
நகரில் பணியாற்றிக் கொண்டிருந்த நாளில் றும் , திருவரங்கனாரும் , திரவியம் பிள்ளையும் 
தமக்கு உற்ற நண்பராய் விளங்கிவந்த வி . கூட்டமைச்சர்களாக இருந்து கழகத்தை நடத் 
சங்கர நாராயண பிள்ளை என்பார் பெயருடன் துவதென்றும் , கழகம் பதிவு செய்யப்பெற்ற 
தம் பெயரையும் இணைத்து , திரு சங்கர் காலம் 

முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் 
கம்பெனி என்னும் பெயரால் 1917 இல் அவர்களும் அவர்கள் வழித்தோன்றல்களும் 
கொழும்பு நகரில் புத்தக வணிக நிலையமொன் அமைச்சர்களாகவும் கழகச் செயற்குழு உறுப் 
றைத் தொடங்கினர் . 1918 ஆம் ஆண்டில் பினர்களாகவும் விளங்கிக் கழகத்தை நடத்தும் 
அதனைச் சென்னை மாநகரில் பவழக்காரத் தெரு உரிமையுடையாரென்றும் உறுதிப் பத்திரம் 
எண் 2 கட்டிடத்தில் உள்ள தெருப்பக்க அறை எழுதப்பெற்றது . பின் , 

திருநெல்வேலித் 
யில் அமைத்தனர் . அங்கிருந்து திருவரங்கனார் தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் 
புத்தக வாணிகத்தைத் திறம்பட நடத்திவந் கழகம் லிமிடெட் என்ற பெயரால் 21.9.1920 
தனர் . இவ் அமயத்தில் மறைமலையடிகளாரைக் இல் கழகம் பதிவு செய்யப்பெற்றது. 
கொண்டு திருவாசகத்திற்கு விரிவுரை எழுது 
மாறு செய்து அதனைச் செந்தமிழ்க் களஞ் 

இக் கழகம் பதிவானதும் திருவரங்கனார் 
சியம் என்ற பெயருடன் வெளியிட்டு எங்கும் திருநெல்வேலியிலேயே தங்கவேண்டிய 
பரப்பினர் . 

முதன்மை ஏற்பட்டது . அதனால் அன்னார் 

சென்னையில் நடத்திவந்த திருசங்கர் கம்பெனி 
இந்நாளில் திருநெல்வேலியில் சைவத் புத்தக வணிகத்தைத் தொடர்ந்து நடத்தும் 
தமிழ்ப் பற்றுடையாராய்த் திகழ்ந்த மா . திரவி பொறுப்பினைத் தம் அருமைத் தம்பியாராகிய 
யம் பிள்ளை என்பார் மறைமலையடிகளாரிடத் தற்போதைய கழக ஆட்சியாளர் திரு . வ . 
துப் பேரன்பு பூண்டிருந்தார் . அவர் அடிக சுப்பையா பிள்ளையவர்களிடம் 

ஒப்புவித் 
ளாரை நெல்லைக்கு வரவழைத்துச் சொற் தனர் . 1921 பிப்ரவரித் திங்களில் சென்னையில் 
பொழிவுகள் அமைத்துப் பொருள் திரட்டிக் திருசங்கர் கம்பெனி இருந்த பவழக்காரத் 
கொடுத்து வந்தனர் . அதனால் அடிகளார் தெரு 2 ஆம் எண் இல்லத்தில் ஓர் அறையில் 
வாயிலாகத் திரவியம் பிள்ளை , திருவரங்க திரு . வ . சுப்பையா பிள்ளையவர்களை முகவ 
னாருடன் நட்புக்கொண்டனர் . இச் சமயத்தில் ராகக் 

கொண்டு கழகத்தின் கிளை நிலைய 
காந்தீய வாழ்க்கை நெறியில் நின்ற திரு. தி . செ . மொன்று தொடங்கப்பெற்றது . அதுமுதல் 
விசுவநாத பின்ளை , பி . ஏ . என்பார் திரவியம் புத்தக வணிகம் 
பிள்ளையிடம் தமி நடைபெற்று வந்தது . 

கழகத்தின் பெயராலேயே 
ழும் சைவமும் 
வளரப் பதிப்புக் திருநெல்வேலித் தென்னிந்திய 
கழகமொன்று சித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தின் முதல் 
தொடங்குமாறு 

வெளியீடாக விநாயகர் அகவல் , கந்தர் கலி 
தூண்டியதுடன் வெண்பா இவை இரண்டும் அடங்கிய திரு 
முதற்கண் தாமே வடிப் புகழ் மாலை என்னும் பெயருடைய மலர் 
பத்து ரூபாப் ஒன்றை 

வெளியிட்டனர் . அதனையடுத்துப் 
பெறுமான நூறு பண்டித வா . மகாதேவ முதலியார் வரைந்த 
பங்குகள் எடுத் சோமேசர் முதுமொழி வெண்பா உரை யும் , 
துக் கொள்வதா 

நாகை சொ . தண்டபாணிப் பிள்ளை வரைந்த 
கவும் உறுதி கூறி திருக்கருவைப் பதிற்றுப்பத்தந்தாதி உரை 
னர் . உடனே திர யும் வெளியிடப்பெற்றன . 
வியம் பிள்ளை , 
புத்தக வணிகத் 

கழகம் பதிவான காலம் முதல் அமைச்சர் 
தில் பயிற்சி 

கள் இருவரும் பங்குகள் சேர்ப்பதில் முயன்று 

யுடைய திருவரங் வந்தனர் . அமைச்சருள் ஒருவராய திரவியம் 
கனார் துணையுடன் கழகத்தை நிறுவலாம் என் 

பிள்ளை பிற வேலைகளில் பெரிதும் ஈடுபட் 

டமையால் 
னும் உறுதியுடன் மறைமலையடிகளார் வாயி 

திருவரங்கனார் ஒருவரே கழக 
லாகத் திருவரங்கனார் இசைவைப் பெற்றனர் . வளர்ச்சியில் பெரிதும் கருத்தூன்ற வேண்டிய 
பின் , திரவியம் பிள்ளை கழக விதிகளை ஆய்ந்து வரானார் . திரவியம் பிள்ளை தமக்குக் கிடைத்த 

அப்போது திருநெல்வேலி ஒழிவு நேரங்களில் மட்டுமே கழகச் செயல் 
இந்துக் கல்லூரியில் இடைநிலை வகுப்பிற் 18-2-22 முதல் தம் பொறுப்பில் பணியாளர் 

செலுத்தினர் . அன்னார் 
படித்துக்கொண்டிருந்த திரு . வ . சுப்பையா 
பிள்ளை கழக விதிகளை அமைப்பதற்குத் துணை 

25 ஊதியத்தில் நியமனம் 
புரிந்தனர் . 

செய்து , தமக்குப் பதிலாகக் கழகப் பணிகளைக் 

கவனிக்குமாறு செய்தனர் . பின் அவர் தமக்கு 
கழகத்தின் முதற்பொருள் 50,000 ரூபா ஏற்பட்ட என்புருக்கி நோயால் 1924 செப்டம் 
என்றும் , அது பங்கு ஒன்றுக்கு ரூ .10 வீதம் பர் 9 ஆம் நாள் உயிர் நீத்தனர் . இந்த நான் 


சைவ 


22 


வெளியீட்டு விழா மலர் 


து 


நாதர்கள் 


காண்டுக் காலத்தில் திருவரங்கனார் தமது தனி கண்ணைக் கவரும் கழக வெளியீடுகளைக் 
முயற்சியால் கழகத்திற்கு 1575 பங்குகளும் , கண்ணுற்ற கன்னித் தமிழ்ப் புரவலர்- தற் 
திரவியம் பிள்ளையின் கூட்டு முயற்சியால் 1120 போதைய கழகத் தலைவர் பாகனேரி திரு . 
பங்குகளும் , ஆக மொத்தம் 2695 பங்குகள் மு . காசிவிசுவநாதன் செட்டியார் அவர்கள் 
சேர்த்தனர். திரவியம் பிள்ளை தனி முயற்சி கழக அமைப்பை அறிந்து 1922 இல் தாமும் 
யில் 124 பங்குகளே சேர்த்திருந்தனர் . நூறு பங்குகள் எடுத்துக்கொண்டு அதற்குரிய 

ரூபா ஆயிரத்தையும் கொடுத்துக் கழகத்தை 
கழக அமைச்சர் இருவருள் ஒருவராகிய 

ஊக்குவித்தனர் . 1920 இல் கழகத் தொடக் 
திரவியம் பிள்ளை காலத்திற்குப்பின் , அவரின் 

கத்தில் நூறு பங்கு எடுத்துக்கொண்ட விசுவ 
இளைய மகனார் திரு . தி . மாணிக்கவாசகம் 

நாதர் கழகத்திற்கு வித்திட்ட வித்தகர் என்று போற்றத் 
பிள்ளை சில ஆண்டுகளும் , மூத்த மகனார் 

தக்கார் . இரண்டாண்டுகட்குப் பின் மற்றொரு 
கணபதியப்ப பிள்ளை சில ஆண்டுகளும் திரு 

விசுவநாதராகிய திரு . செட்டியார் அவர்கள் நூறு 
வரங்கனாருடன் கூட்டமைச்சராக 26.5.1928 

பங்குகள் எடுத்துக் கழகப் பயிர் தழைத்தோங்க 
வரை பணியாற்றி விலகினர் . அது முதல் 

வேலி கட்டிய வித்தகராவர் . இருபெரும் விசுவ 
அமைச்சர் திருவரங்கனார் ஒருவரே தனியாக 

விருப்புடன் அளித்த பொருள் 
நின்று கழகப்பணிகளை முனைந்து செய்து 

துணையாலும் திருவரங்கனாரின் தளராத பெரு 
வந்தனர் . திருவரங்கனாரின் அருமைத் தம்பியா முயற்சியினாலும் வளர்ந்தோங்கிவரும் கழகம் 
ராகிய திரு. வ . சுப்பையா பிள்ளையவர்கள் 

தொடக்கத்திலிருந்தே தமிழ் இலக்கண இலக் 
சென்னைக் கிளை நிலையத்தில் முகவராக இருந்து கிய நூல்களை வெளியிடுவதுடன் சமய சாத் 
முழு முயற்சியுடன் தகவுறப் பணியாற்றி வந் திரங்களையும் சமயத் தொடர்புடைய நூல்களை 
தனர் . இவ் இருவரின் பெருமுயற்சியால் கழகம் யும் வெளியிட்டுப் பரப்பி வந்தது . 
பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து பொங்கி 
வந்தது . 

ஒவ்வோராண்டிலும் ஆடித்திங்கள் இறுதி 

நாளுடன் முடிவெய்தும் ஆண்டு வரவு செலவு 
1922 ஆம் 

ஆண்டுத் தொடக்கத்தில் ஆதாயக் கணக்குகள் பங்காளிகள் பார்வைக்கு 
சென்னைக் கிளை நிலையம் தம்புச் செட்டித் தெரு வைக்கப்பெறும் . 1952 இல் நடைபெற்ற 

297 எண் வீட்டு ஆண்டிறுதிக் கூட்டத்தில் கழகக் காப்பு நிதியி 
மேடைக்கு மாற் லிருந்து ரூபா 50,000 எடுத்துக் கழக முதற் 
றப்பெற்றது . பொருளுடன் சேர்த்து அதனை நூறாயிரமாக 
அதன் பின்னர் 

ஆக்க வேண்டுமெனக் கழகச் செயற்குழு 
இலிங்கிச் செட் 

முடிபு செய்தது . அந்த ரூபா 50,000 ஐயும் 
டித் தெரு 31 

15-3-1952 இல் கழகப் பங்காளிகளாயிருப் 
எண் வீட்டு முற் பவர்கட்கு ஒரு பங்கிற்கு ஒரு பங்கு வீதம் 
பகுதிக்கு மாற் புதிய ஐயாயிரம் பங்குகளாகக் கொடுக்க 
றப் பெற்றது . வேண்டுமென்றும் , அவற்றை முழுத் தொகை 

ங்களில் யும் செலுத்தப்பெற்ற பங்குகளாகக் கொள்ள 
அங்கிருந்து வேண்டுமென்றும் கழகச் செயற்குழு முடிபு 
அதே தெருவில் செய்தது . 
306 எண் கட் 
டிட மேடைக்கு திருவரங்கனுர் திருமணம் 
மாற்றப் பெற் 

கழக அமைச்சர் திருவரங்கனார் 1918 ஆம் 
றது . அச்சமயம் 

ஆண்டில் மறைமலையடிகளாரின் விருப்பிற் 
சிவகாமி விலாச 

கிசைந்து பல்லாவரம் சென்று அவரது இல் 
அச்சுக்கூடம் , கழக நிலையம் அமைந்த கட்டிடத் 

சின்னாள் 
தின் கீழ்ப்பகுதிக்கு மாற்றப்பெற்றது . அது 

தங்கினர் . 

அதுகாலை 

மங்கைப் பருவத்தினராய்ப் பொங்குறும் எழி 
முதல் கழக நூல்களெல்லாம் அவ் அச்சுக் 
கூடத்திலேயே அச்சேறப் பெற்றன . அவ் உடன் பொலிவுற்ற அடிகளாரின் திருமகளார் 

நீலாம்பிகையாரைக் கண்டு 
அச்சுக்கூடத்தை நடத்தியவருள் ஒருவராய 

காதலுற்றனர் . 
திரு . சி . மு . கோவிந்தராச முதலியார் 

அம்மையாரும் திருவரங்கனாரின் அழகிலும் 

அச்சகத் 
தொழிலில் அருந்திறன் படைத்தவர் . ஆதலின் பெருங்காதல் கொண்டனர் . இங்ஙனம் இரு 

அருங்குணத்திலும் மனத்தைப் பறிகொடுத்துப் 
அவரது பெருந்துணையால் திரு . வ . சு . பிள்ளை 
யவர்கள் கழக வெளியீடுகளைச் சிறந்த முறை 

வர் உள்ளத்தும் காதல் மலர்ந்த செய்தியறிந்த 

அடிகளாரும் விரைவில் இருவர்க்கும் திரு 
யில் அச்சிட்டுக் கண்கவர் வனப்புடன் கட்டடம் 
அமைத்து 

மணம் நடத்த விரும்பினர் . 
மேலை நாட்டு 

நூல்களைப்போல 
அழகுற வெளியிட்டனர் . கழக வெளியீடுகள் 1919 இல் திருவரங்கனார் சென்னையில் 
இவ்வாறு சிறந்து விளங்கியமையால் அவற் அமைத்த திருசங்கர் கம்பெனி 

வாயிலாக 
றைத் தமிழரும் தமிழறிந்த பிற நாட்டினரும் மறைமலையடிகளாரின் திருவாசக விரிவுரை 
பெருவிருப்புடன் வாங்கலாயினர் . 

திங்கள் 

வெளியீடாக வெளிவரலாயிற்று . 


சில 


லத்தில் 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


ஆதலின் 


திருவாசகம் முதல் நான்கு அகவல்கட்கு செட்டித் தெரு இல்லத்தில் வரவேற்பு நடை 
மட்டுமே அவ்விரிவுரை வெளிவந்தது . இந் பெற்றது . அன்று இசைவாணர் 

ஓதுவார் 
நிலையில் பதிப்பாளர்க்கும் உரையாசிரியர்க் மூர்த்திகள் 

மூர்த்திகள் தேவார இசையரங்கு நிகழ்த்தி 
கும் சிறிது பிணக்கு ஏற்பட்டது . 
ஏற்பட்டது . அதன் எல்லோரையும் இன்புறுத்தினர் . 

மறு நாள் 
காரணமாகத் திருவரங்கர் நீலாம்பிகையார் 

பல்லாவரம் மறைமலையடிகளார் மாளிகையில் 
திருமணம் தடையுற்றது . திருவரங்கனார் கழகப் மருவீடு தடந்தது . அன்று ஓதுவா மூர்த்திகள் 
பணிகள் காரணமாகத் திருநெல்வேலி வந்து வள்ளி திருமணம் இசைக் கதையரங்கு நடத் 
சேர்ந்தனர் . 

நீலாம்பிகையார் , இல்லத்தில் தினர் . 
இருக்க மனங்கொள்ளாமல் சென்னை வெல் 
லிங்டன் மகளிர் கல்லூரி விடுதியில் தங்கி திருவரங்கனாருக்கு வாழ்க்கைத் துணைவியா 
ஆங்கு இரண்டாண்டுகள் ஆங்கிலம் பயின்ற மிக்காராக விளங்கிய காரணத்தால் அவரது 

ராக வாய்த்த நீலாம்பிகையார் தமிழ்ப்புலமை 
னர் . 
தமிழ் , வடமொழி , ஆங்கிலம் ஆகிய மும்மொழி கழகப் பணிகட்கு அயராத ஊக்கமூட்டும் அன் 
களையும் கற்றுணர்ந்த புலமைச் செல்வியார் . புச் செல்வியராய் இன்பூட்டி வந்தனர் . அதனால் 

அவரைத் தமிழாசிரியப் பணி , திருவரங்கனார் குடும்பக்கவலை சிறிதும் கொள் 
இருக்குமிடந் தேடி நாடி வந்தது . அதனால் 

ளாது , கழக வளர்ச்சியிலேயே தம் முழுக்கருத் 
முதலில் பல்லாவரம் வித்தியோதயா கல்லூரி தையும் செலுத்தி வந்தார் . தந்தையாராய 
யில் இரண்டு ஆண்டுகளும் , பின்னர் இராய மறைமலையடிகளாருக்கே தனித்தமிழார்வத்தை 
புரம் நார்த்விக் கல்லூரியிலுமாகத் தமிழ்ப்பணி ஊட்டிய நீலாம்பிகையார் தனித்தமிழில் பல 
புரிந்து வந்தனர் . 

நூல் 

ல்கள் வரைந்து கழக வாயிலாக வெளியிட்டு 

வந்தனர் . அவர் தனித்தமிழ்க் கட்டுரைகள் , 
உண்மைக் காதல் கொண்ட இருவர் வடசொற்றமிழகரவரிசை 

முதலான பதின் 
உள்ளங்களும் அக்காதல் உறுதியில் சிறிதும் மூன்று நூல்கள் இயற்றித் தனித்தமிழுணர்ச் 
தளராது நிற்றலைக் கண்ட மறைமலையடிகளா 

சியைக் கழக வாயிலாகப் பரப்பினர் . 
ரின் மனச்செற்றமும் மாறலாயிற்று . இதனை 
யறிந்த கா . சுப்பிரமணிய பிள்ளை , எம்.ஏ., அறிஞர்கள் தொடர்பும் நூல்வெளியீடும் 
எம் . எல் . பல்லாவரம் சென்று திருவரங்கர் 
நீலாம்பிகை திருமணத்தை நடத்தித் தருமாறு 

1921 முதல் கா . சுப்பிரமணிய பிள்ளை 

யவர்கள் சென்னைச் சட்டக் கல்லூரியில் பேரா 
அடிகளாரிடம் அன்புடன் வேண்டினர் . அடிக 
வாரும் மகிழ்வுற்றுத் திருமயிலைக் கபாலீசுவரர் தில் கழகம் பதிப்பித்த தொல்காப்பியம் - 

சிரியராகப் பணிபுரிந்து வந்தனர் . அக்காலத் 
திருக்கோயிலில் 

இறைவன் 

திருமுன்பு 
2-9.1927 

எழுத்ததிகாரம் - நச்சினார்க்கினியர் 
இல் இருவர்க்கும் 

உரையி 
திருமணம் 

னுக்கு அவர்கள் 
செய்து கண்டு களித்தனர் . 

சிறந்ததோர் ஆராய்ச்சி 

முன்னுரையை ஆங்கிலத்திலும் தமிழிலும் 
அத் திருமண விழாவில் இருபதாம் நூற் எழுதி உதவினர் . கழகத் திங்கள் வெளியீடா 
றாண்டின் பெரும்புலவர்களான 

வே . டாகிய செந்தமிழ்ச் செல்வியிலும் திரு நான் 
மாணிக்க நாயகர் , கா . சுப்பிரமணிய பிள்ளை , மறை விளக்கம் என்ற தலைப்பில் தொடர்ச்சி 
திரு . வி . கலியாணசுந்தரனார் , கா . நமச்சிவாய யாகக் கட்டுரைகள் எழுதி வந்தனர் . அவர் 
முதலியார் , மோசூர் கந்தசாமி முதலியார் , க.ர. களை அப்பர் , திருஞானசம்பந்தர் , சுந்தரர் , சேக் 

கோவிந்தராச 

கிழார் ஆகியோர் வரலாறுகளையும் அவர்கள் 
முதலியார் , மணி . நூலாராய்ச்சியினையும் தனித்தனியே எழுது 
திருநாவுக்கரசு மாறு செய்து கழகம் வெளியிட்டது . அவர்கள் 
முதலியார் , பாரிப் தாகூர் சட்ட விரிவுரையாளர் என்ற பட்டத் 
பாக்கம் கண் 

துடன் பதினாயிரம் ரூபாப் பரிசும் பெறுதற்குக் 
ணப்ப முதலி 

காரணமாயிருந்த குற்றங்களின் நெறிமுறை 
யார் , புலவர் 

கள் ( Principles of Criminology ) என்ற நூலை 
மயிலைசிவமுத்து , யும் இந்தியன் பீனல் கோடு பற்றிய சொற் 
ச.சச்சிதானந்தம் பொழிவு நூலையும் வெளியிடக் கழகம் உதவி 
பிள்ளை , தேவா யது . சித்தாந்த வல்லாராகிய மா . வே . நெல்லை 
ரப்பண்ணிசை யப்ப பிள்ளை , பீ.ஏ. , அவர்கள் , கழகத்தொடக்க 
வாணர் திரு. சுந் முதல் 1938 வரை கழகத் தலைவராகத் திகழ்ந்து 
தர ஓதுவார் மூர்த்தி கழக வளர்ச்சியில் கருத்தூன்றியவர்கள் . 

பலரும் 
கலந்து மணமக் 

1922 ஆம் ஆண்டிலேயே சிவஞான சித்தி 

யார் இருவர் உரையுடன் கூடிய நூலையும் , 

வாழ்த் ஞானாமிர்தக் கட்டளை , திரிபதார்த்த சிந்தனை , 
தினர் . கழகக் கிளை நிலையம் சென்னை பவழக் சீவகாருணிய ஒழுக்கம் 
காரத் தெரு 6 ஆம் எண் இல்லத்துக்கு மாற்றப் தொடர்புடைய நூல்களைத் தமிழ்ப்பேரறிஞர் 

முதலான 

சமயத 
பெற்றமையால் நிலையம் இருந்த 306 இலிங்கிச் கள் தி , த . கனகசுந்தரம் பிள்ளை , மணி . திரு 


பா . 


ஆகிய 


களை 


கழகத்தலைவர் 


திரு 
. 
மா 
. 
வே 
. 
நெல்லையப்ப 
பிள்ளை 
, 
பி 
. 
ஏ 
. 

1920-1938 


திரு 
. 
ப 
. 
சிதம்பரம் 
பிள்ளை 
, 
பி.ஏ. 
, 
ப.எல் 
. 

1938-1948 


கழகச் செயற்குழுவினர் 


SH 


B 


இருப்பவர் : பொ . முத்துக்கருப்ப பிள்ளை , ந . பா . சுந்தரம் பிள்ளை , ப . சிதம்பரம் பிள்ளை ( தலைவர் ) , 

மு . காசிவிசுவநாதன் செட்டியார் , சுப . உடையப்பா . 
நிற்பவர் : வே . மாணிக்கவாசகம் பிள்ளை , சாத . சாத்தப்ப செட்டியார் , வி . சங்கர நாராயண பிள்ளை , 
வ . சுப்பையா பிள்ளை ( ஆட்சியாளர் ) , சி . ந . சுப்பிரமணிய பிள்ளை . 

( 1948 ) 


இருப்பவர் - டாக்டர் ஆர் . சண்முகம் பிள்ளை , மு.காசிவிசுவநாதன் செட்டியார் ( தலைவர் ) , 

பொ . முத்துக்கருப்ப பிள்ளை . 
நிற்பவர் : வே . மாணிக்கவாசகம் பிள்ளை , சாத . சாத்தப்ப செட்டியார் , வ . சுப்பையா பிள்ளை ( ஆட்சியாளர் ) . 


கழகச்செயற்குழுவினர்(1961) 


இருப்பவர்: 
சி 
. 
ந 
. 
சுப்பிரமணிய 
பிள்ளை 
, 
வ 
. 
சுப்பையா 
பிள்ளை 
( 
ஆட்சியாளர் 
) 
, 
மு 
. 
காசிவிசுவநாதன் 
செட்டியார் 
( 
தலைவர் 
) 
, 
வே 
. 
மாணிக்கவாசகம் 
பிள்ளை 
. 
நிற்பவர் 
: 
கா.வ. 
முத்தையா 
பிள்ளை 
, 
மு 
. 
நாராயணன் 
செட்டியார் 
, 
உ 
. 
சுப்பிரமணியன் 
, 
சொ 
. 
சுப்பிரமணிய 
பிள்ளை 
. 


இப்போதைய 


கழகஆட்சியாளர் 


கழகத்தலைவர் 


திருவ.சுப்பையாபிள்ளை 


திரு.மு.காசிவிசுவநாதன்செட்டியார் 


வெளியீட்டு விழா மலர் 


கா . 


நாவுக்கரசு முதலியார் , சுப்பிரமணிய பாராட்டிப் பரிசும் , பாராட்டிதழும் நல்கி 
பிள்ளை , எஸ் . அனவரதவி நாயகம் பிள்ளை முத யுள்ளது . 
லானோர் பெருந்துணையுடன் வெளியிட்டது . 
கயப்பாக்கம் சதாசிவச் செட்டியார் துணையால் 

1927 இல் திருவரங்கனார் திருமணத்திற் 
மூவர் தேவாரத்தையும் பண்முறை சிதையாமல் 

குச் சில நாட்களுக்கு முன்பே கழக நிலையம் 
சீர் சந்தி பிரித்துச் செப்பம் செய்து வெளி 

சென்னை , பவழக்காரத் தெரு 6 எண் கட்டிடத் 
யிட்டது . பரஞ்சோதி முனிவர் அருளிய திரு திற்கும் , சிவகாமி விலாச அச்சுக்கூடம் 17 
விளையாடற் புராணத்திற்கு நாவலர் ந.மு. 

எண் கட்டிடத்திற்கும் மாற்றப்பெற்றன . 6 
வேங்கடசாமி நாட்டார் அவர்களைக் கொண்டு 

எண் கட்டிடம் 1940 இல் ஏற்பட்ட ஏலத்தில் 
விளக்கவுரை வரையுமாறு செய்து மூன்று 

கழகத்திற்கு வாங்கப்பெற்றது . கழகம் பவழக் 
காண்டங்களையும் தனித்தனியே அழகிய பதிப் 

காரத் தெருவுக்கு மாற்றப்பெற்றபின் சென்னை 
புக்களாக வெளி அஞ்சல் துறையில் வேலைபார்த்து வந்த காழி . 
யிட்டது . 

சிவ . கண்ணுசாமி பிள்ளையின் நட்பைக் கழக 

நாவ 
லர் நாட்டாரவர் 

முகவராகப் பணியாற்றிய திரு . வ . சுப்பையா 
களுடன் பெருஞ் 

பிள்ளையவர்கள் பெற்றனர் . காழி . சிவ . கண்ணு 
சொல் விளக்க 

சாமி பிள்ளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தக்க 
னார் அ . மு . சரவண 

புலமையுடையார் . இவர் கழக வெளியீடுகளைச் 
முதலியார் பதவுரை 

சிறந்த முறையில் வெளியிடுதற்குத் தகுந்த 
எழுதத் 

துணை கருத்துக்களைத் தருவார் ; நூல்களை அச்சிடும் 
யாயிருந்தார். 

போது பிழை பார்த்துக் கொடுப்பார் . இவரது 
தேவாரப் பதிப் உதவி , கழக நூல்கட்கு மக்களிடையே மிக்க 
புக்கும் திருவிளை மதிப்பை உண்டுபண்ணியது . கழக வளர்ச் 
யாடல் உரைப் சிக்குப் பெருந்துணைபுரிந்த பிள்ளையவர்களின் 
பதிப்புக்கும் ஓவி அரும்பணி மிகவும் பாராட்டற்குரியது .. 
யர் அ . செகந் 1939 இல் தமிழ்ப்பேரறிஞர் டாக்டர் மு . 
நாத ஆச்சாரியா 

வரதராசனார் அவர்களுடன் கழகம் நெருங்கிய 
ரைக் கொண்டு , தொடர்பு கொள்ளும் வாய்ப்புக் கிடைத்தது . 
வரலாற்று விளக் 

அவர்களைக்கொண்டு செகசிற்பியார் கதைகள் 
கப் படங்களை அழகுற எழுதுமாறு செய்து 

முதல் இரண்டு புத்தகங்களும் , கழகத் தமிழ் 
சேர்த்தது பதிப்புக்களின் சிறப்பிற்கு ஒரு இலக்கணம் - மூன்று புத்தகங்களும் , படியாத 
காரணமாகும் . 

வர் படும்பாடு , மொழி நூல் , மொழி வரலாறு , 
1925 ஆம் ஆண்டு முதல் திரு . சிவசைலம் 

திருக்குறள் தெளிவுரை போன்ற அரிய நூல் 

களும் எழுதச் 
பிள்ளை, M.A., L. , அவர்களால் எழுதப்பெற்ற பட்டது . 

வெளி 

செய்து அவற்றை 
பாடநூல்கள் சிலவற்றைக் கழகம் வெளியிடத் 
தொடங்கியது . அவை பள்ளி மாணவர்க்குப் 

இவ் விருபதாம் நூற்றாண்டில் விளங்கிய 
பாடமாக அரசினரால் ஒப்புக்கொள்ளப் பெற்ற சிறந்த சமயச் சொற்பொழிவாளர்களில் தலை 
மையால் சழக வருவாய் பெருகலாயிற்று . யாயவர் திருப்பாதிரிப்புலியூர் ஞானியாரடிக 
அதனால் ஆண்டுதோறும் படிப்படியாகப் பல ளாவர் . அவர்கள் தமிழ் இலக்கிய இலக்கணங் 
வெளியிடுவதற்கு வாய்ப்பு ஏற் களிலும் சைவ சமய சாத்திரங்களிலும் ஆழ்ந்த 
பயிற்சியுள்ளவர் . அவர்களது 

தேனினும் 
1929 இல் கழக நூல்களை 

இனிய நீண்ட செந்தமிழ்விரிவுரைகளைக் கேட்டு 

அழகுறக் வியவாதார் இலர் . அத்தகைய அடிகளாரின் 
கட்டடம் செய்வதற்கெனத் திரு . R. மாணிக்க 
சாமி என்பார் நியமிக்கப்பெற்றார் . அது முதல் 

விரிவுரைகளில் கந்த புராண விரிவுரைகள் 

சாலச் சிறந்தனவாகும் . அவற்றைக் கேட்டின் 
கழக 

நூல்கள் எல்லாம் பரிசு வழங்குதற் புற்ற திரு . வ . சு . அவர்கள் அவ்விரிவுரைகளை 
கேற்பக் கவர்ச்சியான முறையில் கட்டடம் 
செய்யப்படுகின்றன . 

நூலாக்கித் தமிழகத்திற்குப் பயன்படுத்த விரும் 
திரு . மாணிக்கசாமி 

பினர் . 1940 இல் ஞானியாரடிகளின் மாணவ 
அன்று முதல் இன்றுவரை கட்டடத்துறையின் 
தலைமைப் பணியாளராக நன்கு பணியாற்றி ராகிய வித்துவான் திரு . மு. இராசாக்கண்ண 

னார் அவர்கள் துணைகொண்டு அடிகளாரின் 
வருகிறார் . அவரது கட்டடச் சிறப்பினைப் 

கந்தர் சட்டிச் சொற்பொழிவுகளை எழுதச் 
பாராட்டித் தில்லியிலும் அலகாபாத்திலும் செய்து நூலாக வெளியிட்டனர் . இந்நூற் 
பெங்களூரிலும் , கோவையிலும் , பரோடாவிலும் 

றாண்டில் சிறந்த சமய விரிவுரைப்பணியாற்றிய 
நடைபெற்ற அச்சகத் தொழிலாளர் மாநாடு 

ஞானியாரடிகளின் நினைவுக்குறியாக அந் 
களில் பரிசுகள் வழங்கப்பெற்றன . பாரதப் நூலொன்றே இன்று நின்று நிலவுகின்றது . 
பேரரசு திருக்குறள் கையடக்கப் பரிசுப்பதிப் 
பின் கட்டட அமைப்பைப் பாராட்டி நற்சான் இதனையடுத்து மகாமகோபாத்தியாய 
றிதழும் , திருமந்திர நூல் கட்டடத்தைப் பண்டிதமணி மு . கதிரேசச் செட்டியார் அவர் 


. 


நூல்களை 


பட்டது . 


50 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


பல 


லும் 


மிகச் 


S 


கள் 

தொடர்பும் கழகத்திற்கு வாய்த்தது . ஏற்று வெளியிட்டதுடன் தம் விருப்பின்படி 
பண்டிதமணி , எப்பொழுதும் கழகத்தின் பல நூல்களை எழுதித்தருமாறு தூண்டினர். 
தமிழ்ப்பணிகளையும் திரு . வ . சு . அவர்களின் அதனால் கொடைமடம் , குமணன் , குடமலைத் 
தனித்தமிழ் உணர்ச்சியினையும் மனமுவந்து 

மனமுவந்து தெய்வம் , பிறந்த நாள் முதலிய நாடக நூல் 
பாராட்டுவர். கள் வெளிவரலாயின . சிறுவர்கட்குப் பயன் 
அவர்கள் 

படுமாறு காப்பியக் 

கதைகள் , நால்வர் 
மா நாடுகளிலும் வரலாறுகள் ஆகியவற்றை எழுதினர் . சீவக 
கழக விழாக்களி சிந்தாமணி உரை , சீவகசிந்தாமணி வசனம் , 

தலைமை பெரிய புராண வசனம் , திருவிளையாடல் 
தாங்கி ஆற்றிய வசனம் , பாரதியார் , சிதம்பரனார் , வ வே . சு 
தலைமைப் பேரு ஐயர் , கோகலே , திலகர் போன்ற நாட்டுத் 
ரைகள் தலைவர்களின் 

வரலாறுகள் , கவிமணி , 
சிறப்புடையன திரு வி . க , மறைமலையடிகள் ஆகியோர் வர 
வாகும் . அவற் லாறுகள் , தமிழ்ப் பாடநூல்கள் , இலக்கண 
றையெல்லாம் நூல்கள் முதலியவற்றையும் இனிய எளிய 
திரு வ . சு . அவர் நடையில் ஆக்கி உதவினர் . 
கள் தொகுத்து 
வாங்கிக் கழகப 

1941 இல் பன்மொழிப் புலவர் கா.அப்பாத் 
புலவர் இளவழக துரைப் பிள்ளை , எம் . ஏ . எல் . டி . அவர்கள் 
னார் 

து 

ணை சென்னைவந்து சேர்ந்தனர் . இவர்கள் தமிழிலும் 
காண்டு உரை 

ஆங்கிலத்திலும் எம் . ஏ . பட்டம் பெற்றவர் ; 
நடைக் கோவை என்ற பெயரால் இரு நூல் இந்தி மொழியிலும் விசாரத் தேர்ச்சி பெற்ற 
களாக வெளியிட்டு தவினர் . 

வர் . இவர்கள் கழகத்துடன் தொடர்புகொண்டு 

குமரிக்கண்டம் , சில மொழிபெயர்ப்பு நூல் 
இதன் பின்னர் , 1946 இல் சு . அ . இராம கள் , கதைகள் , ஆங்கிலத் தமிழ்க் கையகராதி 
சாமிப் புலவர் அவர்கள் தொடர்புகொண்டு, முதலிய பல நூல்களை எழுதினர் . இவர்களது 
புலவர் வரலாறுகள் பலவற்றை வரையுமாறு ஆங்கிலத் தமிழ்க் கையகராதியைச் சென்னை 
செய்தனர் . இதுகாறும் ஐந்நூற்றுக்கு மேற் மா நிலத்தின் எல்லா அரசினர் அலுவலகங் 
பட்ட புலவர்களின் வரலாறுகள் இருபத்து களிலும் பயன்படுத்துமாறு அரசின் ஆட்சி 
நான்கு நூல்களாக வெளிவந்துள்ளன . திருக் மொழிக்குழு ஆணை பிறப்பித்துள்ளது . இது 
குறள் , நாலடியார் , பழமொழி , 

பழமொழி , ஆத்திசூடி , உயர் நிலைப்பள்ளி மாணவர்க்கு உற்ற துணை 
கொன்றை வேந்தன் முதலிய நீதி நூற் பாடல் வனாக விளங்கிவருகிறது . 
களுக்கு விளக்கக் கதைகள் , இலக்கியச் சிறு 
கதைகள் பலவற்றை இனிய எளிய நடையில் 

மொழி நூல் வல்லாராகிய பண்டித ஞா . 
இளைஞர்க்கு இன்பமூட்டும் வகையில் இப் தேவநேயப் பாவாணர் , எம் . ஏ . அவர்கள் 
புலவர் எழுதியுள்ளனர் . மாயூரம் வேதநாயகம் 

தொடர்பைப் பெற்று , அவர்கள் வாயிலாகப் 
பிள்ளை உரை நடை நூல்களில் உள்ள பிற பல ஆய்வு நூல்களைக் கழகம் வெளியிட்டது . 
மொழிச் சொற்களைத் தூய தமிழில் அமைத்து 

சொல்லாராய்ச்சிக் கட்டுரைகள் , முதல் தாய் 
உதவியுள்ளார் . 

பஞ்சதந்திரக் மொழி , கட்டுரை வரைவியல் , திராவிடத்தாய் , 
கதைகள் , கதாமஞ்சரி , பரமார்த்த குரு கதை தமிழ் நாட்டு விளையாட்டுக்கள் , உயர்தரக் கட் 
ஆகியவற்றையும் தூய எளிய தமிழ் 
நடையில் டுரை இலக்கணம் 
ஆக்கித் தந்துள்ளார் . மேலும் கந்தபுராண 

நூல்கள் கழகவழி வெளிவந்துள்ளன . அவர் 
வசனம் , வில்லிபாரத வசனம் , கம்பராமாயண களுடைய மொழிநூற் புலமை கழக நூல் வெளி 
வசனம் ஆகியவற்றையும் இனிய தமிழ் நடை யீட்டிற்குப் பெருந்துணையாயிருந்தது . 
யில் ஆக்கி உதவியுள்ளார் . பிற்காலப் புலவர் 
களின் வரலாற்றுக் குறிப்புக்களைப் தமிழ்ப் 

1943 இல் தணிகைமணி வ.சு. செங்கல் 
புலவர் அகர வரிசை என்ற பெயரால் மூன்று 

வராய பிள்ளை எம் . ஏ . , அவர்கள் கழகத் 
நூல்களாகத் தொகுத்துள்ளனர் . அவ் வகை 

தொடர்பு கொண்டனர் . இவர்கள் மறைமலை 
யில் மேலும் மூன்று நூல்கள் வெளிவரலாம் . 

மாண வர் ; சமய நூல்களில் 
சிலேடை அகரவரிசை , கழகப் பழமொழி அகர 

ஆழ்ந்த புலமையுடையவர்கள் ; 

அருணகிரி 
வரிசை ஆகிய நூல்களும் தொகுத்து உதவி 

யாரின் திருப்புகழுக்கு உரை கண்டவர்கள் ; 
யுள்ளனர் . 

கௌமார சமயத்திற்குப் பன்னிரு திருமுறை 

களை வகுத்தருளிய வல்லாளர் . இன்னவரின் 
1941 இல் பூந்தமல்லித் தமிழாசிரியர் தேவார ஒளிநெறி என்னும் திருமுறை 
புலவர் அரசு அவர்கள் தாம் எழுதிய இள ஆராய்ச்சிப் பெருநூல்கள் நான்கு கழக வழி 
வரசன் முதற் குலோத்துங்கன் என்ற நாடக 

வெளிவந்துள்ளன . இவ்வரிசையில் 
நூலைக் கழக வெளியீடாகப் பதிப்பிக்குமாறு இன்னும் இரண்டு நூல்கள் வெளிவர இருக் 
வேண்டினர் . அதனைத் திரு . வ . சு . அவர்கள் கின்றன . மேலும் அவர்கள் கழகம் வெளியிடும் 


பல 


யடிகளாரின் 


யாக 


வெளியீட்டு விழா மலர் 


மொழி 


பிள்ளைத்தமிழ் , உலாப் போன்ற சிற்றிலக்கியங் ஆசிரியர் திரு . க . ப . சந்தோஷம் ( மகிழ் 
கட்கு அருங்குறிப்புக்களும் எழுதி உதவியுள் நன் ) பி ஏ . , எல்.டி. அவர்கள் தமிழ் , ஆங்கிலம் 
ளார்கள் . இவ்வாசிரியரால் ஆக்கப்பெற்ற இரண்டிலும் சிறந்த புலமையாளர் , நகைச் 
தேவார ஒளிநெறிக் 

கட்டுரை நூல்கள் சுவைக் 

கதைகள் எழுதுவதிலும் வல்லவர் . 
இரண்டு , கழக வாயிலாக வெளிவந்துள்ளன . அவர்கள் வில்லியம் மாரிஸ் என்ற ஆங்கில 
இத் தலைப்பில் மூன்றாவது நூலும் வெளியிடப் ஆசிரியரின் நூல்கள் பலவற்றை இனிய தமிழில் 
பெறும் . 

மொழிபெயர்த்தளித்தனர் . அம்மொழிபெயர்ப்பு 
வித்துவான் ந . சேதுரகுநாதன் அவர்கள் 

சேதுரகுநாதன் அவர்கள் நூல்களையும் அவருடைய நகைச்சுவைக் 
கழகத் தொடர்பு கொண்டு முத்தொள்ளா 

கட்டுரைகளாகிய மகிழ் நன் கட்டுரைகள் என்ற 
யிரம் , முக்கூடற் பள்ளு ஆகிய நூல்கட்குச் நூலையும் கழகம் வெளியிட்டுள்ளது . 
சிறந்த உரை வரைந்து தந்துள்ளனர் . வித்து மாவட்டக் கல்வி ஆணையாளராகப் பணி 
வான் , திருக்குறள் மணி , செஞ்சொற் புலவர் புரிந்த இளங்கண்ணன் என்ற திரு . இரா .. 
அ . க . நவநீத கிருட்டிணன் அவர்கள் கழகத் பாலகிருஷ்ண முதலியார் , B.A., L.. அவர்கள் 
தொடர்புடையராய் வள்ளுவர் சொல்லமுதம் தமிழ் , ஆங்கிலம் ஆகிய இருமொழிகளிலும் 
என்னும் வரிசையில் திருக்குறள் ஆய்வு நூல் பெரும்புலமை படைத்தவர்கள் ; சங்க இலக் 
கள் நான்கு வரைந்து கொடுத்துள்ளனர். கியங்களில் மிகுந்த புலமையும் பற்றும் பூண்ட 
வில்லிசைப் பாக்களாகத் தமிழ் வளர்ந்த கதை , வர்கள் . கழகப் புலவர் திரு . இளவழகனார் 
திருவள்ளுவர் கதை, கண்ணகி கதை , ஒளவை இயற்றிய சங்க இலக்கிய இன்கவித் திரட்டு 
யார் கதை ஆகிய நான்கு நூல்கள் எழுதியுள் மூன்று நூல்களையும் ஆங்கிலத்தில் 
ளனர் . பள்ளித் துணைப்பாட நூல்களாக பெயர்த்து வழங்கியுள்ளனர் . அவை மூன்று 
முதற் குடியரசுத் தலைவர் , காவியம் செய்த நூல்களாக The Golden Anthology of Ancient 
மூவர் , முதலமைச்சர் காமராசர் , கோப்பெருந் Tamil Literature என்ற பெயரால் வெளியிடப் 
தேவியர் , இலக்கிய அமைச்சர்கள் போன்ற பெற்றுள்ளன . மேலும் இவர்கள் பதினெண் 
நூல்களை வரைந்து உதவியுள்ளனர் . 

கீழ்க்கணக்கு நூல்களை ஆங்கிலத்தில் மொழி 

பெயர்த்துக் கொண்டிருக்கின்றனர் . அவை 
1951 இல் புலவர் கா . கோவிந்தன் , 

யும் விரைவில் கழக வாயிலாக வெளிவரும் . 
எம் . ஏ . அவர்கள் தொடர்பு வாய்த்தது . 
திரு . வ . சு . அவர்கட்குச் சங்க காலத்தில் 1957 முதல் கு . பரமசிவன் , எம் . ஏ . அவர் 
விளங்கிய புலவர்கள் , புரவலர்கள் , குறுநில களின் மொழிபெயர்ப்பு நூல்களைக் கழகம் 
மன்னர்கள் ; முடியுடை வேந்தர்கள் ஆகியோர் வெளியிட்டு வருகிறது . ஆலிவர் டுவிஸ்ட், 
வரலாறுகளை வரிசையாக வகுத்துத் தொகுத்து ஐவன்கோ , பவளத்தீவு , குவெண்டின் டர் 
வெளியிட வேண்டுமென்பது நீண்ட நாள் வர்டு , டேவிட் காப்பர்பீல்ட் , கெனில் வொர்த் , 
விருப்பமாகும் . அவ் விருப்பினைப் பிள்ளைய கை மேனரிங் , இராபின்சன் குரூசோ போன்ற 
வர்கள் புலவர் கோவிந்தன் அவர்களிடம் நூல்களை இவ்வாசிரியர் இனிய எளிய தமிழ் 
தெரிவித்தனர் . சங்க இலக்கியங்களில் கூர்த்த நடையில் மொழிபெயர்த்துத் தந்துள்ளார் . 
மதிபடைத்த கோவிந்தனார் அவ்வரலாறுகனை 
யெல்லாம் சிறந்த ஆராய்ச்சியுடன் வரைந்து பிள்ளை , புலவர் 

வித்துவான் வே . மாணிக்கவாசகம் 
கொடுத்தனர் . சங்கத் தமிழ்ப் புலவர் 

பிள்ளை , புலவர் திரு . பழனிவேற் பிள்ளை , 
வரிசை என்ற தலைப்பில் பதினாறு நூல்களும் திரு . கு . கோதண்டபாணிப் பிள்ளை , திரு . ந . 
சங்ககால அரசர் வரிசை என்ற தலைப்பில் சிவகுரு நாத பிள்ளை , டாக்டர் திரு . மா . இராச 
ஆறு நூல்களுமாக வெளிவந்துள்ளன . 

மாணிக்கம் , திரு . ந . சி . கந்தையா , திரு . பி . 

எஸ் . நடராச பிள்ளை , திரு . பு . ரா . பக்கிரி 
ஆராய்ச்சி அறிஞர் மயிலை திரு . சீனி சங்கர் , எம் . ஏ . , பி.எல் . , திரு , கீ . இராமலிங் 
வேங்கடசாமியவர்களின் தொடர்பு கொண்டு , கம் , எம் . ஏ., திரு . ஜே . முத்துவீராசாமி நாயுடு , 
கிறித்தவமும் தமிழும் , பௌத்தமும் தமிழும் , பி.ஏ. , திரு . வ . பொன்னுசாமி பிள்ளை , எம்.ஏ., 
சமணமும் தமிழும் , நரசிம்மவர்மன் , மகேந்திர துடிசைகிழார் திரு . அ . சிதம்பரனார் , திரு . மணி . 
வர்மன் முதலான ஆய்வு நூல்களைக் கழகம் திருஞானசம்பந்த முதலியார் , திரு . கோ . 
வெளியிட்டது . இளைஞர்க்கு விஞ்ஞான 

இராமலிங்கத் தம்பிரான் , திரு . கா . ர . 
அறிவை யூட்டும் சின்னஞ்சிறு நூல்கள் பல கோவிந்தராச முதலியார் , திரு . வெ . ப . சுப்பிர 
வற்றை என் கே . வேலன் , பி . ஏ . அவர்களைக் மணிய முதலியார் , பண்டித திரு . ச . சாம்ப 
கொண்டு ஆக்கி வெளியிட்டுள்ளது . அவ்வரி சிவன் , வித்துவான் திரு . இரா . இளங்குமரன் , 
சையில் 

மண்ணும் விண்ணும் , இயற்கையும் திரு . அருள்செல்வ நாயகம் , திரு . மா . பாலசுப் 
செயற்கையும் , காற்றின் கதை , ஒளியின் கதை , பிரமணியம் , எம் ஏ . , திரு . எஸ் . இராமச்சந்தி 
சூரியனின் கதை , அணுவின் கதை , உயிர்க் ரன் , பி.ஏ. , புலவர் ம . இராசமாணிக்கனார் 
காட்சிச் சாலை போன்ற நூல்கள் வெளிவந் எம்.ஏ., வித்துவான் திரு முருக இலக்குவர், 
துள்ளன . இவ்வாசிரியரால் இயற்றப்பெற்ற திரு . சி . எம் . இராமச்சந்திரன் செட்டியார் , 
சர்க்கஸ் போன்ற சிறுவர்க்கு அறிவூட்டும் புலவர் திரு . அ . நடராச பிள்ளை , திரு . மு . 
சிறு நூல்கள் சிலவும் வெளிவந்துள்ளன . இராசாக்கண்ணனார் , எம்.ஏ. , திரு . வீ . குமார 


அவை 


கஉ 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


ஜூவிட் 


சாமி ஐயர் , ரெவரண்ட் சத்தியசாமுவேல் , மிஞ்சுறவே உயிர் நீங்கியது . அது சமயம் 
புதுவை திரு . வரதவீரப்பன் , திரு . ஜே . எஸ் . திருவரங்கனாருக்குப் பதினைந்து வயதுக்குட் 

திரு. சு . அன்புமலர் , பட்ட பெண்மக்கள் அறுவரும் ஆண்மக்கள் 
பீ.ஏ. , ( ஆனர்சு ) , ஆசிரியர் பயிற்சிக் கல்லூரி இருவருமாக மக்கள் எண்மர் இருந்தனர் . 
முன்னாள் முதல்வர் திரு . டி . பி சந்தான அவர்களையெல்லாம் காத்து வளர்க்கவேண் 
கிருஷ்ண நாயுடு, பி.ஏ. , எல்.டி., பண்டிதை டிய பொறுப்பு , தம்பியாராகிய வ . சு . அவர் 
திரு . கிருஷ்ணவேணி அம்மையார் , திரு . ஆ . களைச் சார்ந்தது . இதற்குமேல் கழகத்தைப் 
வரகுண பாண்டியனார் , சித்தாந்தப்புலவர் திரு . பேணி வளர்க்கும் பெரும் 
பொறுப்பும் இருந் 
வே . இராமநாதன் செட்டியார் , குழந்தைக் தது . 
கவிஞர் திரு. பு . அ . முத்துக்கிருட்டிணன் , திரு . 

குடி செய்வல் என்னும் ஒருவற்குத் தெய்வம் 
சிவ . குப்புசாமிப் பிள்ளை , திரு . சலசலோசன 

மடிதற்றுத் தான் முந் துறும் 
செட்டியார் , எம்.ஏ. , கோவை திரு . அய்யாசாமி 
பிள்ளை , டாக்டர் ஓயரிங் , திரு . எஸ் . எஸ் . என்பது தமிழ்மறையன்றோ . திருவருள் துணை 
தேவர் என்ற சேலை சகதேவ முதலியார் ஆகிய யால் ஊக்கமுடன் அப்பெரும் பொறுப்புக்களை 
பல் துறை ஆசிரியர் பெருமக்களின் நூல்கள் ஏற்று விருப்புடனும் சிறப்புடனும் செயலாற்றி 
பலவற்றைக் கழகம் வெளியிட்டுள்ளது . வருவது போற்றற்குரிய தாகும் . 1945 நவம்பர் 
டாக்டர் ஜி.யூ. போப்பையரின் திருக்குறள் , நீலாம்பிகையம்மையாரும் கணவனார் பிரிவைப் 

5 ஆம் நாள் திருவரங்கனாரின் மனைவியாராகிய 
நாலடியார் ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல்கள் , பொறுக்கலாற்றாது , கண்ணனைய மக்கள் எண் 
எட்வர்டு 

ராபின்சன் என்பாரது 
Tamil Wisdom என்னும் நூல் , திரு . வி . கனக 

மரைக் கதறவிட்டு உயிர் நீத்தனர் . 1946 இல் 
சபைப் பிள்ளையின் The Great Twin Epics of திருவரங்கனாருக்கும் நீலாம்பிகையம்மையார்க் 

கும் 

பாளையங்கோட்டை - பொருநையாற்றங் 
Tamil , The Tamils Eighteen Hundred Years 

கரையில் திரு . வ . சு . அவர்களால் நகராட்சித் 
ago என்னும் நூல்கள் , பேராசிரியர் எம் . எஸ் . 
பூரணலிங்கம் 

பிள்ளையின் Saint Appar ; தலைவராயிருந்த திரு . பி . டி . சுப்பையா பிள்ளை , 
Tamil India என்னும் நூல்கள் , டாக்டர் . 

பி.ஏ. , பி.எல் . , அவர்களைக்கொண்டு நடுகல் 
வரதராசனாரின் The Treatment of Nature in 

நாட்டப்பெற்றது . 
Sangam Literature என்னும் நூல் , பேராசிரி 

கழக ஆட்சிப் பொறுப்பு 
டி . பி . கிருஷ்ணசாமியின் Ten Tamil 
Ethics என்னும் நூல் , பேராசிரியர் பெ . சுந் இன்றைய கழக ஆட்சியாளராகிய திரு . வ . 
தரம் பிள்ளையின் Commemoration Volume , சுப்பையா பிள்ளையவர்கள் 1920 இல் கழகம் 
Some Early Sovereigns of Travancore என் தொடங்கிய 

தொடங்கிய காலத்திலிருந்து 1944 இல் தம் 
னும் நூல்கள் , சார்லஸ் இ . கோவர் என்பாரின் தமையனார் திருவரங்கனாரின் மறைவு வரை 
The Folk - Songs of Southern India என்னும் சென்னைக் கிளை நிலைய முகவராகவே பணி 
நூல் ஆகிய ஆங்கில நூல்களையும் அழகிய யாற்றி வந்தனர். இவர்கட்குத் தொடக்க 
முறையில் கழகம் வெளியிட்டுள்ளது . 

ஊதியம் ரூபா 35. 1927 முதல் படிப்படியாக 

உயர்ந்து 1943 வரை எழுபது ரூபா ஊதியமே 
திருவரங்கனார் மறைவு 

பெற்று வந்தனர் . இம்மாத ஊதியத்தையன்றி 
முதலமைச்சராகத் தொடக்கத்தி வேறு எந்த வகையான பொருளுதவியையும் 
லிஇருந்து பணியாற்றிக் கழக ஆக்கமே தம் வாழ் பெற்றதில்லை . அங்ஙனமிருந்தும் கழகப்பணி 

1940 வரை திரு . வ . சு . அவர்கள் கழகத்தில் 
வின் நோக்கமாகக் கொண்டு , 
திறம்படவும் உரம்பெறவும் வளர்த்து வந்த கழ 

யொன்றிலேயே தம் கருத்து முழுதையும் 
கத் தந்தையாராகிய திருவரங்கனார் திடுமென செலுத்திக் கழகத்தைப் பெரிய பதிப்பகமாகச் 
ஏற்பட்ட நெஞ்சுவலி நோயால் 28.4.1944 இல் சிறப்புறச் செய்த பெருமையில் பெரும்பகுதி 
பாளையங்கோட்டையில் 

தமது இல்லத்தில் திரு . வ . சு . அவர்களைச் சாரும் . இதனை 
யாரும் எதிர்பாராத நிலையில் உயிர்நீத்தனர் . உணர்ந்த கழகச் செயற்குழுவினர் 1945 

செப் 
இச்சமயம் சென்னையிலிருந்த வ . சு . அவர் 

டம்பர் 30 இல் திரு . வ . சு . அவர்களை அது 
கட்குத் தமையனார் மறைவுக்குச் சில நாட்க முதல் பதினோராண்டுகட்குக் கழக ஆட்சிப் 
ளுக்கு முன்பிருந்தே உள்ளத்தில் ஒழியாத ( Managing Director ) பொறுப்பாளராக நிய 
தடுமாற்றம் ஒன்று பெருகிக்கொண்டே இருந் மித்தனர் . 1956 செப்டம்பரில் அக் காலவரம்பு 
தது . அதனால் அவர்களும் திடீரென 26.4.44 

கழியவே மீண்டும் ஐந்து ஆண்டுகட்கு ஆட்சி 
இரவு புறப்பட்டு மறு நாள் பாளையங்கோட்டை 

யாளராக நியமனம் செய்துள்ளனர் . 
வந்தடைந்தனர் . தமையனார் திருவரங்கனாரின் 
உடல் நலம் குன்றியிருத்தலைக் கண்டு வருந் 

வருந் கழகத்தின் நன்றியறிவு 
தினர் . மருத்துவ வல்லாரை அழைத்து வந்து 
ஆய்ந்து சிறந்த மருந்துகளை அருந்துமாறு 

திருவரங்கனார் மறைவுக்குப்பின் , அவர்கள் 
செய்தனர் . 

கழகத்தைத் தோற்றுவித்த அருமையும் கழகத் 
எனினும் திருவரங்கனாருக்கு 
28-4-44 இரவு நெஞ்சுவலி தாங்கவொண்ணாது 

தைக் காத்து வளர்த்த பெருமையும் கருதி 
அவர்கள் குடும்பத்தார்க்கு வழிவழியாக ரூபா 


கழக 


கழக 


நூலாசிரியர் 


திருவாவடு துறை 
சுப்பிரமணிய தேசிகர் 


சைவசித்தாந்த சண்டமாருதம் 

சோமசுந்தர நாயகர் 


பல்லாவரம் 
மறைத்திரு மறைமலையடிகள் 


திருப்பாதிரிப்புலியூர் 
தவத்திருஞானியாரடிகள் 


வி . கனகசபைப் பிள்ளை , 


பேராசிரியர் 
சுந்தரம் பிள்ளை , எம்.ஏ. 


பூண்டி 
அரங்க நாத முதலியார் , எம் . ஏ . 


நாவலர் 
ந . மு . வேங்கடசாமி நாட்டா 


மு . சி . பூர்ணலிங்கம் பிள் 


தி . த . கனகசுந்தரம் பிள்ளை 


கா . சுப்பிரமணிய பிள்ளை , 

எம் . ஏ . எம். எல் . 


வெ . ப . சுப்பிரமணிய முதலியார் , 

ஜி . எம் . வி . சி . 


பி . ஏ . 


பி.ஏ. , எல்.டி. 


கழக 


நூலாசிரியர் 


ராபர்ட் 
கால்டுவெல் 


டாக்டர் 
ஜி . யூ . போப் 


ரெவரெண்ட் 
லாசரஸ் 


முனிசீப் 
வேதநாயகம் பிள்ளை 


பி . பி . காந்திமதி நாத 

பிள்ளை 


கயப்பாக்கம் 
சதாசிவச் செட்டியார் 


எஸ் . அனவரத 


விநாயகம் பிள்ளை 


கரந்தை 
வேங்கடாசலம் பிள்ளை 


காழி சிவ 
ன்ணுசாமிப் பிள்ளை 


புகழ் 
முத்துச்சாமிப் பிள்ளை 


வித்துவான் 
ஆ . பூவராகம் பிள்ளை 


கொ . இராமலிங்கத் 

தம்பிரான் 


கழக 


நூலாசிரியர் 


FRG 


வித்துவான் 
வே மாணிக்கவாசகம் பிள்ளை 


பண்டித வித்துவான் 
தி . சங்குப் புலவர் 


வித்துவான் 
அ . க . நவநீதகிருட்டிணன் 


டாக்டர் , கணியர் 
இ . மு . சுப்பிரமணிய பிள்ளை 


Koodaads 


வித்துவான் 
பெ . கோவிந்தன் 


கழகப் புலவர் 
செ . ரெ . இராமசாமிப்பிள்ளை 


சித்தாந்தப் பேராசிரியர் 
ந . சிவகுரு நாத பிள்ளை 


வயிநாகரம் 
வே . இராமநாதன் செட்டியா 


பெ 


10 


KU 


வித்துவான் 
வீ . குமாரசாமி ஐயர் 


மீ . பொன் இராமநாதன் 

செட்டியார் 


குழந்தைக் கவிஞர் 
பு . ஆ . முத்துக்கிருஷ்ணன் 


கழக ஆட்சியாளர் 
வ . சுப்பையா பிள்ளை 


கழக 


நூலாசிரியர் 


இர . 


அருள் 
செல்வநாயகம் 


திருநாவுக்கரசு 


வித்துவான் 
முருக இலக்குவனார் 


புத்தனேரி 
ரா . சுப்பிரமணியம் 


டி . எஸ் . 


இராகவன் 


எம் . ஆர் . சந்திரசேகரன் , 

பி.ஏ., எல்.டி. 


பணடித 
கிருஷ்ணவேணி அம்மையார் 


பக்தவத்சலம் 
( முத்தமிழ்மணி 


சரி . திருஞானசம்பந்த 

முதலியார் 


ஓவியப் புலவர் 
செகந்நா தாச்சாரியர் 


ஓவியர் 


திருநாவுக்கரசு ( அரசு ) 


ஓவியப் புலவர் 
நெல்லையா 


கழக 


நூலாசிரியர் 


- 


S 


50 


கு . கோ தண்டபாணி பிள்ளை , 


ம . இராசமாணிக்கனார் , 


பி . ஏ . 


க . பெருமாள் , 

எம் . ஏ . 


எம் 


ஒளவை , 
சு . துரைசாமிப் பிள்ளை 


10 


அழகரடிகள் 


புலவர் 


( இளவழகனார் ) 


சித்தாந்த பண்டிதர் 
ப . இராம நாத பிள்ளை 


பொ . வே . சோமசுந்தரனார் 


சு . அ . இராமசாமிப் 

புலவர் 


18 


10 


திரு . சிவசைலம் பிள்ளை 


புலவர் அரசு 
( இராஜு முதலியார் ) 


கா . அப்பாத்துரை 
எம்.ஏ. , எல்டி .. (விசாரத்) 


எம்.ஏ., எல்.டி. 


பு . சி . புன்னைவன நாத 

முதலியார் 


கழக 


நூலாசிரியர் 


6 


பொன்னுசாமிப் பிள்ளை 


என் . கே . வேலன் . 


முன்னாள் முதன் மந்திரி 
ஓ . பி . இராமசாமி ரெட்டியார் 


எம் . ஏ . 


ஜெ . முத்துவீராசாமி 

நாயுடு , பி.ஏ. 


பி.ஏ. 


கு . பரமசிவம் , 


பு . ரா . பக்கிரிசங்கர் . 

எம்.ஏ. , பி.எல் . 


எஸ் . தாசு . 
பி . ஏ . எல்.டி. 


எம்.எ. 


சு . அன்பு மலர் , 
பி.ஏ. ( ஆனர்சு ) 


கா . கோவிந்தன் , 


எம் . ஏ . 


வித்துவான் 
ந.சேதுரகுநாதன் 


மயிலை . 
சீனி . வேங்கடசாமி 


தஞ்சை , 
ஆ . வரகுண பாண்டியன் 


கழக 


நூலாசிரியர் 


SORAS 


பின்னத்தூர் 


பண்டிட் 
தி . பா . சிவராமபிள்ளை 


மகாவித்துவான் 
மீனாட்சிசுந்தரம் பிள்ளை 


துடிசைகிழார் 
அ . சிதம்பர முதலியார் 


நாராயணசாமி ஐயர் 


10 


3 


சலசலோசனச் 
செட்டியார் 


டாக்டர் 
ரா . பி . சேதுப்பிள்ளை 


க . ப . சந்தோஷம் 

( மகிழ் நன் ) 


டி . பி . கிருஷ்ணசாமி 

முதலியார் 


. 


( 


பண்டித 


மோசூர் 
கந்தசாமி முதலியார் 


புலவர் 
அ . நடராச பிள்ளை 


சேலை 
சகதேவ முதலியார் 


ஆர் . கந்தசாமியார் 


கழக 


நூலாசிரியர் 


சு . செங்கல்வராய பிள்ளை 

எம் . ஏ . 


டாக்டர் மு . வரதராசன் , 
எம்.ஏ. , எம்.ஓ.எல் ., பி.எச்.டி. 


டாக்டர் மா . இராசமாணிக்கம் 
எம்.ஏ., எம்.ஓ.எல் . , பி.எச்.டி. 


எஸ் . சச்சிதானந்தம் பிள்ளை . 

பி.ஏ. , எல்.டி. 


இராசக்கண்ணனார் 


எம்.ஏ. 


பணடித ஞா 
தேவநேயப் பாவாணர் , எம் . ஏ . 


பேராசிரியர் 
சி . இலக்குவனார் , எம்.ஏ. 


டி . பி . சந்தானகிருஷ்ணன் , 

பி , ஏ . , எல்.டி. 


கீ . இராமலிங்கனார் . 

எம்.ஏ. 


இர . பாலகிருஷ்ண முதலியார் , 

பி . ஏ . எல்.டி. 


அ . ச . ஞானசம்பந்தம் , 

எம்.ஏ. 


கே . எம் . பாலசுப்பிரமணியம் , 

பி.ஏ. , பி.எல் . 


வெளியீட்டு விழா மலர் 


கக 


வாண 


சார்ந்த 


ஆங்கில 


பாடமாக 


நூறு வழங்குவதெனக் கழகம் முடிபு செய்தது . சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் ( சம்பந்த 
அங்ஙனமே அத்தொகை அவர்கள் மக்களுக் சரணாலயத் தம்பிரான் ) திறந்து வைத்தனர் . 
குப் பிரித்துக் கொடுக்கப் பெற்று வருகின்றது . 1950 இல் மேலும் விரிவு செய்யப்பெற்று 
இதன் வாயிலாகத் திருவரங்கனாருக்குக் கழகம் 18-10-1950 இல் துறைசை யாதீனம் 20 
என்றும் மாறாத நன்றியைச் செலுத்தி வருவது ஆவது மகாசந்நிதானம் தவத்திரு . அம்பல 
போற்றற் குரியதாகும் . 

தேசிக பரமாசாரிய சுவாமிகளால் 

திறந்துவைக்கப் பெற்றது . 
அப்பர் அச்சகம் 

நூல் நிலையத்தில் மிகப் பழந்தமிழ் நூல் 
1948 செப்டம்பர்த் 

திங்களில் 

கழக களும் மிகப் புதிய தமிழ் நூல்களுமாகப் பதினா 
நூல்களை அச்சிடுவதற்கெனப் பழைய அச்சகம் யிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன . 
ஒன்றைக் கழகம் விலைக்கு வாங்கியது . அதனை தமிழில் வெளிவரும் சிறந்த புதிய நூல்கள் 
அப்பர் அச்சகம் என்று பெயர் சூட்டிச் பலவும் உடனுக்குடன் 

வாங்கிச் சேர்க்கப் 
சென்னை டேவிட்சன் தெருவில் நிறுவியது . பெறுகின்றன . நூல் நிலையத்தைச் 
அப்போது சென்னை முதலமைச்சராக விளங் காசில்லாப் படிப்பகத்தில் தமிழ் , 
கிய ஓமந்தூர் இராமசாமி ரெட்டியார் அவர்கள் நாளிதழ்கள் பலவும் , தமிழிலுள்ள வார இதழ் , 
அதனைத் திறந்து வைத்து வாழ்த்தினர் . திங்கள் இதழ்கள் பலவும் வரவழைக்கப் பெறு 
1-7-1949 முதல் அப்பர் அச்சகம் 2/140 எண் கின்றன . தமிழின் மாண்பைப் பிற நாட்டி 
கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டது . கழக விற்பனை னர்க்கு விளக்கும் வகையில் தோன்றியுள்ள 
நிலையமும் பிராட்வே 1/140 எண் கட்டிடத் Tamil Culture என்னும் ஆங்கில இதழும் வர 
திற்கு மாற்றப்பட்டு நடைபெற்று வருகிறது . வழைக்கப் பெறுகிறது . 

கழகத்திற்கெனத் தனி அச்சகம் நிறுவிய நூல் நிலையத்தையும் படிப்பகத்தையும் 
காலம் முதல் கழக நூல்கள் பெரும்பாலும் நாள் தோறும் பல நூற்றுக் கணக்கான அன் 
அதிலேயே அச்சிடப்பெற்று வருகின்றன . பர்கள் பயன்படுத்தி இன்புறுகின்றனர் . இவற் 
ஆண்டுதோறும் தகுதியுடைய சிறந்த நூல்கள் றைக் கவனித்தற்கென நூலகர் ஒருவர் நிய 
மிகுதியாக வெளியிடப் பெறுகின்றன . பள்ளி மனம் செய்யப் பெற்றுள்ளார் . 
மாணவர்க்குப் 

அமைத்தற்குரிய 
தமிழ் நூல்கள் பல , தக்க ஆசிரியர்களைக் 

ஆசிரியர்களைக் திருவள்ளுவர் செந்தமிழ்க் கல்லூரி 
கொண்டு எழுதச்செய்து வெளியிட்டும் , 
அவற்றை அரசினர் ஒப்புதல் பெற்றுப் பள்ளி கழக அறநிலையச் சார்பில் நடைபெறும் 
களில் பாட நூல்களாக்கியும் கழக வருவா திருவள்ளுவர் செந்தமிழ்த் தனிப்பயிற்சிக் கல் 
யைப் பெருக்கி வளர்த்து வருகிறது , 

லூரியைப் பேராசிரியர் பெருநாவலர் திரு.பு. 

சி . புன்னைவன நாத முதலியார் அவர்கள் முதல் 
கழகத்தின் அற நிலையங்கள் 

வராக இருந்து நடத்தி வருகின்றனர் . பத் 

தாண்டுகளாக இக் கல்லூரி சிறந்த பணி 
இக் கழகத்தைச் சார்ந்து சைவப்பணிக் புரிந்து வருகிறது . நெல்லையைச் சார்ந்த எல் 
கெனவும் தமிழ்ப்பணிக்கெனவும் இரண்டு 

இரண்டு லைப் பகுதிகளில் உள்ள ஆசிரியர்கள் தனிப் 
அற நிலையங்கள் இயங்குகின்றன . 

பயிற்சி பெற்று வித்துவான் பட்டத் தேர்வில் 
பணிக்கென விளங்குவது 

சைவசித்தாந்த வெற்றியுறுதற்கு உறு துணையாய் விளங்கி வரு 
சங்கம் . தமிழ்ப்பணிக்கென 

விளங்குவது 

கிறது . ஆண்டுதோறும் புகு நிலை , முதனிலை , 
தென்னிந்தியத் தமிழ்ச் சங்கம் . கழக வெளி இறுதி நிலையாகிய மூன்று தகுதித் தேர்வு 
யீடுகளால் கிடைக்கும் ஆதாயத்தில் நேர்பாதி கட்கும் பல மாணவர்களைப் பயிற்சியளித்து 
இவ்வற நிலையங்களின் அறப்பணிக்கே ஒதுக் அனுப்பி வருகிறது . 
கப்பெறும் . அமைச்சர்க்குரிய கழிவாக 10 சத 
வீதம் கொடுக்கப்பெறும் . பங்காளிகட்கு 6 சத 

இஃதன்றித் தென்னிந்தியத் தமிழ்ச் சங் 
வீதம் தரப்பெறும் . இவைபோக எஞ்சிய கத்தின் சார்பில் தமிழ்க் கல்லூரி மாணவர்க 

ளிடையே போட்டித் தேர்வுகளை நடத்தி நற் 
தெல்லாம் கழகக் காப்பு நிதியாகத் தொகுக்கப் 

சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கி வருகிறது . 
பெறும் . 

கல்லூரி வகுப்புக்களையும் போட்டித் தேர்வு 

களையும் பேராசிரியர் திரு . பு . சி . பு . அவர் 
சிவஞான முனிவர் நூல் நிலையம் - படிப்பகம் 

களே பொறுப்பேற்றுச் சிறப்புடன் நடத்தி 
இக் கழகத்தைச் சார்ந்த இரு அற நிலை வருகின்றனர் . 
யங்களின் நிதிகளிலிருந்து திருநெல்வேலித் 
தலைமை நிலையக் கட்டிடத்தில் 

1927 
பெரியதொரு நூல் நிலையம் சிவஞான முனிவர் செந்தமிழ்ச் செல்வி 
திருப் பெயரால் நிறுவப் பெற்றது . அந்நூல் 1924 ஆம் ஆண்டில் நம் கழகம் மணி . 
நிலையத்தை 1937 இல் மேலும் விரிவு செய்து திருநாவுக்கரசு முதலியார் அவர்களை ஆசிரியராகக் 

கொண்டு 
10-11-1937 அன்று சிவக்கவிமணி சி . கே . 

செந்தமிழ்ச் செல்வி 

என்னும் 


சைவப் 


இல் 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


திங்கள் வெளியீட்டைத் தொடங்கியது . அப் சைவப் பஞ்சாங்க வெளியீடு 
போது வேலூர் க.ப. சந்தோஷம் ( மகிழ் நன் ) 

1929 ஆம் ஆண்டு முதல் கழக வாயி 
என்பார் செந் 

லாகச் சைவப் பஞ்சாங்கம் ஒன்று வெளிவரத் 
தமிழ்ச் செல்வி 
க்கு நகைச்சுவை தொடங்கியது . அதனைத் தமிழ்ப் பெரும்புல 

வரும் சோதிட மருத்துவத் துறைகளில் வல் 
நிறைந்த ஆரா 
ய்ச்சிக் கட்டுரை 

லாரும் சென்னை மாகாணத் தமிழ்ச் சங்க 
கள் எழுதி வந் அமைச்சருமாகிய திரு . இ . மு . சுப்பிரமணிய 

பிள்ளை ஆகம முறைப்படி அமைத்துக் கொடுக் 
தனர் . தமிழகத் 
தின் பல பகுதிக 

கலாயினர் . இவ்யாண்டில் சார்வரி வருடப் 

பஞ்சாங்கம் வெளியிடப் பெற்றது . சைவப் 
ளிலுமுள்ள பல் 
துறைத் தமிழ்ப் பஞ்சாங்கக் குறிப்புக்களே திருக்குறள் நாட் 
பேரறிஞர்கள் குறிப்புக்குப் பயன்படுத்தப் பெறுகின்றன . 
செல்விக்கு ஆரா 
ய்ச்சிக் கட்டுரை 

சிறந்த நூற்பதிப்புக் கொடை 
கள் தொடர்ந்து 

1940 இல் கழகத் தலைவராகிய திரு . மு . 
எழுதலாயினர் . 

காசிவிசுவநாதன் செட்டியாரவர்கள் சிறந்த 
மொழி , சமயம் . நூல்களைக் குறைந்த விலையில் அச்சிட்டு விற்க 

தத்துவம் பற்றிய வேண்டுமெனப் பதினாயிரம் ரூபாய்க் கொடை 
அரிய ஆராய்ச்சிக் கட்டுரைகள் செல்வியில் யொன்றைக் கழகத்தில் ஒப்புவித்தனர் . அவர் 
வெளிவந்தமையால் தமிழன்பர்கள் அதனைப் கள் கருத்தின்படியே திருவாசகம் , தாயுமான 
போற்றி வரவேற்றனர் . செல்வியின் ஆண்டுத் வர் பாடல்கள் , பட்டினத்தார் பாடல்கள் 
தொகுதிகள் கட்டடம் செய்யப் பெற்றுச் செந் முதலிய நூல்கள் பதிப்பிக்கப்பெற்றன . இ 
தமிழ் அறிவுக் களஞ்சியங்களாக நூலகங்களி சமயத்தில் நாவலர் ந . மு . வேங்கடசாமி 
லும் தமிழறிஞர்களாலும் போற்றிக் காக்கப் நாட்டாரவர்கள் அண்ணாமலைப் பல்கலைக்கழ 
பெறுவது கண்கூடு . இக்காரணத்தால் செல்வி கப் பேராசிரியப் பணியினின்று விலகி ஓய்வு 
யிதழ் உயர்ந்த தாள்களிலேயே அச்சிடப் பெற்றுத் தஞ்சையில் வாழ்ந்து வந்தனர் .. 
பெறுகின்றது . 

அதனையறிந்த கழக ஆட்சியாளர் திரு . வ . சு . 

பிள்ளையவர்கள் , நாட்டார் அவர்கட்கு ஊக்க 
இரண்டாவது உலகப்போர் காரணமாக மூட்டிச் சிலப்பதிகாரம் , மணிமேகலை , அகநா 
1941நவம்பர் முதல் சில திங்கள் வரை கழகப் னூறு போன்ற நூல்களுக்குப் புத்துரை வரையு 
பணிகள் சில தடையுற்றன . அதனால் 

சந் மாறு வேண்டித் தூண்டினர் . 

அவர்களது 
தமிழ்ச் செல்வியும் சில திங்கள் வெளிவரா பெருமுயற்சியால் நாட்டார் அவர்களின் நல் 
திருந்தது . மீண்டும் அரசினரின் தாள் கட்டுப் 

லுரை நூல்கள் வெளிவரலாயின . கழகப்புலவர் 
பாட்டு ஆணையால் 1944 முதல் 1947 ஆகஸ்டு 

இளவழகனாரைக் கொண்டு 

கலித்தொகை 
வரை செந்தமிழ்ச் செல்வி வெளிவருதற்கில்லை. நச்சினார்க்கினியர் உரைக்கு விளக்கம் எழுது 
1947 செப்டம்பர்த்திங்களில் பாரதப் பேரரசின் மாறு செய்து வெளியிடப் பெற்றது . நாவலர் 
ஆணைபெற்று மீண்டும் செந்தமிழ்ச் செல்வி 

நாட்டாரவர்களும் , கரந்தைக் கவியரசு இரா . 
வெளிவரலாயிற்று . தற்போது , டாக்டர் அ . வேங்கடாசலம் பிள்ளையவர்களும் 
வரை ந 
சிதம்பர நாதச் செட்டியாரவர்களைத் தலைவராக 

அகநா 
வும் , ஔவை . சு . துரைசாமிப் பிள்ளை , பேராசி துதவிய சிறந்த விளக்கவுரையுடன் 
ரியர் மு . இராசாக்கண்ணனார் , பண்டித கா . 

னூறு வெளியிடப் பெற்றது . 
பொ . இரத்தினம் , எம் . ஏ ., கு . பரமசிவம் , திருக்குறள் திருப்பணி 
எம் , ஏ . , பேராசிரியர் கோவிந்தராசன் , 
எம் . ஏ . , சித்தாந்தபண்டிதர் ப . இராம நாத 

1935 இல் சென்னையில் தமிழறிஞர்களால் 
பிள்ளை, பண்டித வித்துவான் தி . சங்குப் புலவர் திருவள்ளுவர் திருநாட் கழகம் நிறுவப்பெற் 
ஆகிய அறிஞர்களை ஆசிரியக் குழு உறுப்பின றது . அதற்குத் திரு . வ . சுப்பையாப் பிள்ளை 
ராகவும் திரு . வ . சு . பிள்ளையை ஆசிரியராக 

யவர்களைப் பொருளாளராகத் தேர்ந்தெடுத் 
வும் பதிப்பாளராகவுங் கொண்டு நடைபெற்று தனர் . மறைமலையடிகளார் தலைமையில் முத 
வருகிறது . 

லாண்டுவிழாச் சென்னைப் பச்சையப்பன் 

கல்லூரி மண்டபத்தில் மிகவும் சிறப்பாக நடை 
இத் திங்களிதழ் தொடங்கிய நாள் முதல் பெற்றது . அதனையொட்டித் திரு . வ . சு . அவர் 
தகுதி மிக்க தமிழ்ப்பேரறிஞர்களை இதழாசிரியர் கள் அரிய முயற்சியால் திருவள்ளுவர் நினைவு 
கூட்ட உறுப்பினர்களாகக்கொண்டு சிறப்பாக மலர் ஒன்று வெளியிடப்பெற்றது . அத்தகைய 
நடைபெற்று வருகிறது . கல்லூரிகள் , கலா அழகிய அரிய மலரொன்று இதுகாறும் எந்த 
சாலைகள் , நூலகங்கள் , படிப்பகங்கள் , கழகங் விழாவிலும் வெளியிடப் பெறவில்லை என்ப 
கள் முதலிய பல நிறுவனங்களும் செல்வியை தைத் தமிழுலகம் அறியும் . டாக்டர் உ . வே . 
விருப்புடன் வரவேற்றுப் போற்றி வருகின்றன . சாமிநாதையரவர்கள் தலைமையில் இரண்டாவ 


க . 


வெளியீட்டு விழா மலர் 


து 


பெரிதும் 


கையை 


எனது 


தாண்டு விழாவும் , சிவக்கவிமணி சி . கே . யுரை எழுது மாறு செய்து , அவர் வரைந் 
சுப்பிரமணிய முதலியாரவர்கள் தலைமையில் துதவிய அறத்துப்பால் விருத்தியுரையைத் 
மூன்றாவதாண்டு விழாவும் நடைபெற்றன . தண்டபாணி விருத்தியுரை என்று கழகம் வெளி 

யிட்டுள்ளது . எஞ்சிய இரண்டு பால்கட்கும் 
1937 இல் திருக்குறள் பரிமேலழகர் உரை உரையெழுத முடியாதவாறு கூற்றுவன் இவர் 
யைப் பல்வகைக் குறிப்புக்களுடன் உயர்ந்த உயிரைக் கொள்ளைக்கொண்ட 
கட்டடம் செய்து ரூ.1-8-0 ஆக மிகவும் வருந்துதற்குரியது .. 
குறைந்த விலையில் வெளியிட்டதைக் கற்றவர் 
அனைவரும் களிப்புடன் பாராட்டினர் . 

தமிழ் நாட்டிலே திருக்குறள் 

ருக்குறள் அட்டாவ 
அங்ஙனமே சிவஞானபாடியம் , திருக்குறள் தானம் செய்து புகழ்பெற்றவர் திரு . சுப்பிர 
மூலம் , திருவாசக மூலம் , பேரறிஞர் கா . சுப்பிர 

மணிய தாசு அவர்களாவர். 1934 இல் இவர் 
மணிய பிள்ளை எழுதிய திருக்குறள் பொழிப் 

கள் , அட்டாவ 
புரை ஆகியவற்றையும் அழகுற அச்சிட்டுக் தானம் பயிற்சி 

யளிக்கப் பெற்ற 
குறைந்த விலைக்கு விற்றுக் கழகம் சைவத் 
தமிழ்ப்பணியாற்றியதை எவரும் மறவார் . 

பன்னிரண்டு 
வயதுள்ள தம் 

மகனார் 
கழக ஆட்சியாளர் திரு . வ . சு . பிள்ளை 

திரு 
யவர்கள் பள்ளியில் பயிலுங் காலத்திலேயே 

இராமதாசுடன் 
திருக்குறளில் பற்றுக்கொண்டனர் . 

அவர் 

வந்து சென்னைக் 
ஒரு நாள் பாளையங்கோட்டையில் வழக்கறிஞ 

கழக நிலையத் 
ராக இருந்த தம் உறவினராகிய சி.பி. 

தில் சில திங்கள் 
சுப்பையா பிள்ளை இல்லத்திற்குச் சென்று 

தங்கினர் . இளை 
அவருடன் உரையாடிக்கொண்டிருந்தபோது , 

ஞர் இராமதாச 

ரின் திருக்குறள் 
வழக்கறிஞர் தம் 

மூடிக்கொண்டு, 
கையில் 

அட்டாவதான 
இருப்பது என்ன ? என்று 
கேட்டார் , பிறகு கையை விரித்துக் காட்டினார் . 

நிகழ்ச்சியை 
அவர் 

இருந்தது 
கையுள் 

சேக்ஸ்பியர் 

சன் னையி 
எழுதிய ஓதல்லோ என்ற ஆங்கில நாடக 

லுள்ள பல கல்வி 

கழகங்களிலும் நடத்திக் 
நூலாகும் . அந்நூல் கையுள் அடங்கும் 2 " x 13 " நிலையங்களிலும் 
அளவில் மிகச் சிறியதாக அச்சிடப்பெற்று 

காட்டுதற்குத் திரு . வ . சு . அவர்கள் தக்க ஏற் 
அழகிய கட்டடத்துடன் விளங்குவதைக் கண்ட 

பாடுகள் செய்தனர் . அச்சமயம் சுப்பிரமணிய 
பிள்ளையவர்கள் உலகப் பொதுமறையாகிய 

தாசுடன் 

நெருங்கிப் பழகிய தொடர்பால் 
திருக்குறட் பெருநூலும் அங்ஙனம் சிறுவடிவில் திருக்குறளைப் பற்றிய பல கருத்துக்கள் திரு . 
வெளிவருமாயின் மக்கள் பெரிதும் விரும்பிக் 

வ . சு . அவர்கட் 
கற்பரே என்று கருதினர் . அக் கருத்தை நிறை 

குத் தோன்றின . 
வேற்றப் பிள்ளையவர்கட்குக் கழகப்பணி வாய்த் 

அதன் பயனாகத் 
தது திருவருட் குறிப்பேயாகும் . தமிழ் நாட்டு 

திருக்குறட் பாக் 

களில் 
நகைச்சுவை நடிகர் திரு . என் . எஸ் . கிருட் 

கருத்து 
டிணன் பணம் என்ற படத்தில் இத் திருக் 

முடிபுள்ள முச் 

சீர்களையும் நாற் 
குறட் பதிப்பைக் கையில் எடுத்துக்காட்டி 
உலகம் இதற்குள் அடங்கியிருக்கிறது என்று 

சீர்களையும் தொ 
சொன்னது யாவரும் அறிவர் . 

குத்துத் திருக்கு 

றள் முச்சீர்மணி 
திரு . வ.சு. பிள்ளையவர்கள் தாம் இளமை 

கள் , திருக்குறள் 
யில் எண்ணிய வண்ணமே திருக்குறளைக் 

நாற்சீர்மணிகள் 
கைக்குள் அடங்கும் 2 " x 21 " சிறு வடிவிலும் 

என்ற பெயரு 
அதற்கு மேல் மூன்று பெரிய அளவுகளிலும் 

டன் கருத்துரை 
அச்சிட்டு உயர்ந்த கட்டடம் செய்து பல்லா 

சேர்த்துப் பதிப் 
யிரம் படிகளை வெளியிட்டு நாடெங்கணும் 

பித்தனர் . திரு . சு . 
பரப்பியுள்ளனர் . 

திருக்குறள் கையடக்கப் 

இராமதாசு அவர் 
பதிப்பின் கவினைப் பாராட்டி 
பாராட்டி 1956 ஆம் 

கள் வித்துவான் பட்டம் பெற்று இப்போது 
ஆண்டில் பாரதக் குடியரசின் துணைத்தலைவர் மதுரையில் ஓர் உயர் நிலைப்பள்ளியில் தமிழாசி 
டாக்டர் எஸ் . இராதாகிருட்டிணன் அவர்கள் 

ரியப் பணியாற்றி வருகின்றனர் . 
சான்றிதழ் வழங்கியுள்ளனர் . 

பின்னர்த் திருக்குறள் பரிமேலழகர் உரை 
மறைமலையடிகளாரின் மாணவராகிய யினைப் பல்வகைக் குறிப்புக்களுடனும் சாத் 
தமிழ்ப்பெரும் புலவர் நாகைத் தண்டபாணி தூர்த் தமிழறிஞர் தூ - சு . கந்தசாமி முதலியார் , 
பிள்ளையைக் கொண்டு திருக்குறளுக்கு விருத்தி எம் . ஏ . வரைந்து தவிய அரிய ஆராய்ச்சி முன் 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 
னுரையுடனும் அழகிய 

அழகிய பதிப்பாகக் கழகம் அமைச்சர்களும் அரசாங்க உயரலுவலர்களும் 
அச்சிட்டு வெளியிட்டது. 

அறிஞர் பெருமக்களும் ஒருங்கே விரும்பும் 

உயர்வுடையதாக நம் கழகத் திருக்குறள் நாட் 
அப்பர் அச்சகம் தோன்றிய பின்னர்ச் 

குறிப்பு திகழ்ந்து வருகின்றது . 
சிறிய வடிவில் திருக்குறள் தெளிவுரையொன்று 
கழகம் வெளியிட விரும்பியது . அத் தெளி 

மாநாட்டு மாபெரும் பணிகள் 
வுரை வரையும் பணியை டாக்டர் மு . வரத 
ராசனார் அவர்களிடம் திரு . வ . சு . அவர்கள் 

1939 இல் சென்னை - சிந்தாதிரிப்பேட்டை 
ஒப்புவித்தனர் . அவர்களும் அப் பணியை 

உயர் நிலைப் பள்ளியில் திரு . வி . கலியாண 
இருதிங்களில் செவ்வையாக முடித்துக்கொடுத் சுந்தரனார் தலைமையில் பத்துப்பாட்டு மா 
தனர். புத்தகத்தின் வலப்பக்கம் ஓர் அதிகாரத் 

நடைபெற்றது அம் மாநாட்டில் ஆண்பாற் 
தின் பத்துப் பாக்களும் , அதற்கு எதிரே இடப் புலவர் ஐவரும் பெண்பாற் புலவர் ஐவருமாகப் 
பக்கம் ஒவ்வொரு பாடலுக்கும் நேராக மும் பதின்மர் பத்துப்பாட்டுக்களையும் பற்றிச் சிறந்த 
மூன்று வரிகளில் பொழிப்புரையும் அமையு சொற்பொழிவாற்றினர் . அச் சொற்பொழிவு 
மாறு தெளிவுரையைத் திரு . வரதராசனார் களைக் கேட்கும் வாய்ப்பைப் பெற்ற திரு . வ . சு . 
வகுத்துக் கொடுத்தனர் . 1949 இல் அதன் 

அவர்கள் சொற்பொழிவாற்றிய புலவர்களை 
முதற்பதிப்பு வெளிவந்தது . இதுகாறும் ஏறக் 

அணுகி அவர்தம் சொற்பொழிவுகளை எழுதித் 
குறைய இருநூறாயிரம் படிகள் விற்பனையாகி 

தருமாறு பலகால் வேண்டினர் . அம் முயற்சி 
யுள்ளன . இத் திருக்குறள் தெளிவுரைப் பதிப்பு , 

பயன் தராது போகவே கழகச் சார்பில் சங்க 
தமிழ் நூல் வெளியீட்டுலகில் பெரும்புரட்சியை 

இலக்கியங்கட்கெல்லாம் மாநாடு 

கூட்ட 
உண்டுபண்ணியுள்ளது . இளைஞர்களிடையே 

வேண்டுமென்ற உறுதியான எண்ணம், 
திருக்குறளார்வத்தைப் பெருக்கியுள்ளது . 

பிள்ளையவர்கள் உள்ளத்தில் பெரிதும் வேரூன் 

அங்ஙனமே மாநாட்டிற்கு முன்பே 
சொல்லின் செல்வர் டாக்டர் ரா . பி . சேதுப் றியது . 
பிள்ளையவர்கள் 

தலைவர் உரை, சொற்பொழிவாளர்களின் உரை 
தம் இளமைக்காலத்தில் 

கள் அனைத்தையும் எழுதி வாங்கித் தொகுத்து 
எழுதிய திருவள்ளுவர் நூல் நயம் என்னும் 

அச்சிட்டு மாநாட்டுப் பேரவையிலே மாநாட்டுச் 
நூலை இரண்டாம் பதிப்பு முதல் நம் கழகமே 
வெளியிட்டு வருகிறது . திருக்குறள் நீதிக் சொற்பொழிவு நூலை வெளியிடுவது என்று 

முடிவு செய்தனர் . 
கதைகளை இரு பகுதிகளாக வெளியிட்டுள் 
இன்னும் பள்ளி மாணவர்க்கென 

இம் முறையில் 1940 இல் கலித்தொகை , 
அரசியலாரால் தேர்ந்தெடுக்கப்பெற்ற திருக் 

குறுந்தொகை , அகநானூறு , ஆகிய மூன்று 
குறள் 50 , 60 , 70 , 80 , 100 ஆகியவற்றை 

நூல்கட்கும் மூன்று மா நாடுகளைக் கழகம் 
உரையுடன் வெளியிட்டுப் பரப்பியது . 

நடத்தியது . 1941 இல் கழக முதலமைச்சர் 

திருவரங்கனார் பெருமுயற்சியால் திருநெல் 
வித்துவான் திருக்குறள்மணி திரு . அ . க . வேலியில் மெய்கண்ட சாத்திர மாநாடு 
நவநீதகிருட்டிணனார் வரைந்து தவிய வள்ளு 

பேராசிரியர் கா . சுப்பிரமணிய பிள்ளை , சிவத் 
வர் சொல்லமுதம் என்னும் திருக்குறள் ஆய்வு 

திரு ஈசான சிவாச்சாரியார் இவர்களின் தலை 
நூல்கள் நான்கைக் கழகம் வெளியிட்டுள்ளது . 

மையில் ஏழு நாட்கள் பேராரவாரத்துடன் 
செல்லூர்க்கிழார் திரு . செ . ரெ . இராமசாமி 

நடைபெற்றது . 1942 இல் நற்றிணை மாநாடும் , 
பிள்ளையவர்கள் தொகுத்தளித்த திருக்குறள் 1944 இல் புறநானூறு மாநாடும் நடைபெற் 
பொருள் விளக்கம் என்னும் நூலை வெளி 

றன . 1952 இல் பத்துப்பாட்டு 
யிட்டுள்ளது . 

மாநாடும் , 
1955 இல் பரிபாடல் மாநாடும் , ஐங்குறு நூறு 

மாநாடும் , 1956 இல் பதிற்றுப்பத்து மாநாடும் 
திருக்குறள் நாட்குறிப்பு 

பதினெண் 

கீழ்க்கணக்கு மாநாடும் நடை 

பெற்றன . 1958 இல் முதலாவது சிற்றிலக்கிய 
1932 முதல் திருக்குறள் நாட்குறிப்பு ஒன் மாநாடும் , 1959 இல் இரண்டாவ 

இரண்டாவது சிற் 
றனைத் திரு . வ . சு . அவர்கள் கழக வாயிலாக 

றிலக்கிய மாநாடும் , 1960 இல் மூன்றாவது 
வெளியிடத் தொடங்கினர் . அந்நாட் குறிப் சிற்றிலக்கிய மாநாடும் நடைபெற்றன . மேலும் 
பேட்டின் ஒவ்வொரு பக்கத் தலைப்பிலும் திருக் பல சிற்றிலக்கிய மாநாடுகளை நடத்த வழி வகுத் 
குறள் பாவொன்று கருத்துரையுடன் திகழும் . 

துக் கொண்டிருக்கிறது . 
1330 குறட்பாக்களும் நான்கு ஆண்டு நாட் 
குறிப்புக்களில் முடிவெய்தும் . ஐந்தாவது இவையன்றித் தமிழக வரலாறு , அரசியல் 
ஆண்டில் மீண்டும் முதலிலிருந்து தொடங்கப் அறிவு ஆகியவற்றிற்கும் இரு மாநாடுகளைக் 
பெறும் . இவ்வாறே 1932 முதல் இதுகாறும் கழகம் நடத்தியது . இம்முறையால் பதினைந்து 
திருக்குறள் நாட்குறிப்பேடு 

சொற்பொழிவு நூல்களைக் கழகம் வெளியிட் 
காண்டிருக்கிறது இதனால் நாள்தோறும் 

மெய்கண்ட 
நாட்குறிப்பெழுதும் பலர் திருக்குறளைப் பயி 

சாத்திர மாநாட்டுச் 

சொற்பொழிவுகள் மட்டும் 
தற்கு அரிய வாய்ப்பு ஏற்பட்டது . நாடாளும் 

இது காணும் 
நூலாக வெளிவரவில்லை . 


ளது . 


வெளிவந்து 


டுள்ளது . 


சிலு 


கழக 


மாநாட்டுத் தலைவர்கள் 


0 


சுர . 


சுப்பிரமணிய பிள்ளை , ஏம்.ஏ. , எம்.எல் . , 


பண்டிதமணி மு . கதிரேசன் செட்டியார் 


கழக 


மாநாட்டுத் தலைவர்கள் 


தாவலர் 
மு . வேங்கடசாமி நாட்டார் 


தெ . பொ . மீனாட்சிசுந்தரனார் 
எம். ஏ . , பி . எல் . , எம் . ஓ . எல் . 


கரந்தைக் கவியரசு 
ரா . வேங்கடாசலம் பிள்ளை 


டாக்டர் ரா . பி . சேதுப் பிள்ளை 

பி . ஏ ., பி . எல் . 


பாக 


C 


டாக்டர் . மு . வரதராசன் , 
ரம்.ஏ., எம் . சி.எல்., பி.எச்.டி. 


டாக்டர் . அ . சிதம்பரநாதன் , 

எம் . ஏ . , பி . எச் . டி . 


சித்தாந்த கலா நிதி 
ஔவை . சு . துரைசாமிப் பிள்ளை 


வித்துவான் 
கு . அருணாசலக் கவுண்டர் 


கா . அப்பாத்துரை 


பண்டிதமணி லெ . ப . கரு . 


அ . மு . பரமசிவானந்தம் , 


பேராசிரியர் 


வெளியீட்டு விழா மலர் 


தஎ 


கழகம் நடத்திய மாநாடுகள் 


இலக்கிய மாநாடுகள் 
கலித்தொகை மாநாடு 

தலைவர் : நாவலர் ந.மு. வேங்கடசாமி நாட்டார் 
நாள் இடம் விரிவுரைப்பொருள் 

விரிவுரையாற்றியவர் 
9.3-1940 சென்னை கலித்தொகை மாண்பு ந.மு. வேங்கடசாமி நாட்டர் 

முல்லைக்கலி 

வித்துவான் E.K. நடேச சர்மா 
குறிஞ்சிக்கலி 

வித்துவான் மா . இராசமாணிக்கம் பிள்ளை 
பாலைக்கலி 

K. ஞானாம்பாள் , M.A. 
மருதக்கலி 

வித்துவான் மு . வரதராசனார் 
நெய்தற்கலி 

இளவழகனார் 


குறுந்தொகை மாநாடு 


நாள் 


இடம் 


3-11-1940 


சென்னை 


தலைவர் : பண்டிதமணி மு . கதிரேசச் செட்டியார் 
விரிவுரைப்பொருள் 

விரிவுரையாற்றியவர் 
தலைமையுரை 
நெய்தல் 

வித்துவான் இராச சிவ . சாம்பசிவ சர்மா 
முல்லை 

ஔவை . சு . துரைசாமி பிள்ளை 
பாலை 

ம . இராசமாணிக்கம் பிள்ளை 
மருதம் 

பண்டித லெ . ப . கரு . இராமநாதன் செட்டியார் 
குறிஞ்சி 

வித்துவான் பா . சொக்கலிங்கம் 


அகநானூற்று மாநாடு 


தலைவர் : கரந்தைக் கவியரா இரா வேங்கடாசலம் பிள்ளை 


விரிவுரையாற்றியவர் 


நாள் 

இடம் 
15-12-1940 சென்னை 


விரிவுரைப்பொருள் 
தலைமையுரை 
நெய்தல் 
முல்லை 


பண்டித கா.பொ. இரத்தினம் 
வித்துவான் ச . ஆறுமுக முதலியார் , 

M.A. , B.O.L. , L.T. 
பூ . ஆலால சுந்தரம் செட்டியார் , M , A . 
வித்துவான் முருக , இலக்குவர் 

இ . சிவகுருநாதன் 


மருதம் 


பாலை 


குறிஞ்சி 


நற்றிணை மாநாடு 


தலைவர் : தெ.பொ. மீனட்சிசுந்தரனார் 


இடம் 


விரிவுரையாற்றியவர் 


நாள் 
22.2.1942 


சென்னை 


விரிவுரைப்பொருள் 
தலைமையுரை 
பாலை 
மருதம் 
நெய்தல் 
குறிஞ்சி 
முல்லை 


வித்துவான் கா . கோவிந்தன் 

அ . கு . ஆதித்தர் 
ஆ . பூவராகம் பிள்ளை 
வி . அ . அரங்கசாமி 
கோ . பாலசுந்தர நாயகர் 


கூ 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


புறநானூற்று மாநாடு 

இடம் 
19.2.1944 சென்னை 
20.2.1944 


நாள் 


M.A. , B.L. 


} 


தலைவர் : ரா.பி. சேதுப்பிள்ளை 
விரிவுரைப்பொருள் 

விரிவுரையாற்றியவர் 
தலைமையுரை 
புற நானூறும் வித்துவான் G. சுப்பிரமணிய பிள்ளை , 

புலவரும் 
புற நானூறும் 
கல்வெட்டுக்களும் 

T. V. சதாசிவ பண்டாரத்தார் 
புறநானூறு 
வரலாற்றுச்சிறப்பு 

வித்துவான் மா . இராசமாணிக்கம் பிள்ளை 
புறநானூறும் 
மன்னரும் 

மு . இராசாக்கண்ணனார் 
புறநானூறும் 
கலைகளும் 

டாக்டர் அ . சிதம்பர நாதச் செட்டியார் , M. A. 
புறநானூறும் 
போர்முறையும் 

வித்துவான் அ . கிருட்டிணமூர்த்தி 
புறநானூறு காட் 
டும் தமிழ் நாகரிகம் 

ஒளவை சு . துரைசாமி பிள்ளை 
புறநானூறும் 
வான நூலும் 

இ - மு . சுப்பிரமணிய பிள்ளை 
புற நானூறும் 
சமயமும் 

இளவழகனார் 
புற நானூறும் 

பூ . ஆலாலசுந்தரம் செட்டியார் , M.A. 
இலக்கியமும் 
புற நானூறும் 
மொழியும் 

புலவர் ஞா . தேவநேயனார் , B.O.L. 


டாக்ட 


பத்துப்பாட்டு மாநாடு 

தலைவர் : டாக்டர் மு.வரதராசனார் 
நாள் இடம் விரிவுரைப்பொருள் 

விரிவுரையாற்றியவர் 
9-2-1952 திருநெல்வேலி தலைமையுரை 
10-2-1952 திருமுருகாற்றுப்படை வித்துவான் 

ஒளவை சு . துரைசாமி பிள்ளை 
பொருநராற்றுப்படை வித்துவான் வி . சிவக்கொழுந்து 
சிறுபாணாற்றுப்படை 

கா . மாயாண்டி பாரதி 
பெரும்பாணாற்றுப்படை 

மு.ரா.கந்தசாமிக் கவிராயர் 
முல்லைப்பாட்டு 

சா . குருஸ் அந்தோணி , M.A. 
மதுரைக்காஞ்சி ஆ . செபரத்தினம் , M.A. 
நெடுநல்வாடை வித்துவான் அ . க . நவநீதகிருட்டிணன் 
குறிஞ்சிப்பாட்டு 

க . வெள்ளைவாரணன் 
பட்டினப்பாலை 

ஆ . அருளப்பன் , B.A. 
மலைபடுகடாம் 

வித்துவான் ந . சேதுரகுநாதன் 


பரிபாடல் மாநாடு 

தலைவர் : கு . அருணாசலக் கவுண்டர் 
நாள் இடம் விரிவுரைப்பொருள் 

விரிவுரையாற்றியவர் 
27-2-1955 திருநெல்வேலி தலைமையுரை 

திருமால் 

வித்துவான் ந . சேதுரகுநாதன் 
செவ்வேள் ச . கணபதி முதலியார் , M.A. 

வித்துவான் அ . க . நவ நீதகிருட்டிணன் 
மதுரை 

கு . பரமசிவன் , M.A. 


வையை 


வெளியீட்டு விழா மலர் 


க்க 


ஐங்குறுநூற்று மாநாடு 

தலைவர் : பண்டித ஆ . கார்மேகக் கோனூர் 
நாள் இடம் விரிவுரைப்பொருள் 

விரிவுரையாற்றியவர் 
21-8-1955 மதுரை தலைமையுரை 
மருதம் 

பண்டித வித்துவான் தி . சங்குப்புலவர் 
நெய்தல் 

வித்துவான் மு . அருணாசலம் பிள்ளை 
குறிஞ்சி 

சுப . இராமநாதன் , M.A , 
பாலை 

அ . கி . பரந்தாமனார் , M.A. 
முல்லை 

வித்துவான் வீ . குமாரசாமி ஐயர் 
பதிற்றுப்பத்து மாநாடு 

தலைவர் : டாக்டர் அ . சிதம்பரநாதச் செட்டியார் 
நாள் இடம் பொருள் 

விரிவுரையாற்றியவர் 
11.12.1955 சென்னை தலைமையுரை 

இரண்டாம் பத்து அ . மு . பரமசிவானந்தம் , M.A. , M. Litt . 
மூன்றாம் பத்து ந . சஞ்சீவி , M.A. , 
நான்காம் பத்து வித்துவான் தணிகை உலக நாதன் 
ஐந்தாம்பத்து அ . ச . ஞானசம்பந்தன் , M.A. 
ஆறாம் பத்து க . பெருமாள் , M.A. , 
ஏழாம் பத்து புலவர் முருகவேள் , BO.L. 
எட்டாம் பத்து கு . பரமசிவன் , M.A. , 

ஒன்பதாம் பத்து மேரி மாசிலாமணி அம்மையார் , M.A. 
பதினெண்கீழ்க்கணக்கு மாநாடு தலைவர் : ஔவை சு . துரைசாமி பிள்ளை 
நாள் இடம் பொருள் 

விரிவுரையாற்றியவர் 
12-2-1956 திருநெல்வேலி தலைமையுரை 

ஒருமறை திருக்குறள் 
அறம் 

வித்துவான் ந . சேதுரகுநாதன் 
உ . பொருள் 

ஆ செபரத்தினம் , M.A. , 
கூ . இன்பம் 

ஆ . அருளப்பன் , M.A. , 
இரு நானூறு 
நாலடியார் 

கு . பரமசிவன் , M.A. , 
உ . பழமொழி 

ச . கணபதி முதலியார் , M.A. , L.T. 
மும்மருந்து 
கடுகம் , ஏலம் 

ஏலாதி 
நானாற்பது 
இன்னா, இனிய , 

தி . அ . சொக்கலிங்கம் , M.A. 
களவழி , கார் 
ஐயைந்திணை 
க . எழுபதும் , 

ஈரைம்பதும் 
உ . நூற்றைம்பது ,, 
கைந்நிலை , 

நெ . சுப்பையா பிள்ளை , M.A. 


} இ . மு . சுப்பிரமணிய பிள்ளை 


} வித்துவான் அ . க . நவநீதகிருட்டிணன் 


இன்னிலை 


மணிமொழிக்கோவை 
நான்மணி , ஆசாரம் , } தி . வ . காந்திமதி நாதன் , B.A. ( Hons ) 


உ O 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


முதலாவது சிற்றிலக்கிய மாநாடு தலைவர் : லெ . ப . கரு . இராமநாதன் செட்டியார் 
நாள் இடம் பொருள் 

விரிவுரையாற்றியவர் 
19.1.1958 சென்னை 

தலைமையுரை 
க . உலாப்பகுதி 
1. திருக்கைலாய ஞானவுலா 

, M.O.L. , 
திருவாரூர் உலா 
2. திருப்பூவண நாதருலா 

வித்துவான் 
மதுரைச் சொக்க நாதருலா 

செ . வேங்கடராமச்செட்டியார் 
3. திருவானைக்காவுலா 

வித்துவான் 
ஏகம்பர நாதர் உலா 

இராச . சாம்பசிவ சர்மா 
4. திருக்காளத்தி நாதருலா 

வித்துவான் பாலூர் 
திருக்கழுக்குன்றத்துலா கண்ணப்ப முதலியார் , B.0.L. , 
உ . கலம்பகப் பகுதி 
1. மதுரைக்கலம்பகம் 

வித்துவான் மே.வீ. 
அழகர் கலம்பகம் 

வேணுகோபாலப் பிள்ளை 
2. திருவருணைக் கலம்பகம் 

வித்துவான் 
திருவெங்கைக் கலம்பகம் 

ஆ . சிவலிங்கனார் 
3. கச்சிக்கலம்பகம் 
திருப்பாதிரிப்புலியூர்க் 

வித்துவான் 
கலம்பகம் 

வே . சிவசுப்பிரமணியன் 
கூ . தூதுப் பகுதி 
1. தமிழ்விடு தூது 

வித்துவான் 
வண்டுவிடு தூது 

சொ . சிங்காரவேலனார் 


இரண்டாவது சிற்றிலக்கிய மாநாடு தலைவர் : அ . மு . பரமசிவானந்தம் M.A. , M. Titt . 
நாள் இடம் பொருள் 

விரிவுரையாற்றியவர் 
19.4.1959 திருநெல்வேலி தலைமையுரை 

செங்கழுநீர் வி நாயகர் 
பிள்ளைத்தமிழ் 

பண்டித மீ . கந்தசாமிப் புலவர் 
அமுதாம்பிகை பிள்ளைத் 
தமிழ் , திருவானைக்கா அகி 

மகா வித்துவான் 
லாண்ட நாயகி பிள்ளைத் ச . தண்டபாணி தேசிகர் 
தமிழ் 
மீனாட்சியம்மை பிள்ளைத் 
தமிழ் , திருநெல்வேலிக் 

வித்துவான் 
காந்திமதியம்மை பிள்ளைத் அ . இராசகோட்டியப்பன் 
தமிழ் 
முத்துக்குமாரசாமி பிள் 
ளைத்தமிழ் , திருச்செந்தூர்ப் 

பண்டித வித்துவான் 
பிள்ளைத்தமிழ் 

கு . சுந்தரமூர்த்தி 
திருவிடைக்கழி முருகன் 
பிள்ளைத் தமிழ் , சேயூர் 

வித்துவான் 
முருகன் பிள்ளைத் தமிழ் 

சொ . சிங்காரவேலனார் 
திருமலை முருகன் பிள்ளைத் 
தமிழ் , சேயூர் முருகன் பிள் கு . பரமசிவன் , M.A. 
ளைத் தமிழ் 
சம்பந்தர் , அப்பர் பிள்ளைத் ) 

பாலகவி 
தமிழ் 

வே . இராம நாதன் செட்டியார் 
சுந்தரமூர்த்தி , மாணிக்க 

வித்துவான் 
வாசகர் பிள்ளைத்தமிழ் 

வே . மாணிக்கவாசகம் பிள்ளை 
சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் பண்டித மீ . கந்தசாமிப்புவர் 


கழக 


மாநாட்டுச் சொற்பொழிவாளர் 


வித்துவான் 
இ.கே. நடேசசர்மா 


டாக்டர் 
மா . இராசமாணிக்கனார் 


கழகப் புலவர் 
இளவழகனார் 


கே . ஞானம்பாள் , 

எம் . ஏ . 


வித்துவான் 
இரா . சாம்பசிவசாமா 


ம . இராசமாணிக்கனார் , 


எம் . ஏ . 


பண்டித 
கா . பொ . இரத்தினம் , எம் . ஏ . 


ச . ஆறு முக முதலியார் , 
எம்.ஏ. , எம்.ஓ.எல் , எல் . 


பூ . ஆலாலசுந்தரஞ் செட்டியார் , 


வித்துவான் 
முருக இலக்குவனார் 


வித்துவான் 
கா . கோவிந்தன் , எம் . ஏ . 


வித்துவான் 
அ . கு . ஆதித்தர் 


எம் . ஏ . 


கழக 


மாநாட்டுச் சொற்பொழிவாளர் 


மு இராசாக்கண்ணனார் , 


வித்துவான் 
ஆ . பூவராகம் பிள்ளை 


கோ . சுப்பிரமணிய பிள்ளை 

எம்.ஏ. , பி.எல் . 


வித்துவான் 
டி . வி . சதாசிவ பண்டாரத்தார் 


எம் . ஏ . 


டாக்டர் 
மு . சுப்பிரமணிய பிள்ளை 


பண்டித புலவர் 
தேவநேயனார் 


வித்துவான் 
வி . சிவக்கொழுந்து 


வித்துவான் 
க மாயாண்டிபாரதி 


B 


வித்துவான் 
கங்காாமிக் கவிராயர் 


சா . குரூஸ் அந்தோணி 


ஆ . செபரத்தினம் , 


எம் . ஏ . 


எம் . ஏ . 


வித்துவான் 
அ . க . நவநீதகிருட்டிண ன் 


கழக 


மாநாட்டுச் சொற்பொழிவாளர் 


வித்துவான் 
க . வெள்ளைவாரணன் 


ஆ . அருளப்பன் , 

பி.ஏ. 


வித்துவான் 
ந . சேதுரகுநாதன் 


ச கணபதி முதலியார் 

எம் . ஏ . எல் . டி . 


கு . பரமசிவம் , 


பண்டித வித்துவான் 
தி . சங்குப் புலவர் 


வித்துவான் 
மு . அருணாசலம் பிள்ளை 


சுப . இராமநாதன் , 

எம்.ஏ. 


எம் . எ . 


S 


ந . சஞ்சீவி , 


அ கி . பரந்தாமனார் 

எம்.ஏ. 


வித்துவான் 
வீ . குமாரசாமி ஐயர் 


வித்துவான் 
தணிகை உலகநாதன் 


எம்.ஏ. 


கழக 


மாநாட்டுச் சொற்பொழிவாளர் 


அ . ச . ஞானசம்பந்தம் , 


மேரி மாசிலாமணி அம்மையா 


எம் . ஏ . 


க . பெருமாள் , 

எம் . ஏ . 


புலவர் முருகவேள் , 

எம்.ஓ.எல் . 


எம் . ஏ . 


வித்துவான் 
வேங்கடராமச் செட்டியார் 


வித்துவான் 
பாலூர் கண்ணப்ப முதலியார் 


தி . அ . சொக்கலிங்கம் . 


நெ . சுப்பையா பிள்ளை , 


எம் . ஏ . 


எ I. ஏ . 


வ 


-- 


தி . வ . காந்திமதிநாதன் 

எம் . ஏ . 


வித்துவான் 
மே . வீ . வேணுகோபால் பிள்ளை 


வித்துவான் 
ஆ . சிவலிங்கனார் 


வித்துவான் 
வே . சிவசுப்பிரமணியன் 


கழக 


மாநாட்டுச் சொற்பொழிவாளர் 


ரெ . சேஷாசலம் , 


சிவ . இராமசந்திரன் , 


வே . தியாகராச ஐயர் , 

எம்.ஏ. , எல்.டி. 


ஞா . துரைசாமிப் பிள் 

எம்.ஏ. , எல்.டி. 


எம் . ஏ . 


எம் . ஏ . 


3 


3 


பணடித 


வ . பொன்னுசாமிப் பிள்ளை , 


எம் . வி . சுப்பிரமணிய ஐயர் , 

எம்.ஏ .. எல்.டி. 


பண்டித வித்துவான் 
தா , மாசிலாமணி நாடார் 


எம் . ஏ . 


மீ . கந்தராமிப் புலவர் 


வித்துவான் 


பாரிப்பாக்கம் 


வித்துவான் 


வித்துவான் 
அட வாங்கலாம் 


மாநாட்டுச் சொற்பொழிவாளர் 


B 


வித்துவான் 
சா . சிங்கார வேலன் 


வித்துவான் 
ச.தண்டபாணி தேசிகர் 


வித்துவான் 
அ . இராசகோட்டியப்பன் 


பண்டித வித்துவான் 
கு . சுந்தரமூர்த்தி 


இ 


0 


aa 


பாலகவி 
இராமநாதன் செட்டியார் 


வித்துவான் 
வே . மாணிக்கவாசகம் பிள்ளை 


வித்துவான் 
க . சிதம்பர தாணு 


இரா சுந்தராம்பாள் , 


எம் . ஏ . 


வித்துவான் 


பண்டித வித்துவான் 


லூயி ஜான் அம் மெயார் . 


பணடித 


வெளியீட்டு விழர மலர் 


மூன்றாவது சிற்றிலக்கிய மாநாடு தலைவர் : சி . இலக்குவனர் , M.A. , M.O.L., 
நாள் இடம் பொருள் 

விரிவுரையாற்றியவர் 
13-3-1960 திருநெல்வேலி 

தலைமையுரை 
பரணி நூல்கள் : 
க . பாசவதைப் பரணி வித்துவான் க . சிதம்பர தாணு 
உ . தக்கயாகப் பரணி 

ந . சேதுரகுநாதன் 
ந . கலிங்கத்துப் பரணி இரா . சுந்தராம்பாள் , M.A. 
பள்ளு நூல்கள் : 
க . முக்கூடற் பள்ளு நெ . சுப்பையா பிள்ளை , M.A. 
உ . திருமலை முருகன் 

பள்ளு வித்துவான் வி . குஞ்சிதபாதமையர் 

பண்டித வித்துவான் 
கூ . குருகூர்ப்பள்ளு 

தி . இராமாநுச ஐயங்கார் 
குறிஞ்சி நூல்கள் 

வித்துவான் 
திருக்குற்றாலக் குறவஞ்சி 

அ . இராசகோட்டியப்பன் 
கும்பேசர் குறவஞ்சி கு . பரமசிவன் , M.A. , 
சரபேந்திரக் குறவஞ்சி லூயி . ஜான் அம்மையார் , M. A. 

பண்டித ச . சாம்பசிவன் 


சி } 


அரசியலறிவு மாநாடு 
நாவ் 

இடம் 
13-2-1953 திருநெல்வேலி 


அரசியல் மாநாடு 
தலைவர் : தெ . பொ . மீனாட்சிசுந்தரம் பிள்ளை M.A. , B.L., M.O.L. 
பொருள் 

விரிவுரையாற்றியவர் 
தலைமையுரை 
பிளேடோ 

ரெ . சேஷாசலம் , M.A. , 
வள்ளுவர் 

கு . அருணாசலக் கவுண்டர் 
ரூஸோ 

வே . தியாகராச ஐயர் , M.A. , L.T. 
பர்க் 

பொன்னுசாமி பிள்ளை , M.A , 
மார்க்ஸ் 

எம் . வி . சுப்பிரமணிய ஐயர் , M.A ,, I.T. 


வரலாற்று மாநாடு 
தமிழக வரலாற்று மாநாடு தலைவர் : கா . அப்பாத்துரை பிள்ளை M.A. , I.T. , 
நாள் இடம் பொருள் 

விரிவுரையாற்றியவர் 
24-1-1954 திருநெல்வேலி தலைமையுரை 

பண்டித வித்துவான் 
சங்க காலம் 

தா . மாசிலாமணி நாடார் 
பல்லவர் காலம் 

வ . பொன்னுசாமி பிள்ளை , M.A. 
சோழர் காலம் 

ரெ . சேஷாசலம் , M.A. , 
பாண்டியர் காலம் 

ஞா . துரைசாமி பிள்ளை , M.A. , L.1 . 
நாயக்கர் காலம் 

ஆ . செபரத்தினம் , M.A. 
ங்கிலேயர் காலம் சிவ . இராமச்சந்திரன் , M.A. 


} 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


சமய மாநாடு 


மெய்கண்ட சாத்திர மாநாடு 
நாள் : 21-5-1941 

21-5-1941 முதல் 25-5-1941 வரை இடம் : திருநெல்வேலி 
21-5-41 தலைவர் : ஈசான சிவாச்சாரியர் 
பொருள் 

விரிவுரையாற்றியவர் 
திருவுந்தியார் 

க . வச்சிரவேலு முதலியார் 
திருக்களிற்றுப்படியார் S. அருணைவடிவேலு முதலியார் 
சிவஞான போதம் 

பாரிப்பாக்கம் கண்ணப்ப முதலியார் 
A. முத்தையா பிள்ளை 


22-5-41 


தலைவர் : திரு . கா . சுப்பிரமணிய பிள்ளை , எம் . ஏ . , எம் . எல் . 
சிவஞானசித்தியார் 
பரபக்கம் 

காசிவாசி ஈசான சிவாச்சாரியர் 
சிவஞானசித்தியார் 

ந . சிவகுரு நாத பிள்ளை 
சுபக்கம் 

வே . மாணிக்கவாசகம் பிள்ளை 
இருபா இருபஃது 

ஒளவை சு . துரைசாமிப் பிள்ளை 
துடிசைக்கிழார் அ . சிதம்பரனார் 


23-5-41 


தலைவர் : ஈசான சிவாச்சாரியர் 


உண்மை விளக்கம் 
சிவப்பிரகாசம் 


அ . வரதநஞ்சைய பிள்ளை 
S. தண்டபாணி தேசிகர் 


24-5-41 


தலைவர் : திரு . கா . சுப்பிரமணிய பிள்ளை 
திருவருட்பயன் 

ஒளவை சு . துரைசாமிப் பிள்ளை 

ரா . சண்முகசுந்தரம் செட்டியார் 
வினாவெண்பா 

குலசை குமாரவேலுப் பிள்ளை 

பாலகவி வே . இராம நாதன் செட்டியார் 
போற்றிப்பஃறொடை கு . சோமசுந்தர தேசிகர் 
உண்மைநெறிவிளக்கம் கீ . இராமலிங்க முதலியார் 


25-5-41 


தலைவர் : ஈசான சிவாச்சாரியர் 
கொடிக்கவி 

ஆ . ஈசுர மூர்த்தியா பிள்ளை 
நெஞ்சுவிடு தூது 

அ . மு . பரமசிவானந்தம் 
சங்கற்ப நிராகரணம் கா . சுப்பிரமணிய பிள்ளை 


இச்சமய மாநாட்டை யொட்டி 24.5.41 அன்று சாத்தூர் T. S. கந்தசாமி முதலியார் 
அவர்கள் தலைமையில் தமிழ்ப்புலவர் மாநாடு ஒன்றும் நடைபெற்றது . எழுத்துப் புரட்சி 
என்ற தலைப்பில் ஆராய்ச்சிச் சொற்போரும் நடைபெற்றது . 

26-5-41 அன்று மாலை சைவ மாதர் மாநாடு தனித்தமிழ்த் திருவாட்டி திருவரங்க 
நீலாம்பிகையம்மையார் தலைமையில் நடைபெற்றது . 

மாநாட்டில் நாள் தோறும் மாலையில் இசைப்பெரும் புலவர்களால் இசையரங்குகளும் 
நடத்தப்பெற்றன . 


வெளியீட்டு விழா மலர் 


குறுந் 


முதலிய 


சங்க இலக்கிய உரைப்பணி 

தாமோதரம் பிள்ளையவர்களாவர் . அவர்கள் வெளி 

யிட்டுள்ள நூல்கள் வருமாறு : 
1941 இல் திரு . சச்சிதானந்தம் பிள்ளை 
யவர்களின் தூண்டுதலால் வித்துவான் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் நச்சினார்க் 
ஔவை . சு . துரைசாமி பிள்ளையவர்கள் கினியம் , சொல்லதிகாரம் நச்சினார்க்கினியமும் , 
தாடர்பைக் கழகம் பெற்றது . அவர்கள் பழந் சேனாவரையமும் , பொருளதிகாரம் முழுவதும் 
தமிழ் நூல்களில் மிகுந்த பயிற்சியும் நிறைந்த உரையுடன் , சூளாமணி , சூளாமணி உரை 
ஆய்வும் உடையார் ; எழுத்து வன்மையும் 

நடை நூல் , கலித்தொகை நச்சினார்க்கினியம் , 
சொல்வன்மையும் ஒருங்கே பழுத்து முதிர்ந்த இலக்கண விளக்கம் முதலியன . இந்நூல்களில் 
பைந்தமிழ்ப் பேரறிஞர் . அவரது திறமையினை வரும் பதிப்புரை முன்னுரைகளால் அவர்களின் 
உணர்ந்த திரு. வ . சு . அவர்கள் , அன்னவ தனிப்பெருந் தமிழ்த் தொண்டு புலனாம் . அம் 
ரைக் கொண்டு சங்க இலக்கியங்கட்குச் சிறந்த மட்டுமன்று அவர்கட்கு எவ்வகை வெளியுதவி 
உரை வரையுமாறு செய்து வெளியிட விரும்பி யும் இல்லாமல் , அச்சிட்ட நூல்களும் நன்கு 
னர் . அவ்விருப்பிற்கிசைந்த ஒளவை . துரை விலைப் போகாமல் அவர்களுற்ற இன்னல் 
சாமி பிள்ளையவர்கள் , சிலப்பதிகாரச் சுருக்கம் , களுக்கு அளவில்லை என்பதும் அவ்வுரைக 
சிந்தாமணிச் சுருக்கம் , மணிமேகலைச் சுருக்கம் , 

வால் புலனாம் . அவ்வுரைகள் தனிப்பெரு 
சூளாமணிச் சுருக்கம் , பெருங்கதைச் சுருக்கம் நூலாகப் படித்துணர்ந்து இன்புறற்கியைந் 
ஆகிய நூல்களை விளக்கக் குறிப்புரையுடன் தனவாகும் . 
எழுதிக் கொடுத்தனர் . பின்னர் , புறநானூற் 
றுக்குப் புதியதோர் அரிய தெ 

ளி 

வுரை இதுபோல் டாக்டர் . உ . வே . சாமிநாத 
வரைந்து உதவினர் . அதன்பின் பதிற்றுப் ஐயரவர்கள் புறநானூறு , பதிற்றுப்பத்து , பரி 
பத்து உரை வரைந்து வழங்கினர் . பெருங் பாடல் , 
கதைச் சுருக்கத்தைத் தவிர ஏனையவற்றைக் தொகை , ஐங் 
கழகம் வெளியிட்டுப் பழந்தமிழ் இலக்கியப் குறு நூறு , பத் 
பணியாற்றியது . 

துப்பாட்டு , 
1952 இல் பெருமழைப் புலவர் திரு . பொ . 

சிலப்பதிகாரம் , 
வே . சோமசுந்தரனார் 

மணிமேகலை , 
அவர்கள் கழகத் 

சங்க 
தொடர்பு கொண்டனர் . அவர்களைக் கொண்டு 
குறுந்தொகை, பத்துப்பாட்டு , பரிபாடல் , நூல்களும் சீவக 
பெருங்கதை இலாவாண காண்டம் ஆகிய 

சிந்தாமணி 
நூல்களுக்குப் புத்துரை வரையுமாறு செய்து முதலிய 

வெளியிட்டுள்ளது . 
கழகம் 

காலச் 
பெருங்கதையி 

சிறந்த 
லுள்ள ஏனைய காண்டங்களும் , ஐங்குறுநூறும் நூல்க 

நூல்களும் 
இவர்கள் உரை விளக்கங்களுடன் அச்சிடப் அவ்வவற்றிற்கு 
பெறுகின்றன . இவையன்றிப் புறப்பொருள் 

இவையன்றிப் புறப்பொருள் நச்சினார்க்கினி 
வெண்பா மாலை உரை விளக்கம் , பெருங்கதை 

யர் முதலியோர் 
உரை நடை , செங்கோல் ( நாடகம் ) , பண்டித வரைந்த பழைய 
மணிவரலாறு , மானனீகை ( நாடகம் ) முதலிய 

உரைகளும் , 
நூல்களையும் எழுதச் செய்து கழகம் வெளி அரிய பெரிய விளக்கக் குறிப்புக்களும் , ஒப் 
யிட்டுள்ளது . இன்னும் சில பழைய நூல் புமைப் பகுதிகளும் , இலக்கணக் குறிப்புகளை 

விளக்கும் 
கட்கு உரை வரைந்து கொண்டிருக்கின்றனர் . நுண்ணிதின் 

எடுத்துக்காட்டுக் 
களும் , அரிய ஆராய்ச்சி முன்னுரைகளும் 
சங்கமருவிய பிறவும் சேர்த்து அழகிய முறையில் வெளி 
தனிப் பெருந் யிட்டுத் தமிழ்ப்பெருந் தந்தை யெனப் புகழ் 
தமிழ் நூல்களிற் பெற்றுள்ளார்கள் . குறுந்தொகைக்குச் சிறந்த 
றந்த நூல் 

தொரு 

விளக்கவுரையும் வரைந்து வெளி 

யிட்டுள்ளார்கள் . 
முதல் அரும் 
பாடுபட்டு ஏட் இவ்விரு பெருஞ் சான்றோரின் அரிய 
டுச்சுவடியினின் 

வெளியீட்டு முறையினையே பின்பற்றிக் கழகத் 
றும் பெயர்த்து தார் சங்க நூல்களுக்கு 

விளக்கங் 
அச்சிட்டு வெளி களும் , உரையில்லனவற்றிற்குப் புத்துரை 
யிட்ட தமிழ்ப் களும் ,, 

விளக்கங்களும் , எழுதுவித்தும் , 
பெருமகனார் உரை நடை நூல்கள் ஆக்குவித்தும் , சுருக்கப் 
புதுக்கோட்டை 

பதிப்பு நூல்கள் எழுதுவித்தும் பல துறை 
உயர் நீதிமன்ற நூல்களுடன் அழகிய முறையில் வெளியிட்டு 
நடுவர் யாழ்ப் 

யாழ்ப் வருகின்றனர் , கழகத்தாரின் அன்பும் நன்றியும் 
பாணம் சி . வை . அவ்விருவர்க்கும் என்றும் உரியவா 

குக . 


பிற் 


களை 

முதன் 


உரை 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


அடிகளார் 


மறைமலையடிகள் நூல் நிலையம் 

குடன் ஐம்பது ஆண்டுகட்கு முன்பே மறைமலை 

யடிகளார் பொது நிலைக் கழகம் ( சமரச சன் 
1950 செப்டம்பர்த் திங்கள் தொடக் 

மார்க்க சங்கம் ) ஒன்றை நிறுவினர் . அத்தகைய 
கத்தில் மறைமலையடிகளார் கடுமையான நோய் 

அடிகளாரின் நூல் நிலையத்திற்கு இக் கட்டிடம் 
வாய்ப்பட்டுப் படுத்த படுக்கையாய்த் துன் 

வாய்த்தது அம்பலவாணர் திருவருட் குறிப்பே 
புறும் செய்தியறிந்து கழக ஆட்சியாளர் திரு . 

யாகும் . அடிகளார் இறுதி முறியில் குறித்த 
வ . சு . அவர்கள் அடிகளாரைப் பார்த்துவரப் வாறே அவர்களின் நூல்களையெல்லாம் கழகம் 
பல்லாவரம் சென்றனர் . அப்போது அடிக வெளியிட்டு வருகின்றது . 

. 
ளார் தம் வாழ்வுக்குப் பின் தம்முடைய நூல் 
நிலையத்தைத் தமது பெயரால் பொது மக் 

மறைமலையடிகள் நூல்நிலையத் திறப்பு விழா 
கட்குப் பயன்படும் வகையில் கழகவழி நடத்த 
விரும்பினால் தாம் அதனைக் கழகத்துக்குக் மறைமலையடிகள் நூல் நிலையத்தை அமைப் 
கொடுத்து விடுவதாகவும் , தம் நூல்களையெல் பதற்குச் சென்னை இலிங்கிச் செட்டித் தெரு 
லாம் கழகவழி வார முறையில் அச்சிட்டு அத 105 எண் கட்டிடம் ரூ .57000 க்கு விலைக்கு 
னால் வரும் ஊதியத்தைத் தம் குடும்பத்தின் வாங்கப்பெற்றது . ரூ .20000 மேலும் செலவு 
ருக்குக் கொடுக்கவேண்டுமென்றும் அறிவித் செய்து , அக் கட்டிடம் நூல் நிலையத்திற்கு 
தனர் . அவர்கள் 

விருப்பின் வண்ணமே ஏற்றவாறு சீர்திருத்திப் புதுப்பிக்கப்பட்டது. 
9-9-1950 இல் ( விருப்ப ஆவணம் ) இறுதிமுறி இங்கு அடிகளாரால் தொகுக்கப்பெற்ற தமிழ் , 
( Will ) எழுதப் பெற்றது . 15-9.50 இல் அடி வடமொழி , ஆங்கில நூல்கள் 4000 க்கு மேற் 
களார் இறைவன் திருவடி நீழல் எய்தினர் . பட்டவையும் , கழகம் தொகுத்து வைத்த 

8000 க்கு மேற்பட்ட நூல்களும் இடம் பெற் 
திரு . வ . சு . அவர்கள் , 

அடிகளாரை 
நோய்ப்படுக்கையில் சென்று கண்டது முதல் றுள்ளன . 

றுள்ளன . மொழி , வரலாறு , தத்துவம் ஆகிய 
அவர்கள் மருத்துவச் செலவினையும் , மறைவுக் மூன்று துறைகளிலும் ஆராய்ச்சி செய்ய விரும்பு 
குப்பின் இறப்புச் சடங்கின் செலவினையும் வோர்க்கு வேண்டிய அரிய நூல்கள் பல 
கழகப் பொறுப்பில் செய்தனர் 

இங்குள்ளன . ஆராய்ச்சி செய்ய வருவோர்க்கு 
இறுதி முறியில் குறித்த வண்ணம் அவர்களின் 

வேண்டிய வசதிகளும் இதில் அமைக்கப்பெற் 
விருப்பங்களைச் செயற்படுத்தற்கு ஆணை தரு பெற்ற பேரறிஞர் டாக்டர் , பத்மஸ்ரீ எஸ் . ஆர். 

றுள்ளன . நூலகத்துறையில் உலகப் புகழ் 
மாறு வேண்டி விருப்ப ஆவணச் செயற் குழு 
வினர் சென்னை உயர் நீதி மன்றத்தில் விண் 

அரங்கநாதன் அவர்கள் அன்புடன் வழங்கிய 
ணப்பம் செய்தனர் . 

நுண்ணிய ஆய்வுரைகளின்படி நூல் நிலையம் 

மிகச் 
மக்களில் நால்வர் மட்டும் றுள்ளது . 

சிறந்த முறையில் அமைக்கப்பெற் 

திரு . இரா . முத்துக்குமாரசாமி 
அடிகளார் நல்ல நினைவுடன் இருக்குங்கால் M.A., D. L. Sc . அவர்கள் நூலகராக நியமிக்கப் 
இறுதிமுறி எழுதவில்லையென்றும் , செயற் பெற்றுள்ளார் . 
குழுவினருக்கு ஆதரவாக ஆணை தரலாகா 
தன்றும் எதிர்வழக் காடினர் . 

இந் நூல் நிலையம் விளம்பி 

ஆண்டு 
1953 சூலைத் திங்கள் இறுதியில் உயர் நீதி சென்னை மாநில ஆளுநர் மாண்பமை விட்ணு 

ஆவணித் திங்கள் 8 ஆம் நாள் ( 24-8-1958 ) 
மன்ற நடுவர் இவ்வழக்கினை விசாரித்து விருப்ப 
ஆவணச் செயற்குழுவினருக்கு ஆதரவாகத் 

ராம் மேதி அவர்கள் தலைமையில் சென்னை 
தீர்ப்புக்கூறி , இறுதி முறியினை உறுதிப்படுத் 

மாநில அமைச்சர் திரு . எம் . பக்தவத்சலம் 
தினர் . பின்பு அடிகளாரின் மக்கள் அத்தீர்ப் அவர்களால் திறந்து வைக்கப்பெற்றது . இத் 
பினை எதிர்த்து மேலும் வழக்குப் பதிவு செய்த திறப்பு விழாவில் நூல் நிலையப் பேராசிரியர் 
னர் . அந்த வழக்கு 1957 ஏப்பிரல் திங்களில் 

டாக்டர் எஸ் . ஆர் . அரங்கநாதன் அவர்கள் 
கேள்வி (விசாரணை ) க்கு வந்தது . 30-4-1957 

நூலகப்பணி என்னும் பொருள் பற்றி அரிய 
இல் முன் செய்யப்பட்ட தீர்ப்பே நேர்மை 

தொரு பேருரையாற்றினர் . அன்று 
யானதென்று மீண்டும் தீர்ப்பளிக்கப்பட்டது . 

நிகழ்ச்சியில் சைவப்பாதிரியார் திரு . ச . சச்சி 

தானந்தம் பிள்ளை , B.A. , L.T. அவர்கள் தலைமை 
நீதிமன்றத்தின் முடிவு தெரிதற்கு முன்பே தாங்கினர் . 

. 
மறைமலையடிகளார் நூல் நிலையத்தை நிறுவுதற் 

மறைமலையடிகள் , பேராசிரியர் 

கா . சுப்பிரமணிய பிள்ளை , சோமசுந்தர நாயகர் , 
காகவும் அவர்கள் பெயரால் தமிழ்க் கல்லூரி பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை , திருவரங்கனார் 
யொன்றை அமைத்தற்காகவும் சென்னை 

ஆகியோருடைய உருவப் படங்களை முறையே 
இலிங்கிச் செட்டித்தெரு 105 எண் கட்டிடம் 
கழகத்தால் 25-4.57 இல் விலைக்கு வாங்கப் 

திரு . ச . சச்சிதானந்தம் பிள்ளை , திரு.மொ. அ . 
பெற்றது . இக் கட்டிடத்தில் திருவருட்பிரகாச கோதண்டபாணிப் பிள்ளை , திரு . கா . அப்பாத் 

துரை அரங்கனார் , திரு . இளவழகனார் , திரு . கு . 
வள்ளலார் இராமலிங்க அடிகள் தம் வாழ் 
நாளில் தங்கியிருந்து பல சன்மார்க்கச் சொற் சிறந்த உரைகளை வழங்கினர் . 

துரைப் பிள்ளை ஆகியோர் திறந்து வைத்துச் 
பொழிவுகள் நடத்தினர் என்பர் . இராமலிங்க செங்கல்வராயன் , அறிஞர் , திரு . சி . என் 

திரு . டி . 
அடிகளாரின் கொள்கைகளைப் பரப்பும் நோக் அண்ணாத்துரை , திருவாட்டி . 

சவுந்தரம் 


அடிகளார் 


மாலை 


மறை மலையடிகள் நூல் நிலையம் 

105 , இலிங்கிச்செட்டித் தெரு , சென்னை -1 . 


மறைமலையடிகள் நூல் நிலையம் 
MARAI ALAI ADIGAL LIBRARY 


URL 


BE 


தொடக்க நாள் : 24-8-1958 


திறப்புவிழாத் தலைவர் : சென்னை மா நில ஆளுநர் 

மேன்மைதங்கிய பி . விட்ணுராம் மேதி 


திறந்து வைத்தவர் : சென்னை மா நில உள் துறை அமைச்சர் 

திரு . எம் . பக்தவத்சலம் , பி.ஏ. , பி.எல் . 
திறப்புவிழாச் சொற்பொழிவாளர் : 

டாக்டர் எஸ் . ஆர் . ரங்கநாதன் , எம்.ஏ , டி.லிட் . , 


சித்திர வேலைப்பாடமைந்த 


நுழைவு வாயில் 


ள 


வாயிலுக்கு எதிரில் அமைந்துள்ள 
பொன் மெருகுடன் கூடிய 
அம்பலவாணர் திருவுரு 


பைரவா 


ப 


முன்பக்கம் அமைந்துள்ள படிப்பறை 


மறைமலை அடிகள் தொகுத்த 
அரிய ஆங்கில நூற்கள் 


111 


N 


கழகம் சேர்த்த பயனுடைத் தமிழ் நூற்கள் 


நூலகத் திறப்புவிழா 


ஆளுநர் விட்ணுராம் மேதி 
தலைமையுரை நிகழ்த்துதல் 


விழாவிற்கு வந்திருந்த 
பெருமக்களுள் ஒரு பகுதியார் 


A 


Rat 


மாநில ஆளுநர் பார்வையாளர் ஏட்டில் 
தம் கருத்தை எழுதுதலும் அமைச்சர் 
வருகையாளர் பதிவேட்டில் 

கையெழுத்திடுதலும் 


-- 


பார்வையாளர்கள் 


அமைச்சர் 
திரு . சி . சுப்பிரமணியம் அவர்கள் 
நூல் நிலையத்தைப் பார்வையிடல் 


16-2-60 


கண்க 


கர 


| | 


டாக்டர் 
திரு . ப . சுப்பராயன் அவர்கள் 
பார்வையாளர் ஏட்டை 

நோக்குதல் 


9-11 - 60 


திரு . சுநீதி குமார் சட்டர்ஜி . 
வங்காள சட்டசபைத் தலைவர் , 

வருகை தரல் 


3-11-60 


பாராட்டுக்கள் 


திரு . மீ . ப . சோமு 
வெளிநாடுகட்குச் சென்று 
திரும்பியதையொட்டி அளித்த 

வரவேற்பு 
14-11-60 


+ 


திரு. நெ.து. சுந்தரவடிவேலு 

அவர்கட்கு 
பத்ம ஸ்ரீ பட்டம் 
அளித்ததைப் பாராட்டல் 


திரு . வி . என் . 
சுப்பராயன் அவர்கள் 
வெளிநாடுகட்குச் 
சென்று மீண்ட காலை 
அளித்த பாராட்டு 


வெளியீட்டு விழா மலர் 


மாவா . 


* தென் 


ஆகிய 


கைலாசம் அம்மையார் ஆகியோரும் பேருரை கழகப் புலவர்கள் 
யாற்றி விழாவைச் சிறப்பித்தனர் . தலைவரால் 
புலவர் அரசு அவர்கள் ஆக்கிய மறைமலை கழக வெளியீடுகளைப் பிழையின்றிச் 
யடிகள் வரலாற்று நூல் விழாவில் வெளியிடப் 

செம்மையாக வெளியிடுதற் பொருட்டும் உரை 
பெற்றது . 

களும் நூல்களும் வரைதற்பொருட்டும் கழகத் 

தில் புலவர்கள் பலர் நியமனம் செய்யப்பெற் 
இந்திய வரலாற்றுப் பேராசிரியர் வி . அரங்காச் 

றுப் பணியாற்றி வருகின்றனர் . இம் முறையில் 
சாரியார் எம்.ஏ., எல்.டி. அவர்கள் அத் துறையில் தி . சு . பாலசுந்தரம் பிள்ளை ( இளவழகனார் ) 

1928 இல் மறைமலையடிகளார் மாணவர் திரு . 
மிக்க திறலோரு கழகப் புலவராக அமர்த்தப்பெற்றனர் . அவர் 

கல் 

நான்காண்டுகள் பணியாற்றிப் பின் விலகிக் 
வெட்டுக்களை கொண்டனர் . மீண்டும் 1941 இல் அவர் கழகப் 
நுண்ணி தின் 

புலவர் பணியேற்றனர் . அதிலிருந்து நான் 
ஆய்ந்து நடு காண்டுகள் பணியாற்றி விலகினர் . 
நிலை வழாது , 
உள்ளவாறு 

புலவர் இளவழகனார் கழகத்தில் பணியாற் 
வெளியிடும் ஒள் றுங்கால் ஆக்கிய சங்க இலக்கிய இன்கவித் 
ளியர் . தன் திரட்டு மூன்று 

பகுதிகளும் , 

சங்கநூற் 
னாட்டுக்கல்வெட் கட்டுரைகள் இரு பகுதிகளும் , பண்டைத் 
டுக்களின் அட்ட தமிழர் இன்பியல் 

தமிழர் இன்பியல் வாழ்க்கை , பண்டைத் 
வணை எனப் தமிழர் பொருளியல் வாழ்க்கை 
பெயரிய மூன்று 

இரு நூல்களும் தமிழறிஞர்களின் பெருமதிப் 
நூல்கள் வெளி பைப் பெற்றன . சங்க இலக்கிய இன்கவித் 
யிட்டுள்ளார் திரட்டு நூல்கள் பாரதப் பேரரசின் நி 
கள் . அவர் தம் யமைச்சராக நிலவிய சர் . ஆர் . கே . சண்முகம் 

வரலாற்றுக் செட்டியார் உள்ளத்தைப் பெரிதும் கவர்ந்தன . 
கென வாங்கித் தொகுத்துப் பொன்னேபோல் அதனால் இளவழகனார் ஒருமுறை கோவை 
போற்றி வைத்துள்ள வரலாற்று ஆங்கில சென்றிருந்த காலத்தில் அவரைச் செட்டியார் , 
நூல்கள் , கல்வெட்டைப்பற்றிய அரிய நூல் தமது மாளிகைக்கு வரவேற்று விருந்தூட்டி 
கள் பலவும் சேர்ந்தது அவர்தம் நூலகம் ஒரு நூறு வெண்பொற் காசுகள் பரிசளித்துப் 
அதனை அவர்தம் திருமகனார் சேஷாத்திரி பாராட்டினர் . 
அவர்கள் பால் விலைக்கு வாங்கி மறைமலை 
யடிகள் நூலகத்தில் சேர்த்துள்ளோம் . அவை செல்லூர்க்கிழார் திரு . இராமசாமிப் பிள்ளை 
கள் ஆராய்ச்சி மாணவர்கட்கும் அத்துறை 

யவர்கள் கழகப் புலவராகப் பணியாற்றிச் சில 
வல்லுநர்க்கும் பெரிதும் பயன்படுவனவாம் . நூல்களை வரைந்தனர் ; நளவெண்பாவுக்கு 
அந்நூல்கள் எத்துணைப் பொன் கொடுப் இவர் எழுதிய தெளிபொருள் விளக்கவுரை 
பினும் கிடைத்தற்கரியன . நூல் நிலையத்தின் அறிஞர் பாராட்டிற்குரியது . குற்றாலக் குற 
பேறாகவே 

இவை கிடைத்தன 

என்பது வஞ்சி , நந்திக்கலம்பகம் போன்ற சிற்றிலக் 
மெய்ம்மையாகும் . அப் பெரியார்க்கும் கழகத் 

கியங்களுக்கும் சிறந்த உரை வரைந்துள்ளனர் . 
தின் நன்றி என்றென்று முரித்தாகுக . 

இப்பொழுது சித்தாந்த பண்டிதர் திரு . ப . 
இராம நாத பிள்ளையவர்கள் கழகப் புலவராகப் 

பணியாற்றி வருகின்றனர் . அவர்கள் தமிழ் 
இந் நூல் நிலையத்தின் முதலாண்டு இலக்கிய இலக்கண சமய நூல்களில் ஆழ்ந்த 
நிறைவு விழா 13-9-1959 அன்று , சென்னை புலமை படைத்தவர்கள் . அவர்கள் திருமூலர் 
உயர் நீதிமன்ற நடுவர் திரு . வி . சுப்பிரமணிய திருமந்திர நூலுக்குச் 
நாடார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது வகுத்துள்ளனர் . 

வகுத்துள்ளனர் . அதனை இரு பகுதிகளாகக் 
புதியதாக அமைக்கப்பெற்ற கொடுத்து வாங் கழகம் வெளியிட்டுள்ளது . செந்தமிழ்ச்செல்வி 
கும் நூலகப்பகுதி யினைத் திரு . ஆர்.சனார்த்தன யில் திங்கள் தோறும் அரிய ஆய்வுக்கட்டுரை 
நாயுடு அவர்கள் திறந்து வைத்தார்கள் . மறை . கள் தொடர்ந்து வரைந்து வருகின்றனர் . 
திருநாவுக்கரசு அவர்களால் வரையப்பெற்ற மேலும் வேதநாயகம் பிள்ளை நீதி நூலுக்கு 
மறைமலையடிகள் வரலாற்றுப் பெருநூலை உரையும் , சிவஞான போதச் சிற்றுரைக்கு 
டாக்டர் திரு . அ . சிதம்பர நாதச் செட்டியார் விளக்கமும் எழுதியுள்ளனர் .. 
அவர்கள் வெளியிட்டுப் பேருரை வழங்கினர் . 
சென்னை அரசின் ஆட்சிமொழி அலுவலர் 

1949 முதல் எஸ் . ஆர் . பக்தவத்சலம் 
திரு . கீ . இராமலிங்கனார் , பேராசிரியர் திரு . என்பார் கழகப் புலவராகப் பணியேற்று 
அ . மு . பரமசிவானந்தம் , திரு இரா . பால அச்சிதழ்களை ஒப்பு நோக்குதல் , கதை , கட்டுரை , 
கிருட்டிண முதலியார் , திரு . க . அன்பழகன் நாடக நூல்களை ஒழுங்குபடுத்தல் முதலிய 
ஆகியோர் விழாவில் பேருரை வழங்கினர் . பணிகளைச் செவ்வையாகச் செய்து வந்தனர் . 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


எழுதினர் . 


இவர் 


சமய 


செய்த 


மேலும் உயிர்கள் உலகம் , ஈசாப் கதைகள் , சமய வளர்ச்சி வெளியீடுகள் 
தென்னாலிராமன் கதைகள் முதலிய நூல்களை 

தமிழகத்தின் பழமையான சமயங்களாகிய 
அண்மையில் மறைந்த 
செய்தி வருந்துதற்குரியதாகும் . 

சைவ வைணவ வளர்ச்சிக்குதவும் திருவிளக்கு 

வழிபாடு முதலான 22 சிறு நூல்கள் ஓரணாப் 
1950 முதல் திருநெல்வேலித் தலைமை பதிப்பாக மிகவும் குறைந்த விலையில் அச்சிட்டு 

வெளியிட்டுள்ளது . திருவெம்பாவை , திருப் 
நிலையத்தில் பெரு நாவலர் திரு . பு . சி . புன்னை 

பாவைப் பாடல்களை உரையுடன் வெளியிட் 
வன நாத முதலியார் அவர்கள் கழகப்புலவராக 

டுள்ளது . இவை சமய வளர்ச்சி நூல்கள் . 
இருந்து பணியாற்றி வருகின்றனர் . அவர்கள் 
அங்கு நடைபெறும் சிவஞான முனிவர் நூல் தமிழ் அர்ச்சனைக்கு வேண்டிய மலர் வழிபாட்டு 

வரிசை , வேண்டுகோள் பதிகங்கள் , 
நிலையத்தின் நூலகராகவும் திருவள்ளுவர் 
செந்தமிழ்க் கல்லூரி ஆசிரியராகவும் பணி 

நூல்கள் என்னும் தொகுப்புக்களாகவும் வெளி 
புரிந்து வருகின்றனர் . அவர்கள் நீதிசாரம் , வந்துள்ளன . 
ஆசாரக்கோவை , மதுரைக் கலம்பகம் , மீனாட்சி இந்தி எதிர்ப்புப் பணிகள் - தமிழ்க்கொடி 
யம்மை பிள்ளைத்தமிழ் 

முதலிய நூல்கட்கு 
உரை வரைந்துள்ளனர் . அவற்றைக் கழகம் 1937 இல் திரு . இராசகோபாலாச்சாரி 
வெளியிட்டுள்ளது . 

யார் சென்னை முதலமைச்சராக வருதற்கு 

முன் தேர்தல் பேச்சுக்களில் தாம் அமைச்ச 
1957 இல் தமிழ்ப்பெரும் புலவராகிய ரவை அமைக்க நேரிட்டால் இந்தியைப் பள்ளி 
பண்டித வித்துவான் திரு . தி . சங்குப் புலவர் களில் கட்டாயப்பாடமாக்குவதாகக் குறிப்பிட் 
அவர்கள் தம் ஆசிரியப் பணியினின்று ஓய்வு டனர் 

டனர் . பின்பு அவர் முதலமைச்சராகப் பதவி 
பெற்றிருப்பதைக் கண்டு , திரு . வ . சு . அவர் யேற்றதும் இந்தி 
கள் , அன்னவரைக் கழகப் புலவராகக் கொண் யைப் பள்ளிகளில் 
டனர் . இலக்கிய வெளியீடுகட்கு அவர்கள் கட்டாயப் பாடமாகப் 
புலமைத் திறம் பெருந்துணை புரிகின்றது . 

புகுத்தவும் 

னர் . அதனை எதிர்த் தமிழ் 
உருவப் பட வெளியீடுகள் 

துத் தமிழ் நாடெங்க 

ணும் கண்டனக் கூட் 
சமய குரவர்கள் , சந்தான குரவர்கள் , திரு 

வாழ்க 

டங்களும் மாநாடுக 
வள்ளுவர் , மறைமலையடிகளார் ஆகியோரின் 

களும் விறுவிறுப்பாக 
திருவுருவப் படங்களை அழகிய முறையில் 
அமைத்துக் கழகம் வெளியிட்டது . கழக ஆட்சி 

நடைபெற்றன . அச் 

சமயத்தில் மக்களி 
யாளர் திரு . வ . சு . அவர்களின் பெருமுயற்சி 

யே தமிழார்வத்தைப் பரப்பும் வகையில் 
யால் காலஞ்சென்ற தமிழ்ப்பெரும் புலவர்கள் 

ரு . வ . சு . 

வ . சு . அவர்கள் முடியுடைத் தமிழ் 
இருநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களின் 

வேந்தர் மூவரின் அடையாளங்களாகிய வில் , 
திருவுருவப் படங்கள் 
ளன . தற்காலத்தில் சிறந்து விளங்கும் 

புலவர் புலி , கயல் உருவங்கள் தீட்டிய தமிழ்க்கொடியை 
களின் உருவப்படங்களையும் திரு . வ . சு . அவர் 

அமைத்துச் 

துணி 
கள் சமயம் வாய்க்கும்போதெல்லாம் தொகுத்து கும் வழங்கினர் . இந்தி ஒழிக! தமிழ் வாழ்க ! 

களில் பொறித்துக் கழகங்கட்கும் மாநாடுகட் 
வருகின்றனர் ; புலவர்களின் உருவப்படங்க 

என்று அட்டைகள் பல அச்சிட்டுப் பரப்பினர் . 
ளுடன் அவர்தம் வரலாறுகளையும் பல்லாற் 
றான் முயன்று தொகுத்து வருகின்றனர் ; மகா 

மறைமலையடிகளாரைக் கொண்டு இந்தி 
வித்துவான் மீனாட்சிசுந்தரம் பிள்ளை , தியாக பொது மொழியா ? என்ற தலைப்பில் , அது 

, மாயூரம் வேதநாயகம் பொதுமொழியாதற்குரிய தகுதி ஒருகாலத்தும் 
பிள்ளை போன்ற பேரறிஞர்களின் கடிதங்கள் , கிடையாது 

கிடையாது என்பதை அறுதியிட்டுக் கூறும் 
கையெழுத்துக்கள் முதலியவற்றையும் பழமை நூலை எழுதுவித்து ஈழத்துச் சிவானந்த அடி 
செய்தித்தாட்களையும் முயன்று கள் 

துணையால் 

15,000 
தொகுத்து வருகின்றனர் . 

படிகள் வரை 
அச்சிட்டு இந்தி எதிர்ப்புக் கிளர்ச்சியை 

நாடெங்கும் பரவுமாறு செய்தனர் . 
பொன்மொழி வெளியீடுகள் 

சமயம், ஒழுக்கம் , நீதி , அறம் இவற்றைப் தமிழ் உணர்ச்சி மாநாடுகன் 
பற்றிய உணர்ச்சியூட்டும் ஆன்றோர் திரு 1943 அக்டோபர்த் திங்களில் பண்டித 
வாக்காய் அருமைப் பழமொழிகளாய் அமைந்த மணி மு . கதிரேசன் செட்டியார் தலைமையில் 
பொன்மொழிகள் பலவற்றைப் பருத்த எழுத் சென்னைத் தொண்டை மண்டல உயர் நிலைப் 
துக்களில் அச்சிட்டுத் தாள்களாகவும் அட்டை பள்ளியில் 
களாகவும் கழகம் வெளியிட்டதை அறிஞர் 

முதலாவது தமிழ் உணர்ச்சி 

அறிஞர் மாநாட்டை மிகச் சிறப்புற நடத்தினார் . அம் 
பலரும் பாராட்டினர் . 

மா நாட்டில் கே . கோதண்டபாணிப் பிள்ளை , 


டை 


சிறிதும் 


பெரிதுமாகத் 


யான 


வெளியீட்டு விழா மலர் 


உ 


து . 


அதனைக் 


6 


அவ் 


ஞா . தேவநேயப் பாவாணர் போன்ற தமிழ்ப் எழுதும் முறை , அழைப்பிதழ் எழுதும் முறை , 
பேரறிஞர்கள் உணர்ச்சியூட்டும் உரைகளை மக்கட்பெயர் அகரவரிசை , இல்லப்பெயர் அகர 
நிகழ்த்தித் தமிழரைத் தட்டியெழுப்பினர் . வரிசை , வடசொல் தமிழ் அகரவரிசை முதலிய 

சின்னஞ்சிறு நூல்களை வெளியிட்டுத் தமி 
அதே ஆண்டில் டிசம்பர்த் திங்களில் 
சேலம் நகரவைக் கல்லூரியில் , அக் கல்லூரி 

ழுணர்வூட்டியதை அறிஞர் பெரிதும் போற் 

றினர் . 
முதல்வர் அ . இராமசாமிக் கவுண்டர் , எம்.ஏ , 
தலைமையில் 

இரண்டாவது தமிழுணர்ச்சி நெல்லைச் சித்தாந்த வகுப்பு 
மாநாடு நடைபெற்றது . அதனையொட்டிப் 
பேச்சுவழக்கில் மிகுதியாகப் பயன்படுத்தும் 

1952 இல் 27-4.52 முதல் 20-5.52 முடியத் 
பிறமொழிச் சொற்களை நீக்கும் பொருட்டு 

திருநெல்வேலிச் சந்திப்புத் தருமபுர மடத்தில் 
எடுத்துக்காட்டாக நூறு பிறமொழிச் சொற் நெல்லை அருணகிரி இசைக் கழகச் சார்பில் 
களைத் தொகுத்து அவற்றிற்கு நேரான தூய 

கழகம் சித்தாந்த வகுப்பொன்றை 21 நாட்கள் 
தமிழ்ச்சொற்களையும் பொறித்துத் துண்டு 

நடத்தியது . சாத்தூர் வழக்கறிஞரும் , தமிழ்ப் 
வெளியீடுகளை அச்சிட்டுக் கழகம் நாடெங்கும் பேரறிஞரும் 

பேரறிஞரும் சித்தாந்தப் பேராசிரியருமான 
பரப்பிய 

கண்ணுற்ற டாக்டர் தூ . சு . கந்தசாமி முதலியார் , எம் . ஏ . அவர் 
சி . பி . இராமசாமி ஐயர் அவர்கள் தமிழ் 

களை ஆசிரியராகக் கொண்டு சிவஞான போத 
எங்ஙனம் தனித்தியங்க இயலும் ? என்று வகுப்புச் 

வகுப்புச் சிறப்பாக நடைபெற்றது . 
எள்ளிநகையாடி இந்துத்தாளில் எழுதினர் . 

வகுப்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளி 
ஆணி என்ற சொல் , வடமொழி இருக்கு 

லிருந்தும் தமிழ்ப் புலவர்களும் தமிழன்பர் 
வேதத்தில் உள்ளது ; அதனைத் தமிழர் கடன் 

களுமாக அறுபதின்மருக்கு மேல் வந்து கலந்து 
வாங்கித் தமிழில் பயன்படுத்தினர் என்று 

சிறந்த பயனடைந்தனர். 
ஆராயாது பிழைபட எழுதினர் . அக்கருத்தை 

வகுப்பு நாட்களில் மாலை நேரங்களில் 
மறுத்து ஆணித்தரமான விடை என்றே 

கழகப் புலவர் சித்தாந்த பண்டிதர் திரு . ப . 
தலைப்பிட்டுத் திரு . வ . சு . அவர்கள் மறுப்புரை 

இராமநாத பிள்ளையவர்கள் 

ஐயத்தெளிவு 
யொன்று கழகவழி அச்சிட்டு அனுப்பினர் . 

வகுப்பு நடத்தினர் . வகுப்பில் கலந்து கொண்ட 
கல்விப் பணிகள் 

தமிழ்ப் புலவர்கட்கு எழுந்த ஐயங்களையெல் 

லாம் மிகத் தெளிவுற விளக்கினர் . அவர்களால் 
மாவட்டக் கல்வி அதிகாரி திரு . சிவ சிவஞானபோதச் சிற்றுரையை இருபத்தொரு 
சைலம் பிள்ளை , எம்.ஏ., எல்.டி. அவர்கள் நாட்களில் பாடமாக நடத்துதற்குப் பாடத் 
அருந்துணை யால் பள்ளி மாணவர்க்குச் செந் திட்டமொன்று வகுக்கப்பெற்றது சிவஞான 
தமிழ் உணர்ச்சியைச் சிறப்பாக ஊட்டும் முறை போதச் சிற்றுரையைப் பயில்வார்க்குத் துணை 
யில் கழகம் தமிழ்ப் பாடநூல்களை எழுதி வெளி செய்யும் வகையில் சித்தாந்தபூடணம் வித்து 
யிட்டது . இப்போது அவர்கள் ஓய்வுபெற்ற வான் திரு. வே . மாணிக்கவாசகம் பிள்ளையவர் 
பின்னரும் கழகத்துக்குப் பாட நூல்களை அவ் களால் சிவஞான போதச் சிற்றுரை அருஞ 
வப்போது புதிய பாடத்திட்டத்திற் கேற்ப சொற்பொருள் அகரவரிசை என்னும் சின்னூ 
எழுதி வருகின்றனர் . 

லொன்று தொகுக்கப்பெற்றுக் கழகத்தால் 
1939 செப்டம்பரில் கழக ஆட்சியாளர் 

வெளியிடப்பெற்றது . அவ் வகுப்பில் கலந்து 
திரு . வ . சு . அவர்கள் தாமே முதியோர் கல்வி கொண்டவர்கட்கு இறுதியில் தேர்வொன்று 

ன் பொருட்டுத் தானே தமிழ் கற்குமுறை நடைபெற்றது . அவ்வகுப்பில் கலந்து கொண் 
என்ற நூலைப் பெரிய அளவில் எழுதிக் கழக 

டவர் அனைவர்க்கும் 

சான்றிதழ் 

வழங்கப் 
வழி வெளியிட்டனர். அதனைப் பின்னும் பெற்றது . 
சைதாப்பேட்டை ஆசிரியர் பயிற்சிக் கல்லூரி 

1944 இல் தாகூர்ச் சட்டவிரிவுரையாளர் 
முதல்வராக இருந்து ஓய்வு பெற்ற திரு . டி . பி . 

பேராசிரியர் , திரு . கா . சுப்பிரமணிய பிள்ளை 
சந்தானகிருஷ்ண நாயுடு பி.ஏ. , எல்.டி. , அவர் 

எம் . ஏ . , எம்.எல் . 

அவர்கள் கடுநோயால் 
கள் கருத்திற்கிசையச் சிறிய வடிவில் 1940 
மார்ச்சுத் 
திங்களில் வெளியிட்டனர் . சிறுவர்க் பீடிக்கப்பட்டு நலிவுற்று, உடல் நலங் குன்றிப் 

அது 
முதியோர்க்கும் பயன் படுமாறு . பிழை அண்ணாமலைப் பல்கலைக் கழக அலுவலினின் 
யின்றிப் பேசுக , எங்களூர்ச் சந்தை , அஞ்சல் றும் விலக நேர்ந்தது . உடல் நலங் குன்றியது 
முறை , விளையாட்டுப் பந்தயம் , குழந்தைப் போன்று செல்வ நலமும் நனிமிகக் குன்றி 
பேச்சு முதலிய நூல்களையும் எழுதி வெளி 

யிருந்தது . இந் நிலையில் ஒப்பரும் அப் 
யிட்டனர் . 

பெரியாரை எவ்வகையாலும் காக்கும் கடன் 
இனித் தமிழகத்தின் ஊர்களுக்கும் , பூங்கா கழகத்தாரின் 

கழகத்தாரின் மேலதாயிற்று. அவர்களை 
முதலிய குறிப்பிட்ட இடங்களுக்கும் தமிழ்ப் அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தினின்றும் 
பெயர்கள் அமைக்குமாறு துண்டு வெளியீடு நெல்லைக் கழக நிலையத்திற்குத் தக்க ஆதர 
கள் வாயிலாகக் கிளர்ச்சி செய்து கழகம் 

கழகம் வுடன் அழைத்து வந்தனர் . பெருமருத்துவர் 
வெற்றியும் கண்டது . தமிழைப் பிழை நீக்கி பலரைக் கொண்டு பெரும்பொருட் செலவில் 


காரணமாக 


உம் 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


பன்னாள் தக்க மருந்துகள் கொடுப்பித்தனர் . 1957 இல் மனோன்மணீய ஆசிரியர் 
தந்தையினும் மிக்க பரிவொடு எவ்வகைப் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்களின் நினைவு 
பணியும் புரிவித்தனர் . ஊழ் வேறுவகையாக மலர் வெளியீட்டு விழா சென்னை இராசாசி மண்ட 
விருந்தமையால் 1945 இல் இறையடி நீழலை பத்தில் நடந்தது . சென்னை முதலமைச்சர் திரு . 
எய்தினர் . பிற்சடங்கு முதலியனவும் பீடுற் காமராசர் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் . 
ஆற்றுவித்தனர் . 

கல்வியமைச்சர் திரு . சி . சுப்பிரமணியம் அவர் 

கள் நினைவுமலரை வெளியிட்டார்கள் . பல 
13-10-47 இல் திரு . கா . சு . அவர்கட்குக் அறிஞர்கள் பாராட்டிப் பேசினார்கள் . 
கழகத்தாரின் பெருமுயற்சியால் நடுகல் நிறுவ 
லாயிற்று . அக் கல் அவர்தம் பெயரும் பீடும் 

1960 இல் நாவலர் , சோமசுந்தர பாரதியார், 
பொறித்த பெருமை தாங்கியது . திருநெல் ஆய்வறிஞர் , சதாசிவ பண்டாரத்தார் ஆகிய இரு 
வேலிப் பெருஞ்சாலையில் தாம்பிரவருணி வர்களுக்கும் நினைவுக்கூட்டம் 

நிகழ்ந்தது . 

சென்னை 
ஆற்றுக்குப் 

கல்வி 
போகும் வழியில் 

மாநிலக் 
வனப்பமை 

நிதியமைச்சர் 
வளைவினண்மையில் முக்கோண நிலப்பரப்பில் சி. சுப்பிராணியம் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் . 
மொய்கிளர் பூங்காவினடுவில் பொதுப்பணி அமைச்சரவர்கள் கழக வெளியீடாம் நாவலர் 
அமைச்சர் எம் . பக்தவத்சலம் அவர்களால் பாரதியா என்னும் வரலாற்று நூலை வெளியிட் 
நாட்டப்பட்டது . 

டனர் . 
அந்நாள் எட்டையபுரத் 

செட்டி நாட்டரசர் இராசா சர் . 
தின்கண் பாரதியாரின் நினைவு மண்டபத் 

முத்தையா செட்டியாரவர்கள் நாவலர் பாரதியா 
திறப்பு நாளுமாகும் . 

ரவர்களின் உருவப்படத்தைத் திறந்துவைத் 
தார்கள் . 

பேராசிரியர் , கோ . சுப்பிரமணிய 
1946 இல் கழக அமைச்சர் வ . திருவ பிள்ளையவர்கள் சதாசிவ பண்டாரத்தார் உருவப் 
ரங்கனார் அவர்கட்கும் . அவர்தம் வாழ்க்கைத் படத்தைத் திறந்துவைத்தார்கள் . பல அறிஞர் 
துணைவியாராம் நீலாம்பிகையம்மையார்க்கும் , கள் பாராட்டிப் பேசினார்கள் . 
அவர்தம் இளவலார் , கழக ஆட்சிப் பொறுப் 
பாளர் திரு . வ . சுப்பையா பிள்ளையவர்கள் கழகத்தின் பிற தொண்டுகள் 
பொருநையாற்றங்கரையிலுள்ள பாளையங் 
கோட்டை நன் காட்டகத்து நடுகல் நாட்டச் சிவத்திரு சிவானந்தசிவாச்சாரியார் என்னும் 
செய்தனர். அக்கல்லின் ஒருபுறம் 

ஒருபுறம் திருவ அந்தணப் பெருந்து றவியார் ஆங்கிலத்தில் 
ரங்கனாரின் பெயரும் பீடும் மற்றொருபுறம் 

மற்றொருபுறம் பி.ஏ. பட்டம் பெற்ற நுண்புலவர் ; வடமொழி 
அம்மையாரின் பெயரும் பீடும் பொறிக்கப்பட் வல்லார் ; செந்தமிழ்ப் புலவர் ; சித்தாந்தப் 
டுள்ளன . அக் கல்லினைப் பாளையங்கோட்டை பெருநூல்கள் கைவந்து சிறப்புற்றுத் திகழ்ந்த 
நகராண்மைக் கழகத் தலைவர் திரு . பி . டி . செம்மலார் . இவர்கள் பன்னெடுங்காலம் திருக் 
சுப்பையா பிள்ளை , பி . ஏ . , பி . எல் . அவர்கள் காளத்தித் திருப்பதிக்கண் உறைந்து தவம் 
நாட்டுவித்தனர் . 

புரிந்தவர் . 1929 இல் சிலகாலம் இவர்களைக் 
கொண்டு திருநெல்வேலியில் 

தொடர்ந்து 
திருப்பாதிரிப்புலியூர் , திருக்கோவலூர் சிவஞான போத வகுப்பும் சிவஞான சித்தியார் வகுப்பும் 
ஆதீனம் சிவத்திரு ஞானியாாடிகள் நிகழும் விசு, சீர் சிறப்புடன் நிகழ்த்தப் பெற்றன. 
தைப் பூசத்திருநாளன்று இறைவன் திருவடி நீழ 
லெய்தினர் . 1941 ஆம் ஆண்டு அடிகளா 

1930 , 1936 ஆம் ஆண்டுகளில் லால்குடி , 
ரின் பெரும்பிரிவு குறித்துக் கழகச் சார்பில் பெருஞ்சொல்விளக்கனார் திரு , அ . மு . சரவண 
சென்னையிலே ஓர் இரங்கற்கூட்டம் நிகழ்த்தப் முதலியார் அவர்களைக் கொண்டு பெரியபுராண 
பட்டது . அடிகளார் செய்தருளிய செந்தமிழ்த் விரிவுரைகள் தொடர்ந்து பல நடத்தப்பெற்றன. 
தொண்டும் சிவநெறித்தொண்டும் அனைவர் இவற்றுள் சில நெல்லையம்பதிப் பெருஞ்செல் 
கட்கும் என்றும் பெரும்பயன் விளைத்து இன் 

வர்களின் ஆதரவால் நிகழ்ந்தன . 
புறுத்துகின்றன . 

1944 மார்ச்சு ஏப்பிரல் திங்களில் கழகத் 

தின் சென்னைக் கிளை நிலையச் சார்பில் மேற் 
ஆட்சிமொழி மாநாடு : கழகச் 
சென்னை மாகாணத் தமிழ்ச்சங்கச் சார்பிலும் கொண்டு 

சார்பிலும் போந்த பெருஞ்சொல் விளக்கனாரவர்களைக் 
20-12-1953 இல் சென்னை அண்ணாமலை மன் 

பெரியபுராண விரிவுரைகள் 
றத்தில் தமிழ் ஆட்சிமொழி மாநாடு இனிது ழகத்தின் தென்பாலும் வடபாலும் பெரிய 

நிகழ்த்தப்பட்டன . இவ்விரண்டானும் தமி 
நீதிபதி திருவாளர் ஆ . கசபதி நாயகர் பி.ஏ. புராணப் பெருமை பெருமக்களிடையே நன்கு 
பி.எல் . , எம்.எல்.சி. அவர்கள் . வரவேற்புரை 

பரவலாயிற்று . 
திரு . சொ . அமிர்தகணேச முதலியார் , பி.ஏ. , 1931 இல் திருக்குறள் ஒழுக்கமுறை என்பது 
அவர்கள் . 

அரசியற்கட்சி அறிஞர்கள் பற்றியும் , சைவசமயம் 
தமிழ்மொழியே ஆட்சிமொழியாக வேண்டு என்பது 

உலகப் பொதுச்சமயம் 
மென்பதற்குத் தக்க காரணங்கள் காட்டி அரிய கொண்டு கட்டுரைகள் எழுதுவித்து அவற் 

பற்றியும் 

பேரறிஞர்களைக் 
விரிவுரைகள் பல ஆற்றினர் . 

றுள் சிறந்தனவாயுள்ள திருக்குறள் கட்டு 


பல 


பல 


3 


கழகத்தை 
நிறுவிய 
அமைச்சர் 

திருவரங்கம் 
பிள்ளை 


தனித்தமிழ்த் 
திருவாட்டி 
திருவரங்க 
நீலாம்பிகை 
யம்மையார் 


கழகச்சென்னைக்கிளைநிலையப்பணியாளர்கள் 


இ 


D 


| 


இருப்பவர் 
: 


மு 
. 
சதாசிவம் 
, 
எம் 
. 
ஏ 
. 
, 
சங்குப் 
புலவர் 
, 
புலவர் 
ப 
. 
இராமநாத 
பிள்ளை 
, 
வ 
. 
சுப்பையா 
பிள்ளை 
, 
ஆட்சியாளர் 
, 
இரா 
. 
கல்யாணசுந்தரம் 
, 
பி 
. 
எஸ்ஸி 
. 
, 
பொது 
மேலாளர் 
, 
சு 
. 
அன்புமலர் 
, 
பி 
. 
ஏ 
. 
ஆனர்சு 
, 
கிளை 
மேலாளர் 
, 

இரா 
. 
முத்துக்குமாரசாமி 
, 
எம் 
. 
ஏ 
. 
நூலகர் 
. 


அப்பாஅச்சகப்பணியாளர்கள் 


ப 


ஓ 


G 


மேலாளர் 
ச 
. 
துக்காராம் 
அவர்களுடன் 
பிற 
பணியாளர்கள் 


ப 


1 


திருநெல்வேலித் தலைமை நிலையப் பணியாளர்கள் 


20 


நூற் கட்டுக்கோப்பாளர் இரா . மாணிக்கசாமியுடன் பிற பணியாளர்கள் 


MADR 


சைவத்தாந்த நூற்பதிப்புக் 


கவித்துதன் 


MounaRRITAINTIN 
கயைபயம் 


திருநெல்வேலியிலுள்ள தலைமை நிலையம் 


TIRRRRaman 


சென்னையிலுள்ள கிளை நிலையம் 


- 


R 


* 


SIMG 


ப 


HI 


அப்பர்அச்சகம்,சென்னை 


கழகக் 
கட்டடப் 
பகுதி 
, 
சென்னை 


வெளியீட்டு விழா மலர் 


டின் 


ரைக்கு வெண்பொன் நூறும் , சைவக் கட் கும் ஒருங்கு புகழும் மகாத்துமா காந்தியடிகளாரும் 
டுரைக்கு வெண்பொன் ஐம்பதும் பரிசுகளாக உலக மதிக்கும் ஒப்பில் ஒருவராம் பண்டிட் 
வழங்கப்பட்டன . 

சவகர்லால் நேருவும் இச் சிறந்த தொண்டினைப் 
சமயத்தைக் குறித்த பாடங்களையும் , திருக் பாராட்டி இக்கொள்கையினை ஆதரித்து எழுதி 

யுள்ளனர் . இத்தகைய பெருமுயற்சியால் அக் 
குறட் பாடங்களையும் , பல பள்ளிக்கூடங்களில் 

கொடுங் கொலைப்பலி அறவே நின்றது . 
நிகழ்த்துவித்துப் பள்ளி மாணவர்களுக்குப் 
பரிசுகள் அவ்வப்போது வழங்கப்பட்டன 

நாவலர் ந.மு. வேங்கடசாமி நாட்டார் , 

சி . எம் . இராமச்சந்திரன் செட்டியார் , மறை . 
1932 இல் சிவஞான சித்தியார் வகுப்பு தூத் 

திருமுருக கிருபானந்த 
துக்குடி , சித்தாந்தப் பேராசிரியர் ந . சிவகுருநாத 
பிள்ளையவர்களைக் கொண்டு நடத்தப்பெற்றது . 

வாரியார் , ஞா . தேவநேயப்பாவாணர், வித்து 
. 

வான் மு . இராசாக்கண்ணனார் , பண்டிதவித்து 
1933-34 ஆம் ஆண்டுகளில் திருவாலங் 

வான் சித்தாந்த கலா நிதி ஒளவை சு . துரை 

சாமிப் 
காட்டிலுறைந்து தேர்த் திருப்பணி புரிந்து 

பிள்ளை , சித்தாந்தப் 

பேராசிரியர் 
கொண்டிருந்த யாழ்ப்பாணத்துச் சிவத்திரு ந . சிவகுரு நாத பிள்ளை , கந்தபுராணச் சொற் 
சச்சிதானந்த சிவராஜயோக்களைக் கொண்டு பொழிவாளர் ச . முத்துக்குமாரசாமி பிள்ளை , 
மாணிக்கவாசகரும் திருவாசகமூர் என்னும் சிறந்த திருவாவடுதுறையாதீனப்புலவர் ஆ முத்துக் 
பொருள் பற்றித் தொடர்ந்து நாற்பது சொற் குமாரசாமிப் பிள்ளை , பெருமழைப் புலவர் 
பொழிவுகள் நடத்தப்பெற்றன . 

சோமசுந்தரனார் , வித்துவான் வீ . குமாரசாமி 

ஐயர் , எண்ணாலும் , இயைபாலும் அளவிலா 
1934 இல் ஆசிரியர் மறைமலையடிகளாரைக் அடுக்குமொழிகளும் , நகைச்சுவை நாவன்மை 
கொண்டு அர்கமயப்பர் திருவருவ விவக்கம் , தமிழும் 

யும் , கடல்மடை திறந்தனைய ஓட்டமும் , பெருங் 
சிவமும் என்னும் அரிய பொருள்கள் பற்றிச் சில கொண்டற் பொழிவும் ஒருங்கமைந்த ஒப்பில் 
சொற்பொழிவுகள் நடத்தப்பெற்றன . 

பெருந்தகையார் மணம்பூண்டி, ரா . குமார 

சாமிப் பிள்ளை , பிரசங்க பானு இராசாராம் 
கழகச் சார்பில் நிகழ்ந்துவரும் பேரறப் 
பெரும்பணிகளாகிய தென்னிந்திய சைவசித்தாந்த 

பிள்ளை , புரிசை முருகேச முதலியார் , நாவலர் 
சங்கம் , தென்னிந்திய தமிழ்ச்சங்கம் என்னும் இரண் 

சோமசுந்தர பாரதியார் , சொல்லாட்சி வல் 

சீர்சிறப்புடன் 
ஆண்டுவிழாக்களைச் 

லார் கீ . இராமலிங்க முதலியார் , பெரும்புலவர் , 
அவ்வப்போது சிவக்கவிமணி 

சி.கே. சுப்பிர 

அ . வரத நஞ்சைய பிள்ளை முதலிய சான்றோர் 
மணிய முதலியார் பி . ஏ . அவர்கள் ஓய்வுபெற்ற சொற்பொழிவுகள் பல ஆற்றுவிக்கப்பெற்றன . 

களைக் கொண்டு அவ்வப்போது தனித்தனி 
மாவட்ட நீதிபதி நல்லாடை பி . சுப்பையா 
முதலியார் அவர்கள் , பண்டிதமணி மு.கதிரேசச் 
செட்டியார் அவர்கள் முதலிய சான்றோர்களைத் கழகப் பணியாளர்கள் 
தலைமையாகக் கொண்டு பல பேரறிஞர்கள் 
சொற்பொழிவாற்ற நிகழ்த்துவிக்கப்பட்டுள் 

காலஞ் சென்ற சுப்பராயலு நாயுடு அவர் 

கள் 1931 முதல் 1944 வரை சென்னைக் கிளை 
ளன . 

நிலையத்தில் கழகத் தலைமை எழுத்தாளராகப் 
1934 இல் பாளையங்கோட்டையில் பேர் பணிபுரிந்தனர் . 1945 முதல் 1949 வரை முக 
பெற்று விளங்கும் ஆயிரத்தம்மன் திருக்கோவிலில் வராகவும் பணிபுரிந்தனர் . அன்னார் மலர்ந்த 
நெடுங்காலமாகப் பன்னிரண்டு ஆண்டுகட் முகமும் இன்சொல்லும் நிறைந்தவர் . அதனால் 
கொருமுறை எருமைக்கடாப்பலி கொடுத்து தக்கார் பலரையும் தம் வழிப்படுத்தும் பெருந் 
வருவது வழக்கம் . அவ்வுயிர்க் கொலைக் திறல் படைத்தவர் . அயராது உழைக்கும் ஆற் 
காடுமையினை அறவே நிறுத்திவிடச் செய் 

அவரது பேருழைப்பும் கழக 
வதே கழகத்தின் பேரறத் தொண்டுகளுள் வளர்ச்சிக்குக் காரணமாகும் . திரு. ஜி.சு. சின்ன 
முதன்மையெனக் கழக அமைச்சர் வ . திருவரங் சாமி நாயுடு அவர்கள் தலைமைக் கணக்கராக 
கனார் அருளுந்தலால் உன்னி உரங்கொண்டு 1927 முதல் 1931 வரையும் பின் 1941 முதல் 
எழுந்தனர் . வேண்டு முயற்சிகளையும் இடை 1945 வரையும் பணிபுரிந்தமையும் , திரு . ஆ . 
விடாது ஆற்றினர் , செய்தித்தாள்களுக்கு சுப்பையா பிள்ளை அவர்கள் 1933 முதல் 1941 
எழுதுதல் , துண்டுவெளியீடுகளைத்தொடர்ந்து வரை எழுத்தாளராகப் பணிபுரிந்தமையும் 
வெளியிடுதல் , இடமிடந்தோறும் மறக்கற்பாலதன்று . திரு . ஆ . 

சுப்பையா 
நிறுத்தச் சொற்பொழிவுகளைத் தக்காரைக் 

பிள்ளை அவர்கள் 

இப்போது கூட்டுறவு 
கொண்டு ஆற்றுவித்தல் செய்ததோடு , முரு நெருப்பு இன்சுரன்சு கழகத் தலைமை எழுத் 
கனடியார் கிருபானந்தவாரியார், சீவபந்து பால் , தாளராகவும் - பணிபுரிந்து 

வருகின்றனர் . 
காரைக்குடிக் கட்டிளைஞர் திரு . சோமசுந்தரஞ் திரு . இராமச்சந்திர முதலியார் கழகத்தில் சில 
செட்டியார் ஆகிய நயம்படவுரைக்கும் நாவல் ஆண்டுகள் நூற்பதிப்புக்களை மேற்பார்ப்பவ 
லாரைக் கொண்டு சொற்பொழிவுகள் ராகவும் அப்பர் அச்சகப் பொறுப்பாளராகவும் 
ஆற்றுவித்தனர் . இக்கிளர்ச்சி மாபெரு மக்கள் பணி செய்ததும் இங்குக் குறிப்பிடத்தக்கது . 
ளர்ச்சியாக மலர்ந்தெழுந்தது . அனைத்துல இவர்கள் 

இவர்கள் பின் வேலை பார்த்த இம்பீரியல் 


றலுடையார் . 


பலி 


பல 


கிள 


in 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


பிரின்டிங் ஒர்க்சு , சூபிட்டர் அச்சகம் இவற்றில் முயற்சியால் மாவட்ட ஆட்சிமன்றப் பள்ளி 
கழக நூல்கள் அச்சிடப் பெற்றபோது அவை களில் கழக நூல்கள் பாடமாக்கப் பெற்றது 
பிழையின்றிச் சிறந்த முறையில் வெளிவரு ஒரு வாய்ப்பாகும் . 
வதற்குத் துணைபுரிந்து வந்தனர் . திரு . ஜி . சு . 
சின்னசாமி நாயுடு அவர்கள் மகனார் திரு . 
சீராமுலு கிளை நிலைய எழுத்தாளராகவும் , 

கழகச் செயற்குழு 
திரு . சுப்பராயலு நாயுடு அவர்கள் மகனார் 1920 முதல் 1938 முடிய மா . வே . நெல் 
திரு . அரங்கபாசியம் அப்பர் அச்சகத்தில் லையப்ப பிள்ளை B.A. அவர்களும் , 1939 முதல் 
பார்வைப்படி பிழை திருத்துபவராகவும் பணி 

நாகர்கோவில் ப . சிதம்பரம் 
செய்கின்றனர் . 

பிள்ளை B.A., B. L. அவர்களும் செயற்குழுத் 


1948 முடிய 


முன்னாள் முதலமைச்சர் 
பி . எஸ் . குமாரசாமி ராஜா 


வழக்குரைஞர் 
வி . இராசகோபால் முதலியார் 


முகவர் 
எம் . வி . சுப்பராயலு நாயுடு 


தலைமைக் கணக்கர் 
ஜே . சு . சின்னசாமி நாயுடு 


தலைமை எழுத்தாளர் 
ஆ . சுப்பையா பிள்ளை 


கிளை மேலாளர் 
தீ . வள்ளிநாயகம் பிள்ளை 


நாயகம் 
நிலைய 


1955 முதல் 1960 வரை திரு. தீ . வள்ளி தலைவராக விளங்கினர் . 1949 முதல் தி 

மு . 
பிள்ளையவர்கள் சென்னைக் கிளை 

காசிவிசுவநாதன் செட்டியார் அவர்கள் செயற் 
மேலாளராகப் பணியாற்றினர் . குழுத் தலைவராக விளங்கி வருகின்றனர் . 
அவர்கள் திருநெல்வேலி 

மாவட்ட ஆட்சி கழகச் செயற் குழு உறுப்பினர்களாக இருந்து 
மன்றச் செயலாளராகப் பணிபுரிந்து ஓய்வு பணியாற்றியவர்களுள் குறிப்பிடத் தக்கோர் : 
பெற்றவர்களாதலின் மாவட்ட ஆட்சித் துறை சுப்பிரமணியப் பிள்ளை , M. A. , M. L. , 
களில் உள்ள அலுவலர்களையெல்லாம் நன்கு திருவைகுண்டம் பொன்னம்பல முதலியார் . 
அறிவார்கள் . அம் முறையில் அவர்களது B.A. , B.L. , T. P. வேலாயுதம் பிள்ளை , B.A. , B. L. , 


கா . 


வெளியீட்டு விழா மலர் 


கூக 


66 


T. S. இராமலிங்கம்பிள்ளை , M.A. , B.L. , டாக்டர் கழகம் இஞ்ஞான்று ஈடும் எடுப்புமில் 
T , S. வைகுண்டராம பிள்ளை , டாக்டர் R. 

டாக்டர் R. பீடுடன் சிறந்து காணப்படுகின்றதற்கு ஆட் 
சண்முகம் பிள்ளை , N. P , சுந்தரம் பிள்ளை , B.E. , சிப் பொறுப்பாளரின் தனிப்பெரும் முயற்சி 
சாத்தூர் T. S. கந்தசாமி முதலியார் , M. A , மட்டுங் காரணமென்று சொல்லுவதற்கில்லை. 
சி . உ . சுப . உடையப்பா , ML.C., தூத்துக்குடி அம் முயற்சியின் மெய்ம்மையை யுணர்ந்து 
சித்தாந்தப் பேராசிரியர் 

ந சிவகுரு நாத அதற்கு உறுதுணையாகத் தலைமைப்பாங்கினர் 
பிள்ளை , நாவலர் பு . சி . புன்னைவனநாத ஆட்சிப் பொறுப்பாளர்களை அதற்குரிய ராக் 
முதலியார் . 

குதல் என்னும் முறைப்படிக் கழகச் செயற்குழுத் 

தலைவர் நன்னோக்குற் றிருந்தமையே காரண 
சென்னை வழக்குரைஞர் திரு . வி . இராச மாகும் . 1938 ஆம் ஆண்டு நாகர்கோவில் 
கோபால முதலியாரவர்களின் தொடர்பு கழகத் வழக்குரைஞர் திரு . ப . சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 
திற்கு 1940 ஆம் ஆண்டிலேற்பட்டது . அந் 

கழகச் 

செயற்குழுத் தலைவராகத் தேர்ந் 
நாள் தொட்டுக் கழகத்தின் சட்ட அறிவுரைஞ தெடுக்கப்பட்டார்கள் . அவர்கள் அந்நிலைக்கு 
ராய் விளங்கினர் . கழகத்தின் வழக்குகள் வந்த நாள் முதல் குறிக்கோளாகக் கொண்ட 
அனைத்தும் இவர்கள் வாயிலாகவே நிகழ்ந் மெய்ம்மறை யொன்றாகும் . அஃது இதனை 
தன . ஆசிரியர் மறைமலையடிகளாரின் விருப்ப இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந் , ததனை 
ஆவண வழக்கைத் திறம்பட நடத்தி வெற்றியுங் அவன் கண் விடல் என்பதாம் . இதனை அவர் 
கண்டனர் . பலவகையாலும் கழகத்துக்குப் கள் வாயாரப் புகன்று கணக்கினை ஆயும் நாம் 
பாராட்டத்தக்க , உற்றகாலத்து உறு துணையாக வருவது ஆக்கமா அல்லது போக்கா என்று 
விருந்தனர் . இவர்கள் உதவி என்றும் மறக் நோக்குவதே முறைமையாகும் . அதனை 
கற்பாலதன்று . 

விடுத்து ஏனைய அலுவல்களின் தலையீட்டாய்வு 

உலையாமுயற்சிக்கு உலைவுதருவதொன்றாகும் 
கழகத்தின் வெளியீட்டுப் பணி திருவரு என்று வற்புறுத்தி வந்தனர் . அதுவே கழக 
ளால் நாளும் பெருகுவதாயிற்று . அதனால் வளர்ச்சிக்குப் பெருங்காரணமாகும் . அவர் 
ஓர் அச்சகம் அமைத்தலும் இன்றியமையாத கட்குக் கழக வுறுப்பினர்தம் பெரு நன்றி என் 

1948 இல் அப்பர் அச்சகம் நிறுவப் றும் 
உரித்தாகுக . அதன் பின்னுள்ள தலைவர் 
பெற்றது . அதனை அந்நாள் 

சென்னை 

களும் செயற்குழுவினரும் அவ்வாறே நிகழ்த்தி 
முதலமைச்சராக வருவதும் கழக வளர்ச்சிக்கு உறுகாரண் 
விருந்த திரு . மாகும் . 
ஓ . பி . இராமசாமி 
ரெட்டியாரவர்கள் 

கழகப் பணிகள் பெருகியதன் காரண 
திறந்து வைத்த மாகத் திரு. வ . சு . அவர்களின் மருகனார் திரு . 
னர் . பின் 

பின் இட் இரா . கலியாணசுந்தரம் , பி . எஸ்ஸி.யும் கழகத் 
மாற்றவேண்டிய தின் பொது மேலாளராக நியமனம் பெற்றுப் 
இன்றியமையா பணியாற்றி வருகின்றனர் . இத்தகைய கழகப் 
மை நேர்ந்தது . 

நர்ந்தது . பணியாளர்களின் உண்மையான உழைப்பா 
1949 இல் இப் லும் கழகம் வளர்ந்தோங்கி வருகிறது . அனைத் 
பொழுதிருக்கும் திற்கும் மேலாகத் தற்போது கழகத்தைப் 
பிராட்வே கட்ட பொறுப்புடன் நடத்தும் ஆட்சியாளர் திரு . வ . 
டத்திற்குமாற்றப் சு . அவர்கள் எதனையும் எண்ணித் துணியும் 
பட்டது . இக்கட் திண்ணிய அறிவுத் திறனும் , பணியாளர்களை 
டடத்தைப் பெறு ஏவல் கொள்ளும் அரிய ஆட்சித்திறனும் , 
தற்குத் துணை நூலெழுதும் புலவர் முதல் , ஆணை யெழுதும் 

அரசியல் தலைவர்கள் வரையுள்ள அனைவரை 
அந்நாள் முதலமைச்சர் திரு . பி . எஸ் . குமாரசாமி யும் தம் வழிப்படுத்தும் தகைமையும் , சொல் 
ராசா அவர்கள் நவின்ற நல்லுரை தமிழுக்கும் வன்மையும் , எண்ணியது முடிக்கும் திண் 
சமயத்திற்கும் இடையறாது தொண்டு செய்து மையும் செந்தமிழ்ப் பற்றும் சித்தாந்தச் செந் 
வரும் கழகத்துக்கு உதவி செய்வது என் நெறியார்வமும் பெருகிய தவப்பேறுடையா 
கடமையே என்பதாம் . இவர்கட்குக் கழகத் ராய்த் தளராத ஊக்கமுடையாராய்த் திகழ்வது 
தாரின் பெரு நன்றி என்றும் உரித்தாகுக . 

கழக வளர்ச்சிக்கு ஒரு பெருங்காரணமாகும் . 
ஓங்குக ! கழகம் ; உயர்க ! அதன் பணிகள் 


யாக 


விருந்த 


கழக 1008 ஆவது வெளியீட்டு விழாச் 

செயற்குழுக் கூட்டங்கள் 


கழக ஆயிரத்தெட்டாவது வெளியீட்டு விழாவைச் சிறப்புறு வகையில் நடத்துவதற்குரிய 
செயற் குழுவின் கூட்டங்கள் மூன்றும் டாக்டர் . அ . சிதம்பர நாதச் செட்டியார் அவர்களின் 
தலைமையிலே நடைபெற்றன . கூட்டங்கள் முறையே 2-10-60 , 10-6-61 , 16-8-61 
நாட்களில் நடைபெற்றன . அக் கூட்டங்களில் விழாவுக்குரிய பல குழுக்களையும் அமைத்தனர் . 


விழாவையொட்டித் தமிழ்க்கலை , பண்பாடு , மொழிச் சிறப்பு ஆகியவற்றை விளக்கும் நூற் 
காட்சி யொன்றினையும் நடத்த வேண்டுமென்று முடிவு செய்து அதனை அமைத்தற்குரிய 
கூறினர் . 

கூட்டங்களில் கலந்துகொண்ட பெருமக்களுக்குக் கழகம் 
என்றென்றும் நன்றி செலுத்தும் . 


ஆய்வுரை 


2 


ED 


ID 


Em 


8 


KA 


அம் மெய 


ஆவியுலகில் வாழும் அறிஞர் பெருமக்கள் 
திருநெல்வேலியிலுள்ள இயக்குநர் திரு . இரா . ந . குற்றாலலிங்கம் பிள்ளை 

அவர்கள் வழி உணர்த்தி எழுதியனுப்பிய 


வாழ்த்துக்கள் 


மறைத்திரு மறைமலையடிகள் 


ந 


நூலெண் 


மால் , அயன் , வானவர்கோனும் வந்து மறைமலையடிகள் , முன்னாள் 
வணங்க, அவர்க்கருள் செய்த எம்மிறை , எழில் திரு . திருவரங்கனாரிளையர் , இற்றைக் கழக 

கழகவமைச்சர் 
கொள் சோதி யெம்பிரான் , மாதிவர் பாகன் , வமைச்சர் , திரு . வ . சுப்பையா , தம்முடனியங்கு 
மறை பயின்ற வாசகன் , மாமலர் மேய சோதி , செயற்குழுச் சார்பிலே , வேண்டி விரும்பியதற் 
கோதில் பரங்கருணை அடியார் குலாவு நீதி கிணங்கி , வரைந்த வாழ்த்துரை 
குணமாக 

நல் கு மெம் 

புண்ணியன் , 
மண்ணிடை யிழிந்து வந்து , ஞாலமதனிடை 

கழக விருப்புறு கண்ணினை , நுண்மாண் 
யிழிந்து வந்து , நன்னெறி காட்டி , நலந் நுழைபுலம் மிக்கொண்டு வெளியிட விரும்பும் ,, 
திகழுங் கோலமணியணி மாட நீடு குலாவும் , 

வினைவலி , தன்வலி , மாற்றான்வலி , துணைவலி 
திக்கெலாம் புகழுறும் , திருநெல்லையம்பதி தூக்கிச் செயலாற்றுத் திறன் கொண்ட திரு 
தனில் , நெல்லையப்பரெனத் திருப்பெயர் வருட்டுணை கொண்ட திறமுடை அமைச்ச ! 
கொண்டும் , மலையரையன் பொற்பாவை வாள் 
நுதலாள் பெண் 

திருமுறை தன்னைப் பெருமுறையெனக் 
பெண் திருவாம் அன்னையவள் கொண்டவரும் எளிதிலறிதல் நன்றெனக் 
காந்திமதியெனத் திருப்பெயர் கொண்டும் , கண்டு ,நலமுடன் பன்னிரு திருமுறைப் 
கோயில்கொண்ட , அணிமுடி ஆதி அமரர் பெருந்திரட்டு ", எனப் பதிப்பித்து வெளியிட 
கோமான் , ஆனந்தக் கூத்தன் , தொல்லை யிரும் விரும்பும் 

கழக 

வெளியீடாம் 
ஆயிரத்தெட்டென நுவலுதல் நன்றெனக் 
கண்ட நன்னாளாம் இந்நாள் , நானிலம் நன் 
னயங் கொண்டு அரியதொரு வாய்ப்பெனக் 
கருதி ஆற்றும் பணியது ஆல்போற்றழைத்து , 
அறுகுபோல் வேரூன்றி அன்பர் தம் அகத்து 
அறிவொளி வீசி அல்லலகற்றித் திருவருட் 
டிறனைத் திறம்பட அறிவதொரு வாய்ப்பென 
யாமாம் மறைமலை மனத்துட் கொண்டதை 
மாநிலம் மனத்துட் கொளுமென , மாண்புறு 
மலரெனக் குறுந்தொகையுடைய குரவர் தம் 
கூற்றினைக் குவலயம் அறியத் தொகுத்தது 
முறையே. 
வீரமது தான் கொண்ட செயலணியே ! 

தம் இன்புறு துறையாம் நூற்கள் பதிப் 
பித்தலென்பது தம்மின் மெலியாரும் 

தம் 

துடைமை , தம்மின் வலியாரும் தமதுடைமை 
பிறவிச் சூழுந்தளை நீக்கி அல்லலறுத் தானந்த தக்கதெனத் திறங்கொண்டு 

விருத்தியுறு 

ஆயிரத்தெட்டது 
மாக்கிவரும் , திருஞானசம்பந்தர் திறம்படவே வெளியீடாம் 
பாடிவைத்த , திருநெல்வேலியுறை செல்வர்தந் போல் , தரணியதில் தம் கிளவி தாம் கொண்டு 
தானத்தைத் தன் தலைமை கொண்டெழுந்த பெருமை பெறு பெருநூற்கள் , பேரறிஞர் 
திருநெல்வேலித் தென்னிந்திய சைவசித்தாந்த பேருரைகள் பேணித்தொகுத்தெடுத்து , தென் 
நூற்பதிப்புக் கழகத்தின் , 

வெளியீடாம் னவன் , தென்பாண்டி நாட்டானின் தெருள் 
நூலெண் ஆயிரத்தெட்டின் நிறைவுறு திரு தெளிந்த தேவாரத்திரட்ட துவாம் 

பன்னிரு 
நாளாம் இந்நாளில் , சென்னையம்பதிதனில் திருமுறைப் பெருந்திரட்டெனப் பாரறியப் 
குதிகொளும் கழகப் பெருநாளாம் இந்நன் பாத் திரட்டி எங்குமுறு ஈசனவன் , எல்லார்க் 
னாளில் , கற்பனைக்கெட்டாக் காணாவுலக வாசி கும் தாயானான் , ஏதமில் பெருமையதைப் பண் 


நூலெண் 


கூச 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


கரிய 


விரி நீர் 


புடனே பதிப்பித்துப் பாரறிய உலவவிடும் 

ஆடல்புரிந்த நிலையும் , அரையில் அசைத்த 
திருநாளாம் இந்நாளில் , திறமுடனே தாம் 

அரவும் , பாடல் பயின்ற பல்பூதம் 
கொண்ட திருக்கூத்தன் திருமுறைகள் தீர்க்க 

பல்லாயிரங் கொள் கருவி நாடற்கரியதோர் 
முடன் தீந்தமிழில் தித்திக்கும் சுவையமுதைத் 
தாகுத்திட்ட தொன்மை கொண்ட தோற்றமது 

கூத்துடையானை , 
தேவாரத் திரட்டெனவே திறமுடன் அறிய இயல்பாய ஈசனை எந்தை தந்தை என்சிந்தை 
வைக்குந் திறன் கண்டு தீதிலாத் திருவிளக் 

மேவி யுறைகின்றானை 
கைத் தீவிருத்தி திகழொளியாய்த் திறன் 
கொண்டு ஏற்றுவித்த முறையது ஏற்றமென ஈசனை யெவ்வுலகினுக்கும் இறைவன் தன்னை , 
எம் சிந்தைதனிலோர் ஒளி தோன்றிற்று . 

உள்ளுவார் உள்ளத்தானை . 
எய்தற்கரியது இயைந்தக்கால் , செய்தற் 
செயலெனச் செவ்வுடன் செம்மை 

ஊரானை யுலகேழாய் நின்றான் தன்னை , 
கொண்டு செருக்கற்று விருத்தியெனக் கண்டு எண்டிசைக்கும் ஒண்சுடராய் நின்றானை , 
வெளியிட விருப்புற்ற விறல்வேங்கை வீரமது 
தான் கொண்ட , விருத்திகொண்ட 

ஏறொப்பானை , என்சிந்தை யுறைவானை , 
வியனுலகத்துறை வீர வமைச்ச ! 

ஐயனை அழகனை , அனலேந்திய கையனை 
தம்மின்புறு பணியாம் பதிப்பித்தல் பண் ஒரு சுடரா யுலகேழுமானான் தன்னை , 
டையப் பனுவல் தன்னைப் பாரறியவென 
விழைந்த விழைவினை , வேற்றிடம் புகுந்தும் 

ஓங்குமால்வரை ஏந்தலுற்றான் சிரம் வீங்கி 
விருப்புற்றுத் தம் திறன் கொண்ட திறமை 

விம்முற ஊன்றிய தாளினானை , 
தனைத் தான் வியக்க , 

பனுவலதைத் தான் ஔவிய மகற்றுவிக்கும் அருமருந்தை , 
கண்டு திருக்கூத்தன் திறன் கொண்ட 

ஆனந்தக்கூத்தன் தன்னை , அம்மைதன் 
தேவாரத் திரட்டதை வினயமுடன் விருத்தியுற 
வெளியீடு செய்தது போல் , பேரறிஞர் பேரு 

பங்கன் தன்னை அருள் 
ரையை , பைந்தமிழ்ப் பனுவல்களைப் 

வெஃகி வணங்குவாம் , விளித்தலென்ற 
குடனே பதிப்பித்து 

விலக்கெனக் 

தன்மைக்கு 
கொள்ளாது விரிவுரைகள் தான் தொகுத்து , 
எந்நூலும் 
பதம் பிரித்துப் பாங்குடனே படிப் விரைந்து வந்த வானுலக வாசி வளமுடனே 
பவர் தம்மனத்துப் பசுமரத் தாணிபோல் 

வீறுகொண் டியக்கிவைத்த 
பதியப் பதிப்பிக்குந் திறனைத் தமக்கீய , தம் 

உறைகின்ற வீரவாகுவின் தன்னருள் கொண்டு 
மின்புறு செயலணிக்கிய , 

தடிந்ததோர் எழிலிபோல , 

ஏத்துவாம் 

என்றுமே மறைமலை . வணக்கம் . 
அடைந்தார் தம்பாவங்கள் அல்லல் நோய்கள் 
அருவினைகள் அகற்றுவானை 

20-8-1961 

மறைமலை . 


பாங் 


விண்ணுலகு 


சுடர் 


துணை 


உயர்திரு சி . வை . தாமோதரம் பிள்ளை 
பல்கதிர் ஞாயிறு பகல் ஆற்றி மலைசேரும் திருநெல்வேலித் தென்னிந்திய சைவசித்தாந்த 
பூமிக்கண் அகல் ஞாலம் விளக்கும் தன் பல் நூற்பதிப்புக் கழகக் கிளை இடமாம் , அதன் 
கதிர் வாயாகப் பகல் நுங்கியது போலப் படு கண்ணுறைந்து , தமிழ்ப் பணியாற்றத் தன் 
கல்சேரும் பாருலகின்கண் , அருள் தலைவரையும் 

செயலணியையுந் 
தீர்ந்த காட்சியார் , அறன் நோக்கார் , நயம் கொண்டு , திறமுடன் சங்க இலக்கியங்களையும் , 
செய்யார் , வெருவுற வாய்த்தவன் நெஞ்சம் இலக்கண நூற்களையும் எழிலுறும் வண்ணம் 
போல்வாரும் , ஒண்சுடர் கல்சேர உலகரும் அச்சேற்றித் தமிழன்னைக்குத் தவப்புதல்வர்க 
தகையது தென்கடல் அழுவத்துத் திரை நீக்கா ளெனத் தரணியறியப் பெரும் புகழுடன் 
எழுதரூஉம் தண்கதிர் மதியத்து அணி நிலா விளங்கப் பணியாற்றிவரும் சுப்பையா என்ற 
நிறைத்தரப் புள்ளினம் இரை மாந்திப் புகல் பண்புடை அமைச்சரே ! 
சேர , ஒலி யான்று வள்ளிதழ் கூம்பிய மணி 
மருள் இருங்கழி பள்ளிபுக்கது போலும் பரப்பு தம் கழக நிறுவலுக்கு முன்பே , இவ்வுலக 
நீர்த்தோன்றும் நிலமும் , அதன் காண்டலிற் மாம் ஆவிகளுலகை வந்தடைந்தவனும் , தம் 
றன்னை மறந்து தன்னையும் , அனைத்தையும் பூவுலகத் தன்மையினை 

அறவே அகற்றி 
படைத்தவனின் பெருமையை எண்ணிவியந்து அரனின் நினைவிலே 

அரனின் நினைவிலே சிந்தையைத் திறமுறச் 
வழிபட்டு வருவோரும் , மீக் கூடிய சென்னை செலுத்தி இருந்தவனுமாகிய , நாமாகிய சி.வை. 
மாநில நெய்தற் கரையில் நிறுவியதொரு தாமோதரனார் , தம் கழக வெளியீட்டு நூலெண் 


வெளியீட்டு விழா மலர் 


கூடு 


ஆயிரத்தெட்டின் அணிபெறு விழாவிற்கு 

அணிபெறு விழாவிற்கு தின் இயல்புக் கேற்றவாறு , மாணவர்களின் 
வாழ்த்துரை அளித்தலென்பது கற்பனைக் மனத்தில் பதியும் வண்ணந்தொண்டாற்றலுஞ் 
கெட்டா வொன்றெனத் தாமும் , தம் தலைவரும் , சாலச் சிறந்தது .. 
தம் அணியுறு குழுவும் எண்ணுதலியல்பே ! 
எம் நிலையைச் சீர்திருத்தி எம்மைத் தம் கழக 

கழகக் கருத்துடைக் குரவனே ! 
நிலையை அறியச்செய்ய வாய்ப்பளித்த வள்ள 
லார் அருட்டிரு மறைமலையடிகளென்பதைத் யிருப்பினும் , அதனைத் திறம்படக் கொண்டு , 

கழகமென்பது பலர் குழுமியதொரு குழுவா 
தாமறிதல் திறன் ! தம் வெளியீட்டு நூலாம் 
பன்னிரு திருமுறைப் பெருந்திரட்டு " , என்ற 

நேரா நிரந்தவர் நட்பு , இனம்போன்று இனம் 
தொகுப்பினை ஆயுங்கால் , தம் இறை நிலை அறிவுரை இம் மூன்றும் அகற்றி , 

அல்லார் கேண்மை , மனத்தின் அமையாதார் 
அறியாதார்க்கு அருளொளி காட்டும் அற 
விளக்கெனக் காண்கின்றோம் . தம் கழகத்து " பகைநட்பாம் காலம் வருங்கால் முகம் நட்டு 
வெளியீடுகள் தனித்தமிழ் நடையில் இயங்கு அகநட்பு ஒரீஇ விடல் , 
வதையும் அறிதலில் அரும்பெரு அகமகிழ்வு என்ற வள்ளுவரின் தமிழ் மறை கண்டறிந் 
அடைகின்றோம் . 

தொழுகி , 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகக் குழுவே ! 

" குணம் இலனாய்க் , குற்றம் பலவாயின் , 
சைவசமயத்தின் சிறப்புறு திருமுறைகளைத் 

மாற்றார்க்கு 
தொகுத்து வெளியீடு செய்ததைப்போற் , சைவ இனன்இலனாம் , ஏமாப்பு உடைத்து 
சமய சாத்திரங்கள் எல்லாம் தனித்தனி பதிப் 
பித்துப் பொருள் தெளிவுறப் பதவுரை , என்ற மறை நூலின் மறையை யறிந்தொழுகிக் 

கழகத்தைத் திறம்பட நடத்திக் , கற்றறிந்தோர் 
பலரை யணுகி அவர் தம்மிடம் பண்டைப் பனு 
வல்களைச் செந்தமிழ்ச் செல்வியின் சீரிளமைத் 
திறனைப் பறை திருத்தும் பழைய சுவடிகளை 
வாங்கிக் கருத்தறிந்து , திறம்பட மொழி நயம் 
அறிந்து , பதிப்பித்துப் பாரறிய உலவவிடுதல் 
பாங்கெனப் பகர்கின்றேம் . என்றுமே எழி 
லுடன் எம் மொழியிலுள்ள எழிலுறு கவின் 
களைத் திறம்பட அறிவோரைக் கண்டு , அவரிட 
மிருந்து பொருட்செறிவுடன் கருத்துக்களை 
நூற்சான்றுகளுடன் நுவல்வதைக் கொண்டு 
நந்தமிழன்னையின் 

வளங்களிற் புதைந்த , 
கிடைத்தற்கரிய கருவூலங்களைத் 

தொகுத் 
தெடுத்து , அப்பு தினங்களை , அப் பொருள்களை 
யொத்தவைகளைக் கண்டறிந்து " பிற இலக்கியம் 
தமிழிலக்கிய உவமையணி " , என்ற தலைப்பில் நூல் 

யாத்துப் பதிப்பித்தல் நன்று . அத்தன்மை 
பொழிப்புரை காட்டி வெளியீடு செய்வதுடன் , யுடைய நூலினைப் 
பள்ளி உயர்வு நிலை மாண 
பிற சமயத்தினரின் கொள்கைகளையும் , சைவ வர்களுக்குப் பாடத்திட்டமாக்க அரசியலாரை 
சமயக் கொள்கைகளையும் நூற்சான்றுகளுடன் அணுகுவதும் அணியே ! பண்டைய இலக்கியங் 
ஒப்புமை காட்டுத் துறையில் மட்டிலும் கருத் களின் திறனைப் பயனுறு வழிகளிலெல்லாம் 
தைச் செலுத்திப் பிற மதத்தினர் சைவசித்தாந்த பயன்படுத்த வாய்ப்பளிக்கும் மொழி நம் செந் 
நூலின் , மெய்கண்ட தேவரின் பன்விரண்டு சூத்திரங்க தமிழ்மொழி யெனத் தன்னேரில்லாத் திற 
ளுடன் ஒப்புமை செய்து கற்றறியத் தகுந்ததொரு னுடன் கழகத்தின் திறனை வெளிப்படுத்துதல் 
தன்மையில் 

நூலெண் 11in - ( ஆயிரத்து ஒரு கழக வமைச்சராம் தம் கடனெனக் கண்டு , 
நூற்றுப் பதினொன்றாக ) வெளியிடல் 
றென்பது எம் விருப்பம் . சங்க இலக்கியங் ஒல்லும்வாய் எல்லாம் வினை நன்றே ; ஒல்லாக் 
களையும் , காப்பியங்களையும் , கம்பனின் கவித் செல்லும்வாய் நோக்கிச் செயல் , 

( கால் 
திறன்களையும் , எழிலுடன் தனித்தனி நூற் 
களாக " இலக்கிய நயங்கள் என்ற தலைப்பிட்டு என்ற செந்நாப்போதாரின் செம்மொழியாம் , 
நூற்கள் தொகுத்து , தமிழன்னையின் தனி பொய்யாமொழியைச் செவ்வே யறிந்து செய 
வளத்தைத் தரணிக்கு எடுத்துக்காட்டுந் தன் லாற்றல் நன்று . 
மையில் தெளி பொருளுடன் எடுத்துக்காட்ட 

கழக எழிலுறு ஏற்றங்களே ! 
லென்பதுவும் , தம் எழில்பெறு பணியாக 
அமையவும் எம் விருப்பம் . சங்க இலக்கியங் 

மிகைப்பட மிழற்றினமெனக் கருத்துட் 
கள் இன்னின்ன இயைபுடையது என்ற தனிய செலுத்தினும் , கடனென வுரைத்தனம் என்ற 
தொரு நூலுந் திறம்படத் தொகுத்துக் காலத் தன்மையினை இயைந்ததெனப் 


நன் 


பொருள் 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 
கொண்டு திறம்படப் பாரில் , தமிழ்மொழியின் , எனச் சேந்தனாருரைத்த திருப்பதிகத்தினைக் 
தமிழன்னையின் தவப்புதல்வர்களென அறிந்து கருத்துடன் பாடுதல் நன்றெனக் காண் 
அன்னையாம் தமிழ்மொழியாம் 

மென்மை கின்றேம் . 
கொண்ட தமிழுக்குத் தொண்டாற்றத் திறன் 
நல்கத் திறமுறு வகையில் திறம்படக் கழகத் 

வாழ்க ! வளமுடைத் தமிழ்மொழி 
தின்கழறலை , கேட்பார் எவரும் ஏமம் கொள்ளப் 

வாழ்க ! வீறுடைக் கழகக் காவலர் 
பெரும் புகழுடன் பெருவாழ்வு வாழவே , எம் 
சிந்தையுறை தனிப் பரம்பொருளாம் , சிவத் வாழ்க ! கூறுடைக் குரவன் 
தினை யாம் வணங்கி , நாமனைவரும் குழுமி , 

வாழ்க ! நாவுடை நல்லணி 
சீருந் திருவும் பொலியச் சிவலோக நாயகன் 
சேவடிக்கீழ் 

வாழ்க ! நாணயச் செயலர்கள் 
ஆரும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் வாழ்க ! வையகம் , வளமுடைத் தமிழினம் . 

பெறுவாருலகில் 
ஊரும் உலகும் கழற உழறி உமைமண 
வாளனுக்காட் 

வணக்கம் . 
பாரும் விசும்பும் அறியும் பரிசுநாம் பல்லாண்டு 
கூறுதுமே. 

20-8-61 

சி . வை . தாமோதரன் 


காணக . 


தண் 


பண்டிதமணி மு . கதிரேசச் செட்டியார் 
செந்தமிழ்ச் சீர் நலம் 

முறைகள் தொகுத்தெடுத்து , வெளியீடு செய் 

கின்ற வியத்தகு விழாவில் காணாவுலகவாசி 
தீந்தமிழ்ச் சீர் நலம் 

களாம் , எம்தம் குழுவிற்கும் ஆங்கோ ரொளி 
பைந்தமிழ்ச் சீர் நலம் 

உண்டென உரைத்த உறுதிமொழி தம்மை 
இன்றமிழ்ச் சீர் நலம் 

உட்கொண்ட உள்ளே , மு . கதிரேசச்செட்டி 

வாழ்த்துரை கழ றத் துணித்தனமெனக் 
இயற்றமிழ் இன்னலம் 
இசைத்தமிழ் எழில் நலம் 

முத்தமிழ் நூல் பதிபடு பாண்டியன் , நேமி 
நாடகத்தமிழ் நன்னலம் , போற்றலே தன் முழு நிமிர்தோள் நிலவுதார்த் தென்னவன் , 
நோக்கெனக்கொண்டு , செறிபொழில் தழுவிய , 

படா யானைத் தமிழ் நர்பெருமான் , இமிழ்திரைக் 
திருநெல்லைப்பதியுறை செல்வர்தம் தாவளம் , 
தலைமை கொண்டெழுந்த திருநெல்வேலித் 
தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் 
கழக வித்திட்ட வேழம் , முன்னாள் அமைச்சர் 
திரு . திருவரங்கம் , பேணி வளர்த்த பெரு 
நலத்தை , அதனினும் சிறப்புறு வழியில் , பல 
மொழி வளங் கொண்டும் , தாய்மொழியாம் தன் 
மொழி தமிழ் வளம் நன்கு பயின்று , அதன் 
சுவை நிலை கொண்டுணர்ந்து , தனித்தியங்கும் 
தமிழ் நடையே சாலச் சிறந்ததெனத் தான் 
கண்டு வீறுடன் சென்னைப்பதி யமர்ந்து , 
திருநெல்வேலித் தென்னிந்திய சைவ சித்தாந்த 
நூற்பதிப்புக் கழக இற்றை அமைச்சராம் , 
திரு . வ . சுப்பையா அவர்தம் அணிபெறு 
அவையுடனியைந்து . கழக நூலெண் வரிசை 
ஆயிரத்தெட்டின் வெளியீடாம் " பன்னிரு திரு 
முறைப் பெருந்திரட்டு ", எனப் பாரறிய விழாச் 
செய்ய விழைந்ததொரு நன்னாளாம் இந்நாளில் , கார்க்கடற் கொற்கையார் காவலன் , வியன் 
செந்தமிழ்த் தெய்வச் சீர் 
நலம் சிறக்கப் தமிழ் நாடைந்தின் குலங்காவல் கொண்டொழு 
போற்றலே கடனெனக் கொண்டொழுகும் கிய 

கோமான் , உரைசால் சிறப்பின் புகழ் 
கலை நாளாம் இந்நாளில் , " ஆற தேறுஞ்சடை சால் மாறன் , ஆண்ட பாண்டி நாட்டுப் பழம் 
யான் அருள் மேவ . அவனியர்க்கு வீற தேறுந் பெரும் பதியாம் , 
தமிழால் வழிகண்ட " , சைவக் குரவர்தம் திரு திருநெல்வேலித் தென்னிந்திய 

நெல்லைப்பதியுறை , 


10 


சைவ 


சித் 


வெளியீட்டு விழா மலர் 


கூஎ 


அவை 


தாந்த நூற்பதிப்புக் கழக , சென்னைப் பகுதிக் றென வுரைக்கின்றான் உறுபுலவன் கதிரேசன் 
கிளையுறை செம்மை சால் அறிவுடை அமைச்ச ! நா நலமுடைமை நன்றெனக் கொள் 

நம் கழக வெளியீட்டு நெட்டெண் ஆயிரத் நற்றிறன் கொண்ட நயமுடை அமைச்ச ! 
தெட்டின் அணிபெறு அரங்கேற்றுத் தனி 
நாளாமித் திருநாளில் , பண்புற்ற திருஞான 

நூலறிவொடு , நுண்ணறிவும் தாம் 
சம்பந்தர், நண்புற்ற நாவரசர் ," பெண் பெற்ற கொண்டு , வினை முறையறிந்து, உலகியலதனை 
சுந்தரர் , வான்கலந்த மாணிக்கவாசகர் , நிருத்த 

உணர்ந்து , நிறைமொழி மாந்தர் மறைமொழி 
னார்க்குத் திருஇசைப்பா உரைத்தவர்கள் , விடு 

யறிந்து குணமெனுங் குன்றேறி , பண்டைய 
முறைகள் விருத்தியுறப் பாடினோர்கள் பதிகங் செந்தமிழ் நூற்களைச் செவ்வனம் ஆய்ந்து , 
கள் தொகுத்தெடுத்துப் பன்னிரு திருமுறைப் 

தம்முள்ளுறை நுண்பொருள் 
பெருந்திரட்டு " எனப் பாங்குறப் பதிப்பித் தொகுத்து , செந்தமிழ் மொழியினைச் சீருடன் 
துப் பாரறிய உலவவிடும் திருநாளாம் இந் அமைத்து , செந்தமிழ்ச் செல்வியைச் சீருடன் 
நன்னாளில் , தம் சிந்தை தன்னில் , செப்பமுடன் 

வெளியிட்டு , 
செவ்வை கொண்டு , செம்பொருள் செம்மை 

" தொகுத்தல் விரித்தல் தொகை விரி 
யறிந்து , செவ்வே யாற்றுஞ் செம்மை சால் 

மொழிபெயர்த் 
செம்மல் , வால் அறிவன் , நற்றாள் தொழவல் 
லார்க்கு , வீடு பேரின்பம் ,விழுப்பமுடன் விரிநீர் 

ததர்ப்பட யாத்தலோ டனை மர பினவே 
வியனுலகத் 

துறைவார்க்கு , விருத்தியும் , என்று தொல்காப்பியனாருரைத்த உறு பொரு 
வேண்டும் விழுப்பமெனத் தாம் கொண்ட ளைத் தம்முட்கொண்டு , ஆற்றும் பணிய தாற்றி , 
தன்மை கண்டு அருந்திறலரசன் , ஆனந்த சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகப் புகழினைப் 
வள்ளலார் தம்பெருமை தரணிக்குத் தகுந்த பாங்குடன் பரப்பி , செந்தமிழ்த்தேன் பிலிற்றும் 
தெனத் தாம்கண்டு .தம்திறனை யாம்கண்டு, பைந்தமிழ்ப் பாடல்களைத் தெளிவுடன் சொல் 
தம் நூலெண் ஆயிரத்தெட்டின் அணிகண்டு , லுக்குச் சொல் சுவை கொடுத்துப் பொருள் 
கதிரேசன் , செத்திடமும் , பிறந்திடமும் , இனிச் பிரித்துப் பதிப்பித்து , செப்பமிகு இயலமைப் 
சாவாதிருந்திடமும் , அத்தனையும் , அறியா பும் , இலக்கணமும் , எம்மொழியாம் தம் மொழி 
தாரை அறிய 

வைக்கும் அருளொளியே 

யாம் தமிழ் மொழிக்கே உண்டென அறிந்து 
ஆயிரத்தெட்டெனக் களிக்கின்றாம் , சிரிக்கின் அன்னையாம் தமிழன்னைக்குத் தொண்டாற்ற 
றாம் , மெச்சுகின்றாம் , வியக்கின்றாம் , 

அவனியெல்லாம் 

தமிழன்னை 

புகழ்பரப்ப , 
கின்றாம் . 

என்றுமே தாம் தம் அணிபெறு அவையுடன் , 

சிறக்க வாழ , எம் சிந்தையுறை 
கழக அணிபெறு அறிவுடை அவையே ; 

அழுக்கற்று , அருள் வெஃகி , அறன் முத்தனை முத்தசோதியை , முக்கண் அப்பனை 
நோக்கி , தீயவையஞ்சிக் , கைம்மாறு வேண்டாக் கமல நான் முகனுங் கார்முகில் நிறத்துக் 
கடப்பாடுடையராய் , கழகத்தின் நலனை கருத் 

கண்ணனும் நண்ணுதற்கரிய விமலனை , 
துட்கொண்டு, புகழ்பட , இயைந்து வாழ்ந்து , 
அருள் சேர்ந்த நெஞ்சினராய் , தம் அமைச்ச 

திண் போர் விடையான் , சிவபுரத்தார் , போ 
ருடன் , அணி பெற இயைந்து , மெய்ப்பொரு ரேறை தக்கன் தன் வேள்வியினில் 
ளறிந்து , 

உவப்பத் தலைக்கூடி , செல்வத்துட் 
செல்வம் கல்விச் செல்வமெனக் கண்டு , உலத 

சந்திரனைத் தேய்த்தருளி னானைச் 
இன்புற உற்றதோர் உள்கொண்டு நுண் செட்டியவன் , தனக்கு அருளளிக்கும் 
மாண் நுழைபுலமுடன் கொண்டு , மூத்த அறி 

அண்ணல் தன்னை , 
வுடையார் கேண்மைத் திறனறிந்தொழுகிக் 
கொண்டதுறை இலக்கணமும் , அதன் சிறப் அவனுடனுறை யெம் தலைவன் , அருளுடை 
பும் ஆய்ந்தறிந்து , எப்பனுவற்கும் தெளி வீரவாகுவின் துணையுடன் துதிப்பாம் . 
வுரையே சிறந்ததெனக் கொண்டு திறம்படவே , 

வணக்கம் . 
பண்டைப் பனுவல்கள் பதிப்பிக்க உறு துணை 
யாய் உம் அமைச்சருடன் இயைந்திருந்து , 

மு . கதிரேசன் 
இன்றது போல் என்றுமே , வெளியிடல் நன் 20-8-1961 . 


உவக் 


ங அ 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது வெளியீட்டு விழா மலர் 


நாவலர் ந.மு. வேங்கடசாமி நாட்டார் 


ஆடிய கூத்தனைப் பாடிய புகழினைப் 
பன்னிரு திருமுறைப் பெருந்திரட் டெனா 
எறி திரைக் கருங்கடல் கவினுறு ககுபம் 
கழகக் காவின் குழுவுடைக் குரவன் 
குறிக்குங் குரவன் கொள்ளும் விளியே 
செறுநர்த் தேய்த்த தடக்கைச் செவ்வேள் 


ஏற்புட னிருந்த கருவர் தாள் வணங்கி 
கூருடைக் குரவன் கால்கோள் விழாவில் 
கடைநிலை சாற்றித் திருவடி வணங்கக் 
கழகந் தழைக்கக் கழகக் கருத்தணி 
மங்கல நெடுங்கொடி மாணுற ஏந்த 
மறுவில் மங்கை மாண்குட மேந்த 
பொன்னணி மங்கை பொற்குட மேந்த 
தீதிலாத் திருமகள் திருவிளக் கேந்த 
மதிமிகு மங்கையர் மங்களம் பாட 
மாசிலா மங்கை மணிவிளக் கேந்த 
மதிமுக மங்கையர் மலர்மழை தூவ 


கழகக் காவின் கிளைத்துறைச் சென்னை 
கழகக் கிளைத்துறைக் கருத்துரைக் கனிவில் 
கட்டிய காமுறு காவணக் கானலிற் 
கழகக் கருத்துடைக் கிலம் நூலென 
நாவலர் நாட்டும் நாணாம் நூலெண் 
நுவலும் ஆயிரத் தெட்டின் கால்கோள் 


தண்ணார் தமிழ்மொழி சால்புடன் தழைக்கப் 
பண்ணார் பதிகம் பாவலர் பாட 
முரசெழுந் தியம்பப் பல்லியம் ஆர்ப்ப 
காரிடைக் கமஞ்சூல் கருணை பொழியக் 
கருத்துடை ஞாலங் கண்டு களிக்கக் 
காசிக் கருவர் கருத்தில் திருத்தக் 
கழகக் கருத்தணிக்காவின் தலைவர் 
தீதிலாத் தவத்தால் திருவுடன் திகழும் 
காசி விசுவ நாதற் றொழுது 
கண்ணிடை நவமணி யொழுகக்கனிவுடன் 
பன்னிரு திருமுறைப் பெருந்திரட் டதனைத் 
திருத்தகு கையாற் றிறம்படப் பொருத்தினன் 
கண்டனம் களித்தனம் ! எம்முடைக் குழுவுடன் 
வாழ்த்தினம் வாழ்த்தினம்வருவிதித் திறனுடன் 
போற்றினம் போற்றினம் ! புண்ணியன் பெருமையைச் 
சாற்றினம் ! சாற்றினம் / சால்புடைத் தலைவனை 
உவந்தனம் உள்ளம் களித்தனம் / காண்பு 


காண்பு கண்டு களிக்கக் கருத்துடைக் 
குரவன் கூறெனக் கழறினர் கடுகுக 
காணுக ! வாழ்த்துக ! வெனவு ரைத்தனர் 
கொண்டனம் கொள்கை விரைந்தனம் கண்டனம் 
காசிக் கருவர் கருத்தில் திருத்தத் 
தீதிலாத் தவத்தால் திருவுடன் திகழும் 
கழகக் கருத்தணிக்காவின் தலைவர் 
காசி விசுவ நாதக் குரவன் 
சுப்பையா கழகக் கூட்டணித் துணையுடன் 
கவினுறு காவாம் காவணத் தருவில் 
தோற்றிய அரங்கில் திருவுடைக் கட்டிலிற் 


வாழிய ! சைவசித்தாந்த நூற் பதிப்பகம் 
வாழிய! சிவஞான முனிவர் நூல் படிப்பகம் 
வாழிய ! மறைத்திரு மறைமலை நூலகம் 
வாழிய தலைவர் காசிவிசுவ நாதன் 
வாழிய ! கருத்துடைக் குரவன் சுப்பையா 
வாழிய ! கழகக் காவின் கூட்டணி 
வாழிய! காவின் சீருடைச் செல்வர்கள் 
வாழிய ! வாழிய ! திருவருள் வாழ்க . 
20-8-61 . 

ந.மு. வேங்கடசாமி 


( 
) 


ஐந்து திருக்கோயில்கள் 


டாக்டர் ரா . பி . சேதுப்பிள்ளை 


பி.ஏ. , 


சொல்லின் செல்வர் திரு . 
ரா . பி . சேதுப்பிள்ளை திருநெல் 
வேலியில் இராசவல்லிபுரம் என் 
னும் சிற்றூரில் 1896 ஆம் ஆண் 
டில் தோன்றியவர் . 
பி.எல் . , பட்டங்கள் பெற்றபின் 
பச்சையப்பன் 

கல்லூரியில் 
ஆசிரியராகச் சிலகாலம் பணி 
யாற்றினார் . பின்னர் எட்டாண்டு 
கள் நெல்லையில் வழக்கறிஞராக 
விளங்கினார் . 

ஆறாண்டுகள் 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகத் 
தில் தமிழ்த் தொண்டாற்றிய 
பின் 1935 இல் சென்னைப் பல் 
கலைக்கழகப் பணி ஏற்றார் . பேரா 


சிரியரவர்கள் தம் எழுத்தாலும் 
சொல்லாலும் இடையறாது 
தமிழ்த்தொண்டு புரிந்து வருகின் 
றார்கள் . அவர் இயற்றிய தமி 
ழின்பம் என்ற நூலுக்கு மத் 
திய அரசு ரூ .5,000 பரிசளித் 
தது . தமிழ் வளர்ச்சிக்காகச் 
சென்னை , அண்ணாமலைப் 

பல் 
கலைக் கழகங்கள் ஒவ்வொன்றிற் 
கும் ரூ.25,000 நன்கொடை 
வழங்கியுள்ளார் . அவர்கள் பணி 
யைப் பாராட்டிச் சென்னைப் பல் 
கலைக் கழகம் அதன் நூற்றாண்டு 
விழாவில் டாக்டர் பட்டத்தை 
அளித்தது . 


" தென்னாடுடைய சிவனே போற்றி " னாட்டிலே உண்டு. திருச்சிற்றம்பலம் 
என்று பாடினார் மாணிக்கவாசகர் . பாரத என்பது 

தில்லையம்பலமே . அம்பல 
நாட்டின் தென்பாலுள்ள தமிழ்நாட்டில் வாணன் ஆகிய ஈசன் சேவடியைப் போற் 
சிவ வழிபாடு சாலப் பழமை வாய்ந்தது . றும் செல்வமே செல்வம் என்று பாடினார் 
பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமற திருஞானசம்பந்தர் . 
நிறைந்துள்ள பரமசிவனார்க்குப் பல்லா 
யிரம் கோயில்கள் தமிழ்நாட்டில் உண்டு . 

" செல்வ நெடுமாடம் சென்று சேண் ஓங்கிச் 
அவற்றுள் தேவாரப் பாமாலை பெற்ற 

செல்வம் மதிதோயச் செல்வம் உயர்கின்ற 
திருக்கோயில்களைப் பாடல் பெற்ற தலங் 

செல்வர் வாழ்தில்லைச் சிற்றம் பலம்மேய 
கள் என்று போற்றுவர் சைவ நன் மக்கள் . 

செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே . 

என்பது அவர் திருவாக்கு . 
இத்தகைய பெருமைசான்ற திருக் 
கோயில்களுள் தலைசிறந்தது சிதம்பரம் .. தில்லைச் சிற்றம்பலத்தை மன்னரும் 

அவ்வூர் தில்லை மரங்கள் முனிவரும் அன்பரும் தொழுது தொல்லை 
நிறைந்த காடாக இருந்தது . அதனால் யிரும் பிறவியைத் தொலைத்தனர் ; திருச் 
தில்லை என்னும் பெயர் அதற்கு அமைந் சிற்றம்பலத்தைப் பொன்னால் வேய்ந்து 
தது . சைவ உலகத்தில் எல்லையற்ற பொன்னம்பலம் ஆக்கினர் தமிழ் மன்னர் . 
பெருமை வாய்ந்தது தில்லையம்பதியாகும் . அவ் வம்பலத்தில் ஆனந்த நடம்புரியும் 
அங்குள்ள திருக்கோயிலைச் சிற்றம்பலம் அழகிய கூத்தனைக் கண்களிப்பக் கண்டு 

று தேவாரம் பாடிற்று . திருச்சிற்றம் இன்பவாரியில் மூழ்கினர் மெய்யன்பர்கள். 
பலம் என்பது சிவனடியார்க்கு ஒரு சிறந்த படைத்தல் , காத்தல் , அழித்தல் , மறைத் 
மந்திரம் . தேவாரம் திருவாசகம் முதலிய தல் , அருளல் என்னும் ஐந்தொழில் 
திருமுறைகளைத் தொடங்கும் பொழுதும் புரியும் அழகிய கூத்தனைக் கண்ணாரக் 
முடிக்கும்பொழுதும் திருச்சிற்றம்பலம் கண்டு வழிபடும் பேறு கிடைக்குமாயின் 
என்ற மறைமொழியை மனமார நினைத்து , மனித்தப் பிறவியும் வேண்டுவதே என்று 
நாவார நவிலும் முறை இன்றும் தென் பாடினார் திருநாவுக்கரசர். 


ஆதியில் , 


2 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


92 


கின்ற 


" குனித்த புருவமும் கொவ்வைச்செவ் கின்ற மெல்லிய பூங்காற்றையும் தமிழ் 
வாயிற் குமிண் சிரிப்பும் 

மயமாகவே கண்டனர் தமிழ்க் கவிஞர் . 
பனித்த சடையும் பவளம்போல் 

" புலவர் நாவிற் பொருந்திய பூங்கொடி 
மேனியிற் பால் வெண்ணீறும் 

வையை என்ற பொய்யாக் குலக்கொடி . 
இனித்த முடைய எடுத்தபொற் 
பாதமும் காணப்பெற்றால் 

என்று வைகையாற்றைச் சிலப்பதிகாரம் 
மனித்தப் பிறவியும் வேண்டுவ 

பாடிற்று . மதுரையம்பதியில் பாண்டிய மன் 
தே இந்த மாநிலத்தே . 

னர்கள் கண்ணும் கருத்துமாக வளர்த்த 

தமிழ்ச் சங்கத்தில் ஈசனே தலைமைப் புலவ 
என்பது அவர் திருப்பாட்டு . 

னாக அமர்ந்திருந்தான் என்று புராணங்கள் 
திருநாவுக்கரசரின் உள்ளங் கவர்ந்த கூறும் . கண்ணு தற்பெருங் கடவுளும் 
பொற் பாதத்தைப் போற்றிப் பிறவிப் கழகமோ டமர்ந்து , பண்ணுறத்தெரிந் 
பயனடைந்த அடியார் எண்ணிறந்தவர் . தாய்ந்த இப் பசுந்தமிழ் என்று பாடினார் 
அத் திருவடியின் பெருமையை ஊன் ஒரு தமிழ்க்கவிஞர் . நான் மாடக் கூடல் 
கரைந்து உயிர்கரைந்து , 

என்று தமிழிலக்கியத்தில் குறிக்கப்படு 
மதுரை மாநகரில் 

அமைந்த 
ஆடிய பாதம்மன் றாடிய பாதம் 

திருக்கோயில் ஆலவாய் என்னும் பெயர் 
பாடிய வேதங்கள் தேடிய பாதம் 

பெற்றது . 
தீராத வல்வினை தீர்க்கின்ற பாதம் 

மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை 
தெய்வங்கள் எல்லாம் தெரிசிக்கும் பாதம் 

வரிவளைக் கைம்மட மானி 
என்று நடராசப் பெருமானது பொன்னடி பங்கயச் செல்வி பாண்டிமா தேவி 
போற்றினார் வடலூர்ப் பெரியார் . 

பணிசெய்து நாள்தொறும் பரவப் 

பொங்கழல் உருவன் பூதநா யகன் , நால் 
சைவ சமயத்தின் புண்ணியக் கண் 

வேதமும் பொருள்களும் அருளி 
ணெனத் திகழ்வது தில்லை அம்பலம் . 

அங்கயற் கண்ணி தன்னொடும் அமர்ந்த 
திருத்தொண்டர் புராணம் இயற்றப்போந்த 

ஆலவாய் ஆவதும் இதுவே ! 
சேக்கிழார் பெருமானுக்கு உலகெலாம் 
என்று அடியெடுத்துக் கொடுத்த மன்றம் என்று பாடியருளினார் திருஞானசம்பந்தர் . 
தில்லைச் சிற்றம்பலமே . தில்லை பாதி 

இத் திருப்பாசுரத்தில் அங்கயற் 
திருவாசகத்திலே என்று உலகம் சொல் 

கண்ணியோடு அமர்ந்தருளும் செம்பொரு 
லும் வண்ணம் திருவாசகத்தில் ஒரு பாதி ளாகிய ஈசன் பெருமையைப் பேசுகின்றார் 
வாசகம் பெற்றது தில்லைச் சிற்றம்பலமே . திருஞானசம்பந்தர் . பாண்டி மன்னனும் 
கட்டை யிருக்கையில் சிதம்பரம் போய்க் பாண்டி நாடும் சமண சமயத்தைப் பற்றி 
காணவேணும் ஐயே ! என்று திருநாளைப் நின்றபோது , ஆலவாய்ப் பெருமானிடம் 
போவாரைக் கதற வைத்தது தில்லைச் 

அயராத அன்புபூண்டு 

சிவநெறியை 
சிற்றம்பலமே ! இத்தகைய சீர்மை வாய்ந்த ஆதரித்த பாண்டிமா தேவியை மங்கை 
தில்லையின் எல்லையில் 

அருந் யர்க்கரசி என்றும் , பங்கயச் செல்வி என் 
தமிழ்க்கலை 

வளர்க்கும் அண்ணாமலைப் றும் பாராட்டினார் திருஞானசம்பந்தர் . 
பல்கலைக்கழகம் 

நிலவுவதும் மங்கையர்க்கரசியின் கருத்தறிந்து சமணர் 
கண்ணுதற் பெருங் கடவுளின் கருணைக்கு களோடு கனல்வாதமும் புனல்வாதமும் 
ஓர் அடையாள மன்றோ ? 

நிகழ்த்தினார் . சைவசமயத்தை மீண்டும் 
இனி , பாண்டி நாட்டின் பழம்பதி பாண்டி நாட்டில் நிலை நாட்டினார் . கருணை 
யாகிய மதுரையைச் சிறிது பார்ப்போம் . யங்கடலாய இறைவன் திருவிளையாடலைக் 

கண்ட 
சிவநெறியையும் செந்தமிழையும் செம்மை 

மதுரைமாநகரம் அன்று முதல் 
யாகப் பேணி வளர்த்த பெருமை மதுரை 

சிவமணம் கமழும் 

திருநகராகத் திகழ் 
மாநகருக்கே 

உரியதாகும் . அந்நகரை 
எற்றுப் பெருக்கால் ஊட்டி வளர்க்கும் 

நாட்டின் 

தலை நகராக 
வைகை யாற்றையும் , அந்நகரிலே வீசு 

மதுரை மாநகரம் சிறந்து விளங்கிய வண் 


இன்று 


நின்று 


கின்றது 
. 


உள 


பாண்டிய 


வெளியீட்டு விழா மலர் 


3 


ணமே தொண்டை நாட்டின் தலை நகராகத் ஒப்பற்ற பத்தியைப் புகழ்ந்து போற்று 
திகழ்ந்தது காஞ்சி மாநகரம் காஞ்சியின் கின்றார் . 
பெருமை தமிழ் நாட்டில் மட்டுமேயன்றிப் வேயனைய தோள் உமையொர் 
பாரத நாடு முழுவதும் முன்னாளில் பரவி 

பாகமது வாக விடை யேறி , சடைமேல் 
யிருந்தது . நகரங்களிற் சிறந்தது காஞ்சி தூயமதி சூடி , சுடு காடில் நட மாடி , மலை 
என்னும் பொருளுடைய வாசகம் ஒன்று 

தன்னை வினவில் 
வடமொழியில் உண்டு . 

கல்வியிற் கரை 

வாய்கலச மாகவழி பாடுசெயும் வேடன் மல 

ராகும் நயனம் 
யிலாத காஞ்சி மாநகரம் என்று தேவாரம் காய்கணை யினால் இடந் 
அந்நகரத்தைப் புகழ்ந்து பாடிற்று . காஞ்சி 

தீசன் அடி கூடுகாளத்தி மலையே . 
மாநகரிலுள்ள சிவாலயங்களுள் தலைமை என்பது அவர் அருளிய தேவாரம் . 
சான்றது கச்சி ஏகம்பம் என்னும் திருக் 
கோயிலாகும் . ஏகம்பம் என்பது ஏகாம் 

காளத்தி நாதனை வணங்கிப் பாமாலை 
பரம் என்ற சொல்லின் சிதைவு என்பர். 

சாத்திய திருஞானசம்பந்தர் கும்பிட்ட 
மாமரத்தின்கீழ் 
ஒரு 

பயன் காண்பார்போல் அம்மலையில் சிலை 

ஈசன் கோயில் 
கொண்டமையால் ஏகாம்பரம் என்னும் வடிவாக நின்ற கண்ணப்பனையும் மனம் 
பெயர் அதற்கு அமைவதாயிற்று . ஏகம் 

கசிந்து வழிபட்டார் என்று சேக்கிழார் மிக 
பத்தில் உள்ள இறைவன் ஏகம்பன் உருக்கமாகப் பாடுகின்றார் . 
என்று பெயர் பெற்றான் . கச்சி ஏகம்பனை 

தமிழ் நாட்டின் தென்கோடியில் 
ஆன்றோர் பலர் 

பாமாலை அணிந்து அமைந்தது திரு இராமேச்சுரம் . பாரத 
போற்றியுள்ளனர் . தேவாரம் பாடிய 

நாட்டு மக்களும் இலங்கை நாட்டு மக்களும் 
சுந்தரர் கச்சியிலுள்ள ஏகம்பனைக் கம்பன் 

பரவி வழிபடும் பெருமை வாய்ந்தது இத் 
என்றே பாடித் தொழுதார் . 

திருக்கோயில் . ஈச்சுரம் என்பது ஈசனாகிய 

சிவபெருமான் உறையும் கோயிலாகும் . 
" ஆலம் தான் உகந்து அமுது செய் தானை 

காவிரிப்பூம்பட்டினத்தில் பல்லவன் 
ஆதி யை , அமரர்தொழுது ஏத்தும் 
சீலம் தான் பெரிதும்உடை யானைச் 

ஒருவன் கட்டிய ஈசன் கோயில் பல்லவ 
சிந்திப் பார் அவர் சிந்தையு ளானை 

னேச்சுரம் என்று பெயர் பெற்றது . சோழ 
ஏல வார் குழலாள் உமை நங்கை 

நாட்டில் நாகர் தலைவன் ஒருவன் கட்டிய 
என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற திருக்கோயில் திருநாகேச்சுரம் 

என்று 
கால காலனைக் கம்பன் எம் மானைக் 
காணக் கண் அடி யேன்பெற்ற வாறே . கையின் மேல் படையெடுத்து இராவணனை 

பயர் பெற்றது . இவ்வண்ணமே இலங் 
என்பது அவர் திருப்பாட்டு . 

று திரும்புங்கால் இராமன் ஈசனுக் 
இத் திருப்பதிகத்தில் சுந்தரர் மேலும் குக் கோயில் அமைத்து வழிபாடு செய்த 
பாடும் பொழுது நல்ல கம்பன் என்றும் , இடம் இராமேச்சுரம் என்று பெயர் பெற் 
பெரிய கம்பன் என்றும் கச்சியேகம்ப றது என்பர் . தேவாரத்தில் இக்கருத்து 
னைப் போற்றுகின்றார் . 

கவியரசனாகிய உணர்த்தப்படுகின்றது . 
கம்பன் பெயர் , கச்சி ஏகம்பனுடைய பெய " தேவியை வவ்விய தென் இலங் 
ராக இருத்தல் கூடுமோ என்பது ஆராய் 

கைத்தச மாமுகன் 
தற்குரியதாகும் . 

பூவியி லும் முடி பொன்று வித் 

தபழி போய் அற 
இனி , ஈசன் கோயில் கொண்டுள்ள ஏவிய லும்சிலை அண்ணல்செய் 
மலைகளுள் ஒன்றைப் பார்ப்போம் . தென் 

த இரா மேச்சுரம் 

மேவிய சிந்தையி னார்கள் தம் 
னாட்டில் திரு அண்ணாமலை முதலிய பல 

மேல்வினை வீடுமே . 
மலைகள் இருப்பினும் கண்ணப்பன் வழி 
பட்ட காளத்தி மலை ஒரு தனிச் சிறப்புடைய 

என்று பாடினார் திருஞானசம்பந்தர் . 
தாகும் . கண்ணப்ப நாயனார் பெருமை 

இதுகாறும் 

கூறியவற்றால் தமிழ் 
தேவாரத்திலும் திருவாசகத்திலும் பேசப் நாட்டிலுள்ள ஐந்து சிவப்பதிகளின் 
படுகின்றது . காளத்தி மலையைப் பாடிய பழமையும் பெருமையும் 

ஒருவாறு 
திருஞானசம்பந்தர் கண்ணப்பனது விளங்கும் . 


குறித்த இன்பம் 


திரு . முத்து . இராசாக்கண்ணனார் ) 


கள் 


கலைக் 


மறைத்திரு ஞானியாரடி 
களின் சிறந்த மாணவரான , திரு . 
முத்து . இராசாக்கண்ணனார் 
தன்னார்க்காடு மாவட்டம் , 
கரையேறவிட்ட நகரில் 1914 ஆம் 
ஆண்டு , பா . முத்துலிங்க முதலி 
யாருக்கும் பொன்னம்மாவுக்கும் 
அருமை மகனாராகத் தோன்றி , 
அர்ச் ஏசோப் கிளை -- உயர் நிலைப் 
பள்ளிகளில் பயின்றார் . மதுரைத் 
தமிழ்ச்சங்கப் புகுமுகத்தேர்வில் 
முதல்வராகத் தேறிப் பரிசும் 
பெற்றுப் , பின்னர் வித்துவான் 
ஆனார் . B.O.L. , B.O.L. ( Hons . ) 
ஆகிய தேர்வுகள் எழுதி M.A. 


பட்டம் கொண்டார் . ஏழாண்டு 

உயர்நிலைப் பள்ளிகளில் 
தலைமைத் தமிழாசிரியராகவும் , 
1942 இல் அண்ணாமலைப் பல்கலைக் 
கழகத் தமிழாசிரியராகவும் , பின் 
னர் , சென்னை ; கோவை அரசி 
னர் 

கல்லூரிகளில் 
தமிழ்த் துறைத் தலைவராகவும் 
பணியாற்றியுள்ளார் . 1956 ஆம் 
ஆண்டு , செப்டம்பர் முதல் மலே 
யாப் பல்கலைக் கழக இந்தியப் 
பகுதித் தலைவராகப் பதவியேற் 
றுச் சிறப்புடன் தமிழ்த்தொண் 
டாற்றி வருகின்றார் . 

சிறந்த 
நூலாசிரியருமாவர் . 


ஆனால் 


உள்ளத்துணர்வாகிய அகம் பற்றியும் குறுந்தொகை நான்கடிச் சிறுமையும் 
உலகத்துணர்வாகிய புறம் பற்றியும் பண் எட்டடிப் பெருமையும் பெற்றிருக்கின்றது ; 
டைத் தமிழ்ப் பெருமக்கள் தமிழ்ச் செய்யுட் ஒன்பது அடிச் சிறுமையும் 

சிறுமையும் பன்னிரண் 
களைப் பிரித்தனர் என்ற உண்மையை டடிப் பெருமையும் பெற்ற பாடல்கள் 
நாம் நன்றாக அறிவோம் . அக உணர்வு நற்றிணையில் இடம் பெற்றன . பதின்மூன் 
பற்றிய தொகை நூல்கள் நற்றிணை , றடிச் சிறுமையும் முப்பத்தோரடிப் பெரு 
குறுந்தொகை , கலித்தொகை, அகநானூறு மையும் உடைய செய்யுட்கள் அடங்கிய 
என்பனவாம் . இடை இடையே இறை தொகைநூல் அகநானூறு என்று அழைக் 
உணர்வை ஊட்டி இன்ப எழுச்சியையும் கப்பட்டது . தொகை , திணை , அகம் என 
பாடும் 

பரிபாடலும் , கலித்தொகையும் வெவ்வேறு பெயர்களை இந் நூல்களுக்குச் 
யாப்பு வகையில் வெவ்வேறாக அமைந்து சூட்டியோரின் அறிவின் நுட்பத்தை நாம் 
விட்டன ; 

நற்றிணை , குறுந் போற்றாமலிருக்க முடியாது . 
தொகை , அகநானூறு என்பவை யாப்பு 
வகையில் ஓரினத்தைச் சேர்ந்தவை . இவற் 

காதல் இருவர் கருத்து ஒருமித்து 
றில் உள்ள பாடல்கள் யாவும் ஆசிரியப் ஆதரவுபட்ட அக உணர்வாகிய நல்லின் 
பாக்களாகும் . உணர்வு அடிப்படையிலும் பத்தைப் பேசும் இம்மூன்று தொகை நூல் 

களுக்குள்ளே 
யாப்பு அடிப்படையிலும் ஒன்றாக அமைந்த 

அகநானூற்றில் 
இவற்றை மூன்றாகப் 

பிரிப்பானேன் ? ஒரு பாடலின் அழகை இப்பொழுது காண் 
என்ற வினா எழலாம் . பனை ஓலையில் 

போம் . அந்த அழகைக் காணும் நெறியில் 

" 

குறித்த இன்பம் என்ன 
எழுதிய பழங்காலத்து மக்கள் ஓலைச்சுவடி 
பேருருவத்தைப் பெற்றுவிடும் 

எனும் 

பற்றியும் அறிவோம் . 
கருத்தினால் அவற்றைப் பிரித்திருத்தல் இப்பாடல் குறிஞ்சித் திணையைச் 
கூடும் . அவ்வண்ணம் பிரித்த பொழுது சேர்ந்தது . குறிஞ்சி என்பது மலையும் 
அடி வரையறை அடிப்படையிலேயே மலைசார்ந்த இடமும் என்ற விளக்கத்தினை 
இதனைச் செய்திருக்கிறார்கள் . 

அறியாதவர் இரார் . மலை நாட்டில் நடந்த 


உள்ள 


என்பது 


5 


என 


நிகழ்ச்சியைத்தான் இப்பாடல் இயம்பு மலை நாட்டழகைப் புலப்படுத்துகின்றன . 
கிறது . திணை என்பது நிலத்தைக் குறித் இந்த வரிகள் இயற்கையின் பேரெழிலை 
துப் பின்னர் அந்த நிலத்தின் உரிமை நுகர விரும்பும் எவரையும் கவர்ந்து கொள் 
யாக அமைந்த ஒழுக்க நெறியையும் புலப் ளும் இயல்புடையன . மலை நாட்டு மரம் , 
படுத்துவது . அந்த முறையில் கூடுதல் செடி , கொடி , மலர் இவற்றை மட்டும் 
என்ற ஒழுக்கத்தினைச் சுற்றி ஓடுவது விரிவாக விளக்குவனவாக இவ்வரிகள் 
குறிஞ்சிப் பாடல் . 

அமையாது ஆங்கு நடைபெறும் ஒரு 
தலைவன் தலைவியரைப் பற்றிப் பல 

நிகழ்ச்சியை அழகுற எடுத்துக் காட்டித் 
முறை கேட்டிருக்கின்றீர்கள் ; ஆதலின் பாகக் கூறுமாறு செய்துவிடுகின்றார் பாட 

தோழி கூறவந்த கருத்தினையும் குறிப் 
அவர்களைச் சுற்றாது அவர்கள் வாழ்வில் 

லின் 
எந்தப் பகுதியை இப்பாடல் தொட்டுச் கோள் , ஊழ் , தேறல் , கடுவன் , கறி , 

ஆசிரியர் கபிலர் . இவ்வரிகளில் 
சுட்டுகிறது என்பதைப் பார்ப்போம் .. 

சாந்தம் , வீ , அடுக்கம் ஆகிய சொற்களே 
களவில் தலைமக்களாகிய இருவரும் அருஞ்சொற்களாகத் தோன்றும் . கோள் - 
கலந்தனர் . அவர் தம் இணையிலா நட்பு முற்றி நிறைதல் ; ஊழ் - முறைமை ; 
வளர்மதி 

வளர்கிறது . தலைவன் தேறல் - தேன் , மது ; கடுவன் - ஆண் 
தொடர்ந்து தலைவியைக் காணத் துணை குரங்கு ; கறி -மிளகு ; சாந்தம் - சந்தன மரம் ; 
யாகியது தினைப்புனம் . இங்குப் பகலிலும் வீ - மலர் ; அடுக்கம் - பக்கமலை . 
இரவிலும் ஒருவரை ஒருவர் கண்டு கலந்து 
மகிழ்கின்றார்கள் . இதற்குப் பெறலரும் வாழையும் பலாவும் பழுத்துக் கனிந்தன . 

இனிப் பொருளைக் காண்போம் . 
துணையாகத் தோழி சமைந்துவிடுகின்றாள் . அப்பழங்களிலிருந்து தேன் வழிந்தோடிப் 

பகலில் தலைவியை முன்னெல்லாம் பாறைச் சுனையில் நிறைந்தது . பல கனி 
கண்ட இடத்திலே காணும் ஆவலுடன் உண்டு தேக்கி வறட்சி பெற்ற ஆண் 
தலைவன் வந்து நிற்கின்றான் . அவன் குரங்கு தேனை நீர் என்றெண்ணிக் கடித் 
எண்ணியவாறு அவன் எண்ணத்திலும் தது . குடித்த குரங்கு மயங்கி மரமேறவும் 
நெஞ்சிலும் இடம்பெற்ற ஏந்திழை முடியாது மலைச்சாரலில் 

இயற்கையாக 

மலர்ப் 
தலைவியை அங்குக் காணவில்லை . ஆனால் அமைந்த 

படுக்கையில் கண் 
அவளுக்குப் பதிலாக அவளின் உயிர்த் ணுறங்குகின்றது . இவ்வாறு பலவகைப் 
தோழி நிற்கின்றாள் . அவள் தலைவனை பட்ட விலங்குகளும் எதிர்பாராத இன்பத் 
விளித்துப் பேசுகிறாள் . நாட 

! ? என் தைப் பெறும் மலை நாட்டின் தலைவனே ! 
றழைக்கின்றாள் . நாட என்றால் நாட்டுக் 

இந்த அளவும் கூறித் தோழி விட்டி 
குரியவனே என்பது பொருள் . அந்த ருந்தால் அவள் உள்ளக் கிடக்கையை 
நாட்டின் இயற்கை வனப்பை ஒன்பது நாம் அறிதல் 

ம் அறிதல் அருமையாகும் . உடன் 
வரிகளில் வாய்மணக்கச் சொல்கின்றாள் 

திடுமெனக் " குறித்த இன்பம் நினக் 
அவள் சொல்வனவற்றை நாமும் கேட் கெவன் அரிய ? " என்று வினாவுகின்றாள் . 
போம் . 

எவன் என்பது என் ? என்ன ? எனும் 
" கோழிலை வாழைக் கோள் மிகு பெருங்குலை பொருளைத் தரும் . 
ஊழுறு தீங்கனி உண்ணுநர்த் தடுத்த 

தலைவி இன்பத்தை எதிர்பார்த்து 
சாரற் பலவின் சுளை யொடு ஊழ்படு 

வந்த தலைவன் அவளைக் காணாது மயங்கி 
பாறை நெடுஞ்சுனை விளைந்த தேறல் 

நிற்கும் வேளையில் , நின் மலை நாட்டு 
அறியாது உண்ட கடுவன் அயலது 

விலங்குகளும் எதிர்பாராது இன்பத்தைப் 
கறிவளர் சாந்தம் ஏறல் செல்லாது 

பெறுகின்றனவே ; அந்நாட்டுத் தலைவ 
நறு வீ அடுக்கத்து மகிழ்ந்துகண் படுக்கும் 

னாகிய நினக்குக் குறித்த இன்பம் எவ்வாறு 
குறியா இன்பம் எளிதின் நின் மலைப் 

அருமையாகும் ? எளிமையாகக் கிடைத்தற் 
பல்வேறு விலங்கும் எய்தும் நாட ! 

குரியதுதானே ! என்று கூறிய நெறி 
இப்பாடலிலே உள்ளன பதினேழு யாலே தலைவனின் மயக்கத்தைப் போக் 
வரிகளே ! அவற்றில் ஒன்பது வரிகள் கித் தலைவியைக் காணாமைக்குக் காரணம் 


66 


6 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


கின்றாள் 


. 


யாதோ ? என்று தலைவனைச் சிந்திக்க திருந்து வருந்தும் தலைவி தன் நெகிழ்ந்த 
வைத்துவிடுகின்றாள் தோழி . அவனின் உடலாலும் புலம்பும் உள்ளத்தாலும் தன் 
அச்சிந்தனையில் ஒருவேளை தன்னைத் னைக் காட்டிக் கொடுத்துவிடக் கூடாதே 
தலைவி வெறுக்கின்றாள் போலும் ! என்ப என்பதற்காகத் தன்னை விட்டுத் தலைவனைத் 
தும் ஓர் அலையாக இருக்கலாம் அல்லவா ? தேடித்தேடி ஓடி ஓடி நிற்கும் தன் நெஞ்சி 
அதனைப் போக்கும் அழகுத் திறம் அடுத் னைத் தன் வயப்படுத்துவதற்கு முயன்று 
துத் தொடர்கின்றது . 

முயன்று தோல்வி கண்டு துடித்தயர்பவ 
" வெறுத்த ஏஎர் வேய்புரை பணைத்தோள் 

ளாகவே ஆகிவிட , அவளின் துயரைத் 
நிறுப்ப நில்லா நெஞ்சமொடு நின்மாட்டு 

துடைப்பதும் களவைக் காப்பதும் தோழி 

யின் கடமையாக , அக்கடமையில் அவள் 
இவளும் இனையள் . 

ஊறித் திளைத்த இயல்பையே இவளும் 
தலைவியின் 

உருவ 

அழகு அரை 
வரியில் அடங்கிவிடுகின்றது . 

எனப் பெருமூச்சுடன் கூறு 
இனையள் 

வெறுத்த 
ஏஎர் என்பதே அது . செறிந்த அழகு 
என்பது அத்தொடரின் பொருள் . வெறு தலைவன் தலைவியைக் காணுதல் 
என்ற சொல் 

செறிவு 

என்னும் தலைவி சார்பாகவும் தலைவன் சார்பாகவும் 
பொருண்மையுடையது . இன்று , இச் மிகத் தேவையான தல்லவா ? தலைவியோ 
சொல் வெறுத்தல் என வேறு பொரு வீட்டில் இருத்தப்பட்டாள் ; செறிக்கப் 
ளைத் தருகிறது . சொற்களின் பொருள் பட்டாள் ; அவள் பகலில் வெளியே வரு 
காலத்தால் மாறுவது உயிரோட்டமுள்ள தல் இயலாது ; அவள் வாழும் வீடோ 
பேச்சு மொழிகளில் காணப்படும் இயல்பு ; கட்டுக் காவலுடன் கூடியது ; எனவே 
பேச்சு வழக்கற்ற மொழிகளில் இத்தன்மை இரவில் காவலாளர் அறியாவண்ணம் வர 
காணப்படாது . 

முடிந்தால் வருக என்று கூறுவாளாய் , 
இனி, நிறைந்த அழகு என்பதனை 

.......... தந்தை 
விளக்கும் நெறியில் மிக நயமாகவும் நாக 

அருங்கடிக் காவலர் சோர்பதன் ஒற்றிக் 
ரிகமாகவும் வேய்புரை பணைத்தோள் 

கங்குல் வருதலும் உரியை . 
எனத் தோளின் உருண்டு திரண்டு , 

என்கின்றாள் . பதன் என்பது காலம் , 
மென்மை யமைந்த நலம் எடுத்துக் வேளை என்னும் பொருள் தரும் . 
கூறப்படுகின்றது . உருவப் பொலிவு ளர் காவலில் 

கண்ணும் 

கருத்துமாய் 
பெற்ற இவ்வுயர் நங்கையின் உள்ளம் நெகிழ்ச்சி இன்றி இருப்போர் என்பதனை 
தலைவனை எண்ணி எண்ணிக் கனல்பட்ட அருமை , கடி எனும் சொற்களால் கூறி 
மெழுகாகக் கசிந்து உருகி அவன் வாழும் அத்தகையோர் ஒருவேளை சோர்ந்திருத்தல் 
திசைநோக்கி ஓடுகின்றது என்பதனை கூடுமாயின் அப்போது வருக 

எனச் 
நிறுப்ப நில்லா நெஞ்சம் எனும் சொற் சொல்கின்றாள் . 
கள் கூறுகின்றன . அவ்வளவில் நின்று தலைவியைக் காணலாம் எனும் நம் 
விடவில்லை தோழி . தலைவன் இன்றித் பிக்கை இப்போது தலைவன் நெஞ்சில் 
தான் வாழாத தன்மையள் தலைவி என் வேரூன்றுகிறது . இந்நேரத்தில் தலைவன் 
பதை நின்மாட்டு இவளும் இனையள் 

உள்ளத்தில் வேறு ஓர் எண்ணத்திற்கு 
என்பதால் சொல்லிவிடுகின்றாள் .. இம் வித்திடுகின்றாள் தோழி . " களவு போதுமே ! 
மூன்று சொற்களும் கரைந்துருகும் தலைவி கடிமணம் நன்றன்றோ ? 
யினிடத்துப் பாகாய் உருகுமாறு தலைவ டால் , தனியே வந்து நின்று தயங்க 

மணந்துவிட் 
னைச் செய்து விடுகின்றன . 

வேண்டியதில்லை ; பெரு முயற்சியுடன் 
முன்னரே நிறுப்ப நில்லா நெஞ்ச தலைவியைக் 

காணத் 

தவம் செய்ய 
மொடு என்றாள் . இதுவோ களவியல் ! வேண்டியதில்லை . இந்த எண்ணத்தை, 
மற்றவர் இருவருக்குமுள்ள 

நெஞ்சத் 

...... பைம்புதல் 
தொடர்பினை - நெஞ்சக் கலப்பினை - அறி வேங்கையும் ஒள்ளிணர் விரிந்தன 
யக்கூடாத காலம் . அவ்வேளையில் தலைவ நெடுவெண் திங்களும் ஊர்கொண் டன்றே. 
னைக் காண முடியாத நிலையில் தனித் என்னும் வரிகள் இசைக்கின் . 


G 


காவலா 


வெளியீட்டு விழா மலர் 


7 


ஊர் 


வேங்கை மலர்ந்தது ; திங்களும் 
நிலாவும் - நிறைமதியாய் 

கோள் 
கொண்டது என்பது வரிகளின் பொரு 
ளாகும் . வேங்கை மலர்ந்தால் தினை 
யறுக்கப்படும் ; தினைப்புனங் காத்த மகளிர் 
வீட்டிற்கு அனுப்பப்படுவர் ; எனவே 
இனித் தனித்துத் தலைவியைக் காண்பது 
அரிய செயல் ; நிறைமதி நாள் திருமணத் 
திற்குரிய நாளாகப் பண்டையோர் போற்றி 
னர் ; ஆதலின் , அந்நாளில் பிறர் பெண் 
பேச வருதலும் கூடும் என்ற நினைவுடன் 
தலைவன் தான் திருமண 

முயற்சியை 
உடன் மேற்கொள்ள வேண்டும் என்ப 
தனை வற்புறுத்திவிட்டாள் . 

அழகு பொலியும் இப்பாட்டினை ஒரு 
முறை முழுவதும் பார்ப்போம் : 


" கோழிலை வாழைக் கோள் மிகு பெருங்குலை 
ஊழுறு தீங்கனி உண்ணுநர்த் தடுத்த 
சாரற் பலவின் சுளையொடு ஊழ்படு 
பாறை நெடுஞ்சுனை விளைந்த தேறல் 
அறியாது உண்ட கடுவன் அயலது 
கறிவளர் சாந்தம் ஏறல் செல்லாது 
நறுவீ அடுக்கத்து மகிழ்ந்துகண் படுக்கும் 
குறியா இன்பம் எளிதின் நின்மலைப் 
பல்வேறு விலங்கும் எய்தும் நாட ! 
குறித்த இன்பம் நினக்கு எவன் அரிய ? 
வெறுத்த ஏஎர் வேய்புரை பணைத்தோள் 
நிறுப்ப நில்லா நெஞ்சமொடு நின்மாட்டு 
இவளும் இனையள் ஆயின் தந்தை 
அருங்கடிக் காவலர் சோர்பதன் ஒற்றிக் 
கங்குல் வருதலும் உரியை ; பைம்புதல் 
வேங்கையும் ஒள்ளிணர் விரிந்தன ; 
நெடுவெண் திங்களும் ஊர்கொண் டன்றே ! 


பொல்லாதவழி 


தலைவன் வேலிப்புறமாக வந்து நிற்கும்போது அவன் மனம் திருந்தித் 
திருமண முயற்சியில் முனையும்படியாகத் தோழி தலைவியிடம் பேசத் தொடங்கி 
னாள் . தலைவன் வரும் மலைவழி பொல்லாதது என்று அதைக் குறித்து 
நினைந்து நினைந்து தானும் தலைவியும் வருந்தித் துன்புறுவதாகக் கூ 
கூறினாள் . 
தன்னால் அவர்கள் இருவரும் துன்புறுவதை அறிந்து தலைவன் நோகும்வகை 
யில் எடுத்துரைத்தாள் . 

கல் நிறைந்த வழிகள் நடப்பவரின் காலைச் சிதைக்கும் . மிக்க இருளோ 
பார்ப்பவரின் கண்ணைக் கெடுக்கும் . மலைப்பிளப்பாலாகிய குகையிலே பதுங்கிய 
கொடிய சினம் கொண்ட புலி , யானையை வருந்தும்படியாகத் தாக்கி , அதன் 
இரத்தத்தைப் பருகும் . பருகியபின் , கொழுமையான கன்னத்தை உடைய தன் 
பெரிய வாயை வேங்கையின் அடிமரத்தில் துடைக்கும் . ஓங்கிய மலை நாடனா 
கிய தலைவன் வரும்வழி இவ்வளவு கொடியதாக உள்ளதே . 

கல் அதர் மன்னும் கால் கொல்லும்மே ; 
கனையிருள் மன்னும் கண்கொல் லும்மே ; 
விடர்முகைச் செறிந்த வெஞ்சின இரும்புலி 
புகர்முக வேழம் புலம்பத் தாக்கிக் 
குருதி பருகிய கொழுங்கவுள் கயவாய் 
வேங்கை முதலொடு துடைக்கும் 
ஓங்குமலை நாடன் வரூஉம் ஆறே. 

--டாக்டர் மு . வரதராசனார் , நற்றிணை விருந்து . 


11 


சோழர்காலத்து ஆடலும் பாடலும் 


( கி.பி. 900-1300 ) 
டாக்டர் மா . இராசமாணிக்கனார் 


டாக்டர் மா .- இராசமாணிக்க 
னார் 1907 ஆம் ஆண்டு கர் நூலில் 
பிறந்தார் . தந்தை மாணிக்கம் 
பிள்ளை ; தாய் தாயாரம்மாள் . 
ஆரம்ப வகுப்புகளில் தெலுங்கு 
பயின்று , பின்பு தமிழ் கற்றுப் 
பள்ளியிறுதித் தேர்வில் பரிசும் 
பெற்றார் . கரந்தைத் தமிழ்ச் 
சங்க மாணவராயிருந்து , 
யரசு ரா . வேங்கடாசலம் பிள்ளை 
அவர்களிடம் தமிழ் பயின்றார் . 
ஆண்டு 

முதல் 
சென்னையில் இரு பள்ளிகளில் 
தமிழாசிரியராகவும் . விவேகா 
னந்தா கல்லூரியில் விரிவுரை 


யாளராகவும் , மதுரை , தியாக 
ராசர் கல்லூரித் தமிழ்த்துறைத் 
தலைவராகவும் பணியாற்றிய 
பின்னர் , 1959 செப்டம்பர் முதல் 
சென்னைப் பல்கலைக் 

கழகத் 
தமிழாராய்ச்சித் 

துறையில் 
துணைத் தமிழ்ப் பேராசிரியராகச் 
சிறந்த தமிழ்த்தொண்டு புரிந்து 
வருகின்றார் . இலக்கியம் , 
ஆராய்ச்சி , வரலாறு , கல்வெட்டு 
ஆராய்ச்சி முதலிய துறைகளில் 
ஐம்பதிற்கு மேற்பட்ட நூல் 
கள் இயற்றியுள்ளார் . 
சமய வளர்ச்சிக்குத் தொண்டு 
செய்து வருபவர் . 


கவி 


1928 ஆம் 


சைவ 


சங்ககாலத் தமிழர் ஆடல் பாடல் நியமித்தனர் ; அவர்களுக்கு வீடும் நிலமும் 
களில் சிறந்திருந்தனர் என்பதற்குரிய வழங்கினர் ; கோவில்களில் திங்கள் 
சான்றுகள் சங்க நூல்களில் மிகுதியாகக் தோறும் ஏதேனும் ஒரு விழா நடைபெற 
காணப்படுகின்றன . அக்காலத்து ஆட ஏற்பாடு செய்தனர் ; எல்லாக் கோவில் 
லும் பாடலும் அடைந்திருந்த உயர்ந்த களிலும் திருமுறைகள் ஓத வழிசெய்தனர் ; 
நிலையைச் சிலப்பதிகாரம் அரங்கேற்று இந்த உண்மைகளைக் கல்வெட்டுக்களால் 

தயாலும் அதன் உரையாலும் நன்கு அறிகின்றோம் . 
அறியலாம் . 

பல்லவர் வாழ்ந்த நாயன்மார் - ஆழ் ஆடலும் பாடலும் 
வார் காலத்தில் ஆடலும் பாடலும் பெற் குறிப்பிட்ட நாட்களிலும் , விழாக் 
றிருந்த 

மேன்மையைத் திருமுறைப் காலங்களிலும் , ஊர்வலத்திலும் ஆடல் 
பாக்களைக் கொண்டும் , ஆழ்வார் அருட் 

பாடல்கள் 

நிகழ்ந்தன . இராஜராஜன் 
பாடல்களைக் கொண்டும் , பல்லவர் சிற்பங் தான் கட்டிய பெரிய கோவிலில் தமிழ் நாடு 
களைக் கொண்டும் , 

மத்த விலாசம் 

முழுவதிலும் இருந்த பல கோயில்களி 
போன்ற வடமொழி நூல்களைக்கொண்டும் லிருந்து ஆடல் பாடல்களில் வல்ல 400 
பாங்குற உணரலாம் . 

பேரை ஆடல் பாடல்கள் நிகழ்த்த வர 
பல்லவர்க்குப் பிற்பட வந்த சோழர் வழைத்தான் எனின் , அவன் காலத்தி 
கள் ( கி.பி. 900-1300 ) தென்னாட்டை லேயே கோவில்களில் ஆடலும் பாடலும் 
ஒரு குடைக்கீழ் வைத்து ஆண்டனர் ; உயரிய நிலையில் 

உயரிய நிலையில் இருந்தன என்பதை 
பாடல் பெற்ற கோவில்களைக் கற்றளிகளாக நன்கு அறியலாம் . 1 சோழர்காலத்தில் 
மாற்றினர் ; புதிய கற்கோவில்களை எடுப் பெரும்பாலான கோவில்களில் ஆடலிலும் 
பித்தனர் ; பெருங் கோவில்களில் ஆடல் பாடலிலும் வல்ல பெண்கள் இருந்தனர் 
மகளிரையும் பாடல் மகளிரையும் பலராக என்பதைப் பல கல்வெட்டுக்கள் அறிவிக் 


1. South Indian Inscriptions , Vol . 2 , No. 66 . 


9 


கின்றன . 


1 


நடன 


8 


கண்ட 


வளர்த்து 


கோவில்களில் தமிழ்க்கூத்து , உள்ளங்களில் சமயப்பற்றை இவை நன் 
ஆரியக்கூத்து ( Themes from Sanskrit ருக ஊட்டியிருத்தல் வேண்டும் . இந்நடன 
Puranas ), சாக்கைக் கூத்து , சாந்திக் கூத்து மங்கையர் சிறந்த அழகிகள் ; கண்ணைக் 
என்பன ஆடப்பட்டன . 

நடனக்கலை கவரத்தக்க ஆடையணிகளையும் கூந்தல் 
ஆசிரியர் கூத்தரான் , நிருத்தப் பேரரையன் , ஒப்பனையையும் பெற்றவர்கள் . அவர்களைப் 
நட்டுவ ஆசான் எனப் பலவாறு பெயர் பற்றி ஓரளவு அறியத் தஞ்சைப் பெரிய 
பெற்றனர் . அவர்கள் 

பெற்றிருந்த கோவில் ஓவியங்கள் துணை புரியலாம் . 
காணி 

கூத்தக் காணி , நட்டுவக் காணி சோழர் காலத்தில் இருந்த 
எனப்பட்டன . திருவிடை மருதூரில் தளி 

வகைகள் எல்லாம் 

தில்லைக் கோவிற் 
யிலார்க்கும் தேவரடியார்க்கும் பாடல் கிழக்குக் கோபுரத்திற் சிறக்கக் காணலாம் . 
கற்பிக்கப் பாணன் இருந்தான் . 

அவன் அவை அக்கால நடனக்கலையின் உயர்வை 
பெற்றிருந்த மானியம் பாணப்பேறு நன்கு உணர்த்தவல்லவை . 
எனப்பட்டது . இராசராசன் , திரு நீல 
யாழ்ப்பாணரது 

மரபில் வந்த நாடகம் 
பாணரைக் கொண்டு திருப்பதிகங்கட்குப் நாடகத்தையே ஒரு பகுதியாகக் 
பண் வகுக்கச் செய்தான் என்பதைக் கொண்ட தமிழ் மொழி வழங்கும் நாட்டில் 
காணச், சோழர் காலத்தில் பாணர் இருந்து நாடகங்கள் நடந்தன எனக் கூறல் மிகை. 
தமிழ் இசையை 

வந்தனர் சோழர் 

சாழர் காலத்தில் ஆண்டுதோறும் 
என்பது தெரிகிறது . திருவொற்றியூர்க் வைகாசி விழாவில் தஞ்சைப் பெரிய 
கோவிலில் , பதியிலார் என்பவர் சொக் கோவிலில் இராஜ ராஜேசுவர - நாடகம் 
கம் என்பதையும் , சந்திக்குணிப்பம் என் நடித்துக் காட்டப்பட்டது . நடித்த விஜய 
பதையும் நடித்துக் காட்டினர் . அந் நடிப் ராஜேந்திர ஆசாரியனுக்கு 

ஆண்டு 
புக்கு ரிஷபத்தளி யிலார் வாய்ப்பாட்டு தோறும் 120 கலம் நெல் தரப்பட்டது . 
வழங்கினர் . பின்பு ரிஷபத்தளியிலார் இராஜ ராஜேசுவரம் என்பது தஞ்சையில் 
அகமார்க்கம் , வரிக்கோலம் என்பவற்றை இராசராச சோழன் கட்டிய பெரிய கோவி 
நடித்துக் காட்டினர் ; சில வகை நடனங் லாகும் . அக் கோவிலின் பெயர் நாடகத் 

திருப்பதிகப் பொருளுக்கேற்ப திற்கு அமைத்திருத்தலை நோக்க , இராச 
நடித்துக் காட்டினர். சந்திக்குணிப்பம் , ராசேசுவரம் கட்டப்பெற்றதையே பொரு 
இடவு , மலைப்பு , அகமார்க்கம் , செந்தூக்கு , ளாகக் கொண்டு இந்நாடகம் அமைந் 
வரி என்பன அந்நடன வகையுள் திருக்கலாம் என்று அறிஞர் கருதுகின்ற 
சிலவாகும் . 

னர் . விக்கிரமாதித்த ஆசாரியன் என்ற 

இராசராச நாடகப் பெரியன் என்பவன் 
விவரங்களால் 

திருமுறைப் பந்தணை நல்லூரில் நட்டுவப்பங்கு , மெய் 
பாக்கள் இசையுடனும் நடனத்துடனும் மட்டிப்பங்கு ( நாடகக்காணி !) இவற்றைப் 
பயிலப்பட்டன என்பதை அறியலாம் . பெற்றவனாய் இருந்தான் என்று அவ் 
ஆடலிலும் பாடலிலும் நன்முறையிற் வூர்க் கல்வெட்டுக் கூறுவதால் , இராசராச 
பயிற்சி பெற்ற இந்த இசைவாணிகள் , நாடகம் ( முதலாம் இராசராசனைப் பற்றி 
சமயத்தொடர்பான பாக்களைப் பாடி , யது ) என ஒன்று இருந்தது ; அந்நாடகம் 
அவற்றை நடனத்திலும் அமைத்துக் நடிக்கப்பட்டது 

அறியலாம் . 
காட்டினமை 

உள்ளங்களைக் இந்நூல் அவ்வரசனது வரலாற்றை 
கொள்ளை கொண்டிருக்கலாம் . மக்கள் நாடகமுறையில் எழுதப்பெற்றதாகும் . 


களைத் 


இவ் 


என்பன 


மக்கள் 


10 


1. 116 of 1926,617 of 1920,272 of 1923 etc. 
2 . 120 of 1925 , 250 of 1926 , 154 of 1895 , 254 of 1914 ; A.R.E. 1924-25 , p . 32 . 
3. 231 of 1895,255 of 1925 , 206 of 1931 4. 206 of 1931 , S. I. I. II . 66 . 
5 . 141 of 1895 ; S.I.I.V.705 . 

6. திருமுறை கண்ட புராணம் , செ . 31-34 . 
7. A.R.E. 1913 , pp . 118 , 127 . 

8. A.R.E.1914 , pp . 74-83 ; plates I to IV 
9.S.I.I.II 67 . 10. தமிழ்ப் பொழில், 23 , பக் . 152-3 . 

2 


10 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


1 


ரானமை , 


5 . 


இவர்களை 


முதற் குலோத்துங்கன் காலத்தில் பூப்புலி சூலப்பொறி 

பொறிக்கப் பெற்றனர் ; 
யூர் நாடகம் என்ற ஒன்று செய்யப்பட் கோவிலுக்கும் கடவுளுக்கும் தொண்டுகள் 
டது ; அதனைச் செய்தவருக்குப் பரிசு செய்ய விடப்பட்டனர் . ! உயர்நிலைப் 
தரப்பட்டது அது திருப்பாதிரிப் புலி பெண்களும் சோழர் காலத்தில் திருக் 
யூரைப் பற்றியது . அஃது அம்மன் சன் 

அஃது அம்மன் சன் கோவிலில் திருப்பணிகள் செய்யத் தம் 
னிகையாக இருந்து சிவனை வழிபட்டமை , மைத் தியாகம் செய்தனர் என்பதும் , 
அப்பர் சமணராயிருந்தமை , பின் சைவ தேவரடியார் என்பவர் கலைத்தொண்டிலும் 

சமணருடைய கொடுமைகட்கு சமயத் தொண்டிலும் ஈடுபட்டிருந்தனர் 
ஆளானமை , பிறகு கடலில் மிதந்து கரை என்பதும் இதனால் நன்கு விளங்கும் . 
சேர்ந்து அவ்வூர்க் கோவிலில் பதிகம் தேவரடியாருள் 

சிலர் 

நடனமாடவும் 
பாடினமை , மகேந்திரன் அங்கிருந்த அறிந்திருந்தனர் . 
சமணப் பள்ளியை 

இடித்துக் குணபர 
ஈசுவரம் கட்டினமை போன்றவற்றைக் தளியிலார் 
காட்சிகளாகக் கொண்ட நூலாக இருக்க 
லாம் . அது நடிக்கப் பெற்றமைக்குச் 

இராசராசன் தளிச்சேரிப் 

எனறு 
சான்று இல்லையாயினும் , சமயப்பற்று மிக் பொண்டுகள் 

குறிப்பிட்டான் . 
கிருந்த அக்காலத்தில் அது நடிக்கப்பட்ட இவர்கள் கோவிலுக்கு வெளியே 

குடும்ப 
தெனக் கருதுதல் தவறாகாது . இங்ஙனம் 

மாக வாழ்ந்தவர்கள் ; இசை - நடனங்களில் 
சைவ அரசர்களையும் ,நாயன்மார்களையும் வல்லவர்கள் . இவர்கள் சைவ - வைணவக் 
பற்றிய நாடகங்கள் சிலவேனும் அக் 

கோவில்கள் என்ற வேறுபாடின்றி வேலை 
காலத்தில் நடிக்கப்பட்டன எனக் கொள்ள செய்தவர்கள் . இவருள் சிவன் கோவிற் 
லாம் . 

பணி செய்தவர் 

செய்தவர் இஷபத்தளியிலார் 
என்றும் ( இடபப்பொறி பொறித்தவர்கள் 

அல்லது சிவன் கோயிற் பெண்கள் எனப் 
தேவரடியார் 

பொருள் படலாம் ) , வைணவக் கோவில் 
கோவில்களில் இருந்து தொண்டாற் 

சளில் 

இருந்தவர் ஸ்ரீ வைஷ்ணவ 

மாணிக்கம் 
றிய மாதருள் தேவரடியார் ஒரு வகையினர் . 

எனவும் பெயர் பெற்றனர் 
இவர்கள் கோவிலில் திருவலகிடல் , திரு என்று கருதக் கல்வெட்டுக்கள் இடந் 

இராசராசன் 
மெழுக்கிடல் , இறைவனுக்குப் படைக்கும் தருகின்றன . இவர்கள் 
உணவுக்குரிய அரிசியைத் தூய்மையாக்கு 

காலத்தில் ஆடல் - பாடல்களில் முனைந் 
தல் , திருப்பதிகம் பாடல் முதலிய பணி திருந்தனர் ; பின்னர்த் திருப்பதிகங்கள் 
களைச் செய்து வந்தனர் . மேலும் இவர்கள் 

பாடவும் தொடங்கினர் ; சோழர் ஆட்சியின் 
திருநீற்றுத் தட்டுகளையும் மலர்த் தட்டுகளை இறுதியில் தேவரடியாரைப் போலக் கவரி 

வீசல் 
யும் விழாக் காலங்களில் ஏந்தி நிற்பர் ; 

முதலிய 

பணிகளையும் 
அம்மனுக்குக் கவரி வீசி நிற்பர் . 

கொண்டனர் . 
பெண்கள் கவரிப்பினு 

எனப் பெயர் 

கோவில்களில் திருமுறைகள் 
பெற்றனர் . முதற் குலோத்துங்கன் 
காலத்தில் படைத்தலைவனாக இருந்த இராசராசன் திருமுறைகளைச் செம் 
அச்சப் பிடாரன் கணபதி நம்பி என்பவன் மைப்படுத்தற்கு முன்பே திருவல்லம் , 
தன் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் எறும்பியூர் , பழுவூர் , ஆவடுதுறை , தவத் 
சிலரைத் திருவல்லம் சிவன் கோயிலுக்குத் துறை, ஆத்தூர், குமாரவயலூர் , அந்துவ 
தேவரடியாராக விடுத்தான் . அப்பெண்கள் நல்லூர் முதலிய சில ஊர்க்கோவில்களில் 
1. 129of 1902 . 

2. 128,212 of 1912 . 
3. , 

117 of 1910 , 149 of 1936 ; பெண்ணும் பிணாவும் மக்கட்குரிய " - தொல் . பொருள் . சூ . 616 . 
4. A.R. E. 1922 , p.102 ; A.RE 1913 , p.108 , A.RE.1925 , p . 84 . 
5. 212of 1912 . 6.S.I.I.I.66 . 7. 212of 1912 . 

8. 183 of 1923 . 
9.S.I. I.II. 66 ; 141 of 1995,212 of 1912 ; A. R.E. 1913 , pp . 104 , 118 and 127-8 , 


மேற் 


9 


வெளியீட்டு விழா மலர் 


11 


1 


5 


என்பன 


திருப்பதிகங்கள் ஓதப்பட்டன. இராச திருப்பதிகங்களைப் பிராமணர் , தேவ 
ராசன் கட்டிய தஞ்சைப் பெரிய கோவிலில் ரடியார் , பிடாரர் ( ஓதுவார் ) ஓதினர் ; 
திருப்பதிகம் ஓத 48 பேர் பல கோவில்களி உடுக்கை , மத்தளம் , தாளம் இவற்றுடன் 
லிருந்தும் வரவழைக்கப்பட்டனர் என்ப ஓதினர் சில கோவில்களில் காலையிலும் , 
தால் , அவரவர் வந்த கோவிலிலும் முன் சிலவற்றில் காலை மாலைகளிலும் , வேறு 
னரே திருப்பதிகம் ஓதப்பட்டு வந்ததென் சிலவற்றில் மூன்று வேளையும் , 

விழா 
பது புலனாகும் . அவை திருவாஞ்சியம் , நாட்களிலும் ஓதினர் . மார்கழி மாதத்தில் 
ஆரூர் , வாய்மூர் , மறைக்காடு , ஐயாறு , 

திருப்பள்ளி எழுச்சி , திருவெம்பாவை 

கோவில்களில் பாடப்பட்டன . 
திருவிடைமருதூர் , ஆனைக்கா, வெண்காடு , சுருங்கக் கூறின் , நாயன்மார் பாடிய அருட் 
தில்லை முதலியன . ? பிற்பட்ட சோழர் பாடல்கள் அவர்கட்குப் பிற்பட்ட சோழர் 
காலத்தில் குஹூர், பிரம்மதேசம் ( N.A.DE. ) காலத்தில் பெருஞ் சிறப்புற்றன . 
முதுகுன்றம் , வீழிமிழலை , நல்லம் , கடை 
முடி , மாறன்பாடி , ஒற்றியூர் , தென்னேரி , முடிவுரை 
உடையலூர் , துக்கச்சி , சோற்றுத்துறை, பிற்காலச் சோழர் காலத்தில் ஆடற் 
எல்வானாசூர் , ஆமாத்தூர் , தில்லையாடி , கலையும் பாடற்கலையும் அடைந்திருந்த 
புறவார் பனங்காட்டூர் , கழுமலம் , இடை மேன்மை பற்றிய விவரங்களை ஒரு பெரு 
வாய் , வழுவூர் , புகலூர் , எண்ணாயிரம் , நூலாக எழுதலாம் . இம் முயற்சிக்குச் 
தில்லையாளி நல்லூர் 

முதலிய 

ஊர்க் சோழர் கால ஓவியங்கள் , சிற்பங்கள் , 
கோவில்களில் திருப்பதிகம் , திருச்சாழல் கல்வெட்டுக்கள் , தமிழ் நூல்கள் என்பன 
முதலியன ஓதப்பட்டன .3 

பெருந்துணை புரிய வல்லன . 


குலோத்துங்கன் இசை நூல் 
சோழ அரசர்களில் புகழ்பெற்றவன் குலோத்துங்க சோழன் . இவனுக்கு 
விசய தரன் , சயங்கொண்டான் என்னும் சிறப்புப் பெயர்களும் உண்டு . கலிங்கப் 
போரை வென்றவன் இவனே . அதனால் , கலிங்கத்துப்பரணி என்னும் நூல் 
சயங்கொண்டாரால் பாடப்பெற்றது . இவன் இசைக் கலையில் வல்லவன் என்றும் 
இசைத்தமிழ் நூல் ஒன்றை இயற்றியவன் என்றும் கலிங்கத்துப் பரணி கூறுகிறது . 
" வாழி சோழகுல சேகரன் வகுத்த இசையின் 

மதுர வாரியென லாகுமிசை மாதரிதெனா 
ஏழு பாருலகொ டேழிசை வளர்க்க வுரியாள் 

யானை மீது பிரி யாதுட னிருந்துவரவே . " 
தாள முஞ்செல வும்பிழை யாவகை 

தான்வ குத்தன தன்னெதிர் பாடியே 
காள முங்களி றும் பெறும் பாணர் தங் 

கல்வி யிற்பிழை கண்டனன் கேட்கவே . 
இதனால் , இவன் இசைக் கலையை நன்கறிந்தவன் என்பதும் , இசைக் 
கலையில் வல்ல பாணர்களின் இசையிலும் பிழைகண்டவன் என்பதும் , இசை நூல் 
ஒன்றை இவன் இயற்றினான் என்பதும் , இவன் அமைத்த இசை பாடி 
இவனிடம் பாணர்கள் பரிசு பெற்றனர் என்பதும் அறியப்படுகின்றன . 

- திரு. மயிலை சீனி . வேங்கடசாமி , தமிழர் வளர்த்த அழகுக் கலைகள் 


1. 1290f1914,349 of 1918,139 of 1925 , 99 of 1927,373 of 1903 , 149 of 1937 ; S. I. I.III . 139 . 
2.S.I.I.II. 65 . 3. 275 of 1917,199 of 1915 , 40 of 1918etc . 
4. 99of 1929 . 

5 . 128 of 1912 . 

6.S.I I.II.65 . 


திருமாமறையும் திருமாமுறையும் 


சித்தாந்த பண்டிதர் , திரு . ப . இராமநாதபிள்ளை 


குல 


மிய 


திருவள்ளுவரகம் , ப . இராம 
நாத பிள்ளை , திருநெல்வேலி 
மாவட்டத்தைச் சார்ந்த 
சேகரன்பட்டினத்தில் விழு 

வேளாண் குலத்தில் 
கொல்லம் கஈசு ஆம் ஆண்டு 
மாசித் திங்கள் உக ஆம் நாள் 
தோன்றியவர் . தந்தையார் திருப் 
பெயர் சு . பரமசிவன் பிள்ளை ; 
தாயார் திருப்பெயர் வீரலக்குமி 
அம்மாள் . தமிழ் நூல்களை 
முறையாகக் கற்றனர் . பின்னர் 
ஆங்கிலப் பள்ளியில் மூன்றாம் 
படிவம் முடிய ஆங்கிலம் பயின்ற 
னர் . பின்பு தந்தையார் நடத்தி 


வந்த வணிகத்துறையில் அன் 
னார்க்கு உதவியாகப் பணியாற்றி 
னர் . அருந்தமிழ் நூல் பலவும் 
திருந்தக் கற்றனர் ; கற்பித்தனர் . 
ஆருயிர்த் தோழர் ராம.ப.செந்தி 
லாறு முகம் பிள்ளையின் அருந் 
துணையால் 1916 ஆம் ஆண்டு 
கொழும்பு சென்றனர் . அவர் 
தம் வணிகத்துறையில் பணி 
யாற்றினர் . 1946 முதல் கழகப் 
புலவராய்ப் பணியாற்றி வரு 
கின் றனர் . சிவஞானபோதச் 
சிற்றுரை விளக்கம் , 
மந்திரவுரை முதலிய தொண்டு 
கள் ஆற்றியுள்ளனர் . 


திரு 


66 


திருச்சிற்றம்பலம் 
ஆறதே றுஞ்சடை யானருள் 

திருவைந்தெழுத்தாகும் . இதுபோன்று 
மேவ அவனியர்க்கு 

செந்நெறிக்குரவரும் ஐவராயினர் . ஒரு 
வீறதே றுந்தமி ழால் வழி 

புடை யொப்பாக இவ்வைவரும் முறையே 
கண்டவன் மென்கிளிமாந் 

சிவயசிவ என்னும் பொருண் மறை 
தேறல் கோ தித்தூறு சண்பகந் 

இயைபாவர். இத்திருவைந்தெழுத்து 
தாவிச் செழுங்கமுகின் 

முந்தைமுதன் மந்திரங்க ளெல்லாந் 
தாறதே றும்பொழிற் சண்பையர் 

தோன்று முதலாகு முதல்வனா ரெழுத்தஞ் 
காவலன் சம்பந்தனே . 

செனவும் , ஆதி மந்திர மஞ்செழுத் 
-கக . திருச்சண்பை விருத்தம் , ரு . 

தெனவும் ஓதப்பெறும் . இவ்வைந்தெழுத் 
திருமாமறை செந்தமிழ் வேதம் . தும் ஐந்து சொற்களின் முதலெழுத் 
திருமாமுறை- செந்தமிழாகமம். 

தாகும் . இவ்வுண்மை அந்தியு நண்பக 

லும் அஞ்சுப தஞ்சொல்லி " ( எ . அ ங - க ) 
மூவர் ஓதியருளிய மூவா முதல்வன் 

எனவும் , " பதத்தெழு மந்திரம் அஞ்செழுத் 
திருமொழியாம் " தேவாரம் " திருமா மறை 
எனப்பெறும் . அதுபோல் மணிமொழிப் திருமாமறைகளானுணரலாம் . 

தோதி ( ச க 04 - உ ) எனவும் வரும் 
பெருமான் ஓதியருளிய திருவாசகம் 

. இம்முறை 
திருமாமறை முடிபாகும் ; 

யான் இத் திருவைந்தெழுத்தின் சொல்லை 
முடிபாகும் ; திருச்சிற்றம் 
பலக்கோவையார் திருவடிப் பேறாகும் . விரிக்குங்கால் முறையே சிறப்பி , வனப்பி , 
திருமூல நாயனார் ஓதியருளிய 

திருமந் 

யாப்பி , நடப்பி , மறைப்பி என வரும் . 
திரம் திருமாமுறையாகும் . இம்முறை இவற்றையே சிறப்பு , வனப்பு , யாப்பு , 
யான் நோக்கின் செம்பொருட் சித்தாந்தச் நடப்பு , மறைப்பு எனவும் வழங்கலாம் . 
சிவனெறிக்கு நம்பெரும் முதல்வர் ஐவ இவற்றின் விளக்கத்தை எம்மால் எழுதப் 
ராவர் . முதல்வர் 

சமயகுரவர் . செந் பட்ட " திருவைந்தெழுத்துண்மை " என் 
நெறிக்குரிய செந்தமிழ்த் திருமாமறை னும் நூலிற் காண்க . 


13 


இவ் 


அண்ணல் 


- க . எ எ - சு . 


இவ்வைம் பொரு ளுண்மையினை லாகிய தொல்காப்பியத்தின் கண்ணும் 
வரும் தமிழாகமமாகிய திருமந்திரத் திரு இறைவன் உண்ணின் 

உண்ணின் றுணர்த்துவதே 
முறையின்கண் வருமாறு காண்க : 

நூன் முதல் என்னும் குறிப்புப் புலனாகும் . 
" சிவனரு ளாய சிவன் திரு நாமஞ் 

அது வருமாறு : 
சிவனரு ளான் மாத் திரோதமல மாயை 

" வினையி னீங்கி விளங்கிய அறிவின் 
சிவன் முதலாகச் சிறந்து நிரோதம் 

முனைவன் கண்டது முதனூலாகும் . 
பவம தகன்று பரசிவ னாமே . - க 0.2 சுசுக . 

- தொல் . பொருள் - சுசக . 
மேலும் மற்றோர் தமிழ்முறை ( ஆகமம் ) கண்டது - அறிந்தது . முதனூலா 
யாகிய உண்மை விளக்கத்தின்கண் வரு கும் - நூன்முதலாகும் ; முதல் - காரணம். 
வதூஉம் காண்க : 

தொன்மைச் சிறப்பு வாய்ந்த தமிழ் 
" சிவனருளாவி திரோத மலம் ஐந்தும் 

மொழியோடு வடமொழியையும் தழுவிக் 
அவனெழுத்தஞ்சின் அடைவாம் - இவனின்று 

கொண்டனர் ; விருந்தாய் வந்ததொன்றாக 
நம்முதலா ஓதினருள் நாடாது நாடு மருள் 

லின் . அதனால் அதற்கு முதன்மை கொடுத் 
சிம் முதலா ஓது நீ சென்று . 

தார்களென் றெண்ணுவது 

எங்ஙனம் 
வ் வைந்தெழுத்தின் விரிவே பொருந்தும் ? தழுவிய முறையினை வரு 

அருமறையும் ஆகமமும் " மாறு காண்க : 
என்ப . 

" தமிழ்ச்சொலும் வடசொலும் தாணிழற்சேர 
மறைமுறைகளை இறைவன் தன் 
திருவடி நினைவு நீங்கா மெய்யடியார்களின் 

தமிழ்மறையும் வேறு , வடமொழி 
உணர்விற்குணர்வாய் உண்ணின்று வேதமும் வேறு என்னும் மெய்ம்மையினை 
எழுப்பியருள்வன் . இங்ஙனம் எழுப்பும் 

ஆளுடைய பிள்ளையார் 

அருளுமாறு 
ஒலியினையே மறை என்ப . இஃது உள் 

காண்க : 
நின்று எழுப்பப்படுதலால் எழுதுமறை 

பங்கமேறு மதிசேர்சடையார் 
என்ப . இதனை எழுத்தோசை எனவுங் 

விடையார் பலவேதம் 
கூறுப . மேலும் இது நினைவோசை என 
வும் , 

அங்கமாறு மறைநான்கவையு 
சொற்பிரிவிலா 

எனவும் , 
மறை 

மானார் மீனாரும் 
பைசந்தி எனவும் கூறப்பெறும் . இவ் 

வங்கமேவு கடல் வாழ்பரதர் 
வுண்மை வரும் திருமாமறையானுணர 

மனைக்கே நுனை மூக்கின் 
லாம் : 

சங்கமேறி முத்தமீனுஞ் 
" சொற்பிரிவி லாதமறை பாடிநட மாடுவர் ... 

சண்பைநகராரே . 
கூ . எஅ - உ . 

மற்றோர் திருப்பதிகத்தும் 
இம் மறையினைப் பெறும் பேறு ளார் மறைகள் வேதம் விரித்தோதுவார் 
வாய்ந்த ஆளுடைய பிள்ளையார் முதலிய 
மெய்யடியார்களின் வாயிலாக வழிமொழி மறை முத்தமிழ் நான்மறை ( ந . உ - க 

எனவும் ஓதியருளினர் . 

மேலும் இ 
வித்து வெளிப்படுத்துவதே திருவருள் 

எனவும் வழங்கப்பெறும் . 
நூல்களாகும் . அவ்வுண்மை வருமாறு : 

தேவாரத் திருமறைகட்கு 
... பழுதிலிறை யெழுத்துமொழி தமிழ் பண்டைத் தமிழ் நான்மறை யுண்டென் 
விரகன் வழிமொழிகள் மொழிதகையவே . 

னும் உண்மை 

அருமறைகள் திருக்காப் 
( ங சுஎ - கஉ ) இவ் வுண்மைகளை நன்கு புச் செய்து வைத்த அக்கதவம் திறந் 
வலியுறுத்துவன மேலனவே போன்று திடவம் மறைக ளோதும் , பெருகியவன் 
ஆளுடைய பிள்ளையாரருளிய " ... என துரை 

என்னும் 
தனதுரையாக 

களின் திருவாய் மொழியான் உணரலாம் . 
கோட்டூர்த் திருப்பதிகத் திருப்பாட்டுக்கள் 
ஒவ்வொன்றினும் தனித்தனி வரும் செந்தமிழ்த் திருமாமறைக்கு அங்கம் 
தொடர்களாம் . சந்தமிழ்த் தொன்னூ ஆறாக இப்பொழுது நாம் கொள்ளக் 


க , சுசு - க . 


விண்ணு 


கக 


சேக்கிழாரடி 


என 


இலம்பையங் புடையடியார் " 


32 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


திரு 


23 


என 


யாக 


66 


கிடப்பன இருவகைய . ஒன்று 

நமச்சி இந் நூற்பாவின் விளக்கவுரையாக 
வாய வாஅழ்க என்பது முதல் " இறைவ வமைந்த சிவஞான சித்தியார்த் திருமுறை 
னடி வாழ்க என்பது ஈறாகவுள்ள ஆறு யுங் காண்க. ........சிவனுமிவன் செய்தி 
வாழ்த்துக்களுமாகும் . மற்றொன்று பன் யெல்லா மென் செய்தி யென்றும் " - க 0. 
னிரு திருமுறைக்கண் விளங்கும் முழுமுதற் 

எனவே திருமூலர் திருமந்திரமும் இறை 
சிவபெருமானாகிய அப்பனருளிய 

வன் திருவாய் மொழியே என்ப துறுதி . 
முகப் பாசுரம் ஒன்று , 

ஒன்று , அப்பெருமான் மேலும் ஆளுடைய பிள்ளையார் தம் வழி 
திருவாய்மொழியாலேயே " அம்மை 

வெளிப்போந்த திருமாமறையினை 
அழைத்தருளப்பட்ட காரைக்காலம்மையார் இறைவன் திருவாய்மொழியே என்னும் 
" திருப்பாடல்கள் " 

ஒன்று , சேந்தனா உறுதிப்பாடமைந்த திருவுள்ளத்தா ரென் 
ரருளிய 

" திருப்பல்லாண்டு ஒன்று , பது , அமணருடன் சொற்போர் நிகழ்த்தத் 
எஞ்சிய ஒன்பதாந் திருமுறை " ஒன்று , தொடங்குங்கால் திருமுறையினை எடுத்துத் 
எஞ்சிய பதினொராந் திருமுறை ஒன்று , திருவுள்ளங்காணத் தம் திருக்கையான் 
சேக்கிழாரடிகளருளிய பன்னிரண்டாந் மறித்தருளினர் . அப்பொழுது தோன்றி 
திருமுறை ஒன்று ஆகிய ஆறுபகுதிகளு யது 

திருநள்ளாற்றுப் 

போகமார்த்த 
மாகும் . 

எனத் தொடங்கும் திருப்பதிகம் . அத 

னையே 
வாழ்க என்னும் மறைமுடிபினைத் 

தளிரிள வளரொளி எனத் 
தொடர்ந்து வரும் வெல்க " ஐந்தும் திருப்பதிகம் பாடித் தீயிலிட்டருளினர் . 
தமிழ் நான்மறையினையும் , முறையாகிய 

அவ்வேடு வேவாது முன்னையினும் 
தமிழாகமத்தினையும் குறிப்பனவாகும் . 

பச்சையாயமைந்தது என்னும் நிகழ்ச்சி 

. 
தமிழாகமமாகிய திருமூலர் திருமந்திரமும் களானுணரலாம் இவ்வுண்மை வரும் 
மேலோதியவாறு இறைவன் திருவாய் 

ழாரடிகள் திருவாய்மொழியா 
மொழியாகும் . இவ்வுண்மை வருமாறு 

னுணர்க : 
காண்க : 

" சாற்று மெய்ப்பொருள் தருந்திரு 

முறையினைத் தாமே 
" நந்தி இணையடி நான் தலை மேற்கொண்டு 

நீற்று வண் கையான் மறித்தலும் 
புந்தியின் உள்ளே புகப்பெய்து போற்றி செய் 

வந்து நேர்ந்துளதால் 
தந்தி மதிபுனை அரனடி நாடொறுஞ் 

நாற்ற டம்புயத் தண்ணலார் 
சிந்தை செய் தாகமஞ் செப்பலுற் றேனே . 

மருவுநள் ளாறு 
க 0 . கஙரு . 

போற்று மப்பதி கம்போக 
மேலும் நம்பிரான் மூலர் தம் பிறப்பே 

மார்த்த பூண் முலையாள் . 
தமிழாகமத்தின் பொருட்டென்பதின் 

- க உ . சம்பந்தர் , எ அஉ . 
உண்மையினை வரு மந்திரத்தானறிக : 

மேலும் 

இத் திருமாமறையினைக் 
" பின்னை நின் றென்னே பிறவி பெறுவது 

கொண்டே வழிபாடனைத்தும் இயற்றுதல் 
முன்னை நன்றாக முயல் தவஞ் செய்கிலர் வேண்டும் என்னும் திருவாணை வரும் 
என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் ஆளுடைய பிள்ளையார் திருமுறையான் 
தன்னை நன் றாகத் தமிழ் செய்யு மாறே . உணரலாம் : 

க 0 . கருஉ . 

" நல்ல புனற்புகலித் தமிழ்ஞான 
தமிழ் - ஆகமம் . 

சம்பந்தன் நல்ல 
ஒருவர் தம் நாட்டம் (சிந்தனை ) இறை அல்லி மலர்க்கழனி 
வன் திருவடிக்கண்ண தாயின் அவர்தம் 

ஆரூரமர்ந்தானை 
சொல்லும் செயலும் இறைவனவேயாகும் . வல்லதோ ரிச்சையினால் வழிபாடிவை 
இவ்வுண்மை 

வரும் சிவஞானபோதத் 

பத்தும் வாய்க்கச் 
திருமாமுறையானுணர்க : 

சொல்லுதல் கேட்டல்வல்லார் 
அவனே தானே யாகிய வந்நெறி 

துன்பந் துடைப்பாரே . - க . கரு- கக . 
ஏகனாகி யிறைபணி நிற்க 

அருவுமுருவும் ஆணினொடு பெண் 
மலமாயை தன்னொடு வல்வினை யின்றே . 

ணும் அல்லாச் சிவன் நம்மனோர் பொருட் 
டுத் தண்ணளியால் அருவாய் , அருவுரு 


-க 0 . 


வெளியீட்டு விழா மலர் 


15 


இவ் 


வாமாக . 


மென்பதும் , 


வாய் , உருவாய் , ஆண் பெண்ணாய்த் அம்மை , அருளோன் ( சதாசிவன் ) என்ப . 
தோன்றியருள்வன் . அதனால் அம்மூவி தொழில் : படைத்தல் , காத்தல் , துடைத் 
டத்து வழிபாடும் அமைவுடைய வாயின . தல் , மறைத்தல் , அருளல் என்பன . இவ் 
அவை மூன்றும் முறையே நெஞ்சத்திடத் வைந்து பேரிடத்தும் மலர் தூவிப் போற்றி 
தெண்ணும் " சிவசிவ என்னும் மந்திர நாம் நாளும் வழிபடுதற்குப் போற்றித் 
மும் , நெற்றி முதலிய இடங்களில் சிவாய திருத்தாண்டகம் ஐந்தமைந்துள. 
நம என்றணியும் வெண்ணிறும் , வைந்தொழில் முற்றும் ஒருங்கு அமைந் 
மார்பு முதலிய இடங்களிற் பூணும் " சிவ துள்ள ஒரு திருவடிவம் அம்பலவாணர் 
மணியும் ஆகும் . 

உள்ளம் பெருங் ஆகும் . இவ்வழிபாட்டிற்குத் தமிழ் 
கோயில் ஊனுடம் பாலயம் எனப்படும் மாமறை முடிபாம் திருவாசகப் போற்றித் 
நம் உடம்பகத்து இங்ஙனம் நாளும் திருவகவல் வாய்வது ஆகும் . இவ்வாற் 
இடையறாது அகவழிபாடு செய்தல் வேண் றால் இடையறாது வழிபட்டும் , வழிபடுவித் 
டும் . இவற்றுக்குரிய தமிழ் மறைகள் 

தமிழ் மறைகள் தும் வருவோ 
முறையே சிவசிவ எனத் தொடங்கும் 

இதுகாறுங் கூறியவாற்றால் செந்தமி 
திருப்பாட்டும் , மந்திரமாவது நீறு என் 

ழகத்துத் தெய்வ வழிபாடுகள் அனைத்தும் 
னும் திருப்பாட்டும் , நெக்குளார்வம் 

தமிழ்த்திருமாமறை திருமாமுறைகளாற் 
என்னும் திருப்பாட்டும் ஓதிக்கொள்ளுதல் 

செய்தல் வேண்டு மென்பதும் , அங்ஙனம் 
வேண்டும் . இவற்றை ஒரு வெண்பாவால் 

செய்வதும் சிவம் பெருக்கும் வீடுகள் , 
நினைவுகூரத் தருகின்றாம் : 

திருக்கூடங்கள் , திருமடங்கள் , திருக் 
நெஞ்சத் தருவநெற்றி நீறாம் அருவுருவம் 

கோவில்கள் எங்கணுமா 
விஞ்சுமணி மெய்யுருவம் வேண்டுமறை - தஞ்சமுற இதுபோன்று திருமண முதலிய எல்லாச் 
மன்னும் சிவசிவ மந்திர மாவதோ 

சடங்குகளும் மேற்போந்த திருவருள் 
டுன்னுநெக் குள்ளார்வம் ஓது . 

நூற்கள் வாயிலாகவே நிகழ்த்தப்படுதல் 

வேண்டுமென்பதும் , திருவருள் நூற்க 
அகத்தெண்ணும் மாமறை கட்புல 
னாகாமையான் அருவம் எனவும் , திரு 

ளனைத்தும் இறைவன் திருவாய்மொழியே 
வெண்ணீறு கட்புலனாயினும் அணிந்த 

என்பதும் , செந்நெறிக்குத் திருமாமறை 
இடத்தோடமைவதால் அருவுருவம் என 

ஐந்தெழுத்தாக அமைந்தமை போன்று 

சைவசமயக் குரவரும் ஐவராவரென்பதும் , 
வும் , சிவமணி பூண்டவிடத்தும் பூசைப் 

வடமொழி வேதமும் தமிழ் மறையும் 
பேழையினும் தங்குவதால் உருவம் என 

வெவ்வேறு மென்பதும் , வடமொழி 
வும் ஒருபுடையானொப்பாமாறோர்க . 

வேதங்களைத் தழுவினரேயன்றித் தலைமை 
ஒன்றே குலமும் ஒருவனே தேவ கருதினாரல்லர் என்பதும் , வழிபாடு தமிழ் 
னும் , நன்றே நினைமின் என ஓதியரு மறையினாலேயே நிகழ்த்த வேண்டுமென 
ளிய செந்தமிழ்த் திருமாமுறையின் சீரிய வலியுறுத்தியருளினர் என்பதும் , தமிழ் 
கொள்கையே பண்டைத் தமிழகத்துத் மறைக்கே தலைமை என்பதும் 
பிறவுமாம் .. 
தெய்வப் பெற்றியாளர் திருவருளால் கண் 

நால்வரொடு நம்மூலர் நன்னெறியின் முன் முதல்வர் 
டொழுகிய செந்நெறிக் கொள்கையாகும் . சால் பாம் சிவயசிவ சாற்று . 
சிவன் ஒருவனே ஐந்தொழில் நடாத்தற் 
பொருட்டு ஐவேறுருவும் பெயரும் தாங்கி 

செந்தமிழ் வாழ்க ! சிவனெறி வாழ்க ! 
யருளுகின்றனன் . அவை 

திருநீறு வாழ்க ! சிவமணி வாழ்க ! 
பிள்ளையார் , முருகன் , ஆலமர்செல்வன் , வையக முற்றும் வளம் பெற்று வாழ்க ! 

தென்னா டுடைய சிவனே போற்றி 
எந்நாட் டவர்க்கும் இறைவா போற்றி . 

திருச்சிற்றம்பலம் 


முறையே 


சுந்தரரும் ஒன்பான் சுவைகளும் 


( திரு . பூ . ஆலால சுந்தரஞ் செட்டியார் , எம்.ஏ. ) 


அ 


திரு . பூ . ஆலால சுந்தரஞ் 
செட்டியார் சென்னையில் 1907 
ஆம் ஆண்டில் தோன்றியவர் . 
தந்தையார் பூரிப்பாக்கம் வேலு 
செட்டியார் . தாயார் இராசம் 
மாள் . சைவப் பற்று மிக்கவர் . 
சென்னை , முத்தியாலுப்பேட்டை 
உயர்நிலைப் பள்ளியிலும் , பச்சை 
யப்பன் கல்லூரியிலும் 

கல்வி 
பயின்றபின் , அண்ணாமலைப் பல் 
கலைக் கழகத்தில் பி.ஏ. ( ஆனர்சு ) 
படித்துப் பட்டம் பெற்றார் . 
மூன்றாண்டுகள் சென்னைக் கிறித் 
துவக் கல்லூரி உயர்நிலைப் பள்ளி 
யில் தமிழாசிரியராகப் 


யாற்றிய பின்னர் , 1937 முதல் 
கிறித்துவக் கல்லூரியில் தமிழ் 
விரிவுரையாளராகவும் , 1951 
முதல் தமிழ்ப் பேராசிரியராக 
வும் தொண்டு புரிந்து வருகின்றார் . 
இவர் சிறந்த கட்டுரைகள் பல 
எழுதியுள்ளார் . சென்னை 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகங் 
களில் 

சிறப்புச் சொற்பொழிவு 
களும் 

நிகழ்த்தியுள்ளார் . 
கோயில் திருப்பணிகளிலும் , 
சமூகப் பணிகளிலும் மிக்க ஈடு 
பாடுடையவர் . கல்விக் குழுக் 
கள் பலவற்றில் உறுப்பினராக 
இருந்து பணியாற்றி வருகின்றார் . 


பணி 


சைவ சமய குரவருள் ஒருவராகிய சுவைப்பொருள் வேண்டும் . அதன்பின் 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாய் மலர்ந் தோன்றுவது அதனை நுகர்ந்த பொறி 
தருளிய தேவாரத்தினைப் பலர் தோத் யுணர்வு . அப்பொறி யுணர்வு மனத்துட் 
திரக் கண்கொண்டு நோக்குவர் ; சிலர் பட்டவழி உள்ளத்தில் குறிப்பு நிகழும் .. 
சாத்திரக் கண்கொண்டு காண்பர் . ஆனால் பின்னர் , குறிப்புக்கள் பிறந்த உள்ளத்தால் 
ஆளுடைய நம்பி அவர்களின் 

அருட் கண்ணீர் அரும்பல் , மெய்ம்மயிர் சிலிர்த் 
பாக்களை இலக்கியக் கண்கொண்டு ஆராய் தல் முதலாக உடம்பின்கண் வரும் வேறு 
வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும் . பாடாகிய மெய்ப்பாடு தோன்றும் . வேம் 
நவரசம் என்பது ஒன்பான் சுவைகளைக் பென்னும் பொருளும் நாவென்ற பொறி 
குறிக்கும் . சுவை என்பதனை மெய்ப்பாடு யுணர்வும் சேர்ந்தாலல்லது கைப்புச்சுவை 
(Emotion ) எனவும் கூறலாம் . மெய்ப்பாடு தோன்றாது . ஒருவன் வேங்கையைக் காண் 
என்பதற்கு 

வாய்பாடு கூறப்போந்த கின்றான் ; கண்டவுடன் அஞ்சுகின்றான் . 
பேராசிரியர் “ மெய்ப்பாடு என்பது பொருட் உடனே குறிப்புத் தோன்றுகின்றது . 
பாடு ; அஃதாவது , உலகத்தார் உள்ள 

ஈண்டுக் குறிப்பு என்பது வேங்கையை 
நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவாறே புறத் நோக்காது வெறுக்கும் உள்ள நிகழ்ச்சி . 
தார்க்குப் புலப்படுவதோராற்றான் வெளிப் பிறகு விறல் அல்லது சத்துவமாகிய 
படுதல் 1 எனக் கூறியுள்ளார் . இதனை மெய்ப்பாடு தோன்றுகின்றது . அவனுக் 
" மெய்க்கட்பட்டு விளங்கிய தோற்றம் குத் தோன்றும் மெய்ப்பாடுகள் அஞ்சுத 
என்று கூறுவர் வீரசோழிய உரைகாரர் . லான் உண்டான தலை நடுக்கம் , உடல் 
உள்ளத்தில் தோன்றிய உணர்வே நடுக்கம் முதலியன . இச்சுவை ,, 

கண் 
புறத்தே வெளிப்படுவதால் சுவைக்கு வாயிலாக அன்றிச் செவி வாயிலாகவும் 
மெய்ப்பாடு என்ற பெயர் பொருந்துவ நிகழப்பெறும் . எடுத்துக்காட்டாகப் 
தாகும் . சுவை கொள்ளுதற்கு முதலில் பித்தன் ஒருவன் செய்கையைக் கண்ட 


1. தொல் . மெய்ப்பாடு - சூ . 1 . 


2. வீரசோழியம் , பக்கம் : 102 . 


17 


1 


பேதைமை , 


போது நமக்கு நகைச்சுவை தோன்றும் . லும் சுந்தரர் தேவாரத்தில் நகைச்சுவைக்கு 
இதுவன்றிப் பித்தன் செய்கையை ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ள பாடல் 
புலவன் பாடினால் அப்பாட்டினைப் படிக்கும் கள் பல உள்ளன . இனி அதன் கார 
போதும் நகைச்சுவை தோன்றும் . இவ் ணத்தை நோக்குவோம் . 
வாறே 

பிற சுவைகளும் கண்களுக்கும் 
செவிகளுக்கும் இன்பம் பயப்பனவாம் . 

இறைவன் திருவருளைப் பெறுதற்குச் 
நாவான் நுகரப்படும் அறுவகைச் சுவையி சரியை , கிரியை , யோகம் , ஞானம் எனச் 
லும் செவியான் நுகரப்படும் ஒன்பான் சாதனங்கள் நான்கு என்பர் பெரியோர் . 
சுவைகள் என்றும் நமது 

இவற்றை வடமொழியாளர் தாசமார்க்கம் , 
நின்று நிலவி இன்பம் பயப்பன . 

சற்புத்திரமார்க்கம் , சகமார்க்கம் , சன்மார்க் 

கம் எனக் கூறுவர் . சைவசமய குரவரான 
ஆசிரியர் தொல்காப்பியனார் , 

நால்வரும் இந்த நான்கு மார்க்கங்களையும் 
" நகையே யழுகை யிளிவரன் மருட்கை 

வற்புறுத்தியுள்ளனர் . இது அன்னார் 
அச்சம் பெருமிதம் வெகுளி யுவகையென் ( று ) வாழ்க்கை வரலாற்றில் அறியப்படும் 
அப்பா லெட்டே மெய்ப்பா டென்ப . 

உண்மையாகும் . எனவே சுந்தரர் சிவ 
என்ற சூத்திரத்தில் நகை , அழுகை , இளி 

பெருமானிடம் வைத்திருந்த தொடர்பு 
வரல் , மருட்கை , அச்சம் , பெருமிதம் , 

நண்பர் இருவரின் நட்பினைப் போன்ற 
வெகுளி , உவகை என எண்வகை மெய்ப் தாகும் . ஆகவே ஒத்த நிலையுடைய நண்பர் 
பாடுகளைக் குறிப்பிட்டுள்ளார் . 

இருவர் நகைச்சுவை தோன்ற எள்ளி 
நாடக 

நகையாடல் இயல்பன்றோ ? 
நூலார் இவ் வெட்டனுள் சம நிலை என்ப 
தைச் சேர்த்துச் சுவை ஒன்பதாகக் கூறுவர் . எள்ளல் , இளமை, 
தொல்காப்பியர் இச்சுவைகள் ஒவ்வொன் மடமை என்ற நான்கு பற்றி நகைச்சுவை 
றும் தோன்றுதற்கு நந்நான்கு காரணங் தோன்றும் 

தோன்றும் என்பதை முன்னரே குறிப் 
கள் காட்டுகின்றார் . 

பிட்டேன் . சுந்தரமூர்த்தி நாயனார் இறை 
" எள்ள லிளமை பேதைமை மடனென் ( று ) 

வனை நோக்கி நிந்தாஸ்துதியாகச் சில 
உள்ளப் பட்ட நகை நான் கென்ப . 

பாடல்கள் பாடியுள்ளார் . அப்பாடல்களில் 

நகைச்சுவை தோன்றக் காணலாம் . 
என்ற சூத்திரத்தின்படி எள்ளல் , இளமை , 
பேதைமை , மடமை என்ற நான்கு பற்றி மேற்கில் அரை மைல் தூரத்தில் திருஓண 

காஞ்சிபுரம் ஏகாம்பர நாதர் கோயிலுக்கு 
நகைச்சுவை தோன்றும் என்பது பெறப் 
படுகின்றது . எள்ளல் என்பது தான் 

காந்தன் தளி உள்ளது . இங்குள்ள சிவ 

பெருமானைப் பாடிய சுந்தரர் , " பெரு 
பிறரை எள்ளி நகுதலும் பிறரால் எள்ளப் 

மானே ! கச்சியம்பதியில் திருக்காமக் 
பட்டவழித் தான் நகுதலும் என இரண் 

கோட்டத்தில் காமாட்சி அம்மையார் 32 
டாம் . இளமை என்பது தன் இளமையாற் 
பிறரை நகுதலும் பிறர் இளமை கண்டு அறங்கள் செய்துவரத் தாங்கள் ஊரார் 
தான் நகுதலும் என இரண்டு பேதைமை இடும் பிச்சைகொள்வதன் காரணம் யாது 

என்ற கருத்தில் , 
என்பது அறிவின்மை . மடமை என்பது 
பெரும்பான்மையுங் கொளுத்தக் கொண்டு வாரிருங்குழல் வாள் நெடுங்கண் 
கொண்டது விடாமை . இவையுந் தன் 

மலைமகள் மது விம்முகொன்றைத் 
பேதைமையான் நகுதலும் பிறன் பேதை தாரிருந்தட ( ம் ) மார்பு நீங்காத் 
மையான் நகுதலும் , தன் மடமையான் 

தையலாள் உல குய்யவைத்த 
நகுதலும் , பிறன்மடமையான் நகுதலும் காரிரும்பொழிற் கச்சி மூதூர்க் 

காமக்கோட்டம் உண்டாக நீர்போய் 
இவ்விரண்டாம் - 3 

என்பர் 
பேராசிரியர் . சமயகுரவர் நால்வர் பாடிய ஊரிடும்பிச்சை கொள்வதென்னை 
திருப்பாடல்களுள் மற்ற மூவரைப் பார்க்கி 

ஓணகாந்தன் தளியுளிரே. 


என 


1. தொல் . மெய்ப்பாட் . 3 . 

2. தொல் . மெய்ப்பாட் . 4 . 
3. தொல் . மெய்ப்பாட் , பக்கம் - 791 . 
4. திருஓணகாந்தன் தளி, பண் : இந்தளம் - 6. ( கனகசபாபதி பிள்ளை பாதிப்பு .) 


18 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


இனி , 


4 


எனப் பாடியுள்ளார் . இறைவி அறங்கள் சுவாமிகள் சங்கிலியாருக்குத் தாம் முன்பு 
செய்ய இறைவன் இரத்தல் முறையாமோ ? அளித்தவாக்கு உறுதி தவறித் திருவொற்றி 
எனக் கூறுவதில் நகைச்சுவை தோன்று யூரின் எல்லையைக் கடந்தபோது அவரின் 
தல் காண்க . இப்பாடல் எள்ளல் காரண கண்கள் ஒளி மறைந்தன . 

கண் இழந்த 
மாக வந்த நகைச்சுவைக்கு எடுத்துக் சுவாமிகள் திருவெண்பாக்கம் இறைவ 
காட்டாகும் . 

னிடம் முறையிடும் பாக்கள் அவலச்சுவை 
பேதைமை 

யோடு அமைந்துள்ளன . 

காரணமாகத் 
தோன்றும் நகைச்சுவைக்குச் சுந்தரர் " பிழையுளன பொறுத்திடுவ 
திருப்பாட்டில் சில உதாரணங்களைக் காண் 

ரென்றடியேன் பிழைத்தக்கால் 
போம் . இறைவனைப் பித்தன் என்றே பழியதனைப் பாராதே 
பாடியவர் சுந்தரர் என்பதை நாம் அவரது 

படலமென்கண் மறைப்பித்தாய் 
வரலாற்றால் அறிகின்றோம் . சிவபெருமான் குழைவிரவு வடிகாதா 
திருப்பாற்கடலில் தோன்றிய ஆலகால 

கோயில் உளா யே என்ன 
ஷத்தை உண்டதால் , திருச்சோற்றுத் உழையுடையான் உள்ளிருந் ( து ) 
துறைத் திருப்பதிகத்தில் நம்பியாரூரர் 

உளோம்போகீர் என்றானே . 
சிவபெருமானை நஞ்சு உண்டிட்ட பேதைப் 

இப்பாட்டு அசைவுபற்றித் தோன்றிய 
பெருமான் என்றே பாடியுள்ளார் . இதனைக் 

அவலச்சுவைக்கு எடுத்துக்காட்டாக 
கீழ்க்காணும் திருப்பாடலில் காண்க : 

விளங்குகின்றது . 
" ஓதக் கடல்நஞ் சினையுண் டிட்ட 
பேதைப் பெருமான் பேணும் பதியாம் 

இளிவரல் : 
சீதப் புன லுண் டெரியைக் காலும் 
சூதப் பொழில் சூழ் சோற்றுத் துறையே . இனி இளிவரல் சுவையினைக் காண் 

போம் : 
இச் செய்யுள் பேதைமைபற்றி வந்த 
நகைச்சுவைக்கு எடுத்துக்காட்டாகும் . 

" மூப்பே பிணியே வருத்தம் மென்மையோடு 

யாப்புற வந்த விளிவரல் நான்கே . 
அழுகை : 

என்ற 
ற சூத்திரத்தின்படி மூப்பு , பிணி , 
இனி அவலச்சுவையினை 

ஆராய் வருத்தம் , மென்மை என்ற 

நான்கு 
வோம் . 

பொருள் பற்றி இளிவரல் தோன்றும் என் 
இளிவே யிழவே யசைவே வறுமையென பது பெறப்படுகின்றது . இளிவரல் என் 
விளிவில் கொள்கை யழுகை நான்கே . 2 பது பிறரால் இகழப்பட்டு எளியனாய் 
ற தொல்காப்பியச் சூத்திரத்தின்படி 

நிற்றல் . சுந்தரர் கண் இழந்தபோது 
இளிவு , இழவு , அசைவு , வறுமை ஆகி 

கிய 

திருவொற்றியூர்ப் பெருமானிடம் முறை 
இந்நான்கு பொருள் பற்றி அவலச்சுவை யிடும் பாக்கள் இளிவரல் சுவைக்கு உதா 
தோன்றும் என்பது போதரும் . இளிவு 

ரணங்களாக விளங்குகின்றன . 
என்பது பிறரான் இகழப்பட்டு எளிய மகத்திற் புக்கதோர் சனியெனக் கானாய் 
னாதல் . இழவு என்பது தந்தை தாய் மைந்த னேமணியேமண வாளா 
முதலிய சுற்றத்தாரையும் , இன்பம் பயக்கும் அகத்திற் பெண்டுகள் நானொன்று சொன்னால் 
நுகர்ச்சி முதலாயவற்றையும் இழத்தல் . அழையேற் போகுரு டாஎனத் தரியேன் 
அசைவு என்பது பண்டை நிலைமை கெட்டு 
வேறொருவாறாகி வருந்துதல் . 

முகத்திற் கண்ணிழந் தெங்ஙனம் வாழ்வேன் 
வறுமை 

முக்க ணாமுறை யோமறை யோதீ 
என்பது போகந் துய்க்கப்பெறாத பற்றுள் உகைக்குந் தண்கடல் ஓதம்வந் துலவும் 
ளம் என்பர் பேராசிரியர் . சுந்தரமூர்த்தி ஒற்றி யூரெனும் ஊருறை வானே . 6 

திருச்சோற்றுத்துறை , பண் : கௌசிகம் -6 . 2. தொல் . மெய்ப்பாட் . 5 . 
3. தொல் . மெய்ப்பாட் உரை ; பக்கம் - 794 , 4. திருவெண்பாக்கம் , பண் : சீகாமரம் -1 . 
5. தொல் . மெய்ப்பாட் 6 . 

6. திருவொற்றியூர் , பண் : தக்கேசி - 9 . 


என் 


வெளியீட்டு விழா மலர் 


19 


சுவை 


கின்றது . 


அதில் " அகத்திற் பெண்டுகள் நான் ஒன்று 

கொடியணி நெடுமாடக் 
சொன்னால் அழையேல் போ குருடா 

கூடலை யாற்றூரில் 
எனத் தரியேன் " என்ற வரியில் இளி 

அடிகளிவ் வழிபோந்த 
வரல் சுவையினைக் காணலாம் . 

அதிசயம் அறியேனே . 2 
பாட்டில் மென்மைபற்றியும் வருத்தம் 

எனப் 
பற்றியும் வந்துள்ள இளிவரல் 

பாடினார் . இது 

இத் திருப்பாட்டில் 
யினைக் காண்க . 

அடிகள் போந்த அதிசயம் அறியேனே 

என்ற வரியில் புதுமை காரணமாக வந்த 
மருட்கை : 

மருட்கைச் சுவை தோன்றுதல் காண்க . 
புதுமை பெருமை சிறுமை யாக்கமொடு 

அச்சம் : 
மதிமை சாலா மருட்கை நான்கே . 

அணங்கு , விலங்கு , கள்வர் , இறைவ 
என்ற சூத்திரத்தின்படி புதுமை , பெருமை , ராயினார் என இந்நான்கு பகுதியான் 
சிறுமை , ஆக்கம் என்ற நான்குபற்றி அச்சச்சுவை தோன்றும் . 
மருட்கை தோன்றும் என்பது புலப்படு 

" அணங்கே விலங்கே கள்வர்த மிறையெனப் 
இதுவரை காணாத நிகழ்ச்சி 
யைக் 

பிணங்கல் சாலா வச்ச நான்கே . 13 
காணும்போது அது நமக்குப் 
புதுமையாகத் தோன்றும் . மிகப் பெரிய என்பது தொல்காப்பியம் . அணங்கு என் 
பொருளையும் , மிகச் சிறிய பொருளையும் பன பேய் , பூதம் , பாம்பு முதலியன .. 
பார்க்குந்தோறும் வியப்புத் தோன்றுதல் அரிமா முதலிய அஞ்சத்தக்கன விலங்காம் . 
இயல்பு . ஆக்கம் என்பது ஒரு பொருள் கள்வர் என்பார் தீத்தொழில் புரிவோர் . 
மற்றொன்றாக மாறுதல் . மெழுகினால் இறையெனப்படுவோர் 

தாய் 

தந்தை 
செய்யப்பட்ட ஒரு பதுமையைப் பார்க்கும் அரசன் ஆசிரியன் முதலாயினோர் . பிணங் 
போது வியப்புச்சுவை தோன்றுமன்றோ ? கல் சாலா அச்சம் என்றதால் இவை 
மேலே காட்டிய மூன்று சுவைகளைப்போல் பிறிது பொருள்பற்றி வரும் . அஞ்சாத 
மருட்கையும் தன்கட் டோன்றுவனவும் நெஞ்சம்படைத்த சுந்தரர் எப்பொருளுக் 
பிறன்கட் டோன்றுவனவும் என எட்டு கும் அஞ்சார் என்பதே நாம் அவரது 
வகையாதலும் உண்டு ; சுந்தரர் திருக் வரலாற்றால் அறிகின்றோம் . 
கூடலையாற்றூருக்குச் சென்று அங்குள்ள சுந்தரர் தேவாரத்தில் அச்சச்சுவைக்கு 
இறைவனை வணங்காது திருமுதுகுன்றம் உதாரணம் காட்டுதற்கு உரையாசிரியரின் 
நோக்கிச் சென்றார் . சிவபெருமான் வேதி 

துணை செய்கின்றது . கள்வர் 
யர் வடிவங்கொண்டு சுந்தரர் முன்னே என்பதற்குப் பேராசிரியர் தீத்தொழில் 
வர , சுந்தரர் அவ்வேதியரைத் திருமுது புரிவோர் எனப் பொருள் கண்டார் . 
குன்றம் போவதற்கு வழி கேட்க , அவர் பணிவுடைமையின்றிப் பொருளால் செருக் 

இது கூடலையாற்றூருக்குப் போகும் குற்று , இரப்பவர்க்கு ஈயாது நரகத்தில் 
வழி என்று கூறித் தாமும் உடன் செல்லும் அறிவிலிகளின் நிலைக்குச் 
சென்றார் . ஊருக்கு அருகாமையில் மறை சுந்தரர் அஞ்சுகின்றார் என்பது அவரது 
யவராக வந்த சிவபெருமான் திடீரென்று பாடலால் அறியலாகும் .. 
மறைந்து விட்டார் . அதுபோழ்து நாய தாழ்வெனுந் தன்மை விட்டுத் 
னார் உடன்வந்தவரைக் காணாது வியப் 

தனத்தையே மனத்தில் வைத்து 
புற்று , வழித்துணையாக வந்தவர் சிவபெரு 

வாழ்வதே கருதித் தொண்டர் 
மானே என உணர்ந்து , 

மறுமைக்கொன் றீய கில்லார் 
" வடிவுடை மழுவேந்தி 

ஆழ்குழிப் பட்ட போது 
மதகரி உரிபோர்த்துப் 

அலக்கணி லொருவர்க் காவர் 
பொடியணி திருமேனிப் 

யாழ்முயன் றிருக்கும் ஆரூ 
புரிகுழல் உமையோடும் 

ரப்பனே அஞ்சி னேனே . 


ஆனால் 


உரை , 


1. தொல் . மெய்ப்பாட் . 7 . 
3. தொல் . மெய்ப்பாட் . 8 . 


2. திருக்கூடலையாற்றூர் , பண் : புறநீர்மை 1 . 
4. திருவாரூர் , பண் : இந்தளம் - 7 . 


20 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


4 


கடன் . 12 


பிறர் 


தாழ்வு என்பது பணிவு . தாழ்வு என்பது இன்பமும் பொருளும் இறப்பப் 

செய் 
என்பது சைவத்திற்கு அடிப்படையான பயப்பினும் பழியொடு வருவன 
கொள்கையாகும் . 

யாமை . கொடை என்பது உயிரும் உடம் 
" தாழ்வெனும் தன்மையோடும் 

பும் உறுப்பும் முதலாகிய எல்லாப் பொரு 
சைவமாம் சமயம் சாரும் 

ளும் கொடுத்தல் என்பர் பேராசிரியர் . 
ஊழ்பெற லரிது . 

சுந்தரமூர்த்தி நாயனார் திருநாட்டியத் 

தான்குடி என்னும் திருப்பதிக்குச் சென்று 
என்பது சிவஞான சித்தியார் . பிறர் பாபத் இறைவனைப் பாடும் பாட்டில் பெருமிதச் 
திற்குத் தாம் இரங்குதல் பெரியோரது 

சுவை காணலாகும் . 
இயல்பாகும் . 

" பூண் நா ணாவதோர் அரவங்கண் டஞ்சேன் 
" தம்மை யிகழ்ந்தமை 

புறங்காட் டாடல்கண் டிகழேன் 
தாம் பொறுப்ப தன்றிமற் ( று ) 

பேணீ ராகிலும் பெருமையை யுணர்வேன் 
எம்மை யிகழ்ந்த 

பிறவே னாகிலும் மறவேன் 
வினைப்பயத்தாலும்மை 

காணீ ராகிலுங் காண்பனென் மனத்தாற் 
யெரிவாய் நிரயத்து 

கருதீ ராகிலுங் கருதி 
வீழ்வர்கொ லென்று 

நானே லும்மடி பாடுத லொழியேன் 
பரிவதூஉஞ் சான்றோர் 

நாட்டியத் தான்குடி நம்பீ . 5 

இச் செய்யுள் தறுகண்பற்றி வந்த 
என்னும் நாலடியார்ச் செய்யுள் ஈண்டு பெருமிதச்சுவைக்கு எடுத்துக்காட்டாகும் . 
ஒப்பு நோக்கத்தக்கது . எனவே , 
பாபச் செயலுக்குச் சுந்தரர் அஞ்சினார் 

அஞ்சா தேயுமக் காட்செய வல்லேன் 
என்பது போதரும் . இவ்வாறே மணி 

யாதினுக் காசைப் படுகேன் . 6 
வாசகப் பெருந்தகையாரும் இறைவனை இவ்வரிகள் இசைமைபற்றி வந்த 
ஏத்தி அவனது திருவருளைப் பெறாத பெருமிதச் சுவைக்கு எடுத்துக்காட்டாக 
அன்பற்றவர் நிலைக்கு இரங்குகின்றார் அமைந்துள்ளன . 
என்பது அவரது பாடலால் அறியலாகும் . 

வெகுளி : 
" வன்புலால் வேலும் அஞ்சேன் 
வளைக்கையார் கடைக்கண் அஞ்சேன் 

" உறுப்பறை குடிகோ ளலை கொலை யென்ற 
என் பெலாம் உருக நோக்கி 

வெறுப்பின் வந்த வெகுளி நான்கே . 
அம்பலத் தாடு கின்ற 

என்ற சூத்திரத்தின்படி உறுப்பறை , குடி 
என் பொலா மணியை ஏத்தி 

கோள் , அலை , கொலை என்னும் நான்கு 
இனிதருள் பருக மாட்டா 

பற்றி வெகுளிச்சுவை தோன்றும் . உறுப் 
அன்பிலா தவரைக் கண்டால் 

பறை என்பது கைகுறைத்தல் , கண்குறைத் 
அம்மநாம் அஞ்சு மாறே . 

தல் முதலாயின . குடிகோள் 

தாரமும் சுற்றமும் குடிப்பிறப்பும் முதலாய 
பெருமிதம் : 

வற்றுக்குக் கேடு சூழ்தல் ; அலை என்பது 
பெருமிதம் என்பது வீரம் . கல்வி , கோல் கொண்டலைத்தல் 

முதலாயின . 
தறுகண் , இசைமை , கொடை என்னும் 

கொடை என்னும் கொலை யென்பது அறிவும் புகழும் முதலா 
நான்குபற்றிப் பெருமிதச்சுவை தோன் யினவற்றைக் கொன்றுரைத்தல் என்பர் 
றும் . கல்வி 

கல்வி என்பது தவம் முதலிய உரையாசிரியர் . காஞ்சிபுரத்தில் இடக் 
விச்சை . தறுகண் என்பது அஞ்சு தக்கன கண் பெற்ற நம்பியாரூரர் பல பதிகளைத் 
கண்ட இடத்து அஞ்சாமை . இசைமை தரிசித்துப் பின்னர் , திருவாரூர் சென்று 
1. சிவஞான சித்தியார் , சுபக்கம் - 91 . 

2. நாலடியார் , துறவு - 8 . 
3. திருவாசகம் , அச்சப்பத்து - 3 . 

4. பேராசிரியர் உரை , மெய்ப்பாடு : சூ -1 . 
திருநாட்டியத்தான் , பண் : தக்கராகம் -1 . 

6. திருநாட்டியத்தான் . பண் : தக்கராகம் - 1 . 
7. தொல் . மெய்ப்பாடு - 10 . 

8. தொல் . மெய்ப்பாடு . 10- உரை . 


13 


என்பது 


S 


வெளியீட்டு விழா மலர் 


21 


என்ற 


சமமாக 


வன்மீகநாதரைப் பணிந்து வலக்கண் வானெனை வந்தெதிர்கொள்ள 
தரும்படி வேண்டினார் . அப்போது அவர் 

மத்தயானை யருள்புரிந்து 
பாடிய பாக்கள் வெகுளிச்சுவையுடன் 

ஊனுயிர் வேறு செய்தான் 
விளங்குதல் காண்க . 

நொடித்தான்மலை யுத்தமனே . 5 
" மீளா அடிமை உமக்கே 

திருப்பாடல் செல்வம் 

என்ற 
ஆளாய்ப் பிறரை வேண்டாதே 

நுகர்ச்சி காரணமாக வந்த உவகைச் 
மூளாத் தீப்போல் உள்ளே 

சுவைக்கு உதாரணமாகும் . 
கனன்று முகத்தால் மிகவாடி 
ஆளா யிருக்கும் அடியார் 

சமநிலை : 
தங்கள் அல்லல் சொன்னக்கால் 

சம நிலை என்பது சாந்தம் . 
வாளாங் கிருப்பீர் திருவா 

அஃதா 
வது ஐம்பொறியினையும் அடக்கி , பிறர் 
ரூரீர் வாழ்ந்து போதீரே . 1 

வையினும் வாழ்த்தினும் , வாளால் வெட்ட 
எற்றுக் கடிகேள் என் கண் கொண்டீர் வரினும் , தாளில் வணங்கினும் மனம் 
நீரே பழிப்பட்டீர் மாறாது அவற்றைச் 

ஏற்றுக் 
மற்றைக் கண் தான் தாரா தொழிந்தால் 

கொண்டு நிற்கும் நிலைமையாகும் . அஃது 

உலகியல் 
வாழ்ந்து போதீரே. 2 

நீங்கினார் தன்மையாகலின் 

ஏனைய எட்டுமே காவியங்களில் பயின்று 
இவை உறுப்பறை காரணமாக வந்த வருவன . இச்சுவைக்கும் சுந்தரர் தேவா 
வெகுளிச் சுவைக்கு உதாரணங்களாக ரத்தில் இடம் உள்ளது . நம்பியாரூரரின் 
விளங்குகின்றன . 

வரலாற்றினைப் படிக்கும்போது அவர் 
இறைவனை வேண்டியது தவநெறியாகிய 

சம நிலையே என்பது போதரும் . திருவெண் 
உவகை : 

ணெய் நல்லூரில் சிவபெருமானால் ஆட் 
செல்வம் , அறிவுடைமை , புணர்ச்சி , கொள்ளப்பட்ட நம்பியாரூரர் திருத்துறை 
விளையாட்டு என்ற இவைபற்றி உவகைச் யூர் 

யூர் சென்று இறைவனை 
சுவை தோன்றும் . இதனை , 

பொருள் தவநெறியாகும் என்பது அவரது 

வாக்கால் உணரலாம் . 
" செல்வம் புலனே புணர்வு விளையாட்டென் ( று ) 
அல்ல னீத்த வுவகை நான்கே . 

" மத்தம் மதயானை 

யின்வெண் மருப்புந்தி 
என்பதனால் அறிக . ஈண்டுச் செல்வம் 

முத்தங் கொணர்ந்தெற்றி 
என்பது நுகர்ச்சி . புலன் என்பது கல்விப் 

யொர் பெண்ணை வடபால் 
பயனாகிய அறிவுடைமை ; புணர்வு என்பது 

பத்தர் பயின்றேத்திப் 
காமப்புணர்ச்சி முதலாயின . விளையாட்டு 

பரவுந் துறையூர் 
என்பது யாறுங் குளனுங் காவு மாடிப் 

அத்தா உனை வேண்டிக் 
பதியிகந்து வருதல் முதலாயின என்பர் 

கொள்வேன் தவநெறியே . 
பேராசிரியர் . சுந்தரமூர்த்தி 

சுவாமிகள் 
யானைமீது இவர்ந்து கைலாயத்திற்குச் சிவபெருமான் சங்கிலியார் கனவில் 
சென்றபோது பாடிய , 

தோன்றி , 
" தானெனை முன் படைத்தா 

" சாருந் தவத்துச் சங்கிலிகேள் 
ன தறிந்து தன் பொன்னடிக்கே 

சால என்பால் அன்புடையான் 
நானென பாடலந்தோ 

மேரு வரையின் மேம்பட்ட 
நாயினேனைப் பொருட்படுத்து 

தவத்தான் வெண்ணெய் நல்லூரில் 


வேண்டிய 


13 


1. திருவாரூர் , பண் : செந்துருத்தி - 1 . 
3. தொல் மெய்ப்பாடு -11 . 
5. திருநொடித்தான்மலை , பண் : பஞ்சமம் 1 . 


2 . திருவாரூர் , பண் : செந்துருத்தி - 2 . 
4. தொல் . மெய்ப்பாடு - உரை . 
6. திருத்துறையூர், பண் : தக்கராகம் -2 . 


22 


யாரும் அறிய யான் ஆள 

இதுகாறுங் கூறியவாற்றால் ஆசிரியர் 
உரியான் உன்னை எனை இரந்தான் 

தொல்காப்பியனார் காட்டிய 

ஒன்பான் 
வார்கொள் முலையாய் நீ அவனை 

சுவைகளுக்கும் சுந்தரர் தேவாரத்தில் 
மணத்தால் அணை வாய் மகிழ்ந்தென்றார் . 1 

உதாரணங்களைக் கண்டோம் . இவ்வாறே 
என்று சுந்தரரின் தவநெறியைப் பாராட் பிற தோத்திரப் பாக்களையும் இலக்கியக் 
டிக் கூறியது ஒப்புநோக்கத்தக்கது . இரு கண்கொண்டு நோக்கி 
பெண்களை மணந்தாரேனும் 

சுந்தரர் 
வேண்டிய நெறி சமநிலையாகிய 

அரிதிற் காணக்கிடக்கும் ஒன்பான் சுவை 

தவ 
நெறியே என்பது பெறப்படுகின்றது . 

களை அறிஞர் படித்து இன்புறுவாராக. 


அவைகளில் 


தேவார ஆராய்ச்சி 


ஆளுடைய நம்பி இந்நிலவுலகத்திலே தோன்றியது பரவையார் சங்கிலி 
யார் என்னும் பெண்மணிகளோடு இல்லறம் நடாத்துதற் பொருட்டே என்பது 
பெரிய புராணத்தால் இனிது விளங்கும் . இந்நிலவுலகில் அன்னோர் போகம் 
நுகர்ந்து ஒழித்த பின்னர் , அவாவற்று இடைவிடாது சிவ போகந் திளைக்கும் 
பெரு நிலை எய்தினர் . 

இன்பம் இடையறா தீண்டும் அவாவென்னும் 

துன்பத்துள் துன்பங் கெடின் , 
என்றவண்ணம் அவாவற்றவிடத்தே இடையறாத இன்பந் தலைப்படுமாதலின் , 
சிறிதவாவின் பொருட்டாக நமது நாயனார்க் கமைந்த வினைப்போகம் ஒழிந்த 
வுடன் இடையறாது சிவபோகமே விளைவதாயிற்று . இதுபற்றியே முடிவி லாத 
சிவபோகம் முதிர்ந்து முறுகி விளைந்ததால் என்றார் , ஆசிரியர் சேக்கிழார் . 
திருப்புக்கொளியூரில் முதலைவாய்ப் பிள்ளையை அழைத்தது பெரியதோர் இரக்கத் 
தால் நிகழ்ந்த அருட்பெருஞ் செயலாகும் . இறைவன் சிவஞானிகள் வேண்டி 
யதை வேண்டியவாறே ஈந்தருள்வன் . சிவஞானிகள் தம்பொருட்டு எதனையும் 
வேண்டார் . புகழ் நாட்டுங் கருத்துடன் அவர்கள் அற்புதங்கள் செய்வதில்லை . 
திருவருள்வழி நின்று உயிர்கள் மாட்டு வைத்த பெருங்கருணையினாலே அவர்கள் 
அற்புதச் செயல் நிகழ்த்துவர் . முத்தர் சித்தர் என்ற இருதிறத்தாருட் சிவஞானி 
களென்பார் முத்தர் . சித்தரினும் முத்தர் சிறந்தவர் என்பது தெளிவு ... நம்பி 
யாரூரர் சீவன்முத்தராதலின் ஈண்டுக் குறித்த அற்புதச் செயலை இறைவ 
னருளால் நிகழ்த்துதல் இயலாததொன்றன்று . ஊழின் வலியும் திருவருள்வழி 
நிற்பாரைத் தடைசெய்யவொண்ணாது . இறந்த மைந்தனை மீளப்பெறும் நல் 
வினையுடைமை பற்றியே அம் மைந்தனின் பெற்றோர்கள் நாயனாரைக் கண்டு 
வணங்கவும் அவருடைய இரக்கத்திற்கு உரியராகவும் பெற்றனர் . 


- பேராசிரியர் , கா . சுப்பிரமணிய பிள்ளை . " சுந்தரர் வரலாறு " பக்கம் கசுகூ , ச . 


1. பெரியபுராணம் , ஏயர்கோன் : 239 . 


ஒலித்துணை உகரம் 

( திரு . டாக்டர் மு . வரதராசனார் ) 


டாக்டர் மு . வரதராசனார் , 
1912 ஆம் ஆண்டு வட ஆர்க்காட் 
டைச் சார்ந்த திருப்பத்தூரில் 
முனிசாமி முதலியார் , அம்மாக் 
கண்ணு அம்மையார் ஆகியோருக் 
குத் திருமகனாராய்த் தோன்றி 
னார் . 1935 ஆம் ஆண்டு வித்து 
வான் தேர்வில் முதல்வராகத் 
தேறி ஓராயிர 
ஓராயிர ரூபா 

பரிசு 
பெற்றார் . எம் . ஏ . பட்டமும் 
ஆராய்ச்சிப் 

பட்டங்களான 
எம் . ஓ.எல் . , பிஎச்.டி . பட்டங் 
களும் பெற்றுள்ளார் . 1939 
முதல் சென்னைப் பச்சையப்பன் 
கல்லூரித் தமிழ்த்துறையில் 


தொண்டாற்றி , இன்று அதன் 
தலைவராகத் திகழ்கின்றார் . பல் 
கலைக் கழகக் குழுக்கள் பலவற் 
றில் உறுப்பினராக வுள்ளார் . 
ஆராய்ச்சி , கட்டுரை ,புதினம் முத 
லான துறைகளில் சிறந்த நூல் 
களியற்றியுள்ளார் . அவற்றுள் 
சில சென்னை அரசினராலும் , 
தமிழ்வளர்ச்சிக்கழகத்தாராலும் 
பாராட்டும் பரிசும் பெற்றன . 
உரிமைப் போராட்ட நூற்றாண்டு 
விழாவை ஒட்டிச் சென்னை அரசி 
னர் 1957 இல் தமிழ் இயற்றுறை 
வல்லாரெனப் பாராட்டிப் 
பொற்பதக்கமளித்தனர் . 


உள்ளது . 


தென்னை 


வேறு . 


யான 


எல்லா மரங்களும் வெயிலை நாடியே வெயில் குறைந்த பகுதியை நோக்கி அவ் 
வளர்கின்றன . ஆனால் ஒரு வேறுபாடு வளவு கிளைகள் தோன்றுவதில்லை ; அவை 

முதலியவற்றின் அவ்வளவு செழித்துத் தழைத்தலும் 
மடல்கள் நாற்புறமும் வளரும் முறை இல்லை. 

ஆல் வேம்பு முதலியவற்றின் இது இயற்கையின் விந்தைகளுள் 
கிளைகள் வளரும் முறை வேறு . ஒரு தோட் ஒன்று ; இத்தகைய விந்தைகள் இயற்கை 
டத்தில் கிழக்குப் பகுதியில் வெயில் படுதல் யில் மிகப் பல உண்டு . 
குறைவு என்றும் , 

என்றும் , மேற்குப் பகுதியில் மொழி மனிதரின் படைப்பே ; 
வெயில் படுதல் மிகுதி என்றும் வைத்துக் ஆதலின் முழுதும் இயற்கை என்று கூற 
கொள்வோம் . அங்கு 

அங்கு ஒரு தென்னையும் முடியாதது . ஆயின் மனிதரின் இயற்கை 
ஒரு வேம்பும் அடுத்தடுத்து வளர்கின்றன . 

சில ஆற்றல்களால் தோன்றி 
தென்னை மேற்குப் 

மேற்குப் புறமாகச் சாயும் ; வளர்ந்து நிலவுவது மொழி ; ஆதலின் 
சாய்ந்தே வளரும் . ஆயினும் மேற்குப் மொழியின் வளர்ச்சியிலும் , இயற்கையின் 
புறமாக விடும் மடல்கள் 

எவ்வளவோ விந்தைகள் சிலவற்றைக் காணலாம் . 
அவ்வளவு மடல்கள் கிழக்குப் புறமாகவும் 
விடும் . மேற்கு நோக்கிய மடல்கள் எவ் 
வளவு வளமாக வளருமோ அவ்வளவு 
வளமாகக் கிழக்கு நோக்கிய மடல்களும் 
வளரும் . அவற்றின் நீளமும் அகலமும் 
அவ்வளவாகவே அமையும் . வெயில் படும் 
பகுதியில் மிகுதியாகவும் வெயில் குறைந்த 
பகுதியில் குறைவாகவும் வளர்ச்சி பெறுவ 

பாடிற்று 
தில்லை . வேம்பு அத்தன்மையானது 
அன்று . வெயில் படும் பகுதியில் வேம்பு 
மிகப் பல கிளைகள் விடும் ; அவை செழித் 
தும் வளரும் ; இலைகளும் அடர்ந்திருக்கும் . 


பாடு 
ஆடினேன் 

பாடினேன் 
ஆடினோம் 

பாடினோம் 
ஆடுகிறாய் பாடுகிறாய் 
ஆடுகிறீர் பாடுகிறீர் 
ஆடுவான் 

பாடுவான் 
ஆடுவாள் 

பாடுவாள் 
ஆடுவார் 

பாடுவார் 
ஆடிற்று 
ஆடின 
ஆடும் 

பாடும் 

பாடிய 
ஆடி 


ஓதினேன 
ஓதினோம் 
ஓதுகிறாய் 
ஒதுகிறீர் 
ஓதுவான் 
ஓதுவாள் 
ஓதுவார் 
ஓதிற்று 
ஓதின 
ஓதும் 


ஏகு 
ஏகினேன் 
ஏகினோம் 
ஏகுகிறாய் 
ஏகுகிறீர் 
ஏ குவான் 
ஏகுவாள் 
ஏ குவார் 
ஏகிற்று 
ஏகின 
ஏகும் 


பாடின 


பாடி 


பாட 


ஏக 


24 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


அஞ்சி 


தூங்கி 
தூங்க 


உருகு 


வருடு 


விசிறு 


உருகினேன் 


வருடின 


விசிறின 


விசிறி 


வருடி 
வருட 


உருக 


இருதிணை ஐம்பால் மூவிடங்களின் தூங்குவார் 

அஞ்சுவார் 

சுரண்டுவார் 
தூங்கின 
பெயரெச்ச வினை 

அஞ்சின 
வினைமுற்றுக்களிலும் 

சுரண்டின 
தூங்கும் அஞ்சும் 

சுரண்டும் 
யெச்சங்களிலும் மூவகைக் காலங்களிலும் 

சுரண்டி 
ஆடு பாடு ஓது ஏகு என்னும் வினையடிகளி 

அஞ்ச 

சுரண்ட 
லிருந்து பிறக்கும் வினைச்சொற்கள் ஒரே 

உந்து ஓம்பு 

தோன்று 
வகையாக அமைதலைக் காணலாம் . ஓடு உந்தினேன் ஓம்பினேன் தோன்றினேன் 

உந்துகிறாய் ஓம்புகிறாய் 

தோன்றுகிறாய் 
தேடு , நாடு ,ஏசு முதலிய மற்ற நெடிற் 

உந்துவார் ஓம்புவார் 

தோன்றுவார் 
றொடர்க் குற்றுகர ஈற்று வினையடிகளி 

உந்தின ஓம்பின 

தோன்றின 
லிருந்து பிறக்கும் வினைச்சொற்களும் 
உந்தும் 

ஓம்பும் 

தோன்றும் 
மேற்கூறியவாறு ஒரே வகையாக அமை 

உந்தி ஓம்பி 

தோன்றி 
தலைக் காணலாம் . ( ஓடினேன் , தேடுகிறாள் , 

உந்த ஓம்ப 

தோன்ற 
நாடின , ஏச முதலியன ) 

உருகு , வருடு , விசிறு முதலான 
இவைபோன்ற அளவுடைய முற்றுகர உயிர்த்தொடர்க் குற்றுகர ஈற்று வினையடி 
ஈற்றுச் சொற்களான நீவு , தூவு , ஏவு , 

களிலிருந்து வினைமுற்றுக்களும் எச்சங் 
வு முதலியவைகளிலிருந்து வினைச் 

களும் அமைதலும் மேற்கண்டவாறு ஒரு 
சொற்கள் அமையும்போதும் மேற்கூறிய 

வகையாகவே உள்ளது . 
வாறு ஒரே முறை இருத்தல் காணலாம் . 
( நீவினேன் , தூவுகிறாள் , ஏவின , 
ஏவின , சீவ 

வருடினேன் 

விசிறினேன் 
முதலியன . ) 

உருகுகிறாய் வருடுகிறாய் 

விசிறுகிறாய் 
உருகுவார் வருடுவார் 

விசிறுவார் 
போக்கு , காய்ச்சு , மாட்டு , ஏத்து , உருகின 
தூற்று முதலான வன்றொடர்க் குற்றுகர 

உருகும் வருடும் 

விசிறும் 

உருகி 
ஈற்று வினையடிகளிலிருந்து வினைச் சொற் 

விசிற 
கள் அமையும் முறையும் ஒரு தன்மை 
யாகவே உள்ளது . 

ஆய்தத்தொடர்க் குற்றுகர ஈற்று வினை 

யடிகளிலும் இந்த ஒழுங்கையே காணலாம் . 
போக்கு 
போக்கினேன் 

( அஃகு , அஃகினார் , அஃகி முதலியன . ) 
போக்குகிறாய் காய்ச்சுகிறாய் 

மாழ்கு , மாழ்கினான் , மாழ்குவார் முதலிய 
போக்குவார் காய்ச்சுவார் 

இடைத்தொடர்க் குற்றுகர ஈற்று வினைய 
போக்கின காய்ச்சின 

டியிலிருந்து பிறந்த வினைச் சொற்களி 
போக்கும் காய்ச்சும் 

லும் இதைக் காணலாம் . 
போக்கி 

காய்ச்சி 
போக்க 

காய்ச்ச 
மாட்டு ஏத்து 

பரவி , விரவு , 
தூற்று 

பரவு , பரவினேன் , 
மாட்டினேன் ஏத்தினேன் 

தூற்றினேன் 

விரவி முதலான சில முற்றுகர ஈற்று வினை 
மாட்டுகிறாய் ஏத்துகிறாய் 

தூற்றுகிறாய் யடிகளில் பிறந்த சொற்களிலும் இந்த 
மாட்டுவார் ஏத்துவார் 

தூற்றுவார் ஒழுங்கைக் காணலாம் . இவை முற்றுகர 
மாட்டின ஏத்தின தூற்றின 

ஈறு உடையன ஆயினும் குற்றுகர ஈற்றுச் 
மாட்டும் ஏத்தும் தூற்றும் 

சொற்கள் போலவே இருத்தலால் , இந்த 
மாட்டி ஏத்தி 

தூற்றி 
மாட்ட ஏத்த தூற்ற 

ஒழுங்கு அமைந்தது எனலாம் . 
தூங்கு , அஞ்சு , சுரண்டு , உந்து , ஓம்பு , ஆயின் , புகு , விடு , அறு முதலான 
தோன்று முதலான மென்றொடர்க் குற்று முற்றுகர ஈற்று வினையடிகளிலிருந்து 
கர ஈற்று வினையடிகளிலிருந்து வினைச் வினைச்சொற்கள் அமையும்போது வேறு 
சொற்கள் அமைதலும் ஒரேவகையாக பட்ட முறையைக் காண்கிறோம் . அந்த 

வேறுபாடும் நிகழ்காலம் எதிர்காலம் 
தூங்கு அஞ்சு 

பற்றிய சொற்களில் அவ்வளவாக இல்லை . 
தூங்கினேன் அஞ்சினேன் சுரண்டினேன் 

இறந்தகாலச் சொற்களில் மட்டுமே மிகுதி 
தூங்குகிறாய் அஞ்சுகிறாய் சுரண்டுகிறாய் 

யாக உள்ளது . 


காய்ச்சு 
காய்ச்சினேன் 


உள்ளது . 


சுரண்டு 


வெளியீட்டு விழா மலர் 


25 


விடு 


எடு 
எடுத்தேன் 


எடுத்தன 


யவை 


அறு 
அற்றேன் 
அறுத்தேன் 
அற்றன 
அறுந்தன 
அற்று 
அறுந்து 
அறு கிறாய் 
அறுவார் 


விட்டேன் 
விடுத்தேன் 
விட்டன 
விடுத்தன 
விட்டு 
விடுத்து 
விடுகிறாய் 
விடுவார் 
விடும் 


புக்கு 


எடுத்து 


புகுந்து 
புகுகிறாய் 
புகுவார் 
புகும் 


அறும் 


எடுப்பார் 
எடுக்கும் 
எடுக்க 


புக 


அற 


9 


புகு 

முறை வேறுபடுதலும் , நிகழ்காலச் சொற் 
புக்கேன் 
புகுந்தேன் 

களின் முறை வேறுபடாமையும் காணலாம் . 
புக்கன 
புகுந்தன 

இவற்றிலிருந்து அறியக் கூடிய 
என்ன ? 

குற்றுகர ஈற்று வினையடிகள் ( ஆடு , 
எடுக்கிறாய் 

வருடு முதலியவை ) வினைச் சொற்களாக 
அமையும் முறை ஒரு தன்மையாக ஒழுங் 

காக இருக்கின்றது . மற்ற வினையடிகளின் 
குற்றுகர ஈற்று வினையடிகளோடு 

முறை ஒழுங்காக இல்லை ; பலவகையான 
சேர்ந்த இறந்தகால இடை நிலை இன் 

வேறுபாடு காணப்படுகின்றது . குற்றுகர 
என்பதே ஆகும் . ( னகரம் கெட்டு இகரம் ஈற்றுச் சொற்களில் தென்னையின் ஒழுங்கு 
மட்டும் நின்ற நிலையின ஆடி , ஓடி முதலி 

உள்ளது ; 

அவை ஒழுங்குடன் வளரும் 

மடல்கள் போன்றவை . மற்றச் சொற் 
யன . ) புகு முதலிய முற்றுகர ஈற்று வினை 
யடிகளோடு சேர்ந்த இறந்தகால இடை 

களில் வேம்பின் ஒழுங்கின்மை உள்ளது ; 
நிலை இன் அன்று . தகர இடைநிலை 

அவை கதிரவன் ஒளிக்கு ஏற்பச் சாய்ந்தும் 
சேர்ந்திருத்தல் 

நீண்டும் வளைந்தும் பலவாறு வேறுபடும் 
காணலாம் . 

புக்கேன் 

கிளைகள் போன்றவை . 
முதலிய சொற்களில் பகுதி இரட்டித்து 
இறந்தகாலம் காட்டிற்று என்பர் இலக்கண தென்னையிலும் சாய்வு உள்ளது 
நூலார் . அவ்வாறன்றி , அவற்றிலும் தகர சாய்வுக்கு இடையே ஒழுங்கு உள்ளது . 
மெய் சேர்ந்தே இறந்தகாலம் உணர்த் 

வேம்பின் வளர்ச்சியிலும் ஒழுங்கு உள் 
திற்று என்பர் மொழியியலார் . எவ்வாறாயி ளது ; ஆயினும் வேறுபாடும் திரிபுமே 
னும் ஆகுக ; இவற்றில் கால இடைநிலை 

பலவாக உள்ளன . 

குற்றுகர ஈற்று வினை 
வேறுபட்டிருத்தல் காணலாம் . 

யடிகளிலும் மற்ற ஈற்று வினையடிகளிலும் 

இத்தகைய நிலைகளைக் காணலாம் . 
குற்றுகர ஈற்று வினையடிகளில் ஒழுங் 
கான முறையும் , முற்றுகர ஈற்று வினையடி 

தென்னைக்கும் வேம்புக்கும் உள்ள 
களில் ஒழுங்கின்மையும் கண்டோம் . உகர 

வளர்ச்சி வேறுபாடு இயற்கையின் விந்தை 
ஈற்றை விட்டு , மற்ற உயிரீறாக வரும் வினை 

களுள் ஒன்று . அவற்றில் முறையே புறத் 
யடிகளை ஆராய்ந்தாலும் ஒழுங்கின்மையே திலும் அகத்திலும் காழ் அமைந்திருத்தலை 
காணப்படுகிறது . 

ஒருவகைக் காரணமாகக் கூறலாம் . 

குற்றுகர ஈற்றுச் சொற்களுக்கும் மற் 
குடித்தான் 

செத்தான் 

றச் சொற்களுக்கும் உள்ள வேறுபாடும் 
நடந்தார் குடித்தார் 

செத்தார் 

ஒருவகையில் இயற்கையின் விந்தையே ; 
குடிக்கிறாள் 

ஒலியுறுப்புக்களின் இயக்கத்தில் நிகழும் 

விந்தை இது . 
இவற்றில் இறந்த காலத்திலும் எதிர் 
காலத்திலும் வேறுபாடு நேர் தலையும் , நிகழ் இந்த வேறுபாட்டுக்குக் காரணம் 
காலத்தில் ஒரேவகையாக அமைதலையும் 

என்ன ? 

ஆடு , பாடு முதலியவற்றின் 
காணலாம் . 

ஈற்றில் உள்ள உகரம் ஒலித்துணையாக 

வருவது என்பது கால்டுவெல் முதலிய 
இனி , மெய்யீறாக உள்ள வினையடிகளை 

மொழி நூலறிஞரின் கருத்து . அந்த உகரம் 
ஆராய்வோம் . 

ஒலித்துணையாக வருவதோடு அல்லாமல் , 

வேறுபட்ட திரிபுகள் நேராதவாறு தடுத் 
தின்றான் 

செய்தான் 
தின் கிறார் செய்கிறார் 

துக் காக்கும் ஒலித்தடையாகவும் உள்ளது . 
தின்பார் 

இந்த உகரம் தடையாக நிற்றல் அவ் 
இவற்றிலும் , இறந்தகாலச் சொற் 

ஆராயப்படவில்லை. 

ஆனால் 
களும் எதிர்காலச் சொற்களும் அமையும் துணையாக நிற்றல் மட்டும் நன்கு ஆராயப் 


குடி 


சா 


நட 
நடந்தான் 


போ 
போனான் 
போனார் 
போகிறாள் 
போவார் 


நடக்கிறாள் 
நடப்பார் 


சாகிறாள் 
சாவார் 


குடிப்பார் 


உண் 


தின் 


செய் 


உண்டான் 
உண்கிறார் 
உண்பார் 


சொல் 
சொன்னான் 
சொல்கிறார் 
சொல்வார் 


செய்வார் 


வளவாக 


26 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


3 


பட்டுள்ளது . 

உயிரொலிகளுள் இந்தத் என்பது அறியப்படும் . விளா என இக் 
துணையொலியான 

குற்றுகரமே மிகச் காலத்து வழங்கும் சொல்லுக்கு விள என 
சிறியது என்றும் , எளிதில் மாய்வது என் அகர ஈறாக வழங்கும் இயல்பைக் கற்பித் 
றும் கால்டுவெல் கருதினார் . " Short u is of துள்ளார் நச்சினார்க்கினியர் . 
all vowels the weakest and lightest, and is 
largely used , especially at the end of words, 

விள என மெய் முதலும் உயிரீறுமாம் 
for emphonic purposes , or as a help to எனக் குறித்துள்ளார் . 
enunciation " 1 

அன்றியும் , நன்னூலார் காலத்தே 
தூங்கு முதலிய 

முதலிய குற்றுகர ஈற்றுச் முற்றும் அற்று ஒரோவழி என்ற 
சொற்களின் இயல்பே தூவு முதலிய சில விதிப்படி , 
முற்றுகர ஈற்றுச் சொற்களுக்கும் பொருந் 

சுறவு + எறிமீன் -- சுறவெறிமீன் 
துவதாக 

உள்ளது ஆராயத்தக்கது . 
இதனை உணர்ந்த நன்னூலார் , குற்றுகர எனப் புணர்த்த வேண்டியதையே , நச்சி 
ஈற்றுச் சொற்களுக்குப் புணர்ச்சி விதி னார்க்கினியர் , 
ஓதியவிடத்து , 

சுற + எறிமீன் - சுறவெறி மீன் 
உயிர்வரின் உக்குறள் மெய் விட் டோடும் ; என்று பகுத்துப் புணர்த்து , இவை உகரம் 
யவ்வரின் இய்யாம் ; முற்றும் அற்று ஒரோவழி பெறாமல் வந்தன என்ற குறிப்பும் 
என முற்றுகர ஈற்றுச் சொற்களுக்கும் பொறித்துள்ளார் . சுறவு என்று முற்றுகர 
ஒரோவழி அவ்வி தி பொருந்துமாறு ஈறாகக்கொண்டு பின்னர் உயிர்வர அவ் 
உணர்த்தினார் . 

வுகரம் கெட்டதாகக் கருதுவர் நன்னூலார் . 
ஆயின் , தொல்காப்பியனார் காலத்தே 

கதவு + அழகிது - கதவழகிது 
இவ்வாறு முற்றுகர ஈற்றுச் சொற்கள் 

செலவு + அழகிது - செலவழகிது 
அமையவில்லை. தூங்கு என்னும் வினை என்பன உரையாசிரியர் அதற்குக் காட்டும் 
யடி தூங்கி என்னும் வினையெச்சமாக எடுத்துக்காட்டுக்களாகும் . அவை போன்ற 
அமைந்தாற்போல் , தூ என்னும் வினை சொற்களையே நச்சினார்க்கினியர் முற்றுகர 
யடி தூவி 

என்னும் வினை யெச்சமாக ஈற்றனவாகக் கருதாமல் அகர ஈற்றன 
அமையவில்லை . 

தூய் 

என்பதே அக் வாகக் கருதியுள்ளார் . 
காலத்து இறந்தகால வினையெச்ச வடிவு . சுற + எறி- சுறவெறி எனப் பகுத்து விதி 
அதுபோன்றே , கனவு , இரவு முதலிய உணர்த்தியுள்ளார் . அவர் தம் கொள்கைக் 
முற்றுகர ஈற்றுச் சொற்களும் அக்காலத்தே குச் சான்றாக , 
பலவாக இல்லை . கனா, இரா , நிலா என் 
பனவே அக்காலச் சொற்கள் . அவை கன , 

இரவழங்கு சிறுநெறி 
இர , நில எனக் குறுகி வழங்குதல் உண்டு . என்ற பழம்பாட்டின் அடி உள்ளது . அத் 
இராவென் கிளவிக்கு அகரம் இல்லை 

தொடரில் இரவு 

பகுத்தற்கே 
நிலாவென் கிளவி அத்தொடு சிவணும் 

இடமில்லை . ஆகவே , கனா, இரா , நிலா , 
என்னும் நூற்பாக்களால் , அக்காலத்து வடிவங்கள் என்றும் , நெடிலீறு குறுகிக் 

விளா , முழா , அரா என்பனவே சொல் 
இரா நிலா முதலியன ஆகார ஈற்றுச் கன , இர , நில , விள , முழ , அர என நிற்றல் 
சொற்களாக வழங்குதலே பெரும்பான்மை உண்டு என்றும் அக்காலத்தவர் கொண்ட 


அதனாலேயே 


3 . 


என்று 


1. Caldwell s A Comparative Grammar , p . 134 . 

2. நன்னூல் , எழுத் . 164 . 
3. தொல் . எழுத். 227 . 

4. தொல் . எழுத் . 228 . 
5. தொல் . எழுத் . 103 - நச்சினார்க்கினியர் . 6. தொல் . எழுத் . 483 , ஈச்சினார்க்கினியர் . 
7. நன்னூல் - எழுத் . 164 , விருத்தியுரை . 8 . 

அகநானூறு , 318 . 
9. சுறவுயர் கொடி , அரவுயர் கொடி , முழவுறழ் தோள் என இவை குறியதன் இறுதிச் சினை 
கெட்டு வருமொழி உயிர் முதன்மொழியாய் வருதலின் வகர உடம்படுமெய் பெற்று உகரம் பெறாது 
முடிந்தன என்பர் நச்சினார்க்கினியர் - தொல் . எழுத் . 234 


வெளியீட்டு விழா மலர் 


27 


1 


மரபை 


பலவகை 


னர் . கனவு , இரவு , நிலவு , விளவு முத பது ஆராயத்தக்கது . 

பது ஆராயத்தக்கது . ஒலிக்கும் அளவில் 
லிய வடிவங்கள் இல்லாமற் போகவில்லை . தூங்கு , வரகு முதலியவற்றின் ஈற்றில் 
அவ்வடிவங்கள் 

செய்யுட்கு உரியன உள்ள உகரத்திற்கும் , கதவு , செலவு என்ப 
என்பது தொல்காப்பியனாரின் கருத்து . 

வற்றின் உகரத்திற்கும் 

வேறுபாடு 

உள்ளதா என்பதும் ஆராயத்தக்கது . ஒரு 
குறிய தன் இறுதிச் சினை கெட உகரம் 

நெறியில் நெடுங்காலம் 
அறிய வருதல் செய்யுளுள் உரித்தே . 

நெடுங்காலம் நடந்துவந்து 

பழகியவர்களுக்கு அதில் உள்ள சிறுகுறை 
உகரம் புலப்படும் வகையான் வரும் புலப்படாது . ஒரு நாட்டு மக்களுக்கு அந் 
என்று உணர்த்தும் பொருட்டே , அறிய நாட்டின் பழக்க வழக்கங்களில் உள்ள 
வருதல் என்றார் . அவ்வுகரம் சொல்லின் குறை விளங்காது . அவ்வாறே , ஒருவகை 
உறுப்பு அன்று என்பதும் , புணர்ச்சியுள் இலக்கண 

நெடுங்காலமாகப் 
வரும் சாரியைபோல் வந்தமைந்த ஒலித் போற்றி வந்தவர்களுக்கு , அதில் சிறுகுறை 
துணையே என்பதும் அவர் 

கருத்துப் இருப்பினும் 

புலப்படாது . 
போலும் . 

இலக்கணங்களையும் , அவற்றோடு பலவகை 

மொழிகளின் வளர்ச்சியையும் ஒப்பிட்டு 
இறவுப்புறத் தன்ன பிணர்படு தடவு முதல் ஆராயவல்லவர்க்கே அக்குறை புலனாகும் . 
சுறவுக்கோட்டன்ன முள்ளிலைத் தாழை ... மொழியியல் துறை இவ்வகையில் போற் 
புறவுப்புறத் தன்ன புன்காய் உகாய் ..... 

றத்தக்க உதவி நல்குவதாக உள்ளது . 
என்னும் செய்யுளடிகளையே உரையாசிரி 

அறிஞர் கால்டுவெல் , ஒலித்துணை 
யர்களும் எடுத்துக்காட்டுக்களாகக் குறித் யாக வரும் குற்றுகரத்தைப் பற்றி விளக்கு 
துள்ளனர் . இக்காலத்தே இவ்வாறு மிடத்து , தெலுங்கு மொழியில் மெய்யீற்றுச் 
அமைந்த சொற்கள் பல பேச்சு வழக்கி சொற்கள் எல்லாம் உகரம் பெற்று முடி 
லும் உள்ளன . கனவு , இரவு முதலிய வதை எடுத்துக் காட்டியுள்ளார் . 
இவ்வடிவங்களே பெரு வழக்காகவும் டத்தில் , சில அகர ஈற்றுச் 

அகர ஈற்றுச் சொற்களும் 
உள்ளன . 

உகரம் பெற்று முடிவதைச் சுட்டி , சில 
எவ்வாறாயினும் ஆகுக ; ஆகார ஈற்றுச் செலவு என்றும் , பல பலவு என்றும் 
சொற்கள் சில அகர ஈறாய்க் குறுகிய பின் அமைந்த சொற்களைக் காட்டியுள்ளார் . 
னர் உகரம் பெற்று வருதல் உண்டு என் 

இன்றைய பேச்சுத் தமிழிலும் தெலுங்கில் 
பதைத் தொல்காப்பியனார் 

உணர்த்தி 

உள்ளவாறே, பல மெய்யீற்றுச் சொற்கள் 
யுள்ளார் . அவ்வுகரத்தை 

( மெல்லின இடையின மெய்யீற்றுச் சொற் 
முற்றுகரம் 
பிற்காலத்தார் கொண்டனர் . 

கள் ) உகரத்துடன் ஒலிக்கப்படுவதைக் 
உகரம் அறிய வருதல் என்று தொல்காப் ( கண்ணு , பொன்னு , நெல்லு , புல்லு ) 
பியனார் கூறிய குறிப்போ, அவ்வுகரம் 

காட்டியுள்ளார் . சொல்லு முதலிய உகர 
ஒலித்துணை போன்றது என உய்த்துணர 

ஈறுபெற்ற சொற்கள் இலக்கியத்தில் 
இடந்தருகின்றது . ஆகவே , நன்னூலார் இடம் பெற்று வழங்குதலைக் குறித்தும் 
முற்றும் அற்று ஒரோவழி என விதி கூறியுள்ளார் . 
வகுத்ததும் , உரையாசிரியர்கள் , கதவழ இவ்வாறு ஈற்றில் 

அமையும் 
கிது , செலவழகிது என்பவற்றை எடுத் உகரத்தை முற்றுகரம் எனக் கொள்வது 
துக்காட்டாகக் 

காட்டியதும் ஒருவாறு பொருந்துவதாக இல்லை . காரணம் : 
பொருந்துவனவே ஆகும் . ஆயின் , கதவு , 

, கதவு , முதலாவது , இவற்றின் ஒலியளவு முற்று 
செலவு என்பவற்றின் ஈற்றில் உள்ள கரத்தின் அளவினதாக இல்லை. 
உகரம் , எடு தபு என்பவற்றின் ஈற்றில் கில் ஒவ்வொரு மெய்யீற்றுச் சொல்லுட 
உள்ள உகரம்போல் முற்றுகரமே எனக் னும் உகரம் சேர்த்து எழுதப்படினும் , 
கொள்ளும் கொள்கை பொருந்துமா என் அது ஒலிக்கப்படுவதில்லை எனக் கால்டு 


கன்ன 


என்றே 


தெலுங் 


1. தொல் . எழுத் . 234 . 

2. நற்றிணை -19 . 3. குறுந்தொகை - 274 . 
4. Caldwell, A Comparative Grammar of the Dravidian Languages , p.135 .. 


28 


எண்ணுகிறார் 
எண்ணுகிறேன் 
எண்ணுவார் 
எண்ணுவன் 


லாம் . 


என 


வெல் குறித்துள்ளார் . தமிழில் அது ஒலிக் எண் , உரிஞ், முதலான சில வினை 
கப்படினும் முற்றுகரம் போல் ஒலிக்கப் யடிகள் , வினைச்சொற்களாக அமையும் 
படுவதில்லை . உலகு என்ற சொல்லின் போது - நிகழ்காலத்திலும் எதிர்காலத்தி 
முதலுகரத்திற்கும் ஈற்றுகரத்திற்கும் உள்ள லும் - ஒலித்துணையான உகரம் இன்றி 
அவ்வளவு வேறுபாடு , உறவு என்ற யமையாததாக இருத்தலும் இங்குக் கருதத் 
சொல்லின் முதலுகரத்திற்கும் ஈற்றுகரத் தக்கது . 
திற்கும் உள்ளது . ஆகவே , உறவு என்ற 
சொல்லின் முதலில் உள்ள உகரம் முற் 
றுகரம் எனின் , ஈற்றில் உள்ளது ஒலித் 
நுணையான உகரம் - தொல்காப்பியனாரின் 
குறிப்பின்படி அறியவரும் உகரம் - என எனச் சொற்கள் 

அமைதல் உண்டே 
இரண்டாம் காரணம் : குற்றுகர அல்லாமல் , உகரம் இன்றி , எண்கிறார் , 
ஈற்று வினையடிகள் வினைச்சொற்களாக எண்கிறேன் , எண்வார் , எண்வன 
அமைதல் போலவே , இந்த உகர ஒலித் அமைதல் இல்லை .. 
துணை பெற்ற வினையடிகளும் 

வினைச் 
சொற்களாக 

ஆகவே , தொல்காப்பியனார் அறிய 
அமையும்போது ஒழுங்கு 

வரும் உகரம் எனக் கண்ட இந்த ஒலித் 
முறை காணப்படுகிறது . ஆகவே அளவில் 

துணை , அவர்காலத்தில் செய்யுட்கு உரிய 
மட்டும் அல்லாமல் , பயன்படும் வகையி 

தாய் வழங்கி , பின்னர் 

ஏனையிடத்தும் 
லும் அது வேறுபடுகிறது . 

வழங்குவதாயிற்று என்று உணரலாம் ; 
குற்றுகர ஈற்று 

அவ்வாறு வழங்கத் தொடங்கிய பின்னர் , 
பெறாத வினையடிக 

ஒலித்துணையாக நின்றதோடு அல்லாமல் , 
ஒலித்திரிபுகள் பல நேராமல் தடுக்கும் 
தடையாகவும் விளங்கியது என்றும் , சில 

சொற்களில் இன்றியமையாததாய் நின் 
தின்னுவது 

றது 

உணரலாம் . தென்னை 

முதலியவற்றின் மடல்களின் வளர்ச்சியில் 
இவற்றில் ஒலித்துணையாக உகரம் காணப்படும் ஒழுங்கிற்கு அவற்றின் புறக் 
பெற்ற வினையடிகளில் குற்றுகர ஈற்றுச் காழ் காரணமாக நிற்றல் போல் , சொற் 
சொற்களில் காணப்படும் ஒழுங்குமுறை களின் அமைப்பில் பிற்காலத்தில் நேர்ந்த 
இருத்தலைக் 

தென்னையின் ஒழுங்கிறகு இந்த ஒலித்துணை உகரம் 
மடல்கள் போன்ற ஒழுங்கான வளர்ச்சிக்கு ( குற்றுகரமும் அறிய வரும் 

அறிய வரும் உகரமும் ) 
இந்த உகரம் பயன் படுதலைக் காணலாம் . காரணமாக நிற்றலை உணரலாம் . 


ஒலித்துணை 


வினையடிகளால் 
அமைந்தன 


ஒலித்துணை உகர 
ஈற்று வினை யடிக் 
ளால் அமைந்தன 
சொல்லுவான் 
காணுவாள் 
ண் 


தூங்குவான் 
ஆடுவாள் 
பாடுவன 
ஏத்துவது 
தூற்றுவது 


ளால் அமைந்தன 
சொல்வான் 
காண்பாள் 
உண்பன 
தின்பது 


ணுவன 


என்றும் 


கொள்ளுவது 


கொள்வது 


காணலாம் . 


தமிழின் கூட்டொலித் தனிச் சிறப்பு 
" கூட்டொலிகளைத் தனியெழுத்துக்களாக மற்றைய மொழிகள் எண்ணு 
வது போலத் தமிழ் தாடலை தெரியாது எண்ணுவதில்லை . மற்றைய மொழிகள் 
போலாது கூட்டல் குறைத்தல் இயலா தவர்க்கு முயற்சியாலாகும் எழுத்தொலிக 
ளிவை யென்றும் , முயற்சி வேற்றுமையாலாகக் கூடிய எண்ணிறந்த எழுத் 
தொலிகளிவை யென்றும் தமிழ் பாகுபடுத்தி உணர்த்துகின்றது . 

பா . வே . மாணிக்க நாயக்கர் 


1. Though this u is always written , it is often dropped in pronunciation , Ibid . 


சுந்தரரும் கல்வெட்டுக்களு 


(வித்துவான் திரு . கே . எம் . வேங்கடராமையா , M.A. , B. O. L. ] 


வர் 


சைவ 


சமயச் 


இவர் 


சென்னைக்கருகில் 
உள்ள காரம்பாக்கம் என்னும் 
சிற்றூரில் ஆத்திரைய அந்தணர் 
குலத்தில் 4-4-1911 இல் பிறந் 
தார் . உயர்நிலைப் பள்ளிக் கல்வி 
யைப் பூவிருந்தவல்லியில் பெற் 
றார் . சென்னை லயோலாக்கல்லூரி 
யில் பயின்று B. 4. பட்டம் பெற் 
றார் . பின்னர் வித்துவான் , B.O L. , 
M. A. என்ற பட்டங்களைப் பெற் 
றார் . 1937 இலிருந்து 1945 வரை 
செங்கற்பட்டு கொலம்பா உயர் 
நிலைப் பள்ளியில் 

த 

லைமைத் 
தமிழாசிரியராகப் 

பணியாற்றி 
னார் . 1945 முதல் திருப்பனந் 


தாள் செந்தமிழ்க்கல்லூரி முதல் 
வராக விளங்குகின்றார் . 
சமயப் பற்று மிக்குடைய இவர் 

சொற்பொழிவுகள் 
ஆற்றுவதில் வல்லவர் . 

தாண்டைப் பாராட்டி 
மதுரைத் திருஞானசம்பந்தர் 
ஆதீன மகாசன்னிதானம் அவர் 
கள் " சிவநெறிச் செல்வர் 
என்ற பட்டம் அளித்துள்ளனர் . 
திருப்பனந்தாளில் உள்ள சில 
பள்ளிகளின் நிர்வாகக் 
களிலும் குமரகுருபரன் என்ற 
திங்களிதழாசிரியர் குழுவிலும் 
பணி செய் உறுப்பினராவர் . 


குழுக் 


1 


112 


முன்னுரை 

றில் ஒரு விளாகத்துக்குப் பெயரா 
சொற்கோவும் , தோணிபுரத் தோன்ற 

யமைந்திருந்தது : 
லும் , சுந்தரரும் திருநெறிய மெய்ஞ்ஞானத் ராஜ நாராயண சம்புவராயர்க்கு 
தமிழ் பாடிச் சைவம் பரப்பியவராவர் . இம் யாண்டு ஏழாவது ........ சிவத்துரோகிகளை 
மூவரும் பல்லவப் பேரரசு நிகழ்ந்த காலத் ஆராய்ந்து ....... இவர்கள் மனையும் காணியு 
தில் திகழ்ந்தவர்கள் . சுந்தரர் தம் நாளிலும் மாய்ச் சண்டேசுவரப் பெருவிலையாக 
தமக்கு முன்னும் இருந்த அடியார்களைத் விற்று அம்மனைகள் நீக்கி நின்ற மனைகளும் 
திருத்தொண்டத்தொகையால் துதித்தார் .அந் காணியுமாய்க் கல்வெட்டினவிடத்தில் ........ 
நாள் முதல் பெரிய புராணம் பாடப்பெற் நங்காம்புலமான ஆலாலசுந்தர விளாகம் மூன் 
றது வரையிலும் , அதற்குப் பின்னும் , றில் ஒன்று ........ 
செந்தமிழ் நாட்டுச் சான்றோர் அளவிலாத அன்றியும் திரிபுவனச் சக்கரவர்த்தி 
பெருமையுடைய அடியார்களை அமயம் கள் சோணாடு கொண்டு முடிகொண் 
வாய்ப்புழி யெல்லாம் போற்றியுள்ளனர் சோழபுரத்தில் வீராபிஷேகம் செய்தருளிய 
என்பது கல்லெழுத்துக்களால் அறியப் ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவரின் 17 ஆம் 
படுவதாம் . சுந்தரரைக் குறித்துக் கல் ஆட்சியாண்டில் ( கி . பி . 1233 - ல் ) திருநெல் 
லெழுத்துக்களினின்று அறியப்படுவன வேலியில் ஆலாலசுந்தரர் திருமடம் என்று 
வற்றுள் சிலவற்றை இனிக் காண்போம் . ஒரு மடம் குறிக்கப்பெற்றுள்ளது . எனவே 

ஆலாலசுந்தரர் என்ற பெயர் போற்றப் 
ஆலால சுந்தரர் 

பெற்றமை தெளிவு . 
ஆலால சுந்தரர் என்பது சுந்தரர் திருக் 
கயிலையில் இருந்தபொழுது கொண்ட இசைஞானியார் 
திருப்பெயர் ஆகும் . இது திருவொற்றி இவர் சுந்தரரின் தாய் . இவ்வம்மை 
யூர்க் கோயிலில் உள்ள கல்வெட்டொன் யாரின் பெயர் இரண்டாம் குலோத்துங்க 

1. தென்னிந்திய கோயிற் சாசனங்கள் , பாகம் 1 சாஸனம் 523 ; 203 of 1912 . 

2. இக் கல்வெட்டில் திறக்கப் பாடுவார் மனை , திருநாளைப் போவான் விளாகம் முதலியவை 
குறிக்கப்பெற்றன. 

3. S. I. I. Vol . V , No. 422 ; 133 of 1894 . 


30 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


22 


9 


சோழருடைய ( 1133-1150 ) திருவாரூர் விசாரிக்கப்பெற்றது . கிழவனாரே வென்று 
வடமொழிக் கல்வெட்டினின்றறியலாம் . பணி செயவேண்டுமென்றார் . இங்ஙனம் 
ஆளுடைய நம்பி மாதாக்கள் இசை ஞானியார் " சிவபெருமான் தடுத்தாட்கொண்டமை 
என்ற பகுதி தமிழ் எழுத்துக்களில் உள் யின் , 

யின் , " தடுத்தாட் கொண்டருளிய நாயனூர் " 
ளன . இக்கல்லெழுத்தில் , சுந்தரர் ஆளு என்றும் , வழக்கில் வென்றமையின் , 
டைய நம்பி என்று குறிக்கப்பெறுதலையும் , " விரைந்து வெல்லும் பெருமாள் " என்றும் , 
அவர் தாயார் பெயர் இசை ஞானியார் என் வழங்கப்பெற்றார் . இவ்வழக்கு அரிய வழக்கு 
பதும் . அவ்வம்மையார் ஞானசிவாசாரியார் என்பதை நாம் அறிவோம் . இவ்வரிய 
என்பவருடைய மகள் என்பதும் , சைவ வழக்கினை வென்றமையின் சிவபெருமான் 
கௌதம கோத்திரத்தில் அவ்வம்மையார் " அரியவான வழக்கு வென்ற பெருமாள் எனப் 
பிறந்தார் என்பதும் அறிதற்பாலனவாம் . பெறுதல் பொருந்தும் . இதனை நினைவு 

கூரும் நிலையில் திருவெண்ணெய் நல் 
நம்பியாரூரர் 

லூர்க்கு அருகில் ஓரூர் , " அரிய வான வழக்கு 

வென்ற பெருமாள் நல்லூர் எனப்பெற்றது . 
ஆளுடைய நம்பி என்றமைபோல , மேற்கூறியன யாவும் ராசராசச் சம்புவ 
நம்பியாரூரர் என்றும் சுந்தரர் குறிக்கப் 
பெறுகிறார் . இதனை வீரபாண்டிய தேவரது லாம் . மூன்றாம் குலோத்துங்கனது மூன் 

ராயனது கல்லெழுத்தொன்றால் அறிய 
திருநெல்வேலிக் கல்லெழுத்தினின்றும் , ரம் ஆண்டுக் கல்வெட்டும் , 

ஏழாம் 
ராசராசனது தஞ்சை ராசராசேச்சரத்துக் 
கல்லெழுத்துக்களினின்றும் அறிகிறோம் . கொண்ட தேவர் என்று சிறப்பிக்கின்றன. 

ஆண்டுக் கல்வெட்டும் இறைவனை ஆட் 
முதல் இராசேந்திரனின் 20 ஆம் ஆட்சிக் சொற்றமிழ் பாடுக என்றார் தூமறை 
குரிய திருமழபாடிக் கல்வெட்டு , நம்பியா 

பாடும் வாயார் ; 
ரூரனார் படிவத்தைத் திருப்பள்ளித் தாமப் சொல்லிப் பாடுகேன் என்றார் சுந்தரர் ; 

யாதினை அறிந்து என் 
பிச்சன் எழுந்தருளுவித்து நிலம் அளித்த 

முன்பெனைப் பித்தன் என்றமையின் 
தாகக் கூறுகிறது . முதல் இராசராசனின் 

பித்தன் என்றே பாடுக என்றார் பரமனார் . 
பத்தாம் ஆட்சியாண்டுக் கல்லெழுத்துக் 
கூகூர்க் கோயிலில் நம்பியாரூரர் கோவி இதனை நினைப்பிக்கிறது ஒரு கல்லெழுத்து . 
லில் சித்திரைத் திருவிழா நடத்த நிபந்தம் ஒருவர் பிச்சன் என்று பாடச் சொன்னன் " 

உதயன் ஸ்ரீ கயிலாயமுடையான் என்ற 
அளித்ததை அறிவிக்கிறது . இராசராசன் 

என்று பெயரிட்ட காளங்களை வழங்கிய 
திருப்பதியம் ஓத நியமித்த 48 பிடாரர்களில் 
இருவர்க்கு ஆரூரர் என்ற பெயரும் , இன் தாகக் கோப்பெருஞ் சிங்கனது 27 ஆம் 

ஆண்டுக் கல்லெழுத்து நுவல்கிறது . 
னும் இருவர்க்கு நம்பியாரூரர் 

( 431 of 1921. ) 
பெயரும் அமைந்திருந்தமை அறிகிறோம் . 

வன்றொண்டர் 
தடுத்தாட்கொண்டருளிய நாயனார் 

சுந்தரர் வன்மைகள் பேசியபின் வன் 
சுந்தரர்க்குத் திருமணம் நிகழவிருக்கை றொண்டர் எனப் பெற்றார் . இவ்வன்றொண் 
யில் , சிவபெருமான் கயிலையில் அருளிய டப் பெயர் பூண்டவர் திருநெல்வேலித் 
வண்ணம் தடுத்தாட்கொள்வான் வேண் தெற்கில் மடத்துக் கீழை மடஸ்தானத்து 
டிக் கிழவனாராக வந்து , சுந்தரரை நோக் இருந்தனர் 

கோனேரின்மை 
கித் தமக்கு அடிமை செய்யவேண்டும் 

செய்யவேண்டும் கொண்டான் கல்லெழுத்தினின்றும் , ஸ்ரீ 
என்றார் . இருவர்க்கும் வாது நிகழ்ந்தது . சுந்தரபாண்டிய தேவர் கல்லெழுத்தினின் 
திருவெண்ணெய் நல்லூரில் இவ்வழக்கு றும் அறிகிறோம் . 


என்ற 


6 


என்று 


1.S.I.I. Vol . IV , No.397 ; 73 of 1890 . 2.S.I. I. Vol . V , No.418 ; 129 of 1894 . 
3. S. I.I. Vol.II , Part II No.38 . 

4. 37 of 1920 . 
5. 299of 1907 . 

6.S.I.I , Vol.II , Part III , No.65 . 
7 . தென்னிந்திய கோயிற் சாஸனங்கள் , பாகம் 1 , சாஸனம் 85 . 
8. 477 of 1921 . 

9. 310 of 1902 ; S. I. I. Vol . VII , No. 939 . 
10. S.I.I.Vol.V.No. 420 . 

11. S.I.I.Vol.V.No.421 . 


வெளியீட்டு விழா மலர் 


31 


S 


9 


நங்கை பரவையார் 

கோவந்தபுத்தூரில் மூன்றாம் இராசேந்திர 
சுந்தரர், பரவையாரைத் திருவா சோழனது 2 ஆம் ஆண்டு ( கி . பி . 1248 ) க் 
ரூரில் வாழ்க்கைத் துணையாக்கொண்டார் . குரிய 

கல்லெழுத்து , 

திருத்தொண்டத் 
நங்கை பரவையாரது திருவுருவமும் நம்பி தொகையான் திருமடம் என்று ஒரு மடத்தைக் 
யாரூரரது திருவுருவமும் , தஞ்சை ராச 

குறித்துச் சில செய்திகளைச் சொல்லுகிறது . 
ராசேச்சரத்தில் எழுந்தருளுவிக்கப் பெற்ற 

சிதம்பரம் நடராசப் பெருமான் திருக் 
தென்று ஒரு கல்லெழுத்துக் கூறுகிறது . 

கோயிலின் வடக்குக் கோபுரத்தை யடுத் 
நங்கை பரவையார்க்குத் திருவையாற்றுக் துத் " திருத்தொண்டத்தொகை யீச்சரம் " என் 
கோயிலில் விளக்கு எரிக்க நிலம் விடப் ஒரு திருக்கோயிலில் தொகையடியார்கள் 
பெற்றிருந்த செய்தி " நங்கை பரவையார் சிவலிங்கத் திருமேனி வாயிலாக வழிபடப் 
திருவிளக்குச் செய் ” என்ற கல்லெழுத்துப் பெற்றனர் என அறிகிறோம் . இவ்வாலயம் 
பகுதி அறிவிக்கிறது . இரண்டாம் குலோத் நவலிங்கம் கோயில் என இந்நாளில் வழங்கு 
துங்க சோழனது 7 ஆம் ஆண்டுக்குரிய கிறது . இக்கோயிலில் 

சுந்தரமூர்த்தி 
திருவாரூர்க் கல்வெட்டு , திருவாரூர்க் 

சுவாமிகள் திருவுருவமும் 

அமைக்கப் 
கோயிலில் எழுந்தருளுவிக்கப்பெற்ற பெற்று இருந்தது எனக் கல்வெட்டுக்கள் 
ஆளுடைய நம்பி , பரவை நாச்சியார் படிவங் புகல்கின்றன . மூன்றாங் குலோத்துங்க 
களுக்கு அநபாய நல்லூர் என்ற ஊர் சோழனது இரண்டாவது ஆட்சியாண்டுக் 
அளிக்கப் பெற்றதாகக் கூறுகிறது . முதல் 

கல்வெட்டு இத் திருக்கோயிலைக் குறிக் 
இராசேந்திரனது 20 ஆம் ஆண்டுக் கல் கிறது . இனிச் 

சிதம்பரத்திலுள்ள 
வெட்டினின்று இராசேந்திரனது அணுக் இராசேந்திர சோழனது 24 ஆம் ஆட்சி 
கியார் பரவை நங்கையார் என்று இப் 

யாண்டுக் கல்லெழுத்தொன்று தில்லையில் 
பரவையார் பெயரைப் பூண்டிருந்தனர் " திரு மாசித்திருநாளில் திருத்தொண்டத் 
என்று அறிகிறோம் . 

தொகை விண்ணப்பஞ் செய்வார்க்குக் 

ஐஞ்சு " நிபந்தமாக அளித்ததாகப் பகர்கின் 
திருத்தொண்டத்தொகை 

றது . 
44 ஈசன் 

அடியார் பெருமையினை 
எல்லாவுயிரும் தொழவெடுத்துத் தேச 

பொன்னார் மேனியன் 1 
முய்யத் திருத்தொண்டத்தொகை பாடி 

சுந்தரர் திருமழபாடியில் பாடியருளிய 
னார் சுந்தரர் . இப்பதிகம் பெரிய புராணத் திருப்பதிகம் பொன்னர் மேனியன் 
துக்குப் பதிகமாக விளங்குவது . இது மக் தொடக்கமுடையது . பொன்னார் மேனியன் 

மனத்தைப் பெரிதும் கவர்ந்தது என்ற தொடர் 11 ஆம் நூற்றாண்டில் 
என்று கல்லெழுத்துக்களினின்றறிகிறோம் . வாழ்ந்த ஒரு சேனாபதியின் மனத்தைக் 
திருத்தொண்டத்தொகை நினைவாகத் திரு கவர்ந்தது . அவர் சேனாபதி அரையன் கடக்கங் 

வாயிலில் திருத்தொண்டத்தொகை கொண்ட சோழன் அணிமுரி நாடாழ்வான் எனப் 
யான் குகை என்று ஒரு குகை இருந்ததென பெற்றார் . அவர் திருமழபாடிக் கோயிலில் 
மூன்றாம் இராசேந்திரனுடைய 4 ஆம் செம்புதராவால் பொன்னார் மேனியன் என்ற 
ஆண்டு (கி . பி . 1250 ) க்குரிய கல்லெழுத் திருமேனியை எழுந்தருள்வித்து , அதற்கு 
துக் கூறுகிறது . இக்குகையுள் திருமுறை நாள் வழிபாட்டிற்கு நிபந்தம் அளித்ததோடு 
கள் வைக்கப்பட்டிருந்தன . திருச்சி ஜில்லா சில அணிகலன்களையும் 

அளித்ததாக 


காசு 


5 


10 


என்ற 


கள் 


விடை 


1 . விரிவைப் பொய்கை நாடுகிழவன் என்ற என் கட்டுரை பார்க்க . ( ஞானசம்பந்தம் மலர் 15 , 
இதழ் 12 , பக்கம் 922-23 ) . 

2. S. I. I. Vol.V.No.533 . 
3. S. I. I.Vol . VII , No.485 ; 269 of 1901 . 4. 680 of 1919 . 
5. குமரகுருபரன் திங்களிதழ் மலர் 7 , இதழ் 12 , பக்கம் 715-720 காண்க . 
6. 10of 1918 . 

7. 192 of 1929 . 
8. சிதம்பரம் - தருமபுர ஆதீன வெளியீடு - பக்கம் 44 . 
9. 262 of 1913 . 

10.S.I. I. Vol . IV , No.223 ; 118 of 1888 . 
11. குமாகுருபான் திங்களிதழ் மலர் 8 , இதழ் 7 , பக்கம் 418-422 காண்க. 


32 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


இரண்டாம் 


6 


3 


இராசேந்திரனுடைய கல் சேரமான் தோழர் என்று இப் பெயரைப் 
லெழுத்து உரைக்கின்றது . இனி இச் பூண்டிருந்தார் . ராஜ நாராயணச் சம்புவ 
சொற்றொடர் பொன்னர் மேனிபட்டர் என்று ராயரது காஞ்சிபுரத்துக் கல்வெட்டு , 
ஒரு பட்டர் பெயரில் அமைந்ததாகச் சுந்தர உடையார் ஏகாம்பரநாதர்க்குரிய திருத் 
பாண்டியனது கல்லெழுத்து உரைக்கின் தோப்புக்களில் ஒன்று சேரமான் பெருமாள் 
றது . அன்றியும் மூன்றாம் குலோத்துங்க திருத்தோப்பு 

எனற 

பெயரால் அமைந் 
சோழரது 34 ஆம் ஆட்சியாண்டுக் கல் திருந்ததென அறிவிக்கிறது . 
வெட்டினின்று 

ஊரின் 

உட்பகுதி 
யொன்று " பொன்னார் மேனி விளாகம் என்று 

அவிநாசியில் 
பெயரிடப்பெற்றிருந்ததாகக் கூறப் பெறு சுந்தரர் அவி நாசியில் நிகழ்த்திய அற் 
கிறோம் . 

புதம் முதலையுண்ட பாலனை 

அழைத்த 

தாகும் . வீரபாண்டிய தேவரது அவிநாசியில் 
கிழிபெற்றது 

உள்ள 14 ஆம் ஆண்டுக் கல்வெட்டு தென் 
சுந்தரர் திருப்பாச்சிலாச்சிராமத்தில் பள்ளியிலிருந்த சுந்தர நாயனர்க்கு அமுது 
பொற்கிழி பெற்றார் ; மூன்றாம் இராசராச அளிப்பதற்காகப் பாப்பாரப் பூண்டியாகிய 
னது 27 ஆம் ஆண்டுக் கல்லெழுத்தில் ; வீரராசேந்திர நல்லூர் அளிக்கப்பெற்ற 

கிழி கொடுத்தருளிய திருவாசல் என்று தெனப் பகர்கின்றது . இக் கல்லெழுத்தில் 
ஒருவாசல் குறிக்கப் பெறுகிறது . 

கையொப்பமிட்டவர்களில் ஒருவர் தம்பிரான் 

தோழர் என்ற பெயருடையவர் என்று 
உளோம்போகீர் 

அறிகிறோம் . தம்பிரான் தோழர் என்பது 
சுந்தரர் திருவொற்றியூரில் சங்கிலி சுந்தரருடைய பெயர்களில் ஒன்று . தம் 
யாரை மணந்து , பின்னர்த் திருவாரூர்க்கு பிரான் தோழர் மானக் கஞ்சாறர் என்று 
வரப் புறப்பட்டார் ; சூள் பொய்த்தமையின் ஒருவரைக் குறித்துத் திருமுட்டம் கோயி 
இரு கண்களையும் இழந்தார் ; கண்ணிழந்து லில் உள்ள அவர் படிவத்தின் கீழ் உள்ள 
செல்பவர் திருவெண்பாக்கத்துக்கு வந்தார் ; கல்லெழுத்தினின்றறியப் பெறுகின்றது . 
சிவபெருமானை நோக்கிக் கண் வேண்டித் இங்ஙனம் தம்பிரான் தோழர் என்ற சுந்த 
திருக்கோயிலில் உள்ளீரோ என்று பாடி ரத் திருப்பெயர் மக்கட் 

ரத் திருப்பெயர் மக்கட் பெயராயமைந்து 
னார் . இறைவன் " உளோம் போகிர் என்று போற்றப் பெற்றமை அறிந்து இன்புறு 
கூறினார் . இதனை நினைவு கூரும் நிலையில் வோமாக ! 
திருவெண்பாக்கம் என்னும் திருத்தலத் இனிச் சுந்தரபாண்டிய தேவரது 21 
துக்கு அண்மையில் திருவுளம்பூதூர் என்ற ஆவது ஆட்சியாண்டுக் கல்வெட் 
ஓரூர் உளோம் போகிர்புரம் என்று அழைக் டொன்று திருப்புக் கொளியூர்க் குளக்கரை 
கப்பெற்றதெனச் சொல்லப்படுகின்றது . யில் சுந்தரர் திருமேனி அரசனால் எழுந் 
சேரமான் பெருமாள் 

தருளுவிக்கப்பெற்றது என்றும் , அதற்குப் 

பாண்டி மண்டலத்து வியாபாரி அழகிய 
சேரமான் பெருமாணாயனார் சுந்தர பாண்டிய தேவர் நிபந்தமாக 220 வராகன் 
ருடைய உற்ற நண்பர் . ஆகவே சுந்தர புள்ளிக் குளிகை அளித்தார் என்றும் கூறு 
ரைச் சேரமான் தோழர் எனல் பொருந்தும் . கிறது . குளக்கரையில் சுந்தரர் 

திரு 
ஸ்ரீ வீரபாண்டிய தேவரது 3 ஆம் ஆண்டுக் மேனியை எழுந்தருளச் செய்தமை முதலை 
கல்வெட்டில் கையொப்பமிட்டவர்ஒருவர் யுண்ட பாலனை அழைத்த அற்புதத்தை 

1. S. I. I. Vol . V , No.614 . 2.S.I.I. Vol.V , No.649 . 3.S.I.I. Vol.V.No.632 . 

4. பெரிய புராண விரிவுரை , C. K. சுப்பிரமணிய முதலியார் - ஏயர்கோன் கலிக்காமர் புராணம் 
திருவெண்பாக்கம் தலக்குறிப்பு . 

5. S. I. I. Vol.V , No. 433 . 
6. தென்னிந்திய கோயிற் சாசனங்கள் எண் 345 ; 604 of 1919 . 

எண் 191 ; 187 of 1909 . 
சாஸனத் தமிழ்க்கவி சரிதம் - பக்கம்-29 . 
தென்னிந்திய கோயிற் சாஸனங்கள் எண் 200 ; 181 of 1909 . 


8 


7 . 
8 . 
9 . 


வெளியீட்டு விழா மலர் 


33 


நினைவுகூர்தல் பொருட்டேயாம் என்பது யில் நாயன்மார் சரிதங்களை விளக் கும்சிற் 
ஊகித்தறிதற்பாற்று . 

பங்கள் உள்ளன . அச் சிற்பங்களின் மேல் 
ஆளுடைய நம்பி ஸ்ரீபுராணம் 

அச் சிற்பத்தை விளக்கும் சொற்றொடர்கள் 

காணப்படுகின்றன . சுந்தரருடைய 
இரண்டாம் இராசாதி ராசனுடைய லாற்றைக் குறிக்கும் சொற்றொடர்கள் பின் 
9 ஆம் ஆட்சியாண்டுக்குரிய திருவொற்றி வருமாறு : 
யூர்க் கல்லெழுத்து , " இவ்வரசன் படம் 

1. உடைய நம்பி எழுந்தருளுகிறார் ; 
பக்க நாயக தேவர் திருமகிழின் கீழ் திருவோ 

2. ஆவணவோலை காட்டினபடி ; 
லக்கம் செய்தருளியிருந்து ஆளுடைய நம்பி 

3. உடைய நம்பிக்கு ஒலை வென் றருளின 
ஸ்ரீபுராணம் கேட்டருளா நின்றார் என்று 

படி ; 
கூறுகிறது . மகிழமரத்தின்கீழ் சுந்தரருக் 4. ஏயர்கோன் கலிக்காமாண்டார் ; 
கும் சங்கிலியார்க்கும் திருமணம் நடந்த 5. உடைய நம்பி வேடர் வழிபறித்தபடி ; 
செய்தி இங்கு நினைவுக்கு வரும் . மகிழின் 6. திருமுருகன் பூண்டியில் பெற்றபடி ; 
கீழ் படிக்கப்பெற்ற ஸ்ரீபுராணம் பெரிய புராண 7. அவினாசியாண்டார் முதலைவாய்ப் பிள்ளை ; 
மாதல் தகும் ஆராய்ச்சியாளர் 

8. சேரமான் பெருமாள் காதை . 
கருதுவர் . 

முடிப்புரை 
தாராசுரத்துச் சிற்பங்கள் 

இதுகாறும் கூறியவாற்றான் சுந்தரர் 
கும்பகோணத்துக்கு அண்மையி வரலாறு தமிழ் மக்களால் பெரிதும் போற் 
லுள்ள தாராசுரத்துக் கோயில் இரண்டாம் றப்பெற்றமை தெள்ளிதின் விளங்கும் . 
இராசராசனால் கட்டப்பெற்றது . 

இக் இங்ஙனமே இனியும் சைவ நன்னெறிப் 
கோயில் இறையகத்துச் சுற்றியுள்ள பகுதி படர்குவார் யாவரும் போற்றியுய்க ! 

வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ! 


என்று 


கல்வெட்டுக்கள் மெய்வரலாற்றுக் கருவூலங்கள் 


வ 


" கல் வெட்டுக்களில் காணப்படும் செய்திகள் எல்லாம் வெறும் கற்பனைச் 
செய்திகள் அல்ல ; பயனற்ற செய்திகளுமல்ல . அவை அனைத்தும் நம் 
முன்னோர்களுடைய உண்மை வரலாறுகளை யுணர்த்தும் பழைய வெளியீடுகளே . 
சேர , சோழ , பாண்டியராகிய முடியுடைத் தமிழ் வேந்தரும் , பல்லவரும் , குறு நில 
மன்னரும் , பிற தலைவர்களும் செய்த அறச் செயல்களும் , வீரச் செயல்களும் 
அன்னோர் செய்துகொண்ட உடன்படிக்கைகளும் , பழைய தலைவர்களைப் பற்றிய 
செய்திகளும் மண்டலம் - வள நாடு - கோட்டம் - நாடு - கூற்றம் என்பவற்றின் 
வரலாறுகளும் , பல ஊர்களின் உண்மைப் பெயர்களும் , முற்கால வழக்கங்களும் , 
சமய நிலையும் , மற்றும் பல அரிய நிகழ்ச்சிகளும் நம் நாட்டுக் கல்வெட்டுக்களா 
லும் , செப்பேடுகளாலும் நன்கு அறியக் கிடக்கின்றன . சுருங்கச் சொல்லுமிடத்து 
நமது நாட்டின் பழைய சரிதங்களை உள்ளவாறு உணர்ந்து கொள்வதற்குத்தக்க 
கருவியாயிருப்பன கல்வெட்டுக்களும் செப்பேடுகளுமே யாம் . 

-டி . வி . சதாசிவ பண்டாரத்தார் , புறநானூறும் கல்வெட்டுக்களும் 


1. S. I. I. Vol.V , No. 1358 ; K.A.N. Cholas Part II P. 481 . 

2. திரு . ஜே . எம் . நல்லசாமிப் பிள்ளை - பெரிய புராண ஆங்கில மொழிபெயர்ப்பு , திரு . ஜே . எம் . 
சோமசுந்தரம் பிள்ளையவர்கள் பதிப்பு . 

3. ஓலை வென்றருளினபடி என்ற இடத்தில் ஒல் லென் றருளினபடி என்றே பாடம் காணப் 


பெறுகிறது . 


நாடகமும் பேசும்படமும் 


[பம்மல் ப . சம்பந்த முதலியார் ) 


ணக் 


பயின்று 


தமிழ் நாடகத் தந்தை பம்மல் 
சம்பந்த முதலியார் 1-2-1873 
இல் பிறந்தவர் . சென்னைப்பச்சை 
யப்பன் கல்லூரியிலும் , மாகா 

கல்லூரியிலும் 
1893 ஆம் ஆண்டு பி . ஏ . , தேர் 
வில் முதல் வகுப்பில் தேறினார் . 
பின்னர் பி.எல் , பட்டம் பெற் 
றார் . கல்லூரி வாழ்க்கையில் 

பரிசுகள் பெற்றார் . 1998 
இல் வழக்கறிஞராகத் தொழில் 
நடத்தி 1924 இல் நகர் நீதி 
மன்ற 

நடுவராகப் 
யாற்றி , நகர் நீதி மன்றத் தலைமை 
நடுவரானார் . 1891 இல் சுகுண 


விலாச சபையை நிறுவி , பல 
நாடகங்களைத் தாமே எழுதியும் 
நடித்தும் நாடகத்துறைக்குச் 
சீரும் சிறப்பும் நல்கிவந்தார் இது 
வரை 85 நாடகங்களையும் , சைவ 
சமய நூல்களையும் கதை கட் 
டுரைகளையும் எழுதியுள்ளார் . 
உரிமைப் போராட்ட 

நூற் 
றாண்டு 

விழாவை யொட்டிச் 
சென்னை அரசியலார் தமிழ் 
நாடகத் துறை 

வல்லாரெனப் 
பாராட்டிப் பொற்பதக்கமளித் 
துச் சிறப்புச் செய்தனர் . மைய 
அரசு பத்ம பூடணம் என்ற 
பட்டத்தை அளித்துள்ளது . 


பணி 


நாடகமும் பேசும் படமும் வெவ்வேறு வது நாடக மேடையில் எல்லாக் காட்சி 
கலைகள் என்று பலர் நினைக்கின்றனர் ; களும் திரைகளால் காட்டப்படும் .. பேசும் 
எனது அபிப்பிராயம் அவைகள் இரண்டும் படத்தில் வெகுவாய் இயற்கைக் காட்சிகளி 
ஏறக்குறைய ஒரே கலை தான் என்பதாம் . லேயே கதை நடத்தப்படும் . காடுகளிலும் 
ஒரு விதத்தில் பேசும்படம் நாடகத்தி சமுத்திரக் கரையிலும் தோட்டங்களிலும் 
லிருந்து பிறந்தது என்பேன் . நாடக நடிகர்களை நடிக்கச் செய்து படம் பிடிப் 
மானது தாய் . பேசும் படமானது அவள் பார்கள் . அரண்மனை , வீடுகள் முதலிய 
வயிற்றில் உதித்த பெண் . 

இடங்களில் கதை நடப்பதானால் அரண் 
இவைகளின் ஒற்றுமைகளை முதலில் மனையைப் போலவும் 
வீடுகளைப் போலவும் 
கவனிப்போம் . நாடகமானது மேடையின் கட்டிடங்களைக் கட்டிக் காட்சிகளைப் பிடிப் 
மீது ஆடப்படுகிறது . பேசும் படமும் 

பார்கள் . இரண்டாவது நாடக மேடையில் 
முதலில் ஸ்டூடியோ (Studio )வில் ஆடப் நடிகர்கள் நேராகப் பாடுகிறார்கள் . பேசும் 
படுகிறது . இவைகள் இரண்டிலும் நடிக் ரிகார்டு ( Record ) செய்யப்பட்டுச் சங்கீத 

நடிகர்கள் பாடும் 

பாட்டு 
கும் நடிகர்களுடைய நடிப்புக்கலை ஒன்றே 
தான் . இதில் கொஞ்சமேனும் வித்தியாச மானது அவைகளினின்றும் வருகின்றது .. 
மில்லை என்றே கூறலாம் . 

மூன்றாவது ஒரு நாடகத்தை ஆடுவதற்கு 
இரண்டிலும் நடிகர்கள் ஒரே மாதிரி 

ஓர் இரவு காலம் பிடித்தால் பேசும் படத் 
வேஷம் தரிக்க வேண்டியவர்களாய் இருக் தைப் பிடிப்பதற்குப் பல நாட்கள் மாதங்கள் 
கிறார்கள் . இவைகள் இரண்டிலும் சங்கீதம் 

தற்காலம் 

வருடங்களும் ஆகின்றன . 
ஒன்றே . 

மேடையில் 
நாடக நான்காவது ஒரு நாடகம் 

ஆடுவதற்கு 
நடிகர்கள் பாடுகிறார்கள் . பேசும் படத்தில் 

1000 ரூபாய் செலவானால் பேசும்படம் 
அப் பாட்டுக்களை ரிகார்டு செய்து பிறகு பிடிப்பதற்கு ஆரம்பத்தில் பல பல்லாயிரம் 
அந்த ரிகார்டுகள் மூலமாகப் பாட்டுக்கள் ரூபாய்கள் செலவாயிருந்தன . தற்காலம் 
வெளியாகின்றன . 

லட்சக்கணக்காய்ச் செலவாகின்றன. 
இனி இவைகள் இரண்டிற்கும் உள்ள இப்படி இருந்தும் 
சில பேதங்களைக் கவனிப்போம் - முதலா பல 

ஆரம்பத்தில் 
வருடங்கள் பேசும்படங்கள் 

நாடக 


இவைகள் 


நேராக 


35 


நாடக 


இடம் 


வரவே 


என்று 


மேடையைக் கீழே அமிழ்த்தியது என்பது விடப் பேசும்படத்தில் நடித்தால் பதின் 
எல்லோரும் அறிந்த விஷயமே ; பலர் மடங்கு நூறு மடங்கு அதிகமாய்க் கிடைக் 
இனிமேல் நாடக மேடையே இராது 

இராது கிறது . இத்தகைய காரணங்களால் பேசும் 
என்றே எண்ணிய காலமும் உண்டு . படங்கள் ஜனங்களால் மிகவும் மதிக்கப் 
இதற்குக் காரணம் என்னவென்று இனி பட்டுப் பரவலாயின . நாட்டில் இருந்த 

இதற்கு ஒரு முக்கியமான நாடக மேடைகள் எல்லாம் பெரும் வருவா 
காரணம் மனித சுபாவத்தில் பழகியதை யைத் தரத்தக்க பேசும்படங்கள் காட்டப் 
விட்டுப் புதியது ஒன்றை விரும்புவதே படும் கட்டிடங்களாக மாறின . 
யாம் என்றுதான் கூறுவேன் . ஆகவே மேடையே ஒருவேளை மேற்சொன்னபடி 
நாடகங்களைப் பல வருடங்களாகப் பார்த் அழிந்து போகுமோ என்னவோ என்ற 
திருந்தவர்களுக்குப் புதிதாக இந்தப் பேசும் சந்தேகத்திற்கே 

கொடுத்தது . 
படம் 

அதன்மீது விருப்பமும் ஆயினும் தெய்வாதீனமாக அப்படிப்பட்ட 
ஆச்சரியமும் உண்டாகியது சுபாவமே கெடுதி நாடக மேடைக்கு வாய்க்கவில்லை . 
யாம் . 

அன்றியும் மொத்தத்தில் பார்க்கு 
மிடத்து நாடகத்தைவிடப் பேசும்படங்கள் 

கொஞ்சம் கொஞ்சமாக நாடக மேடை 
நடிகர்களுக்கும் அதிக லாபத்தைத் தந்தன ; மறுபடியும் தலையெடுக்க ஆரம்பித்தது . 
அதை எடுப்பவர்களுக்கும் லாபத்தைத் இஃது ஓர் ஆச்சரியமன்று. முக்கியமாக 
தந்தன . இஃது எப்படி ? பேசும்படத்தை நாடகங்களுக்குப் போடப்பட்டிருந்த வரி 
எடுப்பதற்கு அதிகச் செலவு பிடிக்கிறதே வசூல் அரசாங்கத்தாரால் எடுத்துவிடப் 
என்று நீங்கள் கேட்கலாம் . 
கேட்கலாம் . ஓர் உதார 

பட்டதே. இதுவரையில் கழுத்தில் கட்டிய 
ணத்தை எடுத்துக் கொள்வோம் . 

உரலைப்போல் நாடக மேடையை அமுக்கிக் 

ஒரு 
நாடகத்தை ஆடுவதற்கு எல்லாச் செலவு 

கொண்டிருந்த மேற்சொன்ன வரி நீங்கவே 
களையும் சேர்த்து 1000 ரூபாய் பிடிக்கிறது 

பல பழைய நாடகக் கம்பெனிகள் மறுபடி 
வைத்துக்கொள்வோம் ; அதே 

யும் துளிர்க்க ஆரம்பித்தன ; மேலும் 
நாடகத்தைப் பேசும்படமாகப் பிடிக்க ஒரு 

வினோதத்திற்காக ஆடும் பல அமெச் 
லட்சம் ரூபாய் ஆகிறது என்று வைத்துக் சூர் சபைகளும் உண்டாயின . இவைகளை 
கொள்வோம் ; 

யெல்லாம்விட 
இருந்தபோதிலும் ஒரு 

நாடகமேடை 
முறை ஆடிய நாடகத்தை மறுநாள் ஆட தற்கு ஒரு சிறந்த காரணத்தை இங்குக் கூறு 
வேண்டும் என்றால் சற்றேறக்குறைய 

எவ்வளவுதான் 

அழகாகப் 
அதே செலவுதான் பிடிக்கிறது . ஒருமுறை 

பேசும்படங்கள் தயாரிக்கப்பட்ட போதிலும் 
எடுத்த பேசும்படத்தைப் பிறகு எத்தனை அவைகள் படங்கள் தாமே ! ஒரு நடிகனைப் 
நாட்கள் வேண்டும் என்றாலும் காட்டலாம் . படத்தில் பார்ப்பதைவிட நேராக நாடக 
அன்றியும் பல இடங்களில் ஒரே காலத்தில் மேடையில் அவன் உயிருடன் ஆடுவதைப் 
ஜனங்களுக்குக் காண்பிக்கலாம் . முதலில் பார்க்கக் கலை அபிமானிகள் விரும்புவது 
பிடித்த பெரும் செலவு தவிரப் பிறகு கொண்டு நிரூபணம் செய்கிறேன் . ஒரு 

சகசமே . இதை இன்னோர் உதாரணத்தைக் 
அதைப் பன்முறை 

காண்பிப்பதற்குச் 
செலவு மிக மிகக் கொஞ்சமாகும் ;மேற் நடிகை நன்றாய்ப் பாடுபவள் சில பாட்டுக் 
சொன்னபடி ஒரு பேசும்படத்தை நமது வைக்கிறாள் அந்த ரிகார்டுகளைக் கேட்பதை 

களைக் கிராமபோன் ரிகார்டுகளாகச் செய்து 
தேசமெங்கும் வருடக் கணக்காகக் காட்டிப் 
பணம் சம்பாதிக்கலாம் ; நாடகத்தில் அவ் விட அதே நடிகை நாடகமேடையில் பாடு 
வாறு செய்ய முடியாது . ஆகவே மொத்தத் வதை எல்லோரும் மிக ஆவலாய்க் கேட்க 
தில் நாடகத்தை கண்டிராக்ட் (Contract ) விரும்புவார்கள் அல்லவா ? இத்தகைய கார 

ணங்களால் 

வருடங்களாகக் கீழே 
எடுப்பவர்களுக்குப் பேசும்படம் எடுப்பவர் 
களுக்கு வருவதைப்போல் அவ்வளவு 

மூழ்கி இருந்த நாடகமேடை மேலே வந்து 
லாபம் கிடைக்காது . 

சனங்கள் மனதைக் கவரலாயிற்று . 

நாடகமேடை எப்போதும் நசித்துப் 
அன்றியும் நடிகர்களுக்கு ஒரு நாடகத் போகாது என்பதற்கு இன்னொரு முக்கிய 
தில் நடிப்பதற்குக் கிடைக்கும் ஊதியத்தை காரணம் பெரும்பாலும் நாடக 
மேடையில் 


உயர்ந்த 


36 


என்பது 


அவைகளை 


பெயர் பெற்ற நடிகர்களைத்தான் பேசும் ஆடப்பட்ட நாடகங்களைப் 

நாடகங்களைப் பேசும்படங் 
படம் எடுக்கும் முதலாளிகள் தங்கள் படங் களாக மாற்றுவதானால் அவைகளை அதிக 
களில் நடிக்க வேண்டுமென்று விரும்பு மாக மாற்றி , சினேரியோ( Scenario ) எழுத 
கின்றார்கள் ; நடிகைகள் விஷயத்திலும் வேண்டும் என்று ஓர் அபிப்பிராயம் பிரபல 
அப்படியே. 

மாய் இருக்கிறது . நாடகமேடை நாடகங் 
ஐரோப்பா , அமெரிக்கா கண்டங்களில் களுக்குச் சினேரியோ எழுதுவதில் கதை 
உள்ள சிறந்த நடிகர்கள் மேடையைவிட்டு , வதற்காகவும் கொஞ்சம் மாற்றி எழுத 

யின் தொடர்ச்சிக்காகவும் காட்சிகளை மாற்று 
இரண்டு மூன்று வருடங்கள் பேசும்படங்க 
ளிலேயே நடித்தபோதிலும் அத்தொழிலைக் 

வேண்டியது அவசியம் என்று நான் 
கொஞ்சம் நிறுத்திவிட்டு மறுபடியும் நாடக 

ஒப்புக்கொள்கிறேன் ; ஆயினும் நாடகக் 
மேடையில் போய்ச் சேர்ந்துசில மாதங்க கதையின் போக்கை மாற்றலாகாது . நாடக 
ளாவது தங்கள் நடிப்புக்கலையை அபி 

பாத்திரங்களின் குணாதிசயங்களை மாற்றி 
விருத்தி செய்துகொண்டு 

என்னுடைய 
திரும்பவும் 

எழுதலாகாது 
போய்ப் பேசும்படங்களில் நடிக்க ஆரம்பிக் 

தீர்மானமான அபிப்பிராயம் ; முக்கியமாக 
கிறார்கள் . இதற்கு முக்கிய 

காரணம் நாடகங்களில் உள்ள ரசமான கட்டங்களை 
உண்டு . நாடகத்தில் நடிக்கும்போது ஒரே மில்லை . அப்படி மாற்றினால் அந் நாட 

மாற்றவே கூடாது என்பதற்குச் சந்தேக 
நாளில் ஒரு நாடகம் முடிவடைவதால் 
ஆரம்பம் முதல் கடைசி வரையில் ஒரு எல்லாம் மாற்றி ஏன் ரசாபாசமாகப் பேசும் 

கத்தைப் பார்த்த ரசிகர்கள் 
நடிகன் தான் மேற்கொண்ட பாத்திரத் படத்தைத் தயாரிக்கிறார்கள் என்று குறை 
திற்கு ஏற்றபடி நடித்தல் சுலபமாய் இருக் 
கிறது . பேசும்படத்திலோ அப்படி இல்லை ; 

கூறுவது திண்ணம் . 
இன்றைக்கு முதல் காட்சியில் ஒரு பங்கு 
படம் பிடிப்பார்கள் . கொஞ்சம் நாள் கழித்து 

மேற்கண்ட எனது அபிப்பிராயத்தை 
கடைசிக் காட்சி பிடிக்கப்படும் . இவ்வாறு முன் அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு 

ர்ஜிதப்படுத்தச் சில வருடங்களுக்கு 
மற்றக் காட்சிகளும் வரிசைக் கிரமமாகப் 
பிடிக்கப்படாது . ஜோடித்திருக்கும் காட்சி 

பேசும்படத்தை நான் கண்டேன் . அவ் 
களுக்காகவும் , வெளியில் படம் பிடிக்கும் வருடம் அமெரிக்கா முழுவதிலும் எடுக்கப் 

பேசும்படங்களுள் 
காட்சிகளுக்காகவும் இன்னும் இதர கார 

மிகச் சிறந்த 
ணங்களுக்காகவும் படம் பிடிக்கும் டைரக் தற்கு ஒரு பெரும் பரிசு கொடுக்க வேண்டு 
டர் ( Director ) தம் சௌகரியப்படி காட்சி 

மென்று தீர்மானித்தபோது பரீட்சகர்கள் 
களை மாற்றி மாற்றிப் பிடிப்பார் . இப்படிச் என்பவர் நடித்த மகா நாடக கவி ஷேக்ஸ் 

லாரன்ஸ் ஆலிவியர் ( Laurence Olivier ) 
செய்வதினால் ஒரு நடிகன் தன் பாத்தி 
ரத்தை ஒரே கோவையாக நடிக்கும் திறமே ( Hamlet) என்னும் பேசும்படத்திற்கு அப் 

பியர் எழுதிய உலகம் புகழ் ஹாம்லெட் 
மங்கிப்போகிறது 

கூறலாம் . 
ஆகவே சிறந்த நடிகர்கள் 

பரிசை ஏகமன தாய் வழங்கினார்கள் . அவர் 

மறுபடியும் 
நாடக மேடைக்குப்போய் நாடகங்களைக் ஹாம்லெட் வசனத்தை ஆங்காங்கு சினேரி 
கோவையாக நடித்துத் தங்கள் நடிப்புக் 

யோவில் குறைத்து எழுதினாரே ஒழிய ஒரு 
கலையைத் துலக்கி க்கொள்கிறார்கள் . 

வார்த்தையையும் மாற்றவும் இல்லை ; 
அதிகமாக எழுதவும் இல்லை. 

அப்படி 
இச் சிற்றுரையை முடிப்பதன் முன் இருந்தும் அதற்கே பரிசு கொடுக்கப்பட் 
இன்னொரு விஷயத்தைப் பற்றி எழுத டது என்பதைப் பேசும்படம் தயாரிக்கும் 
விரும்புகிறேன் . பேசும்படங்கள் 

நமது எல்லோரும் இனியாவது கவனிப்பார் 
நாட்டுக்கு வந்த பிறகு , நாடக மேடையில் 


ஊ 


பட்ட 


என்று 


களாக . 


மொழிக்கலை 


[ டாக்டர் , அ . சிதம்பரநாதச் செட்டியார் , எம் . ஏ . எம் . , எல்.சி. ) 


டாக்டர் . அ . சிதம்பரநாதன் , 
எம்.ஏ. , எம் எல்.சி , அவர்கள் 
3-4-1907 இல் கும்பகோணத் 
தில் தோன்றியவர் . எம்.ஏ. , தேர் 
வில் முதல்வராகத் தேறினார் . 
தமிழ்ச்செய்யுள் வரலாறு பற்றி 
ஆராய்ச்சிக்காக டாக்டர் பட்டம் 
பெற்றார் . சென்னைப் பல்கலைக் 
கழக டாக்டர் போப் தங்கப் 
பதக்கத்தையும் தமிழிற் புல 
மைக்காகப்பெறும் பேறு பெற் 
றார் தருமையாதீனத்தாரால் 
" செந்தமிழ்க்காவலர் 

என்ற 
சிறப்புப் பட்டம் சூட்டப்பெற்ற 
வர் . இலங்கை , சிங்கப்பூர் , 


மலாயா முதலிய நாடுகளில் எல் 
லாம் தமிழ் பரப்பும் திருத் 
தொண்டாற்றியவர் . பிரித்தன் 
பல்கலைக் கழக நடைமுறைகளை 
நேரிற் கண்டறிந்தவர் . அண்ணா 
மலைப் பல்கலைக் கழகத்தில் பணி 
யாற்றியுள்ளார் . தற்பொழுது 
ஆங்கிலம் - தமிழ் அகராதிக் குழு 
விற்குத் தலைமை ஆசிரியராவர் . 
செந்தமிழ்ச் செல்வி இதழாசிரி 
யர் குழுத் தலைவர் . 
சென்னை மேல் சட்ட மன்ற உறுப் 
பினராகச் சிறப்பொடு விளங்கி 
வருகின்றார் . சிறந்த எழுத்தாள 
ரும் , இனிய பேச்சாளருமாவர் . 


உலகத்தில் உள்ள பல மொழிகளைப் றாண்டில் பன்மொழிச் சொற்கள் சில 
பற்றி ஆராய்ச்சி செய்வதென்பது ஒரு திரட்டி வந்தனர் . அமெரிக்க மொழிகள் 
கலைபோல இப்பொழுது வளர்ந்துள்ளது . பலவற்றைப் பற்றியும் பிலிப்பைன் மொழி 
இதனை மொழிக்கலை என்றும் கூறலாம் . களைப்பற்றியும் அவர்கள் பல குறிப்புக்கள் 
மொழிக்கலையினை ஒப்பியல் மொழி நூல் , திரட்டினர் . பதியெழுதலாலும் ,, புலம் 
மொழி நூல் , பன்மொழி ஆராய்ச்சி என்று பெயர் தலாலும் , வாணிகத் தொடர்பு 
பல பெயர்கள் கொடுத்து வழங்குவார்கள் . கொள்ளுதலாலும் சிலர் தாம் புதுவதாகக் 
பல மொழிகளையும் ஆராய வேண்டுமென்ற கண்ட மொழிகள் பற்றிய சொல்லட்டவணை 
எண்ணம் நெடுங்காலமாக உலகத்தில் களும் , இலக்கணங்களும் தொகுக்கத் தலைப் 
இருந்து வந்துள்ளது . கிராட்டிலெஸ் பட்டனர் . 1786 இல் இரஷ்ஷியா தேசத் 
( Cratylus ) என்னும் உறழ் நடை நூலில் துப் பேரரசி கேத்தரைன் என்பார் ஒரு 
பிளாட்டோ ( Plato ) ( கி.மு. 427-347 ) சொல்லகராதி இயற்றுமாறு 

பாலஸ் 
கிரேக்க மொழியின் ஒலி இலக்கணம் பற்றிய ( Pallas ) (1741-1811 ) என்பவரைப் பணித் 
செய்திகளை முற்காலத்தில் தெரிந்த அள தார் . அதில் , இருநூறு மொழிகளிற் காணப் 
வுக்கு வகைப்படுத்தி எழுதியுள்ளார் . தமிழ் படும் 285 சொல் வடிவங்கள் பற்றிய 
மொழிபற்றித் தொல்காப்பியரும் , சமஸ் குறிப்புக்கள் இருந்தன . 

1806 க்கும் 
கிருதம் பற்றிப் பாணினியும் எழுதிய 1817 க்கும் இடைப்பட்ட 

இடைப்பட்ட ஆண்டுகளில் 
வற்றால் அவர்கட்கு இருந்த மொழிநூற் அதிலுங் ( Adelung ), வேடர் ( . s . Vater ) 
புலமை ஒருவாறு அறியப்படும் . பிறகும் , என்பவர்கள் மித்ரிடேட்ஸ் ( Mithri 
தம் மொழியை அன்றி மற்ற மொழிகளை dates ) என்ற தலைப்பில் நான்கு சம்புடங் 
யும் ஆராய்ந்து தம் மொழியோடு ஒப்பு கள் யாத்தனர் . அவற்றுள் , ஏசுநாதர் 
மைப்படுத்தி ஒற்றுமைகளையும் , வேறுபாடு இயற்றிய வழிபாட்டுரை ( Lord s Prayer ) 
களையும் கண்டறிய வேண்டும் எனும் ஐந்நூறு மொழிகளில் பெயர்த்தெழுதப் 
விழைவு மக்களிடையே வளரத் தலைப் பட்டிருந்தது .. 

ஆயினும் , ஒவ்வொரு கூட்டத்தவரும் 
தேசம் விட்டுத் தேசம் போன ஸ்பா ஒவ்வொரு மொழி பேசும் மக்களும் தத்தம் 
னியப் பாதிரிமார் சிலர் பதினாறாம் நூற் மொழியே சாலச் சிறந்தது 


பட்டது . 


என்று 


38 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


யன 


என்று 


எண்ணிக்கொண்டு , மற்ற மொழிகளைத் டாக்கிவிட்டது . அதற்கு முந்திய காலத் 
தம்முடைய மொழியில் இருந்து தோன்றி தில் அறிஞர்கள் பலர் ஒரு மொழியினின்று 

சொல்லக்கூடிய மனப் மற்ற மொழிகள் கிளைத்தன என்ற 
பான்மை பெற்றவர்களாகிவிட்டார்கள் . விதத்தில் கூறிச் சென்றாராக , அவரே 
உதாரணமாக , 

எபிரேய மொழியில் ஒன்று தாய் , மற்றன எல்லாம் மக்கள் 
இருந்து தான் உலகில் ஏனைய மொழிகள் என்று கொள்ளவேண்டும் என்பதில்லை ; 
எல்லாம் கிளைத்தன என்று சிலர் சொல்லிக் அஃதன்றி , ஏதோ ஒன்று தாயாக இருந் 
கொண்டிருந்தார்கள் . பெக்கானஸ் ( Bacca தது ; அஃது இன்னது என்பது நமக்கு 
nus ) என்பவர் எல்லா மொழிகளும் டச்சு இப்பொழுது தெரியாது . அதன் அடிப் 
மொழியிலிருந்து வந்தன என்றார் . வேறு படையில் எழுந்த மொழிகள் தாம் இப் 
சிலர் கிரேக்க மொழியில் இருந்து மற்ற பொழுது உள்ளன .. அவை ஒருவேளை 
மொழிகள் கிளைத்தன என்றும் , சமஸ்கிருத ஒன்றினுக்கு ஒன்று உடன் பிறந்த நிலையில் 
மொழியில் இருந்து மற்றவையெல்லாம் இருத்தல் கூடும் என்றார் . இந்தக் கருத்து 
கிளைத்தன என்றும் சொல்லிக்கொண்டிருந் அறிவுடை மக்கள் எல்லாராலும் இப் 
தார்கள் . 

ஆ 

யினும் , சர் . வில்லியம் பொழுது ஒப்புக்கொள்ளப்படுகிறது .. 
ஜோன்ஸ் ( Sir William Jones ) என்பவர் 
1786 ஆம் ஆண்டில் முதன் முதலாக ஓர் 

மொழி ஆராய்ச்சியை நான்கு வகை 
அழகிய கருத்தினைத் தெரிவித்தார் . அஃதா 

யாகப் பிரிக்கலாம் : ஒருவகை ஆராய்ச்சி 
வது , சமஸ்கிருதம் , கிரேக்கம் , லத்தீன் விரித்துரை முறை (descriptive method ) 
போன்ற மொழிகளிடையே ஒப்புமைகள் எனப்படும் இதன்படி ஏதாவது ஒரு குறிப் 
காணப்பட்டால் , அக் காரணத்தால் ஒன்றி பிட்ட மொழியை எடுத்துக்கொண்டு , ஏதா 
னின்று மற்றொரு மொழி பிறந்தது எனக் 

வது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அம் 
கூறுதல் பொருந்தாது என்றும் , இவ்வாறு மொழியின் நிலை எவ்வாறு 

எவ்வாறு இருந்தது 
ஒப்புமை உள்ள மொழிகள் பல ஏதோ 

என்பது ஆராயப்படும் . இவ்வாராய்ச்சி 
ஒரு மூல மொழியினின்று உண்டாயின ஏதாவது ஒரு நூற்றாண்டினைப் பொறுத்த 

கூறுதல் தான் பொருந்தும் தாக இருக்கலாம் , அல்லது ஒரு பத்தாண் 
என்றும் அவர் கூறினார் . எனவே , ஒரு 

டினைப் பொறுத்ததாக இருக்கலாம் , அல் 
மொழி மற்ற மொழிக்குத் தாய் என்று 

லது ஓராண்டினைப் பொறுத்ததாக இருந் 
கூறுவதைக் காட்டிலும் சில வேளைகளில் தாலும் இருக்கக்கூடும் . காட்டாக , பத்தா 
தொடர்புள்ள மொழிகள் பல உடன்பிறந்த வது நூற்றாண்டில் தமிழ்மொழி இருந்த 
நங்கைகள் 

உருவகித்துச் 

வாறு யாது என ஆராயலாம் ; அல்லது 
சொல்லுதல் பொருந்தும் என்பது அவர் இருபதாம் நூற்றாண்டில் 1920 முதல் 
கருத்து . அப்படியானால் கிரேக்கம் , லத் 

1930 வரை தமிழ் எவ்வாறு இருந்தது 
தீன் , சமஸ்கிருதம் போன்றவை தம்முள் என்று ஆராயலாம் ; அல்லது 1955 இல் 
பல ஒத்த இயல்புகள் பெற்றிருக்கின்றமை தமிழ் எவ்வாறு இருந்தது என்று ஆராய 
யால் அவையெல்லாம் ஒன்றுக்கொன்று 

லாம் . இவ்வாறு ஆராய்கின்ற ஆராய்ச்சி 
தமக்கை- தங்கை முறையில் உள்ளன 

கள் எல்லாம் விரித்துரை முறையின்பாற் 
என்றும் , இவற்றிற்குத் தாய்போன்ற நிலை 

படும் . 
யில் ஏதோ ஒரு மொழி தொடக்கத்தில் 

இரண்டாவது வகை 
இருந்திருக்கவேண்டும் என்பதும் அவரால் வரலாற்று முறை 

முறை ( historical method ) 
கூறப்பட்டன . அவ்வாறு தொடக்கத்தில் ஆராய்ச்சி எனப்படும் . இதன்படி , ஒரு 
இருந்த மொழியின் பெயர் இன்னது எனக் குறிப்பிட்ட காலத்தில் இருந்து வேறு 
கண்டறிதல் இயலாது என்பதும் , அந்த குறிப்பிட்ட காலம்வரை ஒரு மொழியினு 
உத்தேச மூல மொழியின் பெயராகப் 

வளர்ச்சியைப்பற்றி 
புராதன 

இந்திய - ஐரோப்பிய மொழி செய்யப்படும் . இவ்வரலாற்று ஆராய்ச்சி 
என்பதைக் கூறுதல் கூடும் என்பதும் ஒரு மொழியினுடைய தொடக்கக்காலம் 
அவர் கருத்து . இது பன்மொழி ஆராய்ச்சி முதல் இன்றுவரை உள்ள தாக இயற்றப் 
யிலேயே ஒரு பெரும் கிளர்ச்சியை உண் 

படலாம் . அன்றி , குறிப்பிட்ட ஒரு கால 


என் 


என்றவாறு 


ஆராய்ச்சி 


டைய 


6 


ஆராய்ச்சி 


வெளியீட்டு விழா மலர் 


39 


என 


வரை 

உள்ள 


தான் . 


ஆராய்ச்சியே . 


வரையறையினுள் அகப்படுத்தி இயற்றப் பேட்டர் , பேட்டர் , பஃதார் , பாதர் 
படலாம் . உதாரணமாக , 1800 ஆண்டுக்கு என்றும் வழங்குகின்றன. தாய் என்ற 
முன் இருந்து இன்றுவரை தமிழ் அடைந் பொருளில் மாதா , 

பொருளில் மாதா, மேட்டர் , மேட்டர் , 
துள்ள நிலையையும் மாறுதல்களையும் மொஃதார் , மதர் 

வழங்குகின் 
தொடர்ச்சியாக ஆராய்வதும் வரலாற்று றன . பத்து என்னும் பொருளில் தசா , 
முறை ஆராய்ச்சிதான் . கி . பி . 18 ஆம் தேகிம் , தேக் , தைஹன் , டென் என்று 
நூற்றாண்டு முதல் 20 ஆம் நூற்றாண்டு வழங்குகின்றன . குதிரை என்ற பொருளில் 

மொழியின் நிலையை அஸ்வஸ் , ஈகுவஸ் , ஹிப்போ , ஆர்ஸ் 
ஆராய்வதும் வரலாற்று முறை ஆராய்ச்சி முதலியன வழங்குகின்றன . இச்சொற் 

அன்றி , 20 ஆம் நூற்றாண்டில் களில் , குதிரை என்ற சொல்லின் சமஸ் 
1940 முதல் 1950 வரை தமிழ் இருந்த கிருத வடிவமாகிய அஸ்வஸ் என்பதி 
நிலையைப் பற்றியும் வளர்ந்த விதத்தைப் லிருந்து மற்ற வடிவங்கள் தோன்றியன 
பற்றியும் ஆராய்வதும் வரலாற்று முறை போல ஒரு காலத்தில் மதிக்கப்பட்டன. 

ஆனாலும் , சமஸ்கிருத அஸ்வஸ் என்பது 
மூன்றாவது முறை ஒப்பியல் முறை 

பழைய இந்திய - ஐரோப்பிய " அக்லஸ் 
( comparative method ) எனப்படும் இவ் 

என்பதனுடைய திரிபு என உறுதிசெய்யப் 
வகை யாராய்ச்சி பல மொழிகளைக் குறித் இப்பொழுது பேசப்படுகின்ற எந்த மொழி 

பட்டுள்ளது . எனவே , பழைய அக்லஸ் 
துச் செய்யப்படுவது . எனினும் , ஒன்றோடு பிலேயும் இல்லை என்பதும் ஒவ்வொரு 
ஒன்று தொடர்புடைய மொழிகள் என 
முன்னரே தெரிந்துள்ள மொழிகளைப்பற்றி சிறிது மாறி இருக்கிறது என்பதும் அறி 

மொழியிலேயும் பழைய அக்லஸ் " சிறிது 
இது நடைபெறும் . அஃதாவது ஓரின பப்படும் . ஒன்று முதலிய 
மொழிகள் அல்லது ஒரு குடும்பத்து மொழி பெயர்கள் இங்கிலீஷ் , லத்தீன் , பிரெஞ்சு 

எண்ணுப் 
கள் எனக் கருதப்படுகின்ற சில மொழிகள் 

, 
தம்முள்ளே இருக்கின்ற சொற்களையும் , இட்டாலியன் ஆகிய மொழிகளில் ஒத்து 
சொல் வடிவங்களையும் தொடர் இலக் இருப்பது அறியப்படும் . ஒன்று : ஆங்கி 

லத்தில் ஒன் என்றும் , லத்தீனில் யூனஸ் 
கணத்தையும்பற்றி ஆராய்வது 

இதன் 

என்றும் , பிரெஞ்சில் உன் என்றும் , 
நோக்கமாக இருக்கும் . நாள்தோறும் , 

இட்டாலியில் யூனோ என்றும் வழங்கக் 
நாழிகைதோறும் மக்கள் வழங்கக் கடமை 
யுடைய சொற்களாக உள்ள முறைப்பெயர் காண்கிறோம் . இதுபோலவே மற்ற எண் 
கள் , இடப்பெயர்கள் , உடல் உறுப்புப் கிறோம் . ஆதலாலும் , இவை போன்ற 

ணுப் பெயர்களும் ஒத்திருத்தலை அறி 
பெயர்கள் முதலியவற்றின் 

பல்வேறு ஒற்றுமைகள் 
தன்மைகளாலும் , இலக்கணவகை ஒப் 
புமைகளாலும் சில மொழிகள் தம்முள் ஒத்த இருப்பதாலும் , இம் மொழிகள் எல்லாம் 

ஓர் இனத்தன என்பது முன்னரே வரை 
ஓர் இனத்தனவாய் உள்ளன என்பது 

, 
முன்னரே முடிவு செய்யப்பட்டிருக்கும் . யறை செய்யப்பட்டுள்ளது . அவ்வாறே , 

செமிட்டிக் மொழி இனத்தில் அடங்கும் 
அவ்வாறு இந்திய - ஐரோப்பிய மொழிக் 

அரெபிக், ஹி யூ புரு, 

எதியோபியன் 
குடும்பம் எனவும் , செமிட்டிக் மொழிக் போன்ற மொழிகளில் ஒற்றுமை இருக் 
குடும்பம் எனவும் சில குடும்பங்கள் வரை 

கின்றது . என்னுடைய எனும் பொருளில் 
யறை செய்யப்பட்டுள்ளன . அக்குடும்பங் 
களில் 

இய என்று அராபிக்கிலும் , 
மொழிகளைப்பற்றி 
அமைந்த 
ஆராய்ச்சி செய்வதை ஒப்புமை முறைப்படி எதியோபிய மொழியிலும் வழங்குவதை 

என்று ஹியூபுரூவிலும் , ய 
ஆராய்ச்சி செய்தல் என்பது வழக்கம் . 

அறிகிறோம் . இத்தகைய ஒப்புமைகள் 
இந்திய - ஐரோப்பிய மொழி இனத் 

உண்டு. அதனால் , இவற்றை ஒரு 
தைச் சமஸ்கிருதம் , லத்தீன் , கிரேக்கம் , குடும்பம் என முன்னரே வரையறை செய் 
காதிக், இங்கிலீஷ் ஆகிய மொழிகள் சார்ந் திருக்கிறார்கள் . அவ்வாறே , பாலினரஷி 
தவை . காட்டாகத் தந்தை என்ற பொரு யன் என்று இன்னொரு குடும்பம் வரை 

செய்யப்பட்டுள்ளது . 
ளில் : இம்மொழிகள் , முறையே பிதா , யறை 

திராவிட 


பொதுத் 


என்று 


பல 


40 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


இயல் 


வகை 


கடன் 


வகை 


ளன . 


ம 


மொழிக்குடும்பம் என்பது தமிழ் , தெலுங்கு , அடக்குதல் மரபு . அவற்றின் பெயர் ஒலி 
மலையாளம் , கன்னடம் , 

துளு யியல் வகை ( Phonology ) , சொல் இயல் 
முதலிய மொழிகளை உள்ளடக்கியது . இம் வகை ( Etymology ) , பொருள் 
மொழிகளின் இடையேயும் பல்வேறு வகை (Semantics ) , ஒப்புமை 
ஒற்றுமைகள் முன்னரே காணப்பட்டுள் ( Analogy ), 

வாங்கும் 
காட்டாக , தமிழில் நான் என்பது ( Borrowing ) என்பன . ஒலியியல் வகை 
தெலுங்கில் நேனு என்றும் , மலையாளத் இரண்டு உட்பிரிவுகள் உடையது . ஒரு 
தில் ஞான் என்றும் , கன்னடத்தில் நானு மொழியின்கண் அமைந்துள்ள ஒலிகளை 
என்றும் 

வழங்குதலைக் காண்கிறோம் . விளக்குவது ஒலியியல் வகை ஆராய்ச்சி 
தமிழில் எட்டு 

என்பது தெலுங்கில் எனப்படும் . காட்டாக , தமிழில் உள்ள 
எனிமிதி என்றும் , மலையாளத்தில் எட்டு க் , ச் , ட் என்பன எங்கெங்கே பிறக்கின்றன 
என்றும் , கன்னடத்தில் எண்டு என்றும் என்று வரையறை செய்து காட்டுதல் 
வழங்குதலை அறிகிறோம் தமிழில் ஐந்து போன்றவை ஒலியியல் ஆராய்ச்சியில் 
என்பது தெலுங்கிலும் , கன்னடத்திலும் அடங்கும் . க் அடி நாவினால் அடி அண்ணத் 
ஐது என்றும் , மலையாளத்தில் அஞ்சு தைத் தொட உண்டாகின்றது என்பது 
என்றும் வழங்குகின்றது . அஞ்சு என்ற போலச் சொல்வது , ஒலியியல் பற்றிய 
வழக்கு தமிழ்ப்பேச்சு வழக்குமாகும் . வா , செய்தியாகும் . ஆனால் , ஒலிய இயல் 
இரு , போ போன்ற வினைச் சொற்கள் வகை ஆராய்ச்சி ( Phonemics ) என்ற 
எல்லாம் இம் மொழிகளில் ஒத்திருத்தலை மற்றொரு உட்பிரிவு இதனின் வேறு 
அறிகிறோம் . அதனால் இம் மொழிகள் ஒரு பட்டது . எல்லா மொழிகட்கும் உள்ள 
மொழிக்குடும்பமென உறுதி செய்யப்பட் பொதுவான 

பொதுவான ஒலிவிதங்களைப் பேசுவது 
டுள்ளன . இவ்வாறு உறுதி செய்யப்பட் 

ஒலி இயல் ஆராய்ச்சி " ( Phonetics ) 
டுள்ள மொழிகளைப் பற்றி ஆராய்ச்சி என்றும் , குறிப்பிட்ட ஒரு மொழி ஒலிகளை 
செய்தலை ஒப்பியல் பற்றிய ஆராய்ச்சி எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டுள்ளது 
என்போம் . 

எனும் ஆராய்ச்சி " ஒலியவகை என்றும் 
மற்றொரு முறை (typological கூறப்படும் . காட்டாக , க என்பது வெவ் 
method ) என்பது . இம்முறையில் உலகில் வேறு விதமாகத் தமிழில் உச்சரிக்கப்படு 
ஒன்றினுக்கொன்று தொடர்பு படுத்தப் கிறது . கட்டு என்ற இடத்தில் வருகிற 
படாத பல்வேறு மொழிகளைப் பற்றி க வைப்போலவே , அகம் எனும் பொழுது 
ஆராய்ச்சி செய்யப்படும் . மூன்றாவது முறை உச்சரிக்கப்படுதல் 

இல்லை . 
மேலே சொல்லப்பட்ட பொது ( அஹம் ) என்றும் அஃம் என்றும் வெவ் 
முறையிலும் ஒன்றிற்கு மேற்பட்ட மொழி வேறு முறையில் உச்சரிக்கப்படலாம் . 
களைப் பற்றி ஆராய்ச்சி நடைபெறும் என் இவை பொருள் 

பொருள் வேறுபாட்டினை உண் 
றாலும் , ஒப்பியல் முறை ஒத்த இனத்தைச் டாக்குவன அல்ல . அகஃம் என்றால் வீடு 
சேர்ந்த மொழிகளைப் பற்றிய ஆராய்ச்சி என்றும் , அகம் என்றால் மனைவி என்றும் , 
எனவும் , பொதுமுறை என்பது தொடர்பு அகம் என்றால் குழந்தை என்றும் வெவ் 
உறுதி செய்யப்பட்ட பல மொழிகளைப் வேறு பொருள் இருப்பதாக வைத்துக் 
பற்றிய ஆராய்ச்சி எனவும் மதிக்கப்பட்டு கொண்டால் , நம்முடைய மொழியில் 
வருகின்றன . முதல் முறை ஆகிய விரித் க - ஹ - க போன்ற ஒலிகள் 

எழுத்தில் 
துரை முறை , இரண்டாவது முறை எனக் அவசியமாக எழுதிக்கொள்ளத்தக்க நிலை 
கூறப்பட்ட வரலாற்று முறை ஆகியவை யில் உள்ளன என்று ஆகும் . அவ்வாறு 
எடுத்துக்கொள்ளப்படும் ஒரே மொழியைப் இருந்தால் , அவை ஒலிய வகை வேறுபாடு 
பற்றிய ஆராய்ச்சியாகும் . இவ்வாறு உடையன எனப்படும் . அவ்வாறு இல்லை 
மொழிக்கலையை நான்கு பிரிவுகளாக இக் என்பது வெளிப்படை. எனவே க வை 
காலத்து மொழி நூல் அறிஞர்கள் பிரிக் வெவ்வேறு விதமாக உச்சரிப்பதால் ஒலி 
கிறார்கள் . ஒவ்வொரு மொழியும் பல வகை இயல் வகை வேறுபாடு ( க - ஹ - க . ) தமிழில் 
களில் மாறுதல்கள் அடைவது உண்டு . உண்டு. 

உண்டு. ஆனாலும் , ஒலிய வகை வேறு 
அம் மாறுதல்களைச் சில தலைப்புக்களின் கீழ் 

பாடு இல்லை என்பது கருத்து . 


அஃகம் 


யன 


வெளியீட்டு விழா மலர் 


41 


கூட்டி 


தாகும் . 


பது 


12 


சொல் இயல் வகை என்பது ஒரு போம் . பொதுப்படை நியமம் ( Broade 
சொல்லின் 

அடிவேர் பற்றிய ஆராய்ச்சி ning ) என்றும் ஒன்று உண்டு . அதன்படி , 
ஆகும் . வாழ்கிறான் என்ற சொல்லில் 

ஏதாவது ஒரு பொருளையே குறிக்க 
வாழ் " அடி 

இருக்கிறது என்றும் , வழங்கிய சொல் நாளடைவிற் பொருளில் 
கற்றார்கள் என்பதில் " கல் என்ற அடி விரிந்து கொடுத்து ஓரினத்தையே தெரி 
வேர் இருக்கிறது என்றும் , இவை போலப் விப்பதாக அமை தல் உண்டு . எண்ணெய் 
பிற சொற்களில் பிற அடிவேர்கள் இருக் என்ற சொல் ஒரு காலத்தில் எள்ளினின்று 
கின்றன என்றும் இவ்வகை ஆராய்ச்சியில் எடுக்கப்பட்ட நெய்யை மாத்திரம் 
காட்டப்படும் . 

குறித்தது . இப்பொழுதோ அவ்வாறன்றி 

நெய்ப்புடைய பொதுப் பொருளில் வழங்கு 
பொருள் இயல் வகையென்பது ஒரு கிறது . 

அதனால் , அதை 

ஆமணக்கு 
மொழியின்கண் உள்ள சொற்கள் காலந் 

எண்ணெய் , தேங்காய் எண்ணெய் என்ற 
தோறும் வெவ்வேறு பொருளில் வேறு இடங்களிற் 

வழங்குகிறோம் . 
பட்டு இப்பொழுது அவ்வந்நிலைகள் ஆமணக்கு 

எண்ணெயிலும் தேங்காய் 
அடைந்திருக்கின்றன என்பதைக் காட்டுவ எண்ணெயிலும் எள் என்பது எள்ளளவு 
தொல்காப்பியர் 

காலத்தில் , கூடக் கிடையாது . எண்ணெய் என்ப 
அஃதாவது இரண்டாயிரத்து முந்நூறு எள் நெய் என்ற சிறப்புப் பொருளைத் 
ஆண்டுகளுக்கு முன்னர்ப் பாட்டி என்ற 

என்ற தராமல் நெய் என்ற பொதுப் பொருளைத் 
சொல் பெண் நாயினையே குறிக்க வழங் தரத் தலைப்பட்ட காரணத்தால் எள் எண் 
கிற்று . இப்பொழுது " பாட்டி 

என் ணெய் என்ற வழக்குக்கூட சில இடங் 
பதைத் தந்தையின் தாயார் அல்லது களில் தோன்றிவிட்டது . இவ்வாறு உண் 
தாயின் தாயார் என்ற பொருளில் வழங்கு டாகும் சொற்கள் எல்லாம் பொதுப்படை 
கிறோம் . நாற்றம் என்ற சொல் நியமம் என்பவற்றுள் 

அடங்கும் . 
முன்னர்ப் பொதுவாக மணத்தைக் காட் அன்றியும் , சில 

அன்றியும் , சில வேளைகளில் மக்கள் 
டிற்று . இப்பொழுதோ அது 

கெட்ட உடம்பின் உறுப்புக்கள் 

சிலவற்றை 
மணத்தைக் குறிப்பதாக உள்ளது . இம் ஒன்றினுக்கொன்றாக வழங்குதலை நாம் 
மாதிரி ஒவ்வொரு மொழியிலும் சொற்கள் 

காண்டல் இயலும் . அவ்வாறு நெற்றி 
பொருளில் உயர்ந்தோ தாழ்ந்தோ மாறு என்பதற்குப் 
பதில் தலை என்றோ, கொங்கை 
தல் அடைதல் உண்டு. பொருளில் உயர்வு என்பதற்குப் பதில் மார்பு என்றோ , அடி 
பெற்றால் உயர் பொருள் நியமம் ( Ele- என்பதற்குப் பதில் கால் என்றோ வழங்கு 
vation ) எனப்படும் . பொருளில் தாழ்வு வோம் . - ஆனால் , அவ்விடங்களில் இடம் 
ஏற்படின் , இழிபொருள் நியமம் ( Dete- பெயர்தல் ( Displacement ) என்ற நியமம் 
rioration ) எனப்படும் . அவ்வாறே களி 

உள்ளதாகக் கருதுவோம் . இவை போல் 
என்ற சொல் 
சொல் கள் குடித்தவனை முற் 

எல்லாம் பொருள் இயல் வகை 
காலத்தில் 

இப்பொழுது பற்றிய ஆராய்ச்சிகளாகும் . 
மகிழ்ச்சி எனும் உயர் பொருளில் களி 
என்பது வழங்குகிறது . சில வேளைகளில் ஒப்புமை 

மக்கள் 
ஏதாவது ஓர் இனத்திற்கு உரிய பொதுச் ஏதாவது அறிந்த ஒரு விதத்தின் கீழே 
சொல்லாக வழங்குவதொன்று குறிப்பிட்ட ஏனை விதங்களையும் ஒப்புமை காரணமாகக் 
ஒரு பொருளையே தெரிவிக்கும் சிறப்புச் கொண்டுவந்து சேர்க்க முயலுதல் என்ற 
சொல்லாக மாறிவிடுதல் உண்டு. நெய் காரணத்தால் ஏற்படுகிறது . ஒருவன் , 
என்பது நெய்ப்பு அல்லது பசை உடைய ஒருத்தி என்ற சொற்கள் தாம் இலக்கண 
எந்தப் பொருளையும் பொதுவாகக் குறித் மரபு ஒட்டியன என்று கூறப்படுகின்றன . 
துக்கொண்டிருந்தது இப்பொழுது வெண் ஆயினும் , ஒரு என்ற பகுதியான அடியும் 
ணெயினின்று 

எடுக்கப்படும் ஒன்றை அன் என்ற விகுதியுஞ் சேர்ந்து ஒருவன் 
மாத்திரம் குறிக்கிறது . இவ்வாறு வழங்கும் ஆதல் போல , ஒரு என்ற பகுதியான அடி 
சொற்களைச் 

சிறப்புப்படை நியமத்தின் யும் அள் என்ற விகுதியும் சேர்ந்து ஒருவள் 
Restriction காரணமாக எழுந்தன என் 

என்றும் வழங்குவது பிழையில்லை என்பது 


வன 


காட்டியது . 


வகை 


என்பது 


42 


புலப்படும் . அதனால் , ஆயிரக் கணக்கான மொழிகளிலே இருந்தோ கடன் வாங்குதல் 
மக்கள் உள்ளத்தில் ஒருவன் என்பதற்கு உண்டு . மொழிக்கலை ஆராய்ச்சிக்கு இவ் 
ஏற்பப் பெண்பாலில் ஒருவள் என்ற வறிவும் வேண்டும் . அஃதாவது, எவ்வெச் 
சொல் தோன்றிவிடுகிறது . 

ஒருத்தி சொற்கள் குறிப்பிட்ட மொழியின்கண் 
என்பது தான் ஒப்புக்கொள்ளக்கூடியது தொன்றுதொட்டுத் தோன்றியுள்ளன 
என்பது பறையறை செய்யப்பட்டாலும் , வென்றும் , எவ்வெச்சொற்கள் பிற பிற 
ஒப்புமை வகை காரணமாக மக்கள் ஒருவள் மொழிகளில் இருந்து கடன்வாங்கப்பட்டு 
என்பதையும் உண்டாக்கி விடுகிறார்கள். இருக்கின்றன என்றும் ஒருவர் அறிதல் 
இவ்வாறு உண்டாக்கப்படுகின்றவை ஒப் வேண்டும் . மேலே குறிப்பிட்ட ஒலி 
பியல் வகை காரணமாக ஏற்படும் மாறு இயல் வகை , ஒலிய வகை , பொருள் இயல் 
தல்கள் எனச் சொல்லப்படும் . பெறுதி வகை , ஒப்பியல் வகை ஆகிய இவற்றை 
என்றால் 

இலாபம் என்றும் , இறுதி ஒருவர் தமது மொழியறிவு கொண்டே 
என்றால் நஷ்டம் என்றும் இச்சொற்கள் விளக்கிவிடலாம் . ஆனால் , இன்னின்ன 
பழங்காலத்தில் பெறு என்பதன் அடி சொற்கள் பிற மொழியிலிருந்து கடன் 
யாகவும் இறு என்பதன் அடியாகவும் வாங்கப்பட்டன என்பதை அறியப் பிற 
பிறந்தன . வானோர் எனப்படுபவர்கள் மொழி அறிவும் வேண்டும் . மொழிகள் 
வானுலகத்தில் உள்ளவர்கள் என்ற மேலே கூறிய ஐந்து வகைகளில் மாறுதல் 
பாருளில் ஒரு சொல் தோன்ற , அதற்கு அடைகின்றன என்பதை ஒருவர் அறிந்து 
எதிரே ஈனோர் என்ற சொல் இவ்விடத்தில் அவற்றிற்கேற்பத் தமது ஆராய்ச்சியை 
உள்ளவர்கள் என்ற பொருளில் கிளைத்து நிகழ்த்துவாரானால் , அவ்வாராய்ச்சி நல்ல 
விட்டது . இவ்வாறு தோன்றுஞ் சொற்கள் பயன் விளைப்பதாகும் . 
ஒப்புமை காரணமாகத் தோன்றுபவை 
எனப்படும் . 

எனவே , மொழிக்கலை ஆராய்ச்சி 
இவை அல்லாமல் , சில வேளைகளில் என்பது நிகழ்த்தப்பட வேண்டிய முறை 
ஒருவர் ஒரு மொழியினின்றோ, வேறு பல களிற் சில எடுத்துக்காட்டப்பட்டன . 


மொழி வளர்ந்து பெருகிய முறைமை 
மொழியானது இந் நாட்டிற் பொதுவாய்க் கருதப்படுகிறபடி , இறைவனாற் 
படைக்கப்பட்டது மன்று ; இயற்கையாய் உள்ளதுமன்று ; மாந்தனால் ஆக்கப் 
பெற்றதே . ஆயின் , ஒருவனால் மட்டுமன்று ; கழிபலவூழிகளாகக் கணக்கற்ற 
தலைமுறையாளரால் சிறிது சிறிதாய் ஆக்கப்பெற்றதாகும் . இங்ஙனம் ஆக்கப் 
பெற்ற மொழிகள் உண்மையில் ஒரு சிலவே . அச் சிலவே , அவற்றின் பல்வேறு 
நிலைகளில் நிகழ்ந்த திரிபு , சுருக்கம் , பெருக்கம் , கூட்டு , கலப்பு என்னும் 
ஐம்முறைகளால் ; ஏறத்தாழ மூவாயிரம் மொழிகளாகக் கிளைத்து உலகமெங்கும் 
பரவியிருக்கின்றன . அம் மூலமொழிகளுள் முதன்மையானது தமிழே . அது 
தோன்றிய இடம் மாந்தன் பிறந்தகமாகிய குமரி நாடே . 


- ஞா . தேவநேயன் , முதல் தாய்மொழி 


தொல்காப்பியத்தில் ஒரு சூத்திரம் 


(வித்துவான் திரு . மு . அருணாசலம் பிள்ளை அவர்கள் ) 


நெல்லைமாவட்டம் , இராயகிரி 
யில் முத்துப் பிள்ளைக்கும் செல் 
லம்மாளுக்கும் 26-3-1903 இல் 
திருமகனாராய்த் தோன்றினர் . 
தம் சிறிய தந்தையார் அருணா 
சலக் கவிராயரிடம் தமிழ் இலக் 
கிய இலக்கணங்களைக் கற்றார் . 
மேலைச் சிவபுரிக் கணேசர் செந் 
தமிழ்க் கல்லூரியிற் பயின்று , 
மதுரைத் தமிழ்ச்சங்கப் பால 
பண்டிதத் தேர்வில் தேர்ச்சி 
பெற்று , அக் கல்லூரியில் ஐந் 
தாண்டுகள் தலைமை யாசிரியரா 
யிருந்து , 1934 இல் அண்ணாமலைப் 
பல்கலைக் கழகத்தில் தமிழாசிரிய 


ராகச் சேர்ந்தார் . 1938 இல் 
சென்னைப் பல்கலைக் கழகத் 
தனித்தமிழ் வித்துவான் தேர் 
வில் முதல்வராகத் தேறி ஆயிரம் 
வெண்பொற்காசுகள் பரிசு பெற் 
றார் . ண்ணாமலைப் பல்கலைக் 
கழகத்தில் தமிழ்த்துணைப் 
பேராசிரியராகப் பணியாற்றி 
வருகின்றார் . செட்டிநாட்டரசர் , 
அண்ணாமலைச் செட்டியார் அவர் 
களைக் குறித்துத் " தமிழ்ப் பெரு 
வள்ளல் " என்ற நூலை இயற்றி 
யுள்ளார் . தமிழில் ஆராய்ச்சிக் 
கட்டுரைகளும் எழுதி 


கின்றார் . 


சூ . க எ ) யிரம் . 


ன 


பழந்தமிழ்ப் பெருநூலாகிய தொல் " தொண்டுதலை யிட்ட பத்துக்குறை யெழுநூறு 
காப்பியச் செய்யுளியலில் தொடை வகை 

ஒன்றும் என்ப . 
களைத் தொகுத்துக் கூறும் சூத்திரம் , எனப் பாடங்கொண்டிருத்தல் வேண்டும் . 
" மெய்பெறு மரபிற் றொடைவகை தாமே 

அங்ஙனங் கொண்டாலன்றிப் பதின்மூவா 
ஐயீ ராயிரத் தாறைஞ் ஏற்றொடு 

யிரத்து அறு நூற்றுத் தொண்ணூற்றொன் 
தொண்டுதலை யிட்ட பத்துக்குறை யெழுநூற் பது ஆமாறில்லை . எங்ஙனமெனின் , ஐயீ 
றொன்பஃ தென்ப உணர்ந்திசி னோரே ராயிரத்து ஆறு ஐஞ்ஞூறு - பதின்மூவா 

பத்துக்குறை எழு நூறு - அறு 
என்பதாகும் . 

நூற்றுத் தொண்ணூறு . அதனோடு 

தொண்டு தலையிட்டால் ஒன்பதைக் கூட்டி 
இதற்கு இளம்பூரணர் , பேராசிரியர் , 

னால் , அறு நூற்றுத் தொண்ணூற்றொன்ப 
நச்சினார்க்கினியர் ஆகிய மூவரும் எழுதிய தாகும் . ஒன்றும் என்பது முற்றுவினைச் 
உரைகள் கிடைத்திருக்கின்றன . வேறு சொல் . ஆகவே , பதின் மூவாயிரத்து அறு 
சிலரும் உரை செய்திருந்தனர் என்பது நூற்றுத் தொண்ணூற்றொன்பது ஆம் 
பேராசிரியர் , நச்சினார்க்கினியர் உரைக என்பது அவர் கருத்து . 
ளால் தெரிகின்றது . 

சங்க யாப்பு என்னும் நூலுடையாரும் 
இதன்கண் , ஐயீ ராயிரத்து ஆறு ஐஞ் இக் கருத்து உடையவரே என்பதை, 
நூறு என்பதற்கு, பதின்மூவாயிரம் எனப் 

" முந்திய மோனை யெதுகை யளபெடை 
பொருள் செய்வதில் யார்க்கும் கருத்து 

அந்தமில் முரணே செந்தொடை யியைபே 
வேற்றுமையில்லை . பின் இரண்டடிகளிலே 

பொழிப்பே யொரூஉவே யிரட்டையென்னும் 
தான் பாட வேறுபாடும் பொருள் வேறு 

இயற்படு தொடைகள் இவைமுத லாகப் 
பாடும் கொள்கின்றனர் . 

பதின்மூ வாயிரத் தறு நூ றன்றியும் 
இச் சூத்திரங் கூறும் தொடை வகை 

தொண்ணூற்றொன்பதென் றெண்ணினர் 
கள் , பதின்மூவாயிரத்து 

புலவர் . " 
அறு நூற்றுத் 
தொண்ணூற்றொன்பதாம் ( 13,699 )என்பர் என்னும் அவரது சூத்திரத்தால் உணர 
இளம்பூரணர் . இவர் , 

லாம் . 


44 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


இனி , 


மூன்று 


பேராசிரியர் , ஐயீராயிரத்து 

தொடை வகை 
ஆறு ஐஞ்னூற்றொடு - பதின் மூவாயிரத் 1. மோனத் தொடை- ஆயிரத்துப்பத்தொன்பது 
தோடு ; பத்துக்குறை எழுநூற்றொன்பது ; 2. எதுகைத் தொடை - இரண்டாயிரத்து 
அறு நூற்றுத் தொண்ணூற்றொன்பது . 

நானூற்று எழுபத்து 
அதனோடு தொண்டு தலையிட - ஒன்பதைக் 
கூட்ட , எழு நூற்று எட்டாகும் . எனவே , 

எனவே , 3. முரண் டொடை - இரண்டு 
பதின் மூவாயிரத்து எழுநூற்றெட்டாம் 4. இயைபுத்தொடை 

4. இயைபுத்தொடை -நூற்றெண்பத்திரண்டு 
( 13,708 ) என்பர் . 

5. அளபெடைத் 
நச்சினார்க்கினியர் , பத்துக்குறை எழு 

தொடை -- நூற்றைம்பத்தொன்பது 
நூற்றொன்பது - அறுநூற்றுத்தொண்ணூற் 

ஆகத் தொடைவகை - மூவாயிரத்து 
றொன்பது ; தொண்டு தலையிடலாவது - எண்ணூற்று முப்பத்தைந்து . 
ஒன்பதாற் பெருக்குதல் . அறு நூற்றுத் 

1 , பொழிப்புத்தொடை 
தொண்ணூற்றொன்பதை ஒன்பதாற் 
பெருக்கினால் , ஆறாயிரத்து இருநூற்றுத் 

மோனைப் பொழிப்பு - தொண்ணூற்று மூன்று 
தொண்ணூற்றொன்றாகும் . இதனை , ஐயீ 

எதுகைப் பொழிப்பு - இருநூற்று இருபத் 

தொன்பது 
ராயிரத்து ஆறைஞ்நூற்றொடு கூட்ட , பத் 
தொன்பதினாயிரத்து இருநூற்றுத் தொண் 

முரண்பொழிப்பு - இரண்டு 

இயைபுப்பொழிப்பு - நூற்றெண்பத்திரண்டு 
ணூற்றொன்று ( 19,291 ) ஆயிற்றென்பர். 

அளபெடைப் 
தமிழ்விடு தூது என்னும் நூலாசிரி 

பொழிப்பு - நூற்று நாற்பத்தெட்டு 
யர் , நச்சினார்க்கினியர் கருத்தைத் தழுவிய 
வர் என்பதை, 

ஆகப் பொழிப்புத் தொடை - அறு 
" பண்ணிய பத்தொன் பதினா யிரத்திருநூற் 

நூற்று ஐம்பத்து நான்கு . 
றெண்ணிய தொண்ணூற்றொன் றெனுந் 2. ஒரூஉத்தொடை 

தொடையாய் . " 

ஒரூஉத்தொடையும் பொழிப்பிற்குக் கூறிய 
என்னும் அந்நூற் பகுதி ( 113 ) யால் அறிய வாறே , அறுநூற்று ஐம்பத்து நான்காம் . 
லாம் . 

3. செந்தொடை 
மேலும் , தொண்டு தலையிட்ட பத்து - எண்ணாயிரத்து ஐந்நூற்று ஐம்பத்தாறு . 
பத்தொன்பது . அது குறைந்த எழு நூற் 
றொன்பது - அறுநூற்றுத் தொண்ணூறு. யிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கு . 

தொடைவகை - ஒன்பதினா 
இவ்வறு நூற்றுத் தொண்ணூறை, 
மேலுள்ள பதின் மூவாயிரத்துடன் கூட்டி , இவ்விருவகைத் தொடையும் ( 3835 - ம் , 
பதின் மூவாயிரத்து அறுநூற்றுத் தொண் 9864 - ம் ) கூட்டப் பதின் மூவாயிரத்து அறு 
ணூறு எனப் பொருள் செய்தாரும் உளர் 

நூற்றுத் தொண்ணூற்றொன்பது ( 13699 ) 
என்பர் நச்சினார்க்கினியர் . 

தொடை விகற்பமாம் என்பர் . 
இனி , பத்துக்குறை யெழுதும், இவற்றுள் , மோனைத்தொடை முதலி 
றொன்றும் எனப் பாடம் ஓதி , ஒன்றும் 

யன இன்னின்ன ஏதுக்களால் இத்துணைய 
என்பதனை , எண்ணுப் பெயர் முற்றும்மை வாயின என விளக்கமுங் காட்டியுள்ளார் . 
பெற்றதாகக் கொண்டு பொருள் செய்தா அவற்றுள் , 
ரும் உண்டு என்பது பேராசிரியர் உரை 

இயைபுத்தொடை , அள 
யால் தெரிகின்றது . 

பெடைத் தொடைகளுக்குக் காட்டிய விளக் 

கங்கள் தவிர , ஏனையவெல்லாம் தெளிவாக 
இங்ஙனம் உரையாசிரியர் பலரும் உள்ளன ஆதலின் , 

உள்ளன ஆதலின் , அவற்றைவிடுத்து , 
இச் சூத்திரத்திற்குப் பொருள் செய்வதில் இயைபுத்தொடை , அளபெடைத்தொடை 
தம்முள் மாறுபடுவாராயினர் . அவை நிற்க . களுக்குக் காட்டிய விளக்கவுரைகளை மாத் 
இளம்பூரணர் தம் கருத்தை நிலை 

திரம் இங்கே காண்போம் : 
நாட்டுதற்குக் காட்டியுள்ள விளக்கங்களை மதுரைத் தமிழ்ச் சங்கப் பதிப்பாக 
இனிக் காண்போம் . 

1917 இல் வெளிவந்த தொல்காப்பியச் 


ஆகத் 


13 


14 


ம 


வெளியீட்டு விழா மலர் 


45 


LD 


செய்யுளியல் நச்சினார்க்கினியர் உரைப் நாற்பத்தேழு எழுத்துக்களாம் . அவற்றுள் , 
புத்தகத்தின் அடிக்குறிப்பில் , இச் சூத்திரத் வல்லெழுத்து ஆறும் ஙகரமெய்யும் ஆய்த 
திற்கு இளம்பூரணர் எழுதிய உரையும் மும் ஆகிய எட்டெழுத்துக்களும் மொழிக்கு 
எடுத்துக்காட்டப்பெற்றுள்ளது . அதில் , ஈறாகாவென ( தொல் - எழுத். சூ . எஅ ) 
இயைபுத் தொடை பற்றிய விளக்கம் பின் முன்பே விலக்கப்பட்டன. எஞ்சிய இரு 
வருமாறுள்ளது . 

நூற்று முப்பத்தொன்பது எழுத்துக்க 
" உயிரெழுத்து மொழியீற்றின் கண் 

ளுடன் குற்றுகரம் ஆறும் கூட்ட எழுத்துக் 
உயிர்மெய்யே வருதலின் அவையாகா . 

கள் இருநூற்று நாற்பத்தைந்தாம் . அவற் 
உயிர்மெய் 

றுள் நூற்றெண்பத்திரண்டு எழுத்துக்களே 
இருநூற்றொருபத்தாறினும் 

. ஏனைய 
இறுதிக்கண் வாராததாம் ஙகரவுயிர் மெய் இயைபுத் தொடைக்கு வரும் . 
பன்னிரண்டும் , அகரம் பதினேழும் , இகரம் அறுபத்து மூன்றெழுத்துக்களும் வாரா 
பதினாலும் , உகரம் 

என வரையறை செய்து , அவ்வறுபத்து 
இரண்டும் , எகரம் 
ஒன்றும் , ஓகரம் ஒன்றும் இவையொழிந்து மூன்றெழுத்துக்கள் இவை யெனவும் , 
நின்ற எழுத்து 

அவை வாராமைக்குக் காரணம் இன் 
நூற்றறுபத்தைந்தும் , 
ஞண நமன யரல வழள என்னும் புள்ளி உய்த்துணருமாறும் விளக்கந் தருகின்றார் 

னின்ன வெனவும் , வெளிப்படையாகவும் 
யிறுதி பதினொன்றும் , குற்றியலுகரம் 
ஓராறும் ஆக இயைபுத்தொடை நூற்று இளம்பூரணர் . 
எண்பத்திரண்டு பாகுபாடாம் . " 

உயிர்பன்னிரண்டும் உயிர்மெய்யா 

யல்லது மொழியீற்றின்கண் வாரா . உயிர் 
இனி , வ . உ . சிதம்பரம் பிள்ளையவர் 

மெய்யெழுத்துக்கள் 
கள் 1935-36 இல் பதிப்பித்து வெளிப் 

இருநூற்றுப் 

பதினாறில் ஙகரவருக்கத்து உயிர்மெய் பன் 
படுத்திய இளம்பூரணத்தில் , 

னிரண்டும் மொழிக்கு ஈறாகா . ஆகலின் 
காட்டிய உரையே சில சொற்கள் திருத்த இவ்விருபத்து நான்கு எழுத்துக்களும் 
முற்ற அளவிற் காணப்படுகிறது . 

இயைபுத்தொடைக்கு விலக்கப்பட்டன 
இப் பதிப்பிலுள்ள சிறப்பாவது , பாட என்றார் . இது பொருத்தமே . 
பேதமாகக் கீழ்க் குறிப்பு ஒன்று காட்டி 

இனி , எஞ்சிய முப்பத்தொன்பது 
யிருப்பதாகும் . அதனைப் பின்னர்க் காண் 

எழுத்துக்களைப் 

பற்றிய 

விளக்கம் 
போம் . 

வேண்டும் . 
அணிமையில் ( 1956 ) வெளிவந்த 

அவ்விளக்கம் : அகரம் பதினேழு , 
சை . சி . நூ . ப. கழகப் பதிப்பில் அக் கீழ்க் இகரம் பதினாலு , உகரம் இரண்டு , எகரம் 
குறிப்பு நீக்கப்பட்டு, மேலே காட்டியவாறு ஒன்று, ஒகரம் ஒன்று " என்னும் முப்பத் 
உள்ள விளக்கம் மட்டுமே 

தைந்து எழுத்துக்கள் விலக்கப்படுதற்கு 
உரியனவாக மூன்று 

பதிப்புக்களிலும் 
இளம்பூரணர் உரையென வெளிவந் காட்டப்பட்டுள்ளன . இவை ஏன் விலக்கப் 
திருக்கும் மூன்று பதிப்புக்களிலும் உள்ள படவேண்டும் என்பதற்குக் காரணமும் ,, 
விளக்கவுரைகள் , அவ்விளம்பூரணர் இன்னும் நான்கெழுத்துக்கள் 
கருத்தை க் கின்றனவா , 

யென்பதும் அவற்றில் இல்லை . ஆகவே 
விலக்குகின்றனவா ? அவை அவரால் இவ்வுரைகள் உண்மைகாணுதற்கு உதவு 
எழுதப்பட்டவைதாமா என்பவற்றைச் வனவாகா என்பது தெளிவாகின்றது . 
சிறிது ஆராய்தல் வேண்டும் . 

இப் பதிப்புக்களாற் புறக்கணிக்கப் 

பட்டும் விலக்கப்பட்டும் , சிதம்பரம் பிள்ளை 
இயைபுத்தொடை விளக்கம் 

யவர்கள் பதிப்பில் மட்டும் ஒதுக்கிடம் 
தமிழ் நெடுங் கணக்கில் காணப்படும் பெற்று , அடிக்குறிப்பில் பாடபேதமாகக் 

காட்டப்பட்டுள்ள சிறு பகுதியே உண்மை 
எழுத்துக்கள் , உயிர் பன்னிரண்டு , மெய் 

யைப் புலப்படுத்தி இளம்பூரணர் உரைக்கு 
பதினெட்டு , ஆய்தம் ஒன்று , உயிர்மெய் 

உயிர் கொடுத்து நிற்கிறது . 
இரு நாற்றுப் பதினாறு ஆக இருநூற்று 


கிறது . 


யாவை 


விள 


46 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


நொ 


றுடன் 


ஙகர 


ஙகர 


போயிற்று . 


அது : எகரம் 

எகரம் பதினேழு , ஒகரம் என்னும் விதியால் ஒகரம் நகரமெய் ஒன் 
பதினாறு , உகரம் இரண்டு , ஊகாரம் 

கூடி ஈறாம் ஆதலின் 
இரண்டு , ஏகாரம் ஒன்று , ஓகாரம் ஒன்று என்னும் அஃதொழிந்த பதினாறும் 

விலக்கப்பட்டன . 
என்பதாம் . 

உஊ காரம் நவவொடு நவிலா . 
இதன்கண் , எகரம் பதினேழு என்பது 
முதலாக 

( எழுத் . சூ . எச ) 
எண்ணப்பட்ட எழுத்துக்கள் 
முப்பத்தொன்பது . இவற்றுடன் என்பதனால் , நகர வகரங்களுடன் கூடிய 
வருக்கத்து உயிர்மெய் பன்னிரண்டுங் உகரம் 

இரண்டும் ஊகாரம் இரண்டும் 
கூட்டினால் , ஐம்பத்தோரெழுத்தாகும் . விலக்கப்பட்டன . 
உயிர்மெய் இருநூற்றுப் பதினாறில் இவ் 
வைம்பத்தொன்று நீங்கலாக உள்ள 

ஏஓ எனுமுயிர் ஞகாரத் தில்லை 

( எழுத் . சூ . எங ) 
எழுத்துக்கள் நூற்று 

நூற்று அறுபத்தைந்து . 
இது , இளம்பூரணர் மேலே 

காட்டிய என்றதனால் ஏகாரம் ஒன்றும் ஓகாரம் 
வரையறையுடன் ஒத்து வருகின்றது . ஒன்றும் விலக்கப்பட்டன என அறிந்து 

கொள்ளலாம் . 
, 

உயிர் பன்னிரண்டும் 
உயிர்மெய் பன்னிரண்டும் இயைபுத் 

எனவே உண்மையை அறிய உத 
தொடையில் வாராமைக்குக் காரணங் வியது இக் கீழ்க் குறிப்பு . இதுவே இளம் 
காட்டியது போல் , இம் முப்பத்தொன்பது பூரணர் உரை . இஃது ஒதுக்கப்பட்டது ; 
எழுத்துக்களும் அத் தொடையில் வாரா மறைக்கப்பட்டும் 

இதற்கு 
மைக்கு உரிய காரணம் , இக் கீழ்க் குறிப் மாறாக " அகரம் பதினேழு , இகரம் பதினாலு , 
பிலும் காட்டப்படவில்லை . ஆயினும் , உகரம் இரண்டு , எகரம் ஒன்று , ஒகரம் 
இவை இன்னின்ன காரணங்களால் ஒன்று என்னும் பிழைப்பட்ட 
உரை 
விலக்கப்பட்டன அறிந்துகொள்ள எல்லாப் 

பதிப்புக்களிலும் 

முதலிடம் 
இடம் இருக்கிறது . 

பெற்று விளங்குகிறது . இது வருந்தத் 
பன்னிரண்டு உயிரும் பதினெட்டு 
மெய்யின் மேலும் தனித்தனி ஏறிவருத 

இனி, அளபெடைத் தொடைக்குக் 
லால் ஒவ்வோருயிரும் பதினெட்டு உயிர் காட்டிய விளக்கவுரையிலும் பிழை காணப் 
மெய்யாய் நிற்கும் . அவற்றுள் , 
வருக்கத்து உயிர்மெய் பன்னிரண்டும் 
மொழிக்கு ஈறாதல் இல்லையாகலின் அளபெடைத்தொடை விளக்கம் 
இயைபுத்தொடையில் வாரா என விலக்கப் 
பட்டன . இனி , ஏனைய மெய் பதினேழன் 
மெய் பதினேழன் ஏழு . கதநபம என்னும் 
" மொழி முதலாகும் உயிரளபெடை 

உயிர்மெய்யள 
மேலும் பன்னிரண்டுயிரும் ஏறி ஒவ் 

பெடை முப்பத்தைந்து . சகர அளபெடை 
வொன்றும் பதினேழு உயிர்மெய்யாய் 

வகர அளபெடை ஐந்து . யகர 
நிற்கும் . அவற்றுள் விலக்கப்படுவன 
இவையெனக் காட்டுகின்றது இக் கீழ்க் நான்கில் உயிரளபெடை தனி நிலையாம் . 

அளபெடை இரண்டு. இவை ஐம்பத்து 
குறிப்பு . 

ஏனையவற்றை 

இடைநிலை 
எ என வரும் உயிர் மெய்யீறா காது . 

இறுதி நிலை யென உறழ , நூற்று நாற்பத் 

( எழுத் . சூ . எக ) தொன்றாம் . ஒற்றுக்களுள் வல்லெழுத்து 
என்றமையால் , எகரம் எம்மெய்யுடனுங் ஆறும் மகரமும் ழகரமும் ஒழித்து ஏனைய 
கூடி உயிர் மெய்யாய் மொழிக்கு ஈறாகாது பதினொன்றாம் . 

பதினொன்றும் அளபெடுக்க ஒற்றளபெடை 
ஆகலின் , எகரம் பதினேழும் விலக்கப் 

இவ்வகையினால் அள 
பட்டன . 

தெ 

தாடை நூற்றைம்பத் 

தொன்பது வகையாம் . " என்றே எல்லாப் 
ஒவ்வும் அற்றே நவ்வலங் கடையே பதிப்புக்களிலும் அளபெடைத் தொடை 

( எழுத் . கு . எஉ ) பற்றிய விளக்கம் காணப்படுகிறது . 


என 


தக்கதே . 


படுகிறது . 


ஙகர 


ஐந்து . 


முதனிலை 


5 


பெடைத் 


1 


( 


a 


ப 


வெளியீட்டு விழா மலர் 


47 


என்று 


கூடி 


கத நபம என்னும் ஐந்தும் , பன் அளபெடை ஒன்று ; யகர அளபெடை 
னிரண்டு உயிரோடுங் கூடி மொழிக்கு ஒன்று என்றிருக்கவேண்டும் .. 
முதலாம் ஆதலின் , அவற்றுள் ஒவ் 
வொன்றும் ஏழு நெடிலுடன் கூடியிருத்த 

இன்னும் , 

மேற்காட்டிய விளக்க 

வுரையில் , 
லால் 35 அளபெடையாம் . சகரம் ஐகார 

ஒற்றுக்களுள் வல்லெழுத் 
ஔகாரங்களோடும், வகரம் ஊகார ஓகாரங் துக்கள் ஆறும் மகரமும் ழகரமும் ஒழித்து .... 
களோடும் மொழிக்கு முதலாகா 

ஒற்றளபெடை பதினொன்றாம் " 

காணப்படுகிறது . 
( எழுத்- சூத் . சு உ - சுகூ ) என விலக்கப்பட் 
டமையால் சகர வகரங்களில் , ஐவைந்து 

அளபெடுக்க 

வாராத 

ஒற்றுக்கள் , 
அளபெடையாம் என்றது பொருந்தும் . மொழிக்கு இறுதியில் வாராத வல்லெழுத் 

துக்கள் ஆறும் , குறிற்கீழ் ஒற்றாக வாரா 
இதன்கண் , யகர அளபெடை 

எனப்பட்ட ரகரமும் ழகரமுமேயாம் . மகரம் 
இரண்டு என்றிருப்பது தவறு . 

அன்று ஆதலின் இவ்வுரை, 
யகர வருக்கத்தில் யா 

என்னும் 

ஒற்றுக்களுள் வல்லெழுத்துக்கள் 
ஒன்றே மொழிக்கு முதலாம் என்பது , ஆறும் ரகரமும் ழகரமும் ஒழித்து ... 
ஆவோடல்லது யகரமுதலாது " ( சூ - சுரு ) ஒற்றளபெடை பதினொன்றாம் " என்றிருக்க 
என்பதாற் பெறப்படுதலின் அதன்கண் வேண்டும் . 
ரண்டு அளபெடையில்லை . 

இதுபோல் தொல்காப்பியச் சூத்திரங் 
" ஆஎ , ஓஎனும் மூவுயிர் ஞகாரத் துரிய , 

களிலும் உரைகளிலும் பிழைபட்ட இடங் 

( எழுத் . சூ சுச ) கள் பல இருத்தல் கூடும் . ஏடெழுது 
என்ற தியால் , ஞகர வருக்கத்தில் ஆகார பவர் , அச்செழுத்துக்களைக் கோப்பவர் , 
வுயிர் ஏறிய ஞா என்னும் நெட்டெழுத்து பதிப்பிப்பவர் ஆகிய எல்லோரும் 
அளபெடுக்குமாதலின் ஞகர அளபெடை எல்லாந் தெரிந்தவராயிருத்தல் இயலா 
ஒன்று என்று காட்டியிருத்தல் வேண்டும் . தாகலின் , அவருள் யாரையும் 

குறை 
அது விடுபட்டது . ஆகவே , யகர அள 

ஆகவே , யகர அள கூறாமலும் நம்பாமலும் ஒவ்வொருவரும் 
பெடை இரண்டு என்றிருப்பது , ஞகர 

என்றிருப்பது , ஞகர உண்மைகாண முயலவேண்டும் . 


தொல்காப்பியத்தின் தனிப்பெருஞ் சிறப்பு 

தொன்மைத் தமிழின்கண் தொன்மை வாய்ந்ததாக இப்பொழுது கிடைத் 
திருக்கும் நூல் ஒல்காப் பெரும்புகழ்த் தொல்காப்பியம் ஒன்றுமேயாம் . உலகத் 
தில் வழங்கும் பல்லாயிரக்கணக்கான மொழிகளுள் இலக்கண இலக்கியவளம் 
பெற்று விளங்குவன சிலவேயாம் . அவற்றுள்ளும் இலக்கணச் செம்மைபெற் 
றிலங்குவது , மிகச் சிலவேயாம் . 

பெரும்பாலான மொழிகள் எழுத்துஞ், சொல்லும் , யாப்பும் , அணியும் 
என்னும் இலக்கணங்களைக்கொண்டு திகழ்கின்றன . உலகிடை எம்மொழிக்கு 
மில்லாத தனிச்சிறப்பு வாய்ந்ததாக நம் தமிழ் மொழிக்கண் பொருளதிகாரம் 
என்னும் பெயருடன் வாழ்க்கை வரலாற்று நுட்பங்களை மிகச்செம்மையாகவும் 
விரிவாகவும் விளக்கும் பகுதி ஒன்று மிளிர்கின்றது . அதன்கண் காணப்படும் 
அகத்திணை , புறத்திணை , களவு , கற்பு , பொருள் , மெய்ப்பாடு , மரபு என்னும் ஏழும் 
எங்கும் இல்லாதன . எஞ்சிய உவமம் , செய்யுள் என்னும் இரண்டும் ஏனைய 
மொழிகளிலும் உள்ளன . இவற்றைக்கொண்டு திகழ்வதே அதன் தனிப்பெருஞ் 
சிறப்பாகும் . 

திரு . ப . இராமநாதன் , 


செந்தமிழன்னையின் 

திருவடிக்கொரு காணிக்கை 

( ஒரு தீந்தமிழ்ச் சொல்லோவியம் ) 
( பெருமழைப்புலவர் , பொ . வெ . சோமசுந்தரனார் 


தஞ்சைமாவட்டத்திலுள்ள 
மேலப்பெருமழை என்ற ஊரில் 
1909 இல் பிறந்த திரு . பொ . 
வே சோமசுந்தரனார் நுண்மாண் 
நுழைபுலம் மிக்கவர் . அண்ணா 
மலைப் பல்கலைக் கழகத்தில் 
தமிழ்க்கல்வி பெற்றார் . புலவர் 
தேர்வில் முதன்மையுற வென்றார் . 
தாம் பிறந்த ஊரிலேயே தம் 
வாழ்நாள் முழுவதையும் கழித்து 
வருகின்றார் . கல்வியறிவும் 
கேள்வியறிவும் மிக்க இவர் 
உழவுத் தொழிலைக் கண்காணித் 
துக் கொண்டு மேலும் கற்பதி 
லேயே தம் ஆயுளைச் செலவிடு 


கின்றார் . இவருடைய கல்விச் 
செல்வத்தை அறிந்த கழகம் 
இவரைக்கொண்டு எட்டுத் 
தொகையுள் குறுந்தொகை, 
பரிபாடல் என்ற இரண்டிற்கும் 
பத்துப்பாட்டு முமுமைக்கும் , 
புறப்பொருள் வெண்பாமாலை 
போன்ற இன்ன பிற நூல்களுக் 
கும் விரிவான முறையில் விளக்க 
உரை எழுதுவித்து வெளியிட் 
டுள்ளது . உரை நூல்களல்லா 
உரைநடை நூல்களும் நாடக 
நூல்களும் எழுதியுள்ளார் . இவர் , 
சொற்பொழிவாற்றுவதிலும் 
திறன் மிக்குடையர் . 


செந்தமிழன்னாய் ! தெய்வத்திருவே ! மெல்லாம் நீயும் நிலைபெறுவை ! அறம் நிலை 
சிந்தாதேவி ! செழுங்கலை நியமத்து நந்தா பெற்றிருக்கும் காலமெல்லாம் நின் அக 
விளக்கே ! நாமிசைப் பாவாய் ! ஆதி அந் வைக்காலமேயாகும் . என்றென்றும் கட் 
தம் அற்ற மெய்ப்பொருளே ! சோதியுட் டிளைமை மாறாத கன்னித் தெய்வம் நீ . 
சோதியாஞ் சுடரே போற்றி ! கண்ணே ! நினக்குப் பின் தோன்றிய நின்னனைய 
போற்றி ! கருத்தே போற்றி ! எண்ணே மொழிமடந்தையர் பற்பலர் மாண் 
போற்றி ! எழுத்தே போற்றி ! பண்ணே டொழிந்து மறைந்தே போயினர் . 

மூவா 
போற்றி ! பாடலே போற்றி ! பண்கெழு மையும் சாவாமையும் நினக்கு இறைவ 
பாடற் பயனே போற்றி ! பயன்றரு னாற் றரப்பட்ட பேறுகளாம் . வாழ்க 
சுவையே ! பைந்தமிழன்னாய் ! போற்றி தாயே ! தமிழ்த்தாயே ! வாழிய ! வாழிய ! 
போற்றி நின் பொன்னடி போற்றி ! ஊழிதோறூழி உலகோடொருங்கு . 
நீயே நின் அகத்தினில் , அன்பு காட் 

கண்ணாவா ரேனு முனைக் கைகுவியா ராயினந்த 
டினை ; இன்பமூட்டினை ; புறத்தினில் மறங் 

மண்ணாவார் நட்பை மதியேன் தமிழ்த் தாயே ! 
காட்டிப் பொருள் ஈட்டி அறம் நாட்டினை ! 
எம்பெருமாட்டி ! நின் 

நின் தொன்மைதான் பொதிய மாமலைப் பொன்மயிலே ! பூந் 
யாராலும் தெரிவரிதென்பான் ஒரு நல் தென்றலுடன் பிறந்தோயே ! பண்டொரு 
லிசைப்புலவன் என்று முள 

தென்றமிழ் கால் நின்சீர்த்தி திசையெலாம் பரவித் 
என்றினிதினேத்தி நின் இணையடி பணிந் திகழ்ந்தது . நின்னுடைய வெற்றித் திருக் 
தான் . நீதான் கல்தோன்றி மண்தோன் கொடி இமவான் சிமையத்தே ஏற்றப்பட் 
தக் காலத்தே மாண்போடு முன்தோன்றி டிருந்தது . அக்காலத்தே நின் ஆற்றல் 
மூத்தனை எனினும் என்றென்றும் மூவா அறியாத ஆரிய அரசர் பாலகுமரன் மக்கள் 
முதல்வி நீ ! நிலம் நிலைபெற்றிருக்குங் கால காவா நாவிற் கனகவிசயர் இகழ்ந்தமையை 


49 


மணிமுடி 


போன்று 


நீ நின் ஒற்றுச் செவியாலே உணர்ந்தனை ; பண்பினைக் கருதியே 
அவ்வளவில் உயிர்ப்பலியுண்ணும் 

ஒரு நல்லிசைப் 

உரு புலவன் , 
முக்குரல் முழக்கத்து மயிர்க்கண் 

முரச 
மொடு மாதிரம் அதிரச் சிலைத்தோளாடவர் , 

பல்லுயிரும் பலவுலகும் 
செருவேற் றடக்கையர் , கறைத்தோல் 

படைத்தளித்துத் துடைக்கினுமோர் 
மறவர் , கடுந்தேரூரு நர் , வெண்கோட்டி 

எல்லையறு பரம்பொருள் முன் 
யானை யர் , விரைபரிக் குதிரையர் என்னும் 

னிருந்தபடி யிருப்பது போல் 
நினது நாற்பெரும் படையும் காற்றெனக் 

கன்னடமும் களிதெலுங்கும் 
கடுகி அவர்மேற் சென்றது . அந்தோ ! 

கவின் மலையாளமுந் துளுவும் 
வாய் காவா அம் மன்னரின் 

உன்னுதரத் துதித்தெழுந்தே 
மேலே இமயக்கல்லை ஏற்றிச் சுமப்பித் 

ஒன்று பல ஆயிடினும் 

ஆரியம் போல் உலகவழக் 
துக் கொணர்ந்தது . நின் மறப்பண்பு 
அத்தகைய தாயிருந்தது . 

கழிந்தொழிந்து சிதையாவுன் 

சீரிளமைத் திறம் வியந்து 
திறலின் 

செயல் மறந்து வாழ்த்துதுமே 
திறலே ! தெளிவின் 

- மனோன்மணீயம் - கடவுள் வாழ்த்து . 
தெளிவே ! மறத்தின் மறமே ! அறத்தின் 
அறமே ! அழியா மெய்யே ! 

அருளின் என்று நெஞ்சுருகி வாழ்த்தினன் 
கடலே ! போற்றி ! போற்றி ! நின் பொன் 

தாயே ! பண்டு நீ தந்த தெய்வத் 
னடி போற்றி ! 

அன்னாய் ! நீ பிறமொழி திருக்குறளே நினது தெய்வத் திருவுளத் 
மங்கையர் 

நாடோடியல்லை ! 
நீ பிறர் உதவியை என்றும் நாடிச் சென்ற 

தின் ஒரு பிழம்பாக இருக்கின்றது .. அந் 
தில்லை ! செல்விருந்தோம்பி வருவிருந்து 

நூல்வாயிலாய் நீ நினது நெஞ்சத்தையே 
வேண்டியே காலந்தோறும் அயல்மொழி இப் பேருலகத்தே யாண்டும் தோன்றிய 
பார்த்திருக்கும் பண்புடைய நின்னருள் திறந்து காட்டியுள்ளன . இற்றை நாள் 

வரை அத் திருக்குறட்கு ஒப்பாக ஒரு நூல் 
யாளர் நின் திருநாட்டில் வந்து வந்து நின் 
குடிமக்களாயினர் . அவரையெல்லாம் நீ , தாகத் தெரிந்திலது . அந்நூல் மனிதனை 

இம் மண்ணுலகத்திலேயே வானவனாக 
முகனமர்ந்து ஈரம் அளை இய இன்சொலால் 
வரவேற்று ஓம்பா நின்றன . அவருட் மாற்றிவைக்கும் நினது திருவருட் பிழம்பே 

பான் மேனியை அழுக்குப் 
சிலர் நின் பொன் மேனியை 

அதன் சிறப்பை 
யன்றிப் பிறிதில்லை . 
அயன் மொழியாளர் எல்லாம் தம் 

தம் முடி 
படுத்தினாருமுளர் . எப்பொருள் யார் யார் 

வணங்கிப் 

போற்றா நின்றனர் . 
வாய்க் கேட்பினும் அப்பொருளின் மாசகற் 

உண்மையைக் கற்பனையாலே மூடி 
றித் தூய்மை செய்து ஏற்றுக்கோடல் நின் 
னியல்பு . யாறுகள் தாம் தாம் பிறந்த நிலத் மறைத்து விடுகின்ற அயன் மொழிக்குள்ள 

பேதைமை நின்னிடம் 

ஒரு 

சிறிதும் 
தியல்பானே நிறந்திரிந்து வந்து கடலிலே 

இல்லை . நீயோ அறிதற்கரிய நுண் 
புகுவனவாயினும் கடலோ அவற்றை ஏற் பொருளையும் எண்பொருளாக உணர்த்தும் 
றுக்கொண்டு அவை கொணர்ந்த நீர்க்குத் மேற்சோளுடையை 

மேற்சோளுடையை . அவ் வியல்புக் கேற் 
தன்னிறத்தையே ஊட்டித் தழுவிக் கொள் 

பவே நின் அருள் வெளிப்பாடுகளாகிய 
கின்றதன்றோ, அவ்வண்ணமே எம்பெரு நூல்களெல்லாம் சுருக்கமும் , தெளிவும் , 
மாட்டி ! அயல் நாட்டினின்றும் வந்தமொழி 
களின் பண்பை நீ ஏற்றுக்கொள்கின்ற ஒண்மையும் , நுண்மையும் , திண்மையும் 

உடையனவாகத் திகழா நின்றன. 
யில்லை ; அவைகொணர்ந்த 
ஏற்று அவற்றிற்கும் நினக்கே சிறந்துரிமை நினது திருவாசகமும் , திருவாய் 

மனத்தை உருக்கி 
யுடைய பண்புகளை ஏற்றித் தழுவிக் கொள் மொழியும் , மானிட 
கின்றனை . இது நினக்கியல்பாக அமைந்த அதன் மாசு போக்கி வானவர் மனமாக 
தொரு தெய்வப் பண்பு .இக்காரணத்தால் வார்த்துவிடுகின்றன . நினது இராமாவ 
நீ என்றென்றும் நிறந்திரியாமே , பண்பு தாரமும் , திருத்தொண்டர் புராணமும் , 
கெடாமே நிலைபெறா நின்றனை ! தீந்தமிழ்த் இன்னோரன்ன பிறவும் உயிராகிய தலை 
தெய்வமே நின்னுடைய 

இத்தெய்வப் மகள் இறைவனாகிய தலைமகனோடு களவுப் 


யாலே 


நலங்களை 


7 


னூடே , 


50 

கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 
புணர்ச்சி நிகழ்த்தற் கிடமான தெய்வப் னுக்கு ஆகூழ் வந்துற்றபோது வந்தெய்தி 
பூம்பொழில்களே ஆகின்றன . நினது அணைத்துக்கொண்டு, போகூழ் வந்துற்ற 
பாட்டும் , தொகையும் தெவிட்டாதனவும் , போது நல்லான் நயவன் என்றுமிரங்காதே 
சாவாமையும் , மூவாமையும் ஆகிய தெய் காலால் உதைத் துருட்டிவிட்டுக் கழிந்து 
வப் பண்புகளை நல்குவனவும் ஆகிய போகும் திருமகள் போல்பவள் அல்லை நீ ! 
தீவிய செவிநுகர் கற்பகக் கனிகளே காண் ! ஏதோ ஒரு தகுதி நோக்கி நீ ஒரு சிலரை 
இவற்றை ஆக்கித்தந்த நின் திருவருட்கு மட்டும் நின் அருள் எல்லைக்குள் இழுத்து 
எளியேம் யாது கைம்மாறு செய்யவல் அமைத்துக் கொள்கின்றனை . நின் திருவரு 
லேம் ! வாழ்க நின் அருள் ! 

ளாட்சியில் நீ ஏற்றுக்கொண்ட ஒருவனை 

எக்காரணத்தாலும் பின்னர் நீ ஒருபொழு 
எம்மோய் ! நின் திருவருட் கிலக்காகா 

தும் கைவிடுவதில்லை . இப் பெருந்தன்மை 
தார் மனிதராய்ப் பிறந்து வைத்தும் வல் 

நினக்கே உரியது . அவனைப் பிறவிதோறும் 
விலங்குகளே யாவார் . அவர் அவியினும் 

மெல்ல மெல்ல உயர்த் 
வாழினும் என் ? மக்கள் வாழ்க்கைக்குரிய ஆட்கொண்டு 
மாண்பயன் அவர் வாழ்வில் ஒரு சிறிதும் துவை ; தூயனாக்குவை ; அவனை வரன் 

என்னும் வைப்பிற்கோர் வித்தாக்கியே 
உண்டாகமாட்டாது ; 

இது திண்ணம் . 

விடுவை . இஃது என்னெஞ்சறிந்த வாய் 
இறைவீ ! நின் இன்னருளில் ஒரு சிறிது 

மையே கண்டாய் . 
பெறுந் திருவுடையோர் இம் மண்ணுலகத் 
திருந்தேயும் வானவர் போன்று மகிழ்ந்து வயிற்றை நோக்கி அதன் பொருட்டே 
வாழ்தல் ஒருதலை . 
ஒருதலை . அவர் வாழ்க்கையி நின்னை வழிபடுவாரும் இவ்வுலகிற் சாலப் 

பலர் உளர் . அவர் நெஞ்சத்தே ஓர் எள் 
ஏகம் முதற்கல்வி முளைத்தெழுந் 

ளளவும் நின் திருவருளின்பத்தைக் காட்டு 

கின்றாயில்லை 
தெண்ணில் கேள்வி 

அவரெல்லாம் பானைத் 

தேனில் அகப்பையையே பெரிதும் ஒக்கின் 
ஆகம் முதற்றிண் பணை போக்கி 
யருந்த வத்தின் 

றார் . தாயே ! நினது திருமகன் கம்ப 
சாகந் தழைத்தன் பரும்பித்தரு 

நாடனுடைய தெய்வமொழிதானும் அத் 

தகையோர் கண்களில் ஒருதுளி இன்பக் 
போகங் கனியொன்று 

கண்ணீரையேனும் சுரப்பிக்கமாட்டாது 
பழுத்து 

எனிற் பின் பேசுவானேன் ! 
பேரின்பம் நல்குதல் ஒருதலை . 

அன்புசால் பெரியோய் ! எளியேன் 

நின் திருவருளாட்சியி னமைந்த திருநாட் 
தேவீ ! நின் திருவருட் காளானோர் டில் ஒரு பெருந் தகுதியை எய்தியிருக்க 
திருமகளை ஒரு பொருளாக மதியார் . புல் வில்லை எனினும் யான் நின் திருநாட்டில் 
லிய வயிற்றுப் பசிக்கும் ஒல்கார் ; உனது ஓர் ஏழை ; ஓர் ஒற்றை ஏருழவனே ஆயி 
கடைக்கண் வீச்சொன்றே அவர்க்கு ஊ 

ஊழி னும் 

எனக்கிப்பேறே போதும் ; 
பலவும் கழித்தற்கு உறுதுணையாக அமைவ 

இத் 

துணைக்கே யான் செம்மாந்து திரிகின் 
தாம் . தெளிவுத் திருவே ! தெய்வத்தின் றேன் ! அம்மம்ம ! இன்னும் நின் திரு 
தெய்வமே ! முன்னை முன்னைப் பிறவி நாட்டரசியற் 
களில் என்ன தவம் செய்தேனோ எளியேன் 

பதவியையே 

நின்னால் 

அளிக்கப்பட்ட வள்ளுவரும் , இளங்கோ 
நின்னுடைய திருவருட் பெருமையை ஒரு வும் , திருத்தக்க முனிவரும் , கம்ப நாடரும் 
சிறிது உணரும் பேறுபெற்றுள்ளேன் . எய்திய இன்பந்தான் எத்தன்மைத்தோ ! 
உனது திருவருள் ஒன்றனையே எளியேன் மேலும் திருப்பாற்கடலில் தேன் மாரியும் 
பற்றுக்கோடாகக் கொண்டு வாழ்ந்து வரு பெய்தாற் போன்று நின்னுடைய திருவரு 
கின்றேன் . நின் திருவருட்கு ஆளாதற் ளோடே 
கேலாத புன்மையும் 

இறைவன் இன்னருளையும் 
என்னெஞ்சத்தே ஒருங்கே பெற்றிருந்த திருநாவுக்கரசர் 
மிக்குளது ; அச் சிறுமை கருதாது எளி முதலியோரும் ஆழ்வார்களும் மணிவாசா 
யேனை நீ ஆட்கொண்டது நின் திருவரு கப் பெருந்தகையாரும் வடலூர் அடிளக 
ளின் பெற்றிமையாற் போலும் , ஒருவ ரும் தாயுமானாரும் இன்னோரன்ன சான் 


மம்ம லர்ந்து 


51 


ஒளியே ! 


மாசறு 


அடியேன் 


எனது 


E - கள் போற்றுவேங்காண் ! 
வெளியீட்டு விழா மலர் 
றோர் இவ்வுலகத்திலேயே வீட்டின்பம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் 
கைவரப்பெற்றோர் ஆவர் என்பதில் எளி தீதும் நன்றும் பிறர்தர வாரா 
யேனுக்கு ஐயம் ஒருசிறிதும் இல்லை ! 

நோதலும் தணிதலும் அவற்றோ ரன்ன 

சாதலும் புதுவதன்றே வாழ்தல் 
மணியிடை 

இனிதென மகிழ்ந்தன்றும் இலமே 
பொன்னே ! யாழிடைப் பிறந்த இசை 
யிடை யிருப்போய் ! மாசறு முனிவர் மன 

... என்பது திறவோர் 
மலர் உறைவோய் ! தேசுடை யுணர்வே ! 

காட்சியிற் றெளிந்தனம் ( புறம் - ககூ உ ) 
வணக்கம் ! வணக்கம் ! நின் திருவடிமலரை எனத் தன் திருவுடையுள்ளந் தோன்ற 
எளியேன் பன்மாணும் வணங்குகின் உரைத்த 

கணியன் பூங்குன்றனுக்கு 
றேன் ! ஏழையாகிய என்னுடைய தாழ்ந்த அமைந்திருந்த 
உரனுடைய உள்ளம் 
விண்ணப்பமிது கேள் ! எளியேன் கல்வி 
மாட்சிமையில்லாத எளிய உழவர் தம் சிறு எளியேனுக்கும் சமைத்துவிட்டனை . அத 

போன்ற ஒன்றனை நீ நின் திருவருளாலே 
குடிலிலே தான் பிறந்தேன் . யான் என்னை 

னால் , அவன் போலவே யானும் வாழ 
யறியாத இளம் பருவத்திலேயே நீ என்னை முயன்று வருகின்றேன் . எம்பெருமாட் 
ஆட்கொண்டுவிட்டாய் . என்னோடு பிறந்து டியே ! இவ் வுள்ளத்தையே பின்னும் உர 
என்னோடு வளர்ந்தோர் பலர் பொருளை னுடைய தாக்கித் தருக ! இஃது எளியேன் 
நாடி உழன்று பெரும்பொருளீட்டியுள்ள நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து வருகின்ற 
னர் . 

நெஞ்சம் அந்நெறிப் விண்ணப்பங்காண் ! திருவருள் புரிக ! 
படர்ந்திலது . நின்னையே நாடி 

நாடி நெடுநாள் 

33998/ 
திரிந்தேன் . நின்னை என் உலக வாழ்க் 

தனிப்பட்ட 

வேண்டுகோ 
கைக்குக் கருவியாக்கிக்கொள்ள அன்றென் ளிதனை நீ முன்னரும் அறிந்துள்ளனை . 

. 
பது நீயும் அறிவை . பொருளாட்சி போற் இது கிடக்க ; தாயே ! பண்டைக்காலத்தே 
றாதார்க்கில்லை என்னும் விதிக்கிணங்க அடி வீறுபெற் றுயர்ந்த முடிமன்னர்களாலே 
யேன் இலம்பாட்டாளன் ஆயினேன் . நல் போற்றப்பட்டிருந்த நீ , இடைக்காலத்தே 
குரவுப்பேயின் கொடுங்கோல் ஆட்சியிற் மாக்களாலே புறக்கணிக்கப்பட்டிருந்தனை . 
பட்டேன் . 

அவளுடைய நாடெல்லாம் உயர்ந்தவர் தாழ்வர் என்னும் இயற்கை 
நான் நடந்து அறிந்துள்ளேன் . இக் நியதிக்கேற்பத் தமிழ் மாந்தர் அறிவில் 
காடுமையால் எளியேன் ஆற்றாமையால் வலியிலராய் , அழுக்காறும் மடியும் காரண 
சிற்சில ஈனர்பாற் சென்றதுண்டு அன் மாக இழி நிலை எய்திவிட்டனர் . தம் ஒன் 

அவ் வல்லற்காலத்தும் நீயே னார்க்கு அடிமைபுக்கனர் . மக்கள் என்று , 
அன்னையினும் தயையுடையையாய் என் நீ என்று இரண்டில்லையாகலான் யாங்கள் 
உள்ளிருந்தே என்னைத் தேற்றி ஆட் எய்திய இழி நிலை யனைத்தும் நினக்கும் 
கொண்டருளினை . இத் திருவருளை எளி எய்தின . யாங்கள் முடியிழந்தோம் ! நீயும் 
யேன் ஏழேழ் பிறப்பும் மறக்கமுடியாது . முடியிழந்தாய் . யாங்கள் அடிமை புகுந் 

5705118 தோம் ! நீயும் அடிமையாயினை . யாங்கள் 
யான் எய்திய துன்பத்தையே எடுத் மடிகொண்டோம் ! நினக்கும் மடிமை வந் 
துக்காட்டாகக் கொண்டு எளியேற்கு நீ தெய்தியது . யாங்கள் வறுமையுற்றோம் ! 
ஓரளவு மெய்யுணர்ச்சியுண்டாக்கினை . இவ் நீயும் வறுமையால் வாடிப்போயினை . 
வுதவியைக் கருதின் உற்ற துன்பமெல் அம்மையே ! இவ் விழிவெல்லாம் நின்னை 
லாம் எனக்குயர்வையே நல்கின ஆதலை யாங்கள் புறக்கணித்தமையால் நினக்கு 
யான் மனந்தெளியத் தெளிய உணர்ந்து வந்தெய்தியனவேகாண் . 

எம்பிழை 
வருகின்றேன் . மெய்யுணர்வுக் கருவூலமே ! பொறுத்தருள்க . காலம் மாறுமியல்புடைய 
நீயே எனக்குப் பண்டும் இன்றும் என்றும் தன்றோ. இப்பொழுது நமக்கு ஆகூழ் 
துணையாதலை யான் நன்கு உணர்ந்து வருங்காலம் வந்தெய்தியது . அதற்கான 
விட்டேன் . இனி யான் இப் புல்லிய உலக 

உலக அறிகுறிகள் எல்லாம் தென்படுகின்றன . 
மயக்கத்திற் புக்குழலமாட்டேன் . செல்வம் எம்முயிரினும் மேலாக இனி நின்னை யாங் 
வருக ! வறுமையே வருக !! 


னாய் ! 


52 


கஉ 


இழிதகை யடிமை ஒருவாறு தீர்ந் வழி முயலவும் முயல்கின்றோம் . தெய்வத் 
தொழிந்தது . மழைவிட்டும் தூவானம் திருவே இம் முயற்சிக்கு நீயும் மடிதற்று 
இன்னும் விட்டபாடில்லை. நின் திருநாட் முந்துறுவாய் என்றும் நம்புகின்றோம் . 
டிலே பிறந்துவைத்தும் , நின் திருவரு 
ளாகிய மொழியே பயின்றிருந்தும் , இன் நந்தமிழகத்தின் தலை நகரமாகிய இப் 
னும் நின் தகவும் , பெருமையும் அறிய பெரிய சென்னையில் எம் மருமைச் செந் 
மாட்டாத புல்லர் ஒருசிலர் இக்காலத்தும் தமிழ்ச் செல்வியே ! நமது பழம் பெருமை 
இருக்கவே இருக்கின்றனர் . அவர்க்கெல் 
அவர்க்கெல் யோடே 

நாம் உயர்வதற்கு முயலும் 
லாம் நீயே நல்லறிவு வழங்குதல் வேண் முயற்சியிலே நீ தமியளாகவே நின்று முயல் 
டும் ! இக்காலத்தே நின்னை அரியணை கின்றனை . நீயுரைத்த , 
ஏற்றி நின் திருவருளாட்சியில் இனிது 

அருமை யுடைத்தென் றசாவாமை வேண்டும் 
வீற்றிருக்க விரும்பும் நல்லோரும் சாலப் 

பெருமை முயற்சி தரும் ( குறள் - - ++ ) 
பலர் உளர் . நீ அரியணை ஏறின் நின் 
மக்களாகிய யாங்கள் அனைவரும் அரியணை என்னும் நுண்ணிய அறிவுரைக்கு நீயே 
ஏறியவர்கள் ஆவோம் . நின் கையிலேந் எடுத்துக்காட்டாக நின்று மாந்தர் முன் 
தும் செங்கோல் யாங்கள் அனை வரும் னேற்றத் திருப்பணியில் ஒன்றாக உயர் 
தனித்தனியே ஏந்தும் செங்கோலே ஆகும் . சிறப்புடைய இலக்கியத் திருப்பணியை 
நீ உயர்ந்தாலல்லது எங்கட்கு உயர்ச்சி நீ மட்டுமே புரிந்து வருகின்றனை . இன் 
வரவியலா 

து என்று இன்று 

உலகம் 

னும் இவ்வுலகம் , இலக்கியம் மக்கள் 
உணர்ந்து வருகின்றது ஆதலால் , முன்னேற்றத்திற்கு எத்துணை 

எத்துணை இன்றி 
அறிவுக்கடலே ! அருள் மலையே ! எங்கள் 

யமையாதது என்பதனை 

உணர்ந்து 
நோக்கம் நிறைவேறத் திருவருள் புரிக . கொள்ளவில்லை . அன்னாய் ! இவ் வரும் 
" நல்லாண்மை என்ப தொருவற்குத் தான் பிறந்த பெரும் பணியில் நீ முப்பத்தாறாண்டுகளாக 
இல்லாண்மை யாக்கிக் கொளல் (குறள் -கஉசு ) விடாது முயன்று வந்தனை . இம் முயற்சி 

யால் இத் தமிழுலகம் நினது அருமை 
என்னும் அறத்தின் சிறப்பினை எங்கட்கு 

யைப் படிப்படியாக உணர்ந்து வருகின் 
நீ பல்லாண்டுகட்கு முன்னரே அறிவுறுத்தி 

றது . நினது மக்களின் மதிப்பு நாடோ 
விட்டாய் ; எனினும் எம் பேதைமையாலே 

றும் உயர்ந்து வருகிறது . 
அதன் சிறப்பை யாங்கள் அறியாது போயி 
னேம் . இப்பொழுது அத்தகைய நின் அளவிலா ஆற்றலுடையோய் ! நின் 
திருவறங்களின் சிறப்பைப் படிப்படியாக முயற்சி வெல்க ! நின் திருக்குறிப்பு நிறை 
உணர்ந்து வருகின்றோம் . இவ் வுலகப் வேறுக ! வாழ்க நீ பல்லாண்டு ! பல்லாண்டு 
பெரு நாடுகளில் ஒரு நாடாக நம் நாட்டை வாழ்க ! என்று எளியேம் முடிதாழ்த்து 
உயர்த்தி யாம் தலையுயர்த்து நிற்றல் நின் மலரடியை வாழ்த்தி வணங்குகின் 
வேண்டும் என்று எண்ணுகின்றோம் . அவ் றோம் . எம் வணக்கத்தை ஏற்றுக்கொள்க! 


வணக்கம் ! 


வணக்கம் ! 


வணக்கம் ! 


பணிகுவாம் 


வைய மீன்றதொன் மக்க ளுளத்தினைக் 
கையி னாலுரை கால மிரிந்திடப் 
பைய நாவை யசைத்த பழந்தமிழ் 
ஐயை தாடலைக் கொண்டு பணிகுவாம் . 


ஆய்தம் 


[ ஞா . தேவநேயன் ) 


தேவநேயப் பாவாண ரவர்கள் 
7-2-1902 இல் சங்கரநயினார் 
கோவிலிற் பிறந்தார் . வட ஆர்க் 
காடு மாவட்டத்தைச் சேர்ந்த 
ஆம்பூரில் நடுநிலைப் பள்ளியொன் 
றில் கல்விகற்கத் தொடங்கிப் 
பாளையங்கோட்டையில் பள்ளி 
யிறுதிப் படிப்பை முடித்துப் , 
பின்னர்த் தமிழணங்கை வணங் 
கித் தாமே இலக்கண இலக்கியங் 
கள் பயின்று 24 ஆம் அகவையில் 
தமிழ்ச் சங்கப் பண்டிதர் தேர் 
வில் தேறி , தமிழாசிரியர் பணி 
மேற்கொண்டு 23 ஆண்டுகள் 
உயர்நிலைப்பள்ளியிலும் , 12 


ஆண்டுகள் கல்லூரியிலும் பணி 
யாற்றியுள்ளார் . சென்னைப் பல் 
கலைக் கழகத்தில் எம் ஏ . பட் 
டம் பெற்றுப் பேராசிரியராகத் 
திகழும் இவர் , தற்போது அண்ணா 
மலைப் பல்கலைக் கழகத்தில் தமிழ் 
ஆராய்ச்சித் துறையில் வாசகராக 
( Reader ) ப் பணியாற்றி வருகி 
றார் . கடந்த முப்பது ஆண்டுக 
ளாக மொழியாராய்ச்சியில் ஈடு 
பட்டுள்ள இவர் , சென்னைப் பல் 
கலைக் கழகத் தமிழகராதியின் 
வழூஉக்களைக் களைந்து வருவ 
தோடு , தனித்தமிழுக்கு அளித்து 
வரும் ஆக்கமும் அளப்பரிது . 


ஆய்த எழுத்துவகைமை 

இனி , இப் பெயர்களே பெயர் . 

இம்முறையே முறை தொகையும் மூன்றே " 
எழுத்தெனப்படும் 

என்று நச்சினார்க்கினியர் தேற்றேகாரமிட் 
அகர முதல னகர விறுவாய் 

டுக் கூறுவதாலும் , நன்னூலார் சார் 
முப்பஃதென்ப 

பெனக் கூறிய பத்து எழுத்துக்களுள் 
சார்ந்துவரல் மரபின் மூன்றலங் கடையே 

ஏனைய வேழும் தொல்காப்பியர் காலத்திலு 
அவைதாம் 

மிருந்தமையாலும் , தொல்காப்பியர்க்கும் 
குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் 

நச்சினார்க்கினியர்க்கும் நன்னூலார் 
ஆய்தம் என்ற 

கொள்கை யிருந்ததில்லை யென்பது தெளி 
முப்பாற் புள்ளியும் எழுத்தோ ரன்ன 

வாம் . 
என்னும் தொல்காப்பிய நூற்பாக்களால் ஆய்தப்பெயரும் ஒலியும் 
( நூன்மரபு , 1 , 2 ) முதலெழுத்து முப்ப 
தென்பதும் , சார்பெழுத்து மூன்றென்ப 

தொல்காப்பியர் ஆய்தத்தைக் குறிக் 
தும் , இவற்றுள் முன்னையவே சிறந்தன கும்போதே முப்பாற்புள்ளி என அதற்கு 
வென்பதும் பெறப்படும் . 

மற்றுமொரு பெயர் கொடுத்தார் . பிற் 

காலத் தாசிரியர் வேறுஞ் சில பெயரிட்டு 
" முன்னின்ற சூத்திரத்தாற் சார்ந்து வழங்கினர் . " ஆய்தம் என்பது அஃகே 
வரன் மரபின் மூன்றலங்கடையே எழுத்னம் . அஃகேனமெனினும் ஆய்தமெனி 
தெனப்படுப முப்பஃதென்ப எனவே , னும் தனி நிலை யெனினும் புள்ளி யெனி 
சார்ந்துவரன் மரபின் மூன்றுமே சிறந்தன ; னும் ஒற்றெனினும் ஒக்கும் . என்னை ? 
ஏனைய முப்பதும் அவ்வாறு சிறந்தில 

அஃகேன மாய்தந் தனிநிலை புள்ளி 
வெனவும் பொருடந்து நிற்றலின் , அதனை 

யொற்றிப் பால வைந்து மிதற்கே 
விலக்கிச் சிறந்த முப்பது எழுத்தோடு 
இவையும் ஒப்ப வழங்கு மென்றற்கு , என்றார் மயேச்சுரர் , என்று காரிகை 
எழுத்தோரன்ன என்றார் என்று நச்சி யுரையாசிரியரான குணசாகரரும் , 

ஆய் 
னார்க்கினியர் கூறுதல் காண்க . 

தம் எனினும் , அக்கேனம் எனினும் , தனி 


54 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


13 


நிலை எனினும் , புள்ளி எனினும் , ஒற்று ration ) k என்னுங் குறியை ஆள்வதா 
எனினும் ஒக்கும் . என்னை ? 

லும் ஆய்தவெழுத்து ககரத்தின் திரிபே 
யெனத் தெற்றென வறிக . 

. 
அக்கேன மாய்தந் தனிநிலை புள்ளி 
யொற்றிப் பால வைந்து மிதற்கே 

ஆரிய வன்மை சான்ற வல்லெழுத் 
என்றார் அவி நயனார் என்று யாப்பருங் துக்கள் தமிழுக்கின்மையின் , ஆய்தத்தை 
கலவிருத்திகாரரும் கூறுவது காண்க வடமொழி ஹகரம் ( h ) போன்ற மூச்சொலி 

யாகக் கொள்வது முற்றும் தவறாம் . இனி 
அவி நய நூற்பாவில் அக்கேனமென் 

வடமொழி விசர்க்கம் ( - ) போன்ற ஒலி 
பது ஏட்டுப் பிழையாயிருத்தல் வேண்டும் . 

யெனக் கொள்ளின் , ஒலியளவில் விசர்க் 
பழைய திண்ணைப் பள்ளிப் பாட முறையில் கம் ஆய்தத்தை யொத்திருப்பினும் , அதில் 
ஆய்தப்பெயர் அதன் ஒலி வடிவொட்டி 

அகரக் கூறும் கலந்திருப்பதால் , அதுவும் 
அஃகன்னா என வழங்கிற்று . 

பொருந்தாதென்க. ஆய்தம் எவ்வகை 

யினும் உயிரேறப்பெறா எழுத்தாம் . குறி 
ஆய்தவொலி 

யதன் முன்ன ராய்தப் புள்ளி என்னும் 
ஏனையிரு சார்பெழுத்துப் போன்றே , நூற்பா வுரையில் , ஆய்தமான புள்ளி , 
ஆய்தமும் ஒரு முதலெழுத்தின் திரி ஆய்தப்புள்ளி என்றார் , இதனையும் ஒற் 
பென்பது , " இதற்கு ( ஆய்தத்திற்கு ) வடிவு றின்பாற் சார்த்துதற் கென்க . ஒற்றேல் 
கூறினார் , ஏனையொற்றுக்கள் போல உயி உயிரேறப் பெறல் வேண்டுமெனின் , சார் 
ரேறாது ஓசை விகாரமாய் நிற்பதொன் பெழுத்தாதலின் உயிரேறப் பெறாதெனக் 
றாகலின் , " என்னும் நச்சினார்க்கினியர் கொள்க என மயிலை நாதர் உரைத்திருப் 
உரையாலும் , 

பதைக் காண்க . 
சார்ந்து வரி னல்லது தமக்கியல் பிலவெனத் 

ஆய்தம் ( அற்றாலளவறிந் துண்க 
தேர்ந்து வெளிப் படுத்த ஏனை மூன்றும் வஃதுடம்பு முதலிய இடங்களில் உயிர் 
தத்தஞ் சார்பிற் பிறப்பொடு சிவணி 

போல அலகு பெற்றும் , தோன்றிற் புக 
யொத்த காட்சியிற் றம்மியல் பியலும் ழொடு தோன்றுக வஃதிலார் முதலிய 
என்னும் தொல்காப்பிய நூற்பாவாலும் இடங்களில் மெய்போல அலகு பெறாமலும் 
(( பிறப்பியல் , 19) , சார்பெழுத்து என்னும் 

உயிர்மெய்களை ஒருபுடையொத்து ) உயிரு 
பெயராலும் , அறியப்படும் . ஆயின் , எவ் 

மாகாமல் மெய்யுமாகாமல் ( அலிபோலத் ) 
வெழுத்தின் திரிபெனின் , ககரத்தின் திரி தனிநிற்றலால் , தனிநிலை எனப்பட்டது " 
பாம் என்க. 

என்றார் நன்னூற் காண்டிகை யுரைகார 

ராகிய சடகோபராமானுசாச்சாரியார் . 
ஆய்தம் தொன்றுதொட்டு மெல்லிய 

அற்றாலளவறிந் துண்க வஃதுடம்பு 
ககரமாகவே ஒலிக்கப்பட்டு வருவதாலும் , என்னும் பாடத்திற்கு ஆய்தம் அலகு 
ஏனச் சாரியை பெற்றக்கால் அஃகேனம் பெறல் வேண்டாமையானும் , அவ்வாச் 
எனக் ககரத்தோ டியைந்தே வழங்குவ சாரியாரே உயிரும் மெய்யும் தம்மிற் 
தாலும் , பண்டையேட் டரிச்சுவடிகளில் 

டரிச்சுவடிகளில் கலத்தல் போல ஆய்தம் ஓரெழுத்தோடுங் 
கஃ என்று எழுதப்பெற்றமையாலும் கலத்தலின்றித் தனி நிற்றலால் தனி நிலை 
உயிருக்கும் மெய்க்கும் இடையில் வைக்கப் யெனப்பட்டதென்றலு மொன்று , எனக் 
பட்டிருப்பினும் ககரத்தை யடுத்திருப்பதா கூறியிருத்தலானும் அவ்வுரை பொருந்தா 
லும் , போப்பையர் தம் தமிழிலக்கணத்தில் தென்க . ஆய்தம் ககரத்தின்பாற்பட்ட 
The Guttural என்றும் , கால்டுவெல் 

என்றும் , கால்டுவெல் ஒரு நுண்ணிய வொலியாயிருத்தல் பற்றியே 
தம் ஒப்பியலிலக்கணத்தில் guttural h அப்பெயர் பெற்றதென் றறிக. 
என்றும் குறித்திருப்பதாலும் , சென்னைப் 
பல்கலைக் கழகத் தமிழ் அகராதியில் அதன் 

ஓய்தல் ஆய்தல் நிழத்தல் சாஅய் 
அமைப்பு முறையை விளக்குமிடத்து 

ஆவயின் நான்கும் உள்ள தன் நுணுக்கம் 
The aspirate aytam என்று குறித் என்பது தொல்காப்பியம் ( உரியியல் , 32 ) . 
திருப்பினும் , வரிபெயர்ப்பில் ( Translite- ஆய்தப் பெயர்க்காரணங் கூறுமிடத்து , 


வெளியீட்டு விழா மலர் 


55 


என 


91 


( that which is subtle , minute " 6T 60T (13 

வரலாறு .............. 

........... கஃசு , கஃதம் , 
கால்டுவெலும் . 

கஃசம் என அகரத்தொடு ஆய்தம் வந்து 
சென்னைப் பல்கலைக் கழகத் தமிழக 

கைசு , கைதம் , கைசம் என ஐகாரத்தின் 

பயத்தவாயினவாறு .... 
ராதி , தான் கொண்ட குறிக்கோட்கொப்ப , 
தமிழ்ச் சொற்களைத் தமிழ்வழி ஆராயாது , மட்டில் உத்திக்குப் பொருந்துவதன்று. 

உரைத்திருப்பது , ஆய்தத்தைப் பொறுத்த 
ஆய்தம் என்னும் தென் சொல்லைச் சார்ந் 
திருக்கை யென்று பொருள் படும் ஆசிரிதம் 

கஃசு முதலிய மூன்றும் கைசு முதலிய 
என்னும் வடசொற் றிரிபா யிருக்கலா மூன்றாகத் திரிந்திருக்கலாமேயன்றி , ஆய் 
மெனக் கருதி மயங்குகின்றது . குற்றிய தம் யகரமெய் யொத்தொலித் திருத்தல் 
லுகரம் குற்றியலிகரம் ஆய்தம் எனச் சார் 

முடியாது . ஒருகால் , கள் என்பது கஃசு 
பெழுத்து மூன்றாயிருக்க, அவற்றுள் முதலியவற்றின் அடியாகலின் , அது கய் 

எனத் திரிந்திருக்கலாம் . ஒப்புநோக்க : 
ஒன்றிற்கு மட்டும் சார்ந்திருக்கைப் பொருட் 
சொல் எங்ஙனம் பெயரா யமைந்திருத்தல் தொள் - தொய் , பொள் - பொய் . 
கூடும் ? வடமொழியைத் தமிழுக்கடிப்படை ஆய்தப் பிறப்பு 
யாய் வைத்து , ஒலி முறைச் சொல்லியல் 

சார்ந்துவரி னல்லது என்னும் 
( Sound Etymology ) பற்றித் தென் 

சார்பெழுத்துப் பிறப்பு நூற்பாவின் 
சொற்கள் பலவற்றை வடசொல்லெனக் 

ஆற்றொழுக்கைக் கொண்டு கூட்டாகச் 
கூறுவது , வடமொழியாளர்க்குத் தொன்று சிதைத்து , இருகூறாக்கி , “ சில எழுத்துக் 
தொட்ட வழக்கமாயிருந்து வருகின்றது . 

களைச் சார்ந்து தோன்றினல்லது தமக் 
இனி , ஆய்தம் என்னும் தென் கெனத் தோன்றுதற்கு ஓரியல்பிலவென்று , 
சொல்லை ஆயுதம் என்னும் வடசொல் ஆராய்ந்து வெளிப்படுக்கப்பட்ட எழுத் 
லாடு மயக்கி , அடுப்புக்கூட்டும் கேடகம் துக்கள் தம்முடைய பிறப்பியல்பு மூன்றினை 
மூவிலைச் சூலம் ஆகிய படைக்கலமும் யுங் கூறுங்கால் , தத்தமக்கு உரிய சார் 
போல் வரிவடிவு கொண்டிருப்பதால் ஆய் பாகிய மெய்களது சிறப்புப் பிறப்பிடத்தே 
தம் எனப் பெயர் பெற்றது எனக் காரணங் பிறத்தலோடு பொருந்தி நடக்கும் " என் 
காட்டுவாரும் உளர் . ஆய்தம் என்னும் 

றும் , ஒழிந்த ஆய்தந் தமக்குப் பொருந் 
சொல் ஓரிடத்தும் ஆயுதம் என எழுதப் தின நெஞ்சு வளியாற் பிறக்கும் என்றும் 
படாமையையும் , ஆயுதம் என்னும் சொல் உரைத்தனர் நச்சினார்க்கினியர் . 
லும் ஆய்தம் என எழுதப்படாமையையும் , இந் நூற்பா முழுவதையும் ஒரே 
நோக்குக . ஆரியர் நாவலந் தேயத்திற்கு கூற்றாகக் கொண்டு , சில எழுத்துக்களைச் 
வருமுன்னரே , ஆய்தவெழுத்தும் அதன் சார்ந்துவரினல்லது தமக்கெனத் தனி 
பெயரும் குமரி நாட்டில் தோன்றிவிட்டன யியல்பில்லாதன வென ஆராய்ந்து 
என்னும் உண்மையையும் அறிந்து வெளிப்படுத்தப்பட்ட ( குற்றியலுகரமும் 
காள்க . 

குற்றியலிகரமும் ஆய்தமுமாகிய ) மற்ற 
இனி, யாப்பருங்கலவிருத்தி யுரை 

மூன்று எழுத்துக்களும் , தத்தம் முதலெழுத் 
காரர் உயிரே மெய்யே " என்னும் நூற்பா 

துக்களின் பிறப்பொடுபொருந்தி அவற்றோ 

டொருபுடை யொத்த தோற்றத்தினவாய்த் 
வுரையில் , 

தத்தம் சிறப்புத் தன்மையுடன் நடக்கும் 
சார்பிற் றோன்றும் தன்மைய என்றுரைப்பதே பொருத்தமாம் . 
என்று மிகுத்துச் சொல்லிய வதனால் , 

இனி ஆய்தந் தலைவளியானும் 
அகரத்தொடு யகரவொற்று வந்தும் ஆய் மிடற்றுவளியானும் பிறக்குமென்பாரும் 
தம் வந்தும் ஐகாரத்தின் பயத்தவாய் 

என நச்சினார்க்கினியர் கூறியிருப் 
நிற்கும் ... 

பது கவனிக்கத்தக்கது . 
ஆய்தமும் யவ்வு மவ்வொடு வரினே 

ஆய்தச் சாரியை 
ஐயெனெழுத்தொடு மெய் பெறத் தோன்றும் 

காரமுங் கரமுங் கானொடு சிவணி 
என்றார் அவி நயனார் . 

நேரத் தோன்றும் எழுத்தின் சாரியை 


உளர் 


0 


56 


ஆசிரியர் 


வாகா . 


ஆயின் . 


எனச் 


என்னும் எழுத்துச்சாரியை நூற்பாவில் 

லளஃகான் ( நூன்மரபு , 24 ) 
(புணரியல் , 32 ) ஆய்தவெழுத்திற்குரிய ணனஃகான் ( ஷை . 26 ) எனத் தொல்காப் 
சாரியையை 

கூறாவிடினும் , பியத்தில் வந்திருப்பவை உம்மைத் 
நேரத்தோன்றும் எனவே நேரத்தோன்றா தொடர்களாதலின் , குறிலிணைக் கீழ்வந்தன 
தனவும் உளவாயின . அவை ஆனம் , 

இளக்குமே 
ஏனம் , ஓனம் என்க . இவை சிதைந்த சிந்தாமணியில் ( 149 ) வந்திருப்பது விதிக்கு 
வழக்கேனுங் கடியலாகாவாயின " என்று மாறாதலின் , இதனையும் ஒற்றில் வழி 
உரையாசிரியர் ( நச்சினார்க்கினியர் ) கூறி யொற்றெனவே கொள்ளல் வேண்டும் .. 
யிருப்பது கவனிக்கத்தக்கது தொல்காப்பிய 
நூலிற் கூறப்படாத சில இலக்கணங்கள் ஆய்தம் தோன்றும் வகை 
உரையாசிரியராற் கொள்ளப்பட்டுள்ளன 

லகரத்திரிபு , வகரத்திரிபு , ளகரத்திரிபு , 
அவற்றுள் ஆய்தவெழுத்துச் சாரியையும் 
ஒன்று . இது உரையிற் கோடல் என்னும் ஒற்றில் வழியொற்று , சாரியைப்புணர்ப்பு 

என ஆய்தம் தோன்றும் வகை ஐந்தாம் . 
உத்திபற்றியது . 

தகரம் வருவழி யாய்த நிலையலும் 
ஆய்தச் சார்பு 

புகரின் றென்மனார் புலமை யோரே 
ஆய்தம் , குறிலுக்கு முன்னும் வல்லின 

( புள்ளிமயங்கியல் , 74 ) 
வுயிர்மெய்க்குப் பின்னுமாக அவ்விரண் என்பது லகரத்திரிபு . கஃறீது , கற்றீது 
டிற்குமிடையில் வருவதே இயல்பாம் . 

என்பன எடுத்துக்காட்டு . இவை உறழ்ச்சி . 
குறிய தன் முன்ன ராய்தப் புள்ளி 

அஃறிணை பஃறுளி என்பன 

பஃறுளி என்பன உறழ்ச்சி 
உயிரொடு புணர்ந்தவல் லாறன் மிசைத்தே 

யில்லாதன . 
என்றார் தொல்காப்பியனார் ( மொழிமரபு , 5 ) . வேற்றுமை யல்வழி யாய்த மாகும் ( பு.ம .84 ) 
ஆய்தந் தானே குறியதன் கீழ்த்தாய் 

என்பது வகரத்திரிபு . அஃகடிய , இஃகடிய , 
வலிய தன் மேல்வந் தியலு மென்ப 

உஃகடிய , சிறிய , தீய , பெரிய என்பன 
என்றார் கையனார் . 

எடுத்துக்காட்டு 

ஆய்த நிலையலும் வரைநிலை யின் றே 
இவ்விதிக்கு , எஃகு , கஃசு , கஃடு , 

தகரம் வரூஉங் காலை யான ( பு.ம. 104 ) 
கஃது , கஃபு , கஃறு , அஃது , இஃது , உஃது 
என நச்சினார்க்கினியரும் ; அஃகம் , வெஃகா , என்பது ளகரத்திரிபு . முஃடீது , முட்டீது 
எஃகு , கஃசு , கஃடு , கஃது , கஃபு , கஃறு என்பன எடுத்துக்காட்டு . இவை உறழ்ச்சி . 

யாப்பருங்கல விருத்தியுரையாசிரி 
யரும் ; எஃகு , சஃசு , கஃடு , கஃது , கஃபு , டப்பெற்றது . 

ஒற்றில் வழியொற்று முன்னர்க் காட் 
கஃறு எனக் குணசாகரரும் ; எஃகு , கஃசு , 
கஃடு , கஃது , கஃபு , கஃறு என மயிலை அஃகான் , மஃகான் , வஃகான் என்பன 
நாதரும் எடுத்துக்காட்டினர் இவை தனிச் சாரியைப் புணர்ப்பு. 
சொற்கள் . அஃறிணை , முஃடீது , அஃகடிய அஃது என்பதன் குறுக்கமே அது 
என்பன தொடர்ச்சொற்கள் . 

எனத் தெரிதலின் , செய்வஃது என்பது 
விலஃஃகி வீங்கிரு ளோட்டுமே மாத 

செய்வது என்பதன் விரித்தல் திரிபெனக் 
ரிலஃஃகு முத்தி னினம் 

கொள்வது சரியன்று . 
என இவ்வாறு குறிலிணைக் கீழும் ஆய்தம் வகரத்திரிபும் சாரியைப் புணர்ப்பும் 
வருமாலோவெனின் , அன்ன இயல் ஒத்தியலமைவு ( Assimilation ) என்னும் 
பாகவே ஆய்தமாய் நிற்பனவல்ல. ஓசை நெறிமுறை பற்றியன. 
நிறைத்தற்பொருட்டு ஒற்றின் வழி ஒற்றாக் 
குதலின் , ஈண்டு ஆய்தமும் ஒற்றாய் வரு ஆய்தம் வரும் தனிச்சொற்கள் 
மெனக் கொள்க 

என்று மயிலை நாதர் ஆய்தச் சார்பையும் ஆய்தந் தோன் 
கூறியிருப்பது இங்குக் கவனிக்கத்தக்கது . றும் வகையையும் துணைக்கொண்டு ஆய் 


என 


57 


வெளியீட்டு விழா மலர் 


பின் , 


எல் -து 


தம் வரும் தனிச்சொற்களை ஆய்ந்து பார்ப் எஃகு 

அவற்றுட் பெரும்பாலன லகர 
ளகரத் திரிபாகவே போதரும் . இத் திரிபு எஃகு = உருக்கு , அதாவது இளகின தாது 

இள்( > இள இளகு) > எள் > எள்கு 
குமரி நாட்டின் ஒரு மருங்கு தோன்றி ( உலோகம் ) எஃகு 

எஃகு - எஃகம் = உருக்கி 
யிருக்கலாம் . 

னாற் செய்த வேல் . 
எ - டு : 

பஃறி 
அஃகு 

பல் + தி = பஃறி ( பன்றி ) = பன்றி வடி 
அல்குதல் = சுருங்குதல் , குன்றுதல் , வான ஒருவகைப் படகு இதிற் சரக் 
நுணுகுதல் . 

கேற்றிச் செல்வதை இன்றும் கூவம் 
அல்கு அஃகு . 

முதலிய ஆறுகளிற் பார்க்கலாம் . 
அஃது , இஃது , உஃது , எஃது 

வெஃகு 
இவை , அல் + து , இல் + து ,உல் + து , 

பிள் - பிண்-பிணா- பிணவு - பிண 

வல் . பிண பிணை . 
என்னும் புணர்ச்சியாக 
தோன்றுகின்றன . அன்று இன்று என்று 

பிள் பெள் - பெண் - பேண் - பேடு 
என்னும் காலச் சுட்டுவினாச் சொற்களின் 

பேடை 
அடிகளும் , அல் இல் எல் என்பனவே . பெள் - பெட்டை - பெடை . 
இவற்றை , அல்லி இல்லி எல்லி என்னும் பெள்- பெட்பு = விருப்பம் . 
கன்னட 

இடச்சுட்டு வினாச்சொற்க பெள் வெள் - வெய் - வெய்ம்மை 
ளொடும் , அன்று ( அல் + து ) இன்று - வெம்மை = வேண்டல் . 
( இல் - து ) நன்று ( நல் + து ) என்னும் வெள்- வேள் - வேண் - வேண்டு . 
ஒன்றன்பாற் குறிப்பு வினைமுற்றுச் சொற்க 

வெள் - வெள்கு- வெஃகு . 
ளொடும் , ஒப்பு நோக்குக . 

வெஃகுதல் = பிறன் பொருளை விரும் 
அல் + து = அஃது > அத்து > அது . 
இங்ஙனமே ஏனையவும் . 

" அத்தொடு நின்றது அலைச்சல் , கஃறு 
கொட்டொடு நின்றது குலைச்சல் , " எத் 

கல் - கால் = கருமை . 
வாழலாம் ஒத்தால் வாழலாம் " கால்தோய் மேனிக் கண்டகர் 
என்பன பழமொழிகள் . 

( கம்பரா . வானர . 21 ) 
கல் - கள் - காள் - காளம் = கருமை . 

கள் + து = கஃறு ( கருமை ) 
பல் து = பஃது பத்து பது . 

கஃஃறென்னுங் கல்ல தரத்தம் 
பல் > பன் = பத்து . ஒ . நோ : ஆல் 

( தொல் . எழுத் . 40 , உரை ) 
ஆன் , வெல் > வென் . 

கஃசு , கஃடு , கஃது , கஃபு முதலிய பிற 
பன் + இரண்டு = பன்னிரண்டு . 

ஆய்தச் சொற்களின் வேர்ப்பொருள்கள் 
பன் பான் = பத்து . இருபான் முப் மறைந்து போயிற்றென்க . 

எண்ணுப் பெயர்களை 
நோக்குக . 

ஆய்த வரிவடிவு 
முதன் முதலாகத் தோன்றிய ஒன்று ஆய்தவொலி , அடுப்பில் நெருப்பை 
முதற் பத்து வரைப்பட்ட எண்ணுப்பெயர் அணைக்கும்போது உண்டாகும் ஓசையை 
களுள் , ஒன்பதிற்கு மேற்பட்ட எண்ணைப் ஒருபுடை ஒத்திருப்பதால் , ஒருகால் , 
பல என்னும் கருத்துப்பற்றிப் பல் என் அதன் வரிவடிவு அடுப்புக் கூட்டுப்போல் 
னும் அடியினின்று அமைத்ததாகத் தெரி முப்புள்ளி வடிவாய் அமைக்கப்பட்டிருக் 


புதல் . 


தால் 


பஃது 


பான் 


முதலிய 


கின்றது . 


கலாம் . 


58 


லகர 


ளகர 


முடிபு 

மென்றும் , பிறமொழிச் சொற்களையெல 

லாம் எழுத்தொடுபுணர்ந்த சொல் 
இதுகாறும் கூறியவற்றால் , ஆய்தம் லாகவே திரித்தெழுதல் வேண்டுமென்றும் , 
தமிழெழுத்தென்றும் , அது 
வகரத் திரிபான நுண் ககர மெய்யென்றும் , மொழியாக மாறிவிடுமென்றும் , அறிந்து 

அல்லாக்கால் தமிழ் நாளடைவில் வேறு 
ஒன்றாயிருத்தலும் உயிரேறாமையும் பற்றித் 

கடைப்பிடிக்க . மேலும் , ஆய்தவொலிக்கு 
தனி நிலையெனப் பட்டதென்றும் , அறிந்து அயன் மொழி யொலிகளைக் குறிக்கும் 
கொள்க . இனி ஆய்தவெழுத்தைத் தமி ஆற்றலில்லையென்றும் , ஆய்த வரிவடி 
ழெழுத்துக்களின் முன்னும் பின்னும் வெழுதுவதும் அயன் மொழி வரிவடி 
இட்டு , ஜ , ஷ , F , Z , முதலிய பிறமொழி வெழுதுவதும் ஒன்றே யென்றும் எழுத் 
யெழுத்துக்களை இக்காலத்துச் சிலர் குறிப் தென்பது உண்மையில் ஒலியேயன்றி 
பது , தமிழியல்பிற்கு மாறான தும் தொல் வரிவடிவன்றென்றும் , தெற்றெனத் 
லாசிரியர் கட்டளைக்கு 

முரணான துமாகு தெரிந்துகொள்க . 


ஆய்தம் வழங்கப்பட்டமை 
வடமொழியில் உள்ள ஹ தமிழில் இல்லை எனினும் , அதனினும் நுட்ப 
மான ஒலியைத் தமிழில் ஆய்தம் தர வல்லது . ஆய்தம் என்றால் நுண்ணியது 
என்பது பொருள் . ஆய்தம் மிகுந்த வண்ணத்தைத் தொல்காப்பியனார் நலிபு 
வண்ணம் என்பார் . வல்லின மெய்கள் நலிந்து - நுண்மையுற்று - ஒலித்தற்கு 
ஆய்தம் வருகிறது எனலாம் . 

ஆய்தம் தொடக்கத்தில் ஒரு தனி யொலியாகவும் ( Phoneme ) தனி வடி 
வெழுத்து ( Grapheme ) உடையதாகவும் இருந்திருத்தல் இயலாது . 

க ச ட த 
பற என்னும் ஆறு வல்லொலிகளையும் மெல்லொலிகளாக்க 

அது வழங்கி 
யிருத்தல் கூடும் . காலப்போக்கில் அதன் இயல்பை உணராமல் , தொல்காப் 
பியனார் அதனைச் சார்பெழுத்து எனக் குறிப்பிட்டதையும் கருதாமல் அதற்கு 
ஒரு தனி வடிவம் தந்து எழுதத் தொடங்கியிருக்கலாம் . அவ்வாறாயின் , உயி 
ரெழுத்துக்கள் முதலொலிகளாக ( Phonemes ) வழங்க , அவற்றுள் முன்னண்ண 
உயிர்களின் ( இ ஈ எ ஏ ஆகியவற்றின் ) சார்பொலியாகக் ( Allophone ) குற்றிய 
லிகரமும் , பின்னண்ண உயிர்களின் ( உ ஊ ஒ ஓ ஆகியவற்றின் ) சார்பொலி 
யாகக் குற்றியலுகரமும் அமைந்தது போல் , மெய்களுள் வல்லினமாகிய ஆறு 
முதலொலிகளுக்கும் ( Phonemes) சார்பொலிகளாக ( Allophones ) வருவனவற்றை 
உணர்த்த ஆய்தம் வழங்கப்பட்டிருக்கவேண்டும் எனக் கொள்ளலாம் . 

இது வடமொழி விஸர்க்கத்தோ டொத்தது என்றும் , இலக்கணக்காரரின் 
படைப்பு எனச் சிலர் கூறுவர் என்றும் கால்டுவெல் எழுதியுள்ளார் . அவை 
உண்மை அல்ல . தொல்காப்பியனார் இதனைச் சார்பெழுத்து எனக் கூறுவதனா 
லும் , புள்ளி வடிவிற்று என்பதனாலும் , இலக்கிய வழக்கில் பயின்று இடம் 
பெற்றிருத்தலினாலும் இது தமிழ்க்கு உரிய ஒலியே ஆகும் . 

- டாக்டர் , மு . வரதராசனார் , மொழி நூல் 


அமைதியும் இன்பமும் 


( திரு . க . கோவிந்தராசனார் ) 


சென்னை , மாநிலக் கல்லூரி 
யின் தமிழ்த்துறைத் தலைவராகத் 
தொண்டாற்றி வரும் இவர் , 
தென்னார்க்காடு மாவட்டம் , 
தில்லைக்கருகிலுள்ள மெய்யாத் 
தூரில் 15-9-1913 இல் தோன்றி 
னார் . இவருடைய பெற்றோர் 
கணபதியா பிள்ளையும் இரத் 
தினத்தாச்சியும் ஆவர் . கார் 
காத்த வேளாளர் குலத்தினர் . 
தில்லையிலுள்ள 

இராமசாமிச் 
செட்டியார் உயர்நிலைப் பள்ளி 
யிலும் , அண்ணாமலைப் பல்கலைக் 
கழகத்திலும் 

முறையாகப் 
பாடம் பயின்று 1936 ஆம் ஆண்டு 


தமிழில் எம்.ஏ. பட்டம் பெற்ற 
னர் . 1:39 முதல் சென்னை மாநில 
அரசினர் 

கல்லூரிகளிலும் , 
சைதாப்பேட்டை ஆசிரியர் 
பயிற்சிக் கல்லூரியிலும் தமிழ்த் 
துறைத் தலைவராகப் பணியாற்றி 
வந்துள்ளார் . சிங்கப்பூர் , மலேயா 
முதலிய நாடுகளிலெல்லாம் 
தமிழ் பரப்பும் தொண்டாற்றிய 

மாணவருளம் உவக்கும் 
வண்ணம் பாடஞ்சொல்வதில் 
வல்லவர் . தமிழ்ச் செய்யுட்களை 
இசையோடு பாடிக் கேட்டார்ப் 
பிணிக்கும் தன்மையர் . சிறந்த 
எழுத்தாளர் . 


வர் . 


பாரோர் ஏத்துஞ் செல்வமும் இன்ப ஒருவனை மகிழ்ச்சியுறச் செய்யும் என்று 
மும் எப்போதும் இணைந்திருக்கும் என்ப உறுதியாகச் சொல்வதற்கில்லை . சித்திர 
தற்கில்லை . இவ்வுலக இன்பவாழ்க்கைக்கு மும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக் 
வேண்டுவன எல்லாம் ஒருங்கே பெற் கம் " என்றது போல் மகிழ்ச்சியும் மனப் 
றிருந்தும் அலைகடல் துரும்பென அமைதி பழக்கத்தால் அமையும் . 
யற்று அவலமும் கவலையும் மிக்குக் 
கையற்று ஏங்கிக் கண்ணீர்க்கடல் மூழ்கிக் 

தன்னைப் பற்றியே ஒருவன் தினமும் 
காலங்கழிக்கும் மாந்தர் பலராவர் . மிகுதியாக எண்ணுதல் ஆகாது ; தனக் 
இயற்கையன்னை ஒருவனது இவ்வுலக காகவே இவ்வுலகம் என்பதும் தகாது . 
ன்பவாழ்விற்கு வேண்டிய பொருள்கள் பிறரும் இவ்வுலகத்து உண்டு 

உண்டு என்ற 
பலவற்றை உவந்தளித்துள்ளாள் ; எனி 

எண்ணம் வேண்டும் . கானலை நீர் என்று 
னும் பேராசையுற்று மனவமைதியற்று எண்ணி , ஓடி எய்த்து ஒழியும் மான்போல் 
உழலும் ஒருவனுக்கு அவளும் உதவ இன்பம் நாடி , இருக்கும் இடம் அறியாது 
வல்லளோ ! அமைதியை அவனே ஆக்கிக் ஓடி அலைந்து அழியவேண்டாம் . இருந்த 
கொள்ள வேண்டும் . இவ் வுலகத்துள் இடத்தேயே இருந்தபடி இருந்து இன்ப 
கவலையும் துன்பமுமாம் எருவின்றித் தழை 

வாழ்வு வாழத் தயாராக இருக்கவேண்டும் . 
யின்றி விளையும் வெற்றிகளும் உண்டோ ! 

சிரித்து வாழத் தெரியவேண்டும் . 
நீலத்திரைக்கடலும் , செக்கச்சிவந்த மனிதனுக்குத்தான் சிரிக்கத் தெரியும் ; 
செவ்வானமும் , வகைவகையான வண் மற்ற விலங்கினங்கள் முதலியவற்றிற்குச் 
ணங்கள் நிறைந்த வானவில்லும் , மைஞ்சு சிரிக்கத் தெரியாது . 

. 

விலாப்புடைக்கச் 
தழுவிய மாமலைகளும் , பாடிவரும் யாறு சிரிக்கும்போது எழும் இன்ப ஓசையைக் 
களும் , நாடிடும் நாட்டங்களை வஞ்சித்திடும் காட்டிலும் செவிக்கும் சிந்தனைக்கும் இன் 
தீஞ்சுவைத் தெண்ணீர்ச் சுனைகளும் , பம் தருவது வேறு என் ? உள்ளத்தே 
ஆசை பெற விழிக்கு மான்களுமென அழுந்திக்கிடக்கும் பெருஞ்சுமையை நீக்க 
இயற்கையின் அழகு பலவகையில் வேறு வல்லது நகையாகும் . எனவேதான் 
பட்டுத் தோன்றும் . இவை 

எல்லாம் வள்ளுவரும் , 


60 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


இருப்பர் . 


வன 


இடுக்கண் வருங்கால் நகுக அதனை புன்முறுவல் பூத்து விளங்கும் முகமும் 
அடுத்தூர்வது அஃதொப்பது இல் அப் புண்ணை ஆற்றும் ஆற்றல்வாய்ந்தன 

அல்லவோ ! 
என்றார் . 

சிலர் , நல்லன அல்லன எல்லாவற் 
மக்களுள் சிலர் எப்போதும் எதிலும் றிற்கும் நகைத்தல் என்பது அறியாமை 
குறையினையே கண்டு 

கண்டு முணுமுணுத்துக் 
கொண்டு 

யாகு மென்பர். நகைப்பவர்க்கு எண்ணிப் 
பைஞ் 
பூவார் 

பார்க்கத் 

தெரியாது 
சோலையே யன்றிப் பாலைவனத்தேயும் 

என்பதில்லை . 
மகிழ்ந்திருப்பர் சிலர் ; இராமன் இருக்கு தெளியவல்லார்க்கே நன்றாக 

எண்ணிப்பார்த்தால் நன்கு சிந்தித்துத் 
மிடமே அயோத்தி என அதனை ஆக்கிக் தெரியும் என்பது புலனாம் . சிலருக்கு 

நன்றாக நகைக்கத் 
கொள்வர் . 

அவர்கள் பிறப்பே ஒரு தண்டனை போல் 
கருங்கடல் திரைகிழித்து எழும் செஞ் அமைகிறது . இவர் 

வர் துன்பமே யன்றி 
ஞாயிற்றின் வருகை கண்டு உலகம் உவப் இன்பம் ஒருநாளும் தமக்கில்லை என ஏங்கு 
படையும் , பூங்கொடிகள் பூத்து அதனை வர் . இத்தகைய மன நிலை , உண்ண உண 
வரவேற்கின்றன . கதிரவன் வருகையால் வின்றி உடுக்க உடையின்றித் தங்க நிழ 
காய்களும் கனிந்து கனியாகின்றன . நிகழ் லின்றி வாடும் வறியவர்க்கே உண்டாம் 

எல்லாம் நன்மைக்கே என்று என்பதில்லை . இன்பத்திற்கேதுவாம் என 
கொண்டு எதையும் புன்முறுவல் பூத்த எண்ணும் பொருளும் , எழிலும் , ஓயாத 
முகத்துடன் ஏற்று மகிழும் பண்பு வேண் துன்பத்திற்கும் ஏதுவாகும் . தோற்றமுண் 
டும் . இத்தகைய அரிய பண்பினை இராமன் டேல் மரணமுண்டு ; இன்பமுண்டேல் 
பால் கண்ட கம்பநாடரும் தம் காவியத் துன்பமும் உண்டு . உலகத்துப் பிறந்த 
தில் சீதை வாயிலாக வெளியிடுகின்றார் . தால் பிறந்த துன்பம் பெருங்கடல் 
இதனை , 

அனையது . பெறும் இன்பம் நீர்ப்புள்ளி 

தினையளவு துன்பத்தையும் 
மெய்த்திருப்பதம் மேவென்ற போதினும் 

சிலர் பனையளவாகக் கருதிப் , பெரிதும் 
இத்திருத்துறந் தேகென்ற போதிலும் 

வருந்துவர் . தம்முடலில் சிறுபுண் படி 
சித்தி ரத்தி னலர்ந்த செந்தாமரை 

னும் , ஈச்சிறகன்ன தோலறினும் உயிர் 
ஒத்தி ருக்கு முகத்தினை உன்னுவாள் 

நீக்கக்கூடிய பெரும்புண் எனக் கருதிச் 
இவ்வடிகளால் உணரலாம் . 

சாவை எதிர்நோக்கி நிற்பாரும் உண்டு 

காலம் பெருவலி படைத்தது ; 
இத்தகைய பண்பு ஒருவன்பால் இயல் 

உற்ற 

புண்ணையும் 
பாக அமைந்துளது எனின் அது பிற நற் 

ஆற்றவல்லது . 
பண்புகள் எல்லாவற்றையும் நன்கு 

புண்ணையே 

அன்றித் துன்பத்தையும் 
வளர்க்கவல்லது . முல்லைச் சிரிப்பால் ஆற்றவல்லது . உற்ற நண்பர் பெரும் 
மனைவியையும் மக்களையும் மற்றவரையும் பிரிவுற்றார் என்ற செய்திகேட்டு எழுந்த 
மகிழச்செய்வது ஒவ்வொருவரது கடமை 

துன்பம் நாளாக ஆகக் குறைந்து பின் 
யாகும் . சிலருடைய குறு நகையும் , குரல் இல்லையாம் . 
ஒலியும் , தோற்றப் பொலிவும் , கூடிக் குலவி நெஞ்சில் கனல் மணக்கும் பூக்களையும் , 
யிருக்கும் எல்லோரையும் , செங்கதிரோன் பல விந்தைச் சுவையுடைய கனிகளை ஏந்தி 
தன் கதிர்த்தொகை , பட்ட எல்லாவற்றை நிற்கும் மரங்களையும் , எங்குப் பார்க்கினும் 
யும் பொன் போல் விளங்கச்செய்வது நீளக்கிடக்கும் இலைக்கடல்களையும் , சான் 
போல் , மகிழ்ச்சியின் எழில் உருவங்களாக றோர் உள்ளமெனத் தெளிந்த நீருடைய 
மாற்றிவிடுவதைக் காணலாம் . வாளால் ஆறுகளையும் பிறவற்றையும் கொண்டு 
அறுத்துச் சுட்டு மருந்திடுகின்றான் மருத் விளங்கும் இவ்வுலகத்தே தான் வாழ்கின் 
துவன் ; எனினும் அம் மருத்துவன்பால் றோமெனினும் அமைதியான உள்ளமும் , 
நோயாளன் மீளாத காதல் கொள்வது 

, 
இன் முகமும் , குமிழ்சிரிப்பும் ,இன்சொல்லும் 
ஏன் ? 

இடும் மருந்தைவிட அவனது உடையோர்க்கே இயற்கை , இன்பந்தரும் 
கருணைகூர் உள்ளமும் , இன்சொல்லும் , வற்றா ஊற்றாய்த் தோன்றும் . 

கத்துங் 


யனையது . 


காலம் 


வெளியீட்டு விழா மலர் 


61 


கடல் அலைபோல் கொந்தளிக்கும் எண்ண உள்ளமும் பெறான் எனின் அவனுக்கு 
அலைகளால் அலைப்புற்று உழல்வார்க்கும் , வாழ்வில் இன்பம் என்பதேது ? 
அவர் , உள்ள அமைதியை விரும்பி 
இயற்கை அன்னையை நாடின் , அவள் 

வாழ்க்கை இன்பத்தை முற்றிலும் 
ஆறுதல் அளித்து அல்லலைப் போக்கி அனுபவிக்க வேண்டுமென்றால் மனவடக் 
அமைதியை அளிப்பாள். 

கம் வேண்டும் . இதனையே வள்ளுவரும் , 
இசையினை உண்மையாக 

யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் 

அனுப் 
வித்துப் பாராட்ட வேண்டுமென்றால் இசை 

அதனின் அதனின் இலன் 
யைப் பற்றிய அடிப்படையான அறிவு என்றார் . 
ஓரளவு வேண்டும் . அதேபோன்று அழ 
கினைப் பாராட்டவேண்டு மென்றால் அழ வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது . உற் 

இற்றைய உலகம் சொல்லமுடியாத 
கினைப் பற்றிய அடிப்படை அறிவு 

றுப்பெற்ற தாய்க்கும் தன் குழந்தையைப் 
வேண்டும் ; பழக்கமும் வேண்டும் . 

பரிந்தெடுத்துப் பால் நினைந்தூட்ட நேர 
நாய்களும் , யானைகளும் கூரிய அறி மும் இல்லை . குழந்தை எழுமுன்னர்த் 
வுடையன என்பர் .. கொலை செய்த ஒரு தாமெழுந்து வேலைக்குச் செல்லும் பெற் 
வனைக் கண்டு பிடிப்பதில் நாய்களும் நம் றோர் இரவில் குழந்தை உண்டு உறங்கிய 
காவலர்க்கு உதவுவதை நாம் அறிவோம் 

பின்னர் வீடு திரும்புவர் . வானைக் காணாது 
இத்தகைய விலங்குகளும் காலையில் கருங் வாழும் பயிர் போல் தாய்முகம் காணாது 
கடலில் 

முளைத்தெழும் கதிரவனையும் , வளரும் குழந்தைகளும் உண்டு . பொரு 
செக்கர் வானத்தையும் மாலை மதியத்தை 

ளாசை பிடித்தலையும் பெற்றோர் நிலை இது . 
யும் கண்டு மகிழ்வதில்லை . 

எனவே இன்றைய உலகத்திற்குத் தேவை 

யானது நல்ல ஓய்வு நேரமாகும் . அவசர 
சிலர் சிலபோது சோம்பலாக இருப்ப வேலை அரைவேலை யாகும் . நல்ல 
தாகக் கூறுவர் ; வாழ்க்கையில் உற்சாக வேலைக்கு நேரம் வேண்டும் ; நன்கு அது 
மின்றிச் , செய்வதற்கு ஒன்றுந் தோன்ற பற்றிச் சிந்திக்க வேண்டும் ; சிந்திப்ப 
வில்லை என்று சோம்பி இருப்பர் . நல்ல தற்கு அமைதியான உள்ளம் வேண்டும் . 
உடல் நலத்தையும் வளத்தையும் , கூரிய 
பார்வையை 

அமைதி என்று குறிப்பிடுவது புற 
யுடைய கண்களையும் , 
நுண்ணிய செவிகளையும் , எஃகு நரம் வமைதியை யன்று ; அக வமைதியையாம் . 

மூளைக்கும் உள்ளத்திற்கும் 
புடைய கைகளையும் , நல்ல ஓய்வினையும் குறிப்பாக 

இன்பம் எங்கே 
ஆண்டவன் அளித்திருந்தும் செய்வதற்கு அமைதி வேண்டும். 

எங்கே என்று உலகில் எங்கும் தேடித் 
ஒன்றுமில்லை என்று சொல்லுவார் அவை 
களைப் பெற்றிருந்தும் பெறாதவரே யாவர் . திரியவேண்டாம் . இன்பம் அங்கே இல்லை ; 

இங்கேதான் உளது . அதாவது அகத்தே 
செல்வமோ அன்றிப் பதவியோ ஒருவ தான் அமைந்துளது . மனவமைதியே 
னுக்கு மகிழ்ச்சியினைத் தேடித் தரும் என்று இன்பமாம் . தன் குறையைத் தானறிந்து 
சொல்வதற்கில்லை . குபேரனைப் போன்ற நீக்க முயல்பவனே மனிதருள் மாணிக்க 
செல்வம் உடையவனாயும் , கூற்றுவன் மாம் ; தன் குறையைத் தான் அறிந்து 
போன்ற வலியுடையவனாயும் ஒருவன் நீக்குவதை உணர்பவனே மனிதருள் சிறந்த 
உளன் எனினும் , அன்புடைய நெஞ்சும் , வாழ்க்கை இன்பத்தை அனுபவிப்பவன் 
அருளொழுகு கண்ணும் அமைதியுடைய என்று கூறலாம் . 


புத்துயிர் ததும்பும் தமிழ்நாடும் 

புத்தகாலயங்களின் ஊழியமும் 


( பத்மஸ்ரீ டாக்டர் எஸ் ஆர் ரங்கநாதன் ) 


இவர் 1892 இல் சீர்காழி 
யில் ராமாமிருத ஐயரின் தவப் 
புதல்வராய்த் ே தான்றினார் . 
சென்னைக் கிறித்துவக் கல்லூரி 
யிலும் லண்டன் பல்கலைக்கழகக் 
கல்லூரியிலும் பயின்றார் . 1924 
முதல் இருபது ஆண்டுகள் 
சென்னைப் பல்கலைக்கழக 
நூலகத்தின் முதல் நூலக 
ராகப் பணியாற்றிய பின் இரண் 
டாண்டுகள் காசிப் 

பல்கலைக் 
கழகத்திலும் எட்டாண்டுகள் 
டெல்லிப் பல்கலைக்கழகத்திலும் 
நூலகத்துறைப் பேராசிரியராக 
விளங்கினார் . இந்திய நூலக 


இயக்கத்தின் தந்தை எனப் 
போற்றப்படும் இவர் , 1958 இல் 
அனைத்துலகப் பதிவுச் சங்கத் 
தின் துணைத் தலைவராகத் தேர்ந் 
தெடுக்கப்பட்டார் . உலகமெங் 
கும் பாராட்டப் பெறுகின்ற 
கோலன் வகுப்பு முறை யைக் 
கண்டுபிடித்தவர் . நூலக இயல் 
பற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட 
அரிய பெரிய நூல்களை 
இயற்றியுள்ளார் . சென்னைப் 
பல்கலைக் 

கழகத்தில் 
இயல் துறையைத் தனியே நிறுவு 
வதற்கு ஓர் இலட்ச ரூபாய் 
நன்கொடையாக அளித்துள்ளார் . 


நூலக 


( வெளிநாட்டுப் புத்தகாலய அனுபவம் - முதல் மந்திரி சுப்பராயன் புத்தகாலய இயக்கத்திற்குச் 
செய்த பண உதவி - சென்னைப் புத்தகாலயச் சங்கத்தின் தொண்டு - மந்திரி அவிநாசிலிங்கம் புத்தகாலயச் 
சட்டத்திற்குச் செய்த உதவி - மந்திரி கிருஷ்ணாராவ் உத்தேசித்தது - பரிசீலனைக் குழுப் பற்றி முதல் மந்திரி 
காமராஜ் நாடாருக்கும் கல்வி மந்திரி சுப்பிரமணியத்திற்கும் வேண்டுகோள் . ) 


1 வெளிநாட்டு அனுபவம் 

11 தமிழ் நாட்டைப் பற்றி ஏக்கம் 
1924 இல் கிரேட் பிரிட்டனில் ஊர் மனம் தமிழ்நாடு சென்றது . நம் 
ஊராகச் சென்று பார்த்தேன் . 120 ஊர்கள் . தாய் நாட்டில் எப்பொழுது இவ்விதப் 
அவற்றில் சில பெரிய நகரங்கள் சில புத்தக வசதி ஏற்படும் ? புத்தகாலயங்கள் 
சிறிய பட்டணங்கள் . ஒவ்வோர் ஊரிலும் ஏற்படும் ? என்ற இந்த எண்ணம் - ஏக்கம் 
புத்தகாலயம் இருந்தது . பெரிய ஊர் உண்டாயிற்று . சில சிநேகிதர்களுக்குக் 
களில் பல புத்தகாலயங்கள் இருந்தன . கடிதம் எழுதினேன் . ஒருவர் பதில் : " இதை 
ஒவ்வொரு புத்தகாலயத்திலும் திரள் நம் நாட்டார் நம்பமாட்டார்கள் . சில 
திரளான கூட்டம் . வருகிற ஒவ்வொரு புகைப்படங்கள் தயாரித்து வாருங்கள் , 
வரையும் புன்முறுவலுடன் வரவேற்கும் என்பது . அப்படியே செய்தேன் .. 
ஊழியர்கள் . மத்தியான வேளைகளில் , 
பெண் மக்களுக்குச் சொற்பொழிவும் புத்தக 

2 முதன் மந்திரி சுப்பராயன் உதவி 
விநியோகமும் . மாலையில் அதுபோலவே 1925 இல் தாய் நாடு திரும்பினேன் . 
சிறுவர்களுக்கு . சனிக்கிழமை மாலையில் டிசம்பரில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத் 
முதியோரான ஆண் மக்களுக்கும் அப் தது கல்வி இலாகா ஊழியர் சங்கத்தின் 
படியே . அநேக கிராமங்களுக்குச் சென் ( Non - Gazetted Educational Officer s 
றேன் . அங்கேயும் புத்தகவசதி . மாதம் Association ) வருஷக் கூட்டம் . அதன் 
ஒரு முறை புத்தக வண்டிகளின் வருகை ; அமைச்சர் எம் எஸ் சுந்தரேசன் என்னை 
சொற்பொழிவு ; புத்தக விநியோகம் . அழைத்து அக் கூட்டத்தில் பேசச் 


63 


மேன் மேலும் 


ஜனவரி 


சொன்னார் . முதல் மந்திரி டாக்டர் சுப்ப உதவி புரிந்தார்கள் . புத்தகாலயத்தின் 
ராயன் தலைமை வகித்தார் . அமெரிக்கா சேவையை மக்களும் உற்சாகத்துடன் 
விலும் ஐரோப்பாவிலும் நடைபெறும் ஏற்றுக்கொண்டார்கள் . இது புத்தகாலய 
புத்தகாலயச் சேவையைப் புள்ளி விவரங் சேவையை 

அதிகரிக்க 
களுடன் வர்ணித்தேன் . 

முடிந்தது . தவிர , நூல் ஆலய இயல் 

சம்பந்தமாக அநேக புத்தகங்கள் எழுத 
21 சுப்பராயன் கேள்வி 

முடிந்தது . அவை 

இப்பொழுது 

55 
உங்கள் புத்தகாலயத்தின் ( சென்னை வரையில் 

எட்டியிருக்கின்றன . உலகப் 
சர்வகலாசாலைப் புத்தகாலயம் ) வருஷ பிரசித்தியும் அடைந்துள்ளன . இவ்வள 
வருமானம் என்ன ? , 

வுக்கும் எருவாக இருந்தது , முதல் மந்திரி 

சுப்பராயன் தாமாகவே தூண்டிக்கொடுத்த 
" 15,000 ரூபாய்கள் , 

நிரந்தரமான சர்க்கார் பண உதவியே . 
இது , ஒரு சிறிய ஊரின் புத்தகால 
யத்திற்குக்கூடப் போதாதே 

3 சென்னைப் புத்தகாலயச் சங்கம் 
" உண்மை . இதை அதிகம் செய்ய 

ஆதிமுதல் இருந்து வந்த ஏக்கம் , 

பொது மக்களுக்கு எப்படிப் புத்தகாலய 
வழி ஒன்றும் தென்படவில்லை . 

வசதி ஏற்படுத்துவது , என்பது . இதை 
மெஸ்டன் திட்டப்படி நம் நாட் அகற்றவும் சீக்கிரமாய்க் கடவுள் அருள் 
டிற்குச் சில கோடி ரூபாய்கள் டில்லியி புரிந்தார் . 1927 டிசம்பரில் , கட்டவிழ்த்த 
லிருந்து கிடைத்திருக்கின்றன . இன்னும் சிங்கம்போல் கே வி கிருஷ்ணசாமி அய்யர் 
ஒரு வாரத்திற்குள் மனுக்கொடுங்கள் . புத்தகாலய இயக்கத்தினுள் பாய்ந்தார் . 
பணம் கிடைக்கும் " 

சென்னைப் புத்தகாலயச் சங்கம் 1928 
22 வருமானம் 

30 இல் ஸ்தாபிக்கப்பட்டது .. 

நூற்றுக் கணக்கான அங்கத்தினர்களைக் 
மனுப் போடப்பட்டது . இதன் மூலம் கிருஷ்ணசாமி அய்யர் சேர்த்தார் . அன்று 
அன்று முதல் இன்று வரையில் சென்னைப் முதல் இடைவிடாமல் புத்தகாலயச் சேவை 
புத்தகாலயத்திற்குச் சுமார் 25 லக்ஷ ரூபாய் யின் அனுகூலங்களும் அவசியமும் மக்க 
கிடைத்திருக்கிறது . இது தவிரக் கட்டடத் ளிடம் விளம்பப்பட்டன எஸ் எம் பாஸில் , 
திற்கு 12 லக்ஷ ரூபாய் கிடைத்தது . 2 லக்ஷம் சிவராம மேனன் , சத்யமூர்த்தி , நரஸிம்ம 
புத்தகங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன . ராவ் முதலியோர்களும் நானும் பிரசாரத் 
வருஷாந்திர உதவியைச் சட்டத்திலேயே தில் ஈடுபட்டோம் 

சில்லாக்கள் தோறும் 
சுப்பராயன் சேர்த்துவிட்டார் . இந்தப் சென்றோம் . தாலுக்காக்கள் தோறும் சென் 

உதவி கிடைத்ததும் , உற்சாகம் றோம் நகரங்கள் தோறும் சென்றோம் . 
முளைத்தது ; வளர்ந்தது ; பெருகிற்று . ஒரு இதற்காக ஏற்பட்ட பொதுக்கூட்டங்களில் 
தீர்மானம் மனத்தில் 

மனத்தில் உதித்தது . நம் எடுத்துச் சொல்லவேண்டிய விஷயங்களை 
நாட்டு மக்களுக்குப் புத்தகாலய அனுபவம் ஒரு புத்தகமாய் எழுதி வெளியிட்டேன் . 
இல்லை . அதை நடத்த வேண்டிய முறை அதன் பெயர் " Five Laws of Library 
யும் தெரியாது . இந்த வருமானத்தைக் Science ". இந்தப் புத்தகந்தான் மற்ற 55 
கொண்டு , 

சர்வகலாசாலைப் புத்தகால புத்தகங்களுக்கும் வித்து . 
யத்தை நல்ல வழியில் நடத்தவேண்டும் . 
நம் நாட்டிற்கு இது ஒரு வழிகாட்டியாய் 31 புத்தகாலயச் சட்டத்திற்குக் 

கோரிக்கை 
ஆகவேண்டும் என்ற தீர்மானம் அது . 

இந்தப் பிரசாரத்தின் காரணமாய் ஏற் 
23 கடவுள் அருள் 

பட்ட பொதுக்கூட்டங்களில் ஓர் அற்புதம் 
இத் தீர்மானத்தைக் கடவுள் அருள் கண்டேன் . அதுதான் தொண்டைக் கதிர் 
நிறைவேற்றி வைத்தது . முதலில் போல் மக்களிடையில் விளங்கின புத்துயிர் . 
அமர்த்தப்பட்ட ஊழியர்கள் விடாமுயற்சி இந்தப் புத்துயிர் உற்சாகத்தை வளர்த் 

எல்லாச் சில்லாப் போர்டுகளும் , 
யாலும் உற்சாகத்தாலும் அளவில்லாத தது . 


பண 


64 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


பொது 


செலவு 


எல்லாத் தாலுக்காப் போர்டுகளும் எல்லா 1 சென்னைப் பொதுமக்கள் புத்த 
முனிசிபாலிடிகளும் எல்லாப் பஞ்சாயத்துக் காலய மசோதாவின் குறிப்பு ( Madras 
களும் 

மக்கள் புத்தகாலய Public Library Bill ) . 
மசோதா வேண்டும் , என்று தீர்மானங் 

2 சென்னை ராஜ்ஜியத்திற்காக எழு 
கள் மூலமாய்க் கோரினார்கள் . மகாத்மா 

தப்பட்ட " 30 வருஷப் புத்தகாலய வளர்ச் 
காந்தியின் உதவியால் , தொண்டைக் 
கதிராய் இருந்த புத்துயிர் வெளிவந்தது 

சித் திட்டம் . 
பழுக்க ஆரம்பித்தது . நாடு மக்கள் - ஆட்சி 

இந்த இரண்டு குறிப்புக்களையும் , 
பெற்றது 

மந்திரி அவி நாசிலிங்கம் உற்சாகத்துடன் 
4 மந்திரி அவிநாசிலிங்கத்தின் உதவி 

ஏற்றுக்கொண்டார் . 1948 ஆவது வருஷத் 

தில் புத்தகாலயச் சட்டத்தைச் சட்டசபை 
1946 , சூலை மாதத்தில் கல்வி மந்திரி யில் நிறைவேற்றினார் . ஆனால் , அதன் 
அவிநாசிலிங்கத்துடன் பேச நேர்ந்தது . பிறகு சீக்கிரத்தில் அவிநாசிலிங்கம் மந்திரி 
அந்தப் பேச்சில் செய்த முடிவுகள் பின் பதவியை விட்டு விலகினார் . தாய்ப்பால் 
வருமாறு : 

இல்லாத குழந்தைபோல் , புத்தகாலய 
1 மக்கள் ஆட்சி சரிவர நடக்க, மக்க 

வளர்ச்சி தேர்ச்சி அடையாமல் இருந்தது .. 
ளுக்குப் புத்தகாலய சேவை அவசியம் . 

5 மந்திரி கிருஷ்ணாராவ் 
2 பள்ளிக்கூடங்களில் 
செய்ய வேண்டி வரும் கோடிக் கணக்கான 1952 அக்டோபர் 

அக்டோபர் கல்வி 

மந்திரி 
ரூபாய்களுக்குச் 

சரியான 

வருமானம் கிருஷ்ணாராவ் புத்தகாலய வளர்ச்சி குன்றி 
நாட்டுக்குக் கிடைக்கவேண்டுமானால் , மக்க இருப்பதை உணர்ந்தார் . வளர்ச்சியை 
ளுக்குப் புத்தகாலய சேவை அவசியம் ; ஊட்ட , ஊக்கம் கொண்டார் . இது காரண 

மாய் , படமடலங்காவில் 
3 நாட்டில் புதிது புதிதான முறை ஏற்படுத்தினார் . இதற்குச் சில்லாப் புத்த 

ஒரு கூட்டம் 
யில் ஏற்படப்போகும் தொழிற்சாலைகள் 
சரிவர நடந்து , நாட்டிற்கு நலம் உண்டாக , வழைத்தார் . என்னையும் டில்லியிலிருந்து 

காலயக் கமிட்டி அங்கத்தினர்களை வர 
மக்களுக்குப் புத்தகாலய சேவை அவசியம் . 

வரும்படி அழைத்தார் . 
4 நாட்டில் ஏற்படப் போகும் 
முன்னேற்றத்தால் மக்களுக்கு ஏற்படப் 

புத்தகாலய சேவை வளராமல் செய் 

யும் காரணங்களை அலசிப் பார்த்தோம் . 
போகும் ஒழிவு நேரம் நல்ல வழியில் யும் காரணங்களை 
உபயோகப்பட , மக்களுக்குப் புத்தகாலய சட்டத்திலும் , ரூல்களிலும் உள்ள பிழை 

களைப் 
சேவை அவசியம் . 

பரிசோதித்தோம் . 

அனுட்டிக்கும் முறையில் உள்ள பிழைகளை 
5 நாட்டில் வெளியாயிருக்கும் புத் யும் சோதித்தோம் . 
துயிர் மேன்மேலும் வளர்ந்து எல்லா 
மக்களும் மகிழ்ச்சியையும் , அன்பையும் , 51 ஸெமினார் யோசனை 
மனச்சாந்தியையும் அடைய , மக்களுக்குப் 
புத்தகாலய சேவை அவசியம் ; 

படமடலங்காவில் கடைசியாகச் செய்த 

முடிவுகள் பின்வருமாறு : 
6 

மக்களுக்குப் புத்தகாலய சேவை 
ஏற்படுத்த , புத்தகாலயச் சட்டம் அவசியம் ; 

வருஷத்தில் ஒரு 
என்ற முடிவுகள் . 

புத்தகாலய ஸெமினார் நடத்தவேண்டும் . 
41 சென்னைப் புத்தகாலயச் சட்டம் 

2 அதைக் கூட்டமில்லாத சௌகரிய 

மான ஊரில் நடத்தவேண்டும் . 
இந்த முடிவிற்கு வந்ததும் , மந்திரி 
அவி நாசிலிங்கத்தினிடம் , என்னிடமிருந்த 3 ஒவ்வொரு சில்லாப் புத்தகாலயக் 
இரண்டு குறிப்புக்களைக் கொடுத்தேன் . கமிட்டியிலிருந்தும் இரண்டு பிரதிநிதிகளை 
அவை . 

அழைக்க வேண்டும் . 


சட்டத்தை 


1 1953 - வது 


வெளியீட்டு விழா மலர் 


65 


வேண்டும் ; 


5 


“ Library 


4 தவிர , ஒவ்வொரு சில்லாவின் 5 

அவை உயர்ந்த வழியில் நடை 
புத்தகாலய அதிகாரியையும் , மாகாணத் பெறுவதற்கு வேண்டிய முறைகளைக் 
தின் புத்தகாலய அதிகாரியையும் அழைக்க கண்டுபிடிக்க வேண்டும் .. 

6 பணம் முழுவதும் புத்தகாலய 
அதை நான் நடத்தவேண்டும் ; சேவையாக மாற்றப்படவேண்டும் . 
6 இந்த ஸெமினாரில் விசாரணை 
செய்யவேண்டிய விஷயங்களைப் பற்றியும் , களைக் கண்டுபிடித்து , அவைகளை அகற்றும் 

7 இதற்கு விரோதமான இடையூறு 
இந்த ஸெமினாருக்குச் சில்லாப்பிரதிநிதிகள் 
சேகரித்து வரவேண்டிய குறிப்புக்களைப்பற் 

முறை தேடவேண்டும் . 
றியும் , முன்னதாகவே நான் ஒரு புத்தகத் 

8 சட்டத்திலும் ரூல்களிலும் உள்ள 
தைத் தயாரிக்கவேண்டும் . 

இடையூறுகளையும் அகற்ற வேண்டும் . 
52 ஸெமினார் நடைபெறாதது 

9 இவைகளைப் பொதுமக்களே 

நேரில் உணர்ந்து கேட்பது கஷ்டம் . 
அதன்படியே நான் புத்தகத்தை எழுதி 
முடித்தேன் அதன் பெயர் 

10 ஆகையால் தக்க புத்தகாலயங்கள் 
Legislation : Handbook to Madras இயலிலும் , புத்தகாலய நடையிலும் தேர்ச் 
Library Act , 1953 ஆவது ஆண்டில் சியும் அனுபவமும் உள்ள சிலர் சேர்ந்த 
சென்னைப் புத்தகாலயச் சங்கத்தால் அது ஓர் ஆய்வுக் குழுவை நியமிக்கவேண்டும் . 
வெளியிடப்பட்டது . ஆனால் சென்னை 

11 அந்த ஆய்வுக்குழு ஒரு வருஷத் 
மாகாணத்தின் பிரிவினை ஏற்பட்டது . திற்குள் தன் சிபார்சுகளைக் தெரிவிக்க 
ஆகையால் உத்தேசித்தபடி அந்த ஸெமி வேண்டும் . 
னார் நடைபெறவில்லை . 

12 அது செய்யும் சிபார்சுகளை அமு 
6 புத்தகாலயச் சங்கத்தின் முயற்சி லுக்குக் கொண்டு வரவேண்டும் . 

1956 ஆவது வருஷம் முதல் ஒவ் 61 முதல் மந்திரி காமராஜ நாடாரின் 
வொருவருஷமும் பொதுப் புத்தகாலயங் 
களின் வளர்ச்சியையும் , அதில்உள்ள குறை 

ஆமோதிப்பு 
களையும் , ஆனால் மக்களிடத்தில் வளர்ந்து இது விஷயமாகச் சென்னைப் புத்தகா 
வரும் உற்சாகத்தையும் சென்னைப் புத்த லயச் சங்கத்தார் முதல் மந்திரி காமராஜ் 
காலயச் சங்கம் விசாரணை செய்துவரு நாடாரை 

நாடாரை இருமுறை கண்டு பேசி இருக் 
கிறது . அதன் வருஷ அறிக்கையில் அந்த கிறார்கள் . இம்மாதிரி ஆய்வுக் குழுவை 
விசாரணையில் தெரிந்தெடுக்கப்பட்ட நியமித்து , அதன் சிபார்சு பிரகாரம் புத்த 
விஷயங்களைப் புள்ளி மூலமாயும் , வேண்டு காலய சேவையைச் சீர்திருத்த வேண்டி 
கோள் மூலமாயும் பிரசுரித்து வருகிறது . யது அவசியந்தான் என்று 

காமராஜ 
சர்க்காருக்குச் செய்யவேண்டிய விஷயங் நாடார் ஆமோதித்திருக்கிறார் . 
களை நினைவூட்டி வருகிறது . முக்கியமான 
விஷயங்கள் பின்வருமாறு : 

62 கல்வி மந்திரி சுப்பிரமணியம் 
1 புத்தகாலய மசோதா 12 வருஷ 

புத்தகாலயச் சங்கத்தார் இது விஷய 
காலமாய் அமுலில் இருந்து வருகிறது . 

மாய்ப் பல தடவை கல்வி 

தடவை கல்வி மந்திரி சுப்பிர 

மணியத்திற்கு எழுதி இருக்கிறார்கள் . 
2 அதன் மூலம் பல 

லக்ஷக்கணக் 
கான ரூபாய் மக்களிடமிருந்து வசூலிக்கப் அவரை நேரில் கண்டும் சொல்லி இருக் 

அவர் இந்த விஷயத்தைக் 
பட்டு வருகிறது . 

கவனிப்பதாய்ச் சொல்லியிருக்கிறார் . 
3 பல புத்தகாலயங்கள் நடந்து வரு 

63 வேண்டுகோள் 
ஆனால் அவை உயர்ந்த முறையில் இனித் தாமதம் இல்லாமல் ஆய்வுக் 
நடைபெறவில்லை. 

குழுவை நியமிக்கவேண்டும் . சீக்கிரத்தில் 


கின்றன . 


4 


9 


66 


அதிகம் 


சீர்திருத்தங்களைச் செய்யவேண்டும் . புத்த வருகின்றன . புத்தகாலயங்களும் , பிரசு 
காலய சேவை உயர் நிலை அடையவேண் ராலயங்களும் , சென்னைப் 

புத்தகாலயச் 
டும் . மக்கள் சார்பாக இது என் வேண்டு சங்கமும் பிரசுரத் திட்டம் ஒன்றைத் 
கோள் . மந்திரிமார்கள் இதைக் கவனிக்க தீர்மானிக்கவேண்டும் . அத் திட்டத்தின் 
வேண்டும் . 

நோக்கம் சரியான முறையில் ஏராளமான 

தமிழ்ப் புத்தகங்களை வெளியிடுவதாகத் 
7 பள்ளிகளுக்குக் கூட்டுறவுப் 

தான் இருக்கவேண்டும் . எல்லாத் துறை 
புத்தகாலயங்கள் களிலும் , எல்லா நடை களிலும் , பாலர் 
இது தவிரப் பள்ளிக்கூடங்களில் புத்த களுக்கும் 

களுக்கும் முதியோர்களுக்கும் , 
காலய சேவையைச் சரிவர ஏற்படுத்த படித்தோர்களுக்கும் மிதப்படிப்புள்ளோ 
வேண்டும் . 

பிரதி பள்ளிக்கூடத்திலும் ருக்கும் புதிதாய்ப் படிக்க ஆரம்பிக்கிறவர் 
தனிப்பட்ட புத்தகாலயம் ஏற்படுத்துவது களுக்கும் விதம் விதமாய் , எல்லாவித 
சரி இல்லை . ஒவ்வொரு சில்லாவிலும் இயல்களிலும் , கலைகளிலும் , புத்தகங்கள் 
உள்ள பள்ளிக்கூடங்களும் , கூட்டுறவு 

வெளியாகவேண்டும் . குடியரசு வந்துள்ள 
முறையில் ஒன்று சேர்ந்து , ஒரு " சில்லாப் தமிழ் நாட்டில் சர்க்காரும் இதில் ஈடுபட 
பள்ளிக்கூடப் 

புத்தகாலயம் " , நடத்த வேண்டும் ஆய்வுக் குழு இந்த விஷயத் 
வேண்டும் . இதிலிருந்து , ஒவ்வொரு தையும் கவனிக்கவேண்டும் . 
பள்ளிக்கூடமும் அதிகமான , விதவிதமான 
புத்தகங்களைப் பெறலாம் . இதுதான் லாப் 

9 புத்துயிர் வளர்ச்சி 
மான முறை . இந்த முறை பணப் பெருக் அப்படிச் செய்தால் , தமிழ் நாட்டில் 
குள்ள நாடுகளில் கூட அமுலுக்கு வந்து புத்தகசாலை சேவை நல்ல முறையில் 
கொண்டிருக்கிறது . நம் நாட்டிற்கு இந்த வளரும் . நன்மை செய்யும் . தமிழ் நாட்டில் 
முறை மிகவும் அவசியம் . ஆய்வுக் குழு ததும்பும் புத்துயிர் ஓங்கி வளரும் . மக்க 
இந்த விஷயத்தையும் கவனிக்கவேண்டும் . ளிடத்தில் ஊக்கம் 

ஏற்படும் . அறிவு 
8 புத்தக வளர்ப்பு 

வளரும் . உற்சாகம் ஏற்படும் . ஆனந்தம் 

உண்டாகும் சாந்தம் பரவும் . இதுவே 
மேலும் தமிழ் நாட்டில் புத்துயிருக்கு மக்கள் எதிர்பார்ப்பது . இதுவே சென்னைப் 
மற்றோர் அறிகுறி தென்படுகிறது . தமிழில் புத்தகாலயச் சங்கம் கோருவது . இதற் 
புத்தகங்கள் எழுதச் சக்தி உள்ளவர்கள் காகவே கழகமும் உழைத்து வருகிறது . 
அநேகர் தோன்றி வருகிறார்கள் . 

கடவுள் அருள் இதைச் சாதித்துக் கொடுக்க 
சித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் போன்ற வேண்டும் . 

பிரார்த்தனை . 
அநேக பிரசுராலயங்களும் வளர்ந்து மக்களின் பிரார்த்தனை . 


சைவ 


என் 


நூலக இயலின் ஐந்து விதிகள் 
1. நூல்கள் பலவும் பயில்வதற்கே 
2. படிப்போர்க் கேற்ற நூல்கள் 
3. நூல்கட் கேற்ற படிப்போர் 
4. படிப்பவர் நேரம் பேணு 
5. நூலகம் என்றும் ஓங்கி வளர்வதே 


பொருளாதாரத் திட்டம் 

அல்லது முன்னேற்றப் பாதை 


திரு . ஓ . இரா . கிருட்டிணசாமி ] 


ஆவர் . 


எம் . ஏ . 


கோவை மாவட்டம் , ஓரைக் 
கால் பாளையத்தில் 4-7-1928 இல் 
பிறந்த இவரின் பெற்றோர் ஓ.கா. 
இராமசாமி , குழந்தையம்மாள் 

எம்.காம் ., 
சென்னை மையக் கூட்டுறவு நிலை 
யத்தேர்வு ஆகியவற்றில் தேர்ந்து 
பட்டம் பெற்றுள்ளார் . தஞ்சைக் 
கூட்டுறவுப் பயிற்சி நிலையத்தில் 
கூட்டுறவு , தணிக்கை விரிவுரை 
யாளராகவும் , 1952 முதல் 54 
வரை சென்னை , சர் . தியாகராயர் 
கல்லூரியில் வணிகவியற்றுறைத் 
தலைவராகவும் செவ்வனே பணி 
யாற்றியுள்ளார் . 

1954 முதல் 


சென்னையில் , தமிழ்க் கலைக் 
களஞ்சிய அரசியல் , பொருளா 
தார , வரலாற்றுத்துறை ஆசிரிய 
ராகத் தொண்டாற்றி வருகின் 
றார் . சர்வதேசப் பொருளாதார 
உறவுகள் என்ற நூலையும் , 
சென்னைக் கல்லூரித் தமிழ்க் 
குழுவினரின் சார்பில் தொழில 
மைப்பும் நிருவாகமும் என்ற 
நூலையும் தமிழாக்கித் தந்துள் 
ளார் . ஆங்கிலத்திலும் தமிழி 
லும் பல நூல்களை இயற்றியுள்ள 
இவர் மறைத்திரு, மறைமலை 
யடிகளாரின் தமிழ்த் தொண்டு 
வழிநிற்பவர் . 


இடம் . 


ஆனால் 


இடர்கள் 


நாடு என்பது மக்கள் பலர் வாழும் யென்றுதான் சொல்லவேண்டும் நாடுகள் 

மின்னுவதெல்லாம் தோறும் வறுமைப்பசி மக்களை வாட்டு 
பான்னாகாது , 

வெளுத்ததெல்லாம் கின்றது ; தீராத தொற்று நோய்கள் 
பாலாகாது என்பதுபோல் மக்கள் உறையும் ஓயாத தொல்லை தருகின்றன ; போதாக் 
இடங்களெல்லாம் நாடாகா மக்கள் இனிது குறைக்குச் செறுபகையும் சேர்ந்துவிட்டது . 
வாழ்வதற்கு வாழ்வாங்கு வாழ்வதற்கு- இத்துணை 

இருக்கும்போது 
ஆற்றின் ஒழுக்கி அறன் இழுக்கா இல் மக்கள் மக்களாக வாழமுடியுமா ? நாடுகள் 
வாழ்க்கை இயல்பொடு வாழ்வதற்கு- நாடா வளந்தரும் நாடாகத் திகழ முடியுமா ? 
வேண்டிய உணவு , உடை , உறைவிடம் முடியாது . ஏன் இந்த இழி நிலை ? இந்த 
முதலியவைகளை 

வரையாது வழங்கும் இழி நிலைக்கு மூல காரணம் பொருள் வளக் 
நாடே நாடு எனப்படும் . பசி , பசியென்று குறைவு பற்றாக்குறை 

குறைவு பற்றாக்குறை . மக்களின் தேவை 
வாடும்படியான வறுமையும் ஓயாத கள் மிகுதி அவைகளையொட்டிப் பார்க்கு 
துன்பந்தரும் தீராத நோயும் இல்லறமாம் மிடத்துத் தேவைகளை நிறைவேற்றும் 
நல்லற வாழ்க்கையின் அமைதியை அழிக் பொருள்களை ஆக்குவதற்குரிய நிலவளம் , 
கும் பகையும் இல்லாத நாடே நாடு எனப் நீர்வளம் , தாது வளம் முதலிய இயற்கை 
படும் . 

வளங்கள் குறைவு . ஆகையால் மக்களின் 
உறுபசியும் ஓவாப் பிணியும் செறுபகையும் 

அடிப்படைத் தேவைகளை நிறைவேற்றிக் 

கொள்வதற்குப் போதுமான பொருள்கள் 
சேராது இயல்வது நாடு 

பொருளின்மையே 
வள்ளுவர் வாய்மொழி . இம் பசியெனும் பேய் தாண்டவம் ஆடுவ 
மாபெரு மண்ணுலகில் இவ்விலக்கணத் தற்கும் , ஓவாப் பிணி பீடிப்பதற்கும் செறு 
துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய பகை வந்து சேர்வதற்கும் ஏதுவாகும் . 
நாடுகள் 

உளவோ வென்றால் இல்லை பொருளில்லையேல் பூவுலக வாழ்க்கையே 


இல்லை . 


போதிய 


என்பது 


68 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


போது 


கிடையாது . இதனாலன்றோ பொருளில் யியல் , புவியியல் , புவியடுக்கியல் போன்ற 
லார்க்கு இவ்வுலகம் இல்லை யென்றார் அறிவியல்களின் அரிய துணை இருக்கும் 
திருவள்ளுவர் . 

வளங்களை அறிவது 

அரிய 

ஆகாது . ஆனால் அடைய 
பொருள் போதாக் குறையைப் போக் தாகுமோ ? 

வகுப்பது 
கும் பொருள் செயல்வகையே பொருளா வேண்டிய குறிக்கோள்களை 
தாரத் திட்டம் . பற்றாக்குறை ஒரு கடல் அவ்வளவு எளிதன்று . 
என்றால் பொருளாதாரத்திட்டம் அதைக் நாட்டின் அரசியலமைப்பு , 

சமூக 
கடக்கவுள்ள கப்பலாம் . இக்கப்பல் சூறா அமைப்பு , பண்பாடு , விஞ்ஞான அறிவு , 
வளிக்காற்றால் 

சுழற்றி யடிக்கப்படும் பொருளாதார 

முறை , 

கல்வி நிலை , 
வெறும் பாய்மரக் கப்பலன்று; கொந்தளிக் மக்களின் வாழ்க்கை நிலை , ஆட்சித்திறன் , 
கும் கடலிலும் நிலை பிறழாது விரைந் சமூகக்கருத்து முதலிய பல்வேறு பொருள் 
தோடும் நீராவிக்கப்பல் . இக் கப்பலில் களையும் பொறுத்தே 

குறிக்கோள்களை 
சென்றாலன்றிப் பற்றாக்குறைக் கடலைக் 

முடிவு செய்ய முடியும் . அண்மைக்காலத்தில் 
கடக்கவே முடியாது . 

சமூகக் கருத்துக்கள் 

வளர்ச்சியடைந் 
இயற்கை அன்னை பல்பயன் நல்கும் துள்ளன . எல்லோரும் வறுமையின்றி 
பல்வளங்களை வழங்கியுள்ளாள் . வண்ண வாழவேண்டும் , எல்லோருக்கும் பாது 
மலர்ச் செடிகளும் இனிய நற்கனி தரும் காப்பு வேண்டும் , எல்லோருக்கும் சம 
மரங்களும் கலங்களும் பிறபொருள்களும் வாய்ப்பு வழங்கப்படவேண்டும் . மக்கள் 
விளைவதற்கு ஏற்ற மண் வளம் பொருந்திய என்ற முறையில் எல்லோரும் சமம் என்ற 
பரந்த நிலப்பரப்பு ! சிறு துளி பெரு கருத்துக்கள் ஓங்கியுள்ளன . இக்கருத்துக் 
வெள்ள மாய்த் திரண்டு நிறைந்த நீர் 

களை உலகமே ஏற்றுக்கொண்டுள்ளது . 
வளம் நல்கும் ஆறுகள் ! சோலைகளைப் இதற்கேற்பப் பொருளாதாரக் கருத்தும் 
பேணும் தாயகமாய்த் திகழ்கின்ற ஆறு மாறுபட்டு வருகிறது . பொருள்களை 
களைப் பெற்றெடுக்கும் ஆரணங்காய் உற்பத்தி செய்யும் துறைகளை 
விளங்குகின்ற தவழ்ந்து வரும் மேகக் படுத்துவது மட்டும் இக்காலத்தில் முன் 
கூட்டங்களைத் தாங்கி அணைத்து ஆனந்தக் னேற்றம் என்று கருதக்கூடாது . 
கண்ணீரென மழையைப் பொழிவிக்கின்ற மக்களுக்குத் தேவையான கல்வி , மருத் 
நெடுமலைகள் ! ஆழ்ந்து அகன்று பரந்த துவம் முதலிய எல்லா வகையான சமூக 
கடல்கள் ! கடல்படு செல்வங்கள் ! காடுபடு வசதிகளையும் ஏற்படுத்தித் தரவேண்டும் ; 
செல்வங்கள் ! நீர்த்திறன் ! மின் திறன் ! உழைப்பதற்குரிய வாய்ப்புக்களைப் பெருக்க 
காற்றுத்திறன் ! நிலத்துள் மண்டிக் வேண்டும் ; வேலையின்மையைப் போக்க 
கிடக்கும் தாதுப்பொருள்கள் ! 

வேண்டும் ; சமூக சமத்துவமும் நீதியும் 
யெல்லாவற்றிற்கும் மேலாக மக்களின் நிலவவேண்டும் . இவ்வளவும் இருந்தால் 
உழைப்பு என்னும் உயர்ந்த செல்வம் ! - தான் முன்னேற்றம் ஏற்பட்டது என்று 
இவையாவும் இயற்கை தந்த பயன் தரு கருதப்படும் . திட்டமிட்டுப் பணியாற்றாமல் 
வளங்கள் . இவ்வளங்களையெல்லாம் அள இத்தகைய முழு முன்னேற்றம் ஏற்படாது . 
விட்டு அறிந்து , இவைகளை நன்கு பயன் எனவே பொருளாதாரத் திட்டமே சமூக 
படுத்துவதற்குரிய வழியே திட்டம் எனப் முன்னேற்றத்திற்குரிய வழியாகும் . 
படும் . 

நாட்டின் பொருளாதார , 

சமூகச் 
திட்டம் என்பது இருக்கும் வளங்களை சிக்கல்களை நன்கு பகுத்தறிந்தால் முன் 
முழுக்கப் பயன்படுத்துவது மட்டுமன்று ; னேற்றப் 

னேற்றப் பாதையை அமைப்பதற்குரிய 
அடையவேண்டிய குறிக்கோள்களை அமைத் வழி வகைகள் புலனாகும் . நாட்டின் 
துக்கொண்டு அவைகளுக்கேற்ப வளங் 

பொருளாதாரத்தைத் தன் போக்கில் விட்டு 
களை வகைப்படுத்திப் பயன்படுத்துவது விட்டால் எல்லாம் ஒழுங்காகவே நடை 
மாகும் . நிலவளம் , நீர்வளம் , தாதுப் பெறும் என்ற கருத்து உளுத்துப்போய் 
பொருள் வளம் போன்ற வளங்களையெல் விட்டது . 
லாம் கணக்கிட்டறிவது எளிது . புள்ளி போக்கில் விட்டதின் காரணமாகத்தான் 

பொருளாதாரத்தைத் 

தன் 


வளப் 


பொது 


இவை 


வெளியீட்டு விழா மலர் 


69 


யான 


ஆனால் 


தனக்கே 


பகிர்ந்து 


தறையே உருவெடுத்து வந்ததெனத் முடியுமா ? செல்வம் இருந்தால்தானே 
தோன்றும் இன்றைய சமூகம் உருவாகி அதைப் பலரும் அடைந்து பயன்பெற 
யுள்ளது . இன்றைய சமூகம் மேடும் முடியும் . செல்வத்தைப் பெருக்க இது 
பள்ளமுமானது . ஒரு சிலர் எல்லாவகை காறும் பயன்படுத்தப்படாத இயற்கை 

வசதிகளோடு ஆடம்பரமாக வாழ் வளங்களை முழுக்கப் பயன்படுத்தி உற் 
கின்றனர் . பலர் வறுமையால் வாடு பத்தியைப் பெருக்கவேண்டும் . 
கின்றனர் . தக்க வாய்ப்பும் துணிவும் வெறும் உற்பத்திப் பெருக்கத்தால் மட்டும் 
சூழ்திறனும் உள்ளவர்கள் உயர்ந்து சமூகம் முன்னேறிவிடாது . பெருகிய 
விட்டனர் . 

அவையற்ற அப்பாவிகள் உற்பத்தியைத் தன்னலம் 
சமூகத்தின் அடியாழத்தில் ஆழ்ந்து கிடக் உரிமையாக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் 
கின்றனர் . வெள்ளம் பள்ளத்தை நோக்கி கொள்ள வேண்டும் . உற்பத்தியின் பயன் 
ஓடுவதுபோல் சமூகத்தின் செல்வம் மற்ற நாட்டின் மக்களிடையே நியாயமான 
வர்களின் காலடியில் பள்ளம் பறிக்கும் அடிப்படையில் 

வழங்கப்பட 
பகற் கொள்ளைக்காரர்களின் காலடியில் வேண்டும் . பாகுபாட்டு முறையிலே பழுது 
சென்று குவிகின்றது . இவ்வாறு குவி இருந்தால் 

கைக்கெட்டியது 

வாய்க்கு 
வதைத் தடுத்து அது பரவலாகச் சென்று எட்டாத கதையாக முடியும் .. எனவே 
பலரிடமும் சேரும்படி செய்ய வழியே உற்பத்திப் பெருக்கம் , நியாயமான பாகுபாட்டு 
இல்லையா ? உண்டு . பள்ளத்தை நோக்கிப் முறை 

முறை இவ்விரண்டையும் ஏற்படுத்துவதே 
பாய்ந்தோடும் ஆற்று நீரை மேட்டு நிலத் பொருளாதாரத் திட்டத்தின் நோக்கமாகும் . 
திற்கும் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் ? 

இவ்வாறாகச் சமூகத்தின் முழு முன் 
ஆற்றின் 

அணையொன்றை னேற்றத்தையும் ஒருமுகமாக நாடுவதே 
அமைத்து நீரைத்தேக்கி அதை வேண்டிய தன் நோக்கமாகக் கொண்ட பொருளா 
இடத்திற்கு வேண்டிய அளவில் செலுத்து 
கின்றோம் அல்லவா ? அதுபோல் திட்டம் தாரத் திட்டம் ஒரு நாள் வேலையன்று ; 

வேலையன்று ; தொடர்ந்து 
என்னும் 

அணையால் 
போக்கையும் திருத்தியமைக்க முடியும் ! நிகழக்கூடியது . ஐந்தாண்டு , பத்தாண்டு 
இதைத் தொழில் முன்னேற்ற நாடுகளில் என்று ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஒட்டிய 

கண்கூடாகக் காண்கின்றோம் . தாக இருக்கலாம் . எனினும் அதனுடைய 
இங்கிலாந்து போன்ற நாடுகளில் தொழில் முழுப் பயனையும் அந்தக் குறிப்பிட்ட கால 

முடிவிலேயே அடைந்துவிட முடியாது 
வளம் பெருகியுள்ளது ; தொழில் முன் திட்டக் காலத்திற்குப் பின்னரும் அதன் 
னேற்றத்தால் செல்வம் குவிந்துள்ளது . பயன் இருந்துகொண்டே வரும் . 
குவிந்த செல்வத்தின் பயனை ஒரு சிலர் 
மட்டும் நுகராமல் சமூகம் முழுவதுமே நுக பொருளாதாரத் திட்டத்தை வகுத்து 
ரும்படி செய்யத் திட்டமிட்டு அத்திட்டத் விட்டால் மட்டும் போதாது ; அதைச் 
திற்கேற்பப் பொருளாதாரச் சமூகச் செயல் செவ்வனே செயல்படுத்தினால் தான் அதன் 
களை அந்நாடுகள் நடத்திச் செல்லுகின் பயனை அடைய முடியும் . 

திட்டம் வெற்றி 
றன . ஆகவே தொழில் வளமிக்க நாடுகளில் பெற மக்களிடையே திட்டத்தின் நோக்கம் 
பொருளாதாரத் திட்டமானது தனிமுயற்சி பற்றிக் கருத்தொற்றுமை நிலவவேண்டும் ; 
( Private enterprise ) முறையால் ஏற்பட்ட திட்டத்துக்கு மக்களின் 

பேராதரவும் 
சில குறைபாடுகளைக் களைந்து பொருளா ஒத்துழைப்பும் இருக்கவேண்டும் ; சிக்கன 
தார முன்னேற்றத்தின் பயனை நியாயமான முறையைக் கையாண்டு முதலைப் ( Capital ) 
முறையில் பலருக்கும் பங்கிட்டு வழங்கு பெருக்கி அதை நாட்டின் ஆக்கத்துறை 
வதற்குக் கருவியாகப் பயன்படுகிறது . களில் முதலீடு ( Investment) செய்ய 

வேண்டும் . திட்டத்தை நடத்துவதற்குரிய 
தொழில் முன்னேற்றம் இல்லாத திறமையும் தன்மையும் நேர்மையுமுள்ள 
இந்தியா போன்ற நாடுகளின் நிலை வேறு . நிருவாக ஊழியர்கள் 

ஊழியர்கள் வேண்டும் . திட் 
முதற்கண் செல்வத்தைப் பெருக்கியாக டத்தின் நோக்கம் பற்றிக் கருத்துவேறு 
வேண்டும் . வெறுங் கையால் முழம்போட பாடு நிலவுமேல் மக்களுடைய ஒருமுக 


செல்வத்தின் இருநாள் 


நாம் 


70 


மான 


ஆதரவையும் ஒத்துழைப்பையும் அதன் பயன் நீடிக்காது . கட்டாயத்தின் 
பெறமுடியாது . திட்டம் மக்களுடைய பேரில் உண்டாக்கப்படும் முன்னேற்றம் 
நலனுக்காக மக்களால் நடத்தப்பெறுவது . உறுதியான அடிப்படையில்லாக் கட்டடம் 
ஆகவே அவர்களுடைய ஆதரவு 

திட் போல் 

வெகுவிரைவில் சரிந்துவிடும் . 
டத்தின் வெற்றிக்கு இன்றியமையாதது . குடியாட்சித் திட்டம் கடினமான வேலை 
மக்க 

ளுடைய ஆதரவு மட்டும் இருந்தால் யெனினும் அதுவே சிறந்தது ; நீடித்த 
போதாது . மக்களின் ஆதரவைப் பயன் பயனை அளிக்கக் கூடியது ; நிலைபெறக் 
படுத்தித் திட்டத்தைச் செயல்படுத்து கூடியது . செயற்கரிய செய்வதுதானே 
வதற்குத் தக்க தகுதியும் திறமையும் பெருஞ்செயல் ? குடியாட்சித் திட்டம் மக்கள் 
நேர்மையும் உள்ள ஊழியர்களும் வேண் திட்டம் ; மக்களுக்காக நடைபெறும் 
டும் . எனவே 

தக்கவர்களின் சேவை , திட்டம் ; மக்களால் நடத்தப்படும் திட்டம் . 
உற்பத்திப் பெருக்கம் , செல்வம் ஆகிய இம் எனவே , 

குடிமக்களின் 

ஒருமுகமான 
மூன்றும் ஒன்றையொன்று சார்ந்தவை . ஆதரவும் கூட்டுறவும் குடியாட்சித் திட் 
தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலாச் 

டத்தின் உயிர் நாடியாகும் . 
செல்வரும் சேர்வது நாடு . 

எல்லோரும் திட்டத்தின் நோக்கத்தை 

வரவேற்பதற்கும் , எதிர்கால முன்னேற் 
சர்வாதிகார நாட்டினும் குடியாட்சி 

றத்தைக் குறிக்கோளாகக்கொண்டு திட்ட 
( ஜன நாயகம் ) நாட்டிலே பொருளாதாரத் 
திட்டத்தை வகுப்பதும் செயல்படுத்து பொறுத்துக் 

காலத்தில் ஏற்படும் தொல்லைகளைப் 

கொண்டு சலவைக் 
வதும் கடினமான வேலை . முன்னதில் குறைத்துப் பணத்தைச் சேமித்து முதலைப் 
திட்டத்தின் முழுப் பொறுப்பும் சர்வாதிகார பெருக்க முன்வருவதற்கும் மக்களின் முழு 
மத்திய ஆட்சிக்குழுவின் கையில் இருக் 
கிறது . அக்குழு தன் 

ஆதரவும் ஒத்துழைப்பும் 
விருப்பம் போல் 

மல்லவா ? 
திட்டத்தை வகுக்கலாம் ; குடிகளின் மேல் 
அதைக் 

கட்டாயமாகத் திணிக்கலாம் ; " துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி 
எளிதில் நிறைவேற்றிவிடலாம் . ஆனால் இன்பம் பயக்கும் வினை . 


குடி மக்கள் 


வேண்டு 


பொருளியல் விதிகள் 
பொருள்களை ஆக்குவதற்கு இன்றியமையாக் கருவிகளாகவிருக்கும் கருப் 
பொருள்களாகிய நிலம் , கனி , நீர்வீழ்ச்சி , போக்குவரத்து வசதிகள் , சமூகத்தின் 
நலன்கள் இவைகளைப் பொதுமுதலாக்கிச் சமூகத்தின் பாதுகாப்பில் வைத்தல் 
வேண்டும் . 

கைத்தொழிலாலும் விவசாயத்தாலும் உண்டாக்கப்படும் பொருள்கள் 
சன சமூகத்தின் தேவையின் அளவைப் பொறுத்திருக்க வேண்டுமேயன்றித் 
தனிப்பட்ட பொருள் உடைமையாளரின் செல்வ அவாவைச் சார்ந்து நிற்றலா 
காது . ஆக்கப்படும் பொருள்கள் சன சமூகத்தின் தேவையை ஒட்டியும் , அவை 
களுக்கு ஏற்படும் விலை அவைகளை ஆக்குவதற்கு ஆகும் செலவையும் சமூகத்தின் 
பொதுப்பொருள் நிலைமையைச் சார்ந்தும் ஏற்படல் வேண்டும் . இப்போதைய 
பொருளீட்டும் நோக்கத்தால் சன சமூகத்திடையில் பொது நலங் கருதாச் செய் 
கைக்கு இடமில்லாமல் இருப்பதை நீக்கி , மக்களினத்தார்க்கே நன்மை தரும் 
தலைநோக்கோடு தொழில்முறை நிலை நாட்டப்படல் வேண்டும் . 


- P. S. நடராச பிள்ளை , " அரசியல் விளக்கம் 


மாணிக்கவாசகர் காலம் 
( ஆராய்ச்சிப் பேரறிஞர் திரு . தி . வை . சதாசிவபண்டாரத்தார் ) 


சோழவளநாட்டில் திருப் 
புறம்பயம் என்னும் திருவூரில் 
விழுமிய வேளாண் குலத்தில் 
15-8-1892 இல் தோன்றிய இவர் 
தம் தந்தையார் வைத்தியலிங்கப் 
பண்டாரத்தார் ; தாயார் மீனாட்சி 
யம்மையார் . குடந்தை நகர உயர் 
நிலைப் பள்ளியில் பயின்றனர் . 
1916 இல் குடந்தை வாணாதுறை 
உயர்நிலைப் பள்ளி யில் தலைமைத் 
தமிழாசிரியராகப் பணியேற்றுத் 
தொடர்ந்து இருபத்தைந்தாண்டு 
கள் சிறக்கப் பணிபுரிந்தனர். 
1942 இல் அண்ணாமலைப் பல்கலைக் 
கழகத் தமிழாராய்ச்சிக் குழு 


வில் பணியாற்றும் வாய்ப்பு எய் 
யெ போது சிறந்த பல நூல்களை 
இயற்றித் தந்தனர் . மதுரைத் 
ருவள்ளுவர் கழகத்தார் 
பான்னடை போர்த்தி , 
ஆராய்ச்சிப் பேரறிஞர் என் 
னும் அரிய பட்டத்தை வழங்கி 
னர் . சென்னை எழுத்தாளர் சங் 
கம் இவர் தமிழ்ப்பணியைப் 
பாராட்டிக் கேடயம் வழங்கியது . 
சமன் செய்து சீர் தூக்குங் கோல் 
போலமைந்து தமிழாராய்ச்சிப் 
பணிபுரிந்த இவர் , 2-1-1960 இல் 
இறைவன் திருவடி நீழலை எய் 
தினர் . 


சைவசமய 


துள்ளனர் . ) 


குரவருள் ஒருவராகிய சார்புபற்றி நடுவு நிலைமை திறம்பாமல் 
மணிவாசகப்பெருமான் நிலவிய காலம் உண்மையை உணரும் உயர்ந்த குறிக் 
யாது என்பதை ஆராய்ந்து எழுதியுள்ள கோளுடன் ஆராய்ந்து வரையறை செய் 
பேரறிஞர் பலர் ஆவர். அவர்கள் கி . பி . வது இன்றியமையாததாகும் . நூல்களில் 
முதல் நூற்றாண்டு முதல் பதின்மூன்றாம் காணப்படும் அகச்சான்றுகளையும் மதிப்பிற் 
நூற்றாண்டு வரையில் வெவ்வேறு காலப் குரிய புறச் சான்றுகளையும் தக்க ஆதாரங் 
பகுதிகளை இவ்வடிகளின் காலமாகக் குறித் களாகக் கொள்ள வேண்டும் . செவிவழிச் 

எனவே , தமிழ் இலக்கிய செய்திகளைச் சிறந்த ஆதாரங்களின்றி 
வரலாற்றில் இவ்வடிகள் 

காலத்தைப் ஏற்றுக்கொள்ளுதல் கூடாது . ஆதாரமற்ற 
போல் மயக்கத்தை உண்டு பண்ணியது கற்பனைச் செய்திகளை முற்றிலும் விலக்கு 
வேறு ஒன்றும் இல்லை எனலாம் . அடிகள் தலும் 

வேண்டும் . இக் கருத்துக்களை 
பால் கொண்ட ஒருவகையான அன்பி உளத்திற்கொண்டு எழுதப்பெற்ற கால 
னாலும் வேறு சில காரணங்களாலும் ஆராய்ச்சியே நேர்மையான இலக்கிய 
அவர்கள் கூறும் பலதிறப்பட்ட முடிபுகள் வரலாற்றிற்கு உறுதுணையாகும் என்பது 
உண்மையை 

உணர்த்துவனவாயில்லை . தேற்றம் . 
தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆராய்பவர் 

இனி , மாணிக்கவாசகர் 

காலத்தை 
களுக்கு 

இத்தகைய நிலை பெரியதோர் 
இடர்ப்பாட்டைத்தான் தருகின்றது . 

ஆராய்ந்து முடிவு கண்ட அறிஞர்கள் இரு 
வகைப்பட்ட 

கொள்கைகளையுடையவரா 

யிருத்தல் காணலாம் . அவற்றுள் ஒன்று , 
ஒருமொழியின் இலக்கிய வரலாற்றால் இவ்வடிகள் திருஞான சம்பந்தர் , திரு 

அம்மொழியின் பழமையையும் நாவுக்கரசர் , சுந்தரமூர்த்திகள் ஆகிய சமய 
பெருமையையும் பலரும் நன்குணர்ந்து குரவர் மூவர்க்கும் முற்பட்டவர் என்பது ; 
கொள்ள முடியும் . அறிஞர்கள் மதிக்கத்தக்க மற்றொன்று அவர்கட்குப் பிற்பட்டவர் 
சிறந்த முறையில் இலக்கிய 

இலக்கிய வரலாறு என்பது . அடிகள் மூவர்க்கும் முந்தியவர் 
அமைய வேண்டுமாயின் , முதலில் நூலாசி என்பதற்குக் காட்டப்படும் ஆதாரங்களை 
ரியர்கள் வாழ்ந்த காலங்களைச் 
காலங்களைச் சமயச் 

சமயச் முதலில் ஆராய்ந்து பார்ப்போம் . 


தான் 


72 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


வையை 


தால் 


6 


வாச 


திருநாவுக்கரசர் திருவாரூர்ப்பதிகத் தேவர் , திருவாதவூரடிகள் 

என்றே 
தில் நரியைக் குதிரை செய்வானும் வழங்கப்பெற்றுள்ளனர் . ஆதலால் மங்கல 
எனவும் , திருவிசயமங்கைப் பதிகத்தில் வாசகர் என்ற தொடர் அடிகளை உணர்த் 
குசையும் அங்கையிற் கோசமுங்கொண்ட தாது என்பது திண்ணம் . 
வவ் - வசையின் மங்கலவாசகர் வாழ்த் 
தவே எனவும் , திருப்பூவணப்பதிகத்தில் 

திருப்பூவணப்பதிகத்தில் வையைத் 

திருக்கோட்டில் நின்றதோர் 
வையைத் திருக்கோட்டில் நின்றதோர் 

திறமுந் 
திறமுந்தோன்றும் எனவும், தனித் திருத் தோன்றும் எனத் திருநாவுக்கரசர் கூறி 
தாண்டகத்தில் குடமுழநந்தீசனை வாசக 

யிருப்பது , திருப்பூவணத்தில் 
னாக்கொண்டார் எனவும் கூறியிருப்பவை யாற்றங்கரையில் திருக்கோயில் கொண்டு 
மாணிக்கவாசகர் வரலாற்றுப் பகுதிகளை 

சிவ பெருமான் எழுந்தருளியிருப்பதை 
யுணர்த்தும் என்பது அவர்களது முடி 

உணர்த்துவதேயாகும் . மதுரைமாநகரில் 
பாகும் . 

வையையாற்றங்கரையில் சோமசுந்தரக் 

கடவுள் பிட்டுக்கு மண் சுமந்த வரலாற்றை 
திருவாரூர்ப்பதிகத்தில் 

திருநாவுக் அஃது உணர்த்துவதாயிருந்தால் அச் 
கரசர் தம் காலத்திற்கு முன் நிகழ்ந்ததோர் செய்தி தெளிவாகச் சொல்லப்பட்டிருக்கும் 
அரிய நிகழ்ச்சியை உணர்த்துவதாயிருந் என்பது ஒருதலை . ஆதலால் , அடிகள் 

நரியைக்குதிரை செய்வானும் வரலாற்றோடு அதனை இணைத்துப் பொருள் 
என்று கூறாமல் நரியைக் குதிரை செய் காண்பது சிறிதும் பொருந்துவதன்று . 
தானும் என்றுரைப்பதோடு மணிவாசகப் 
பெருமானது 

பெருமை 

புலப்படுமாறு திருநாவுக்கரசரது தனித் திருத்தாண் 
அடிகளது பெயரையும் கூறியிருப்பர் . டகத்திலுள்ள 

குடமுழ நந்தீசனை 
அங்ஙனம் சொல்லாமையால் நரியைக் கனாக்கொண்டார் என்ற தொடருக்கு 
குதிரை செய்வானும் நரகரைத்தேவு செய் நந்தியம் பெருமான் மாணிக்கவாசகராகத் 
வானும் என்பன முதலாக அத் திருப் தோன்றினார் என்று பொருள் கொள்வது 
பாட்டில் கூறப்பெற்றவை எல்லாம் எவ்வாற்றானும் ஏற்றுக்கொள்ளத்தக்க 
திருவாரூர்ப்பெருமானது முடிவிலாற்ற தன்று . இதிலுள்ள வாசகன் என்ற சொல் 
லுடைமையை உணர்த்துவனவேயன்றி மாணிக்கவாசகரென 

மாணிக்கவாசகரென எங்ஙனம் பொருள் 
நிகழ்ந்த வரலாறுகளை எடுத்துரைப்பன படும் ? மாணிக்கவாசகர் 

என்ற 

பெயர் 
அல்ல என்பது தேற்றம் . எனவே , அத் கி . பி . பதின்மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து 
தொடர் அடிகளைக் குறிக்கவில்லை என்பது தான் வழங்கத் தொடங்கியது என்பதும் 

அறிதற்குரிய தாகும் . மாணிக்கவாசகர் 
திருவிசயமங்கைப் 

பதிகத்திலுள்ள 

வரலாறு கூறும் பழைய தமிழ் நூல்கள் 
மங்கல வாசகர் என்ற தொடர் மாணிக்க 

எல்லாம் நந்திதேவர் அடிகளாக அவதரித் 
வாசகரைக் குறிக்கும் எனல் பொருந்தாது . 

தனர் என்று கூறவில்லை ; ஆனால் , கண 
மங்கலவாசகர் குசையும் 

நாதர் ஒருவர் அங்ஙனம் 
அங்கையிற் 

தோன்றினார் 
கோசமுங்கொண்டவர் 

என்று கூறுகின்றன . எனவே , நந்திதேவர் 
நாவுக்கரசரது திருவாக்கினால் அறியப் என்பது நன்கு தெளியப்படும் 

மாணிக்கவாசகராக 

அவதரிக்கவில்லை 
படுகிறது . அடிகள் அவற்றை அங்கையிற் திருநாவுக்கரசர் தம் பதிகங்களில் மாணிக்க 

. ஆகவே , 
கொண்டவர் என்பதற்குச் சான்றில்லை . வாசகரைப்பற்றி ஒன்றும் சொல்லவில்லை 
அன்றியும் , மங்கலவாசகரை 

மாணிக்க 
வாசகர் என்று கொள்வது 

என்பது தெளிவாகப் புலப்படுதல் காண்க . 

எங்ஙனம் 
ஏற்புடைத்தாகும் . மாணிக்கவாசகர் என்ற சுந்தரமூர்த்திகள் தம் திருத் 
பெயர் வழக்கே கி . பி . 13 ஆம் நூற்றாண் தொண்டத்தொகையில் பொய்யடிமை 
டில் தான் முதலில் காணப்படுகின்றது . யில்லாப்புலவர் 

மாணிக்கவாச 
அதற்கு முன்னர் அடிகள் பெருந்துறைப் கரைக் குறித்துள்ளனர் என்பது அன்னோர் 
பிள்ளை , திருவாதவூர்ச் சிவபாத்தியன் , எடுத்துக்காட்டும் ஒரு சான்றாகும் . பொய் 
திருவாதவூராளியார் , திருவாதவூர்த் யடிமையில்லாப் புலவரை மாணிக்கவாசகர் 


தெள்ளிது . 


என்பது 


திரு 


என 


வெளியீட்டு விழா மலர் 


73 


பது , 


என்று ஏற்றுக்கொண்டால் தனியடியார் அடிகள் தம் போற்றித்திருவகவலில் 
அறுபத்து மூவரையும் அறுபத்து நால்வர் சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி 
எனவும் தொகையடியார் ஒன்பதின்மரை எனவும் , கலையார் 

அரிகே சரியாய் 
யும் எண்மர் எனவும் கொள்ளவேண்டிய போற்றி எனவும் கூறியுள்ளமை காண 
நிலைமை ஏற்படும் . அவ்வாறு கொள்வ லாம் . இவற்றுள் , சிராப்பள்ளி என்பது 
சிவா நுபூதிச் செல்வர்களும் புலவர் பெரு சிரா என்ற சமண முனிவரது தவப் 
மக்களும் ஆகிய நம்பியாண்டார் நம்பி , பள்ளியாகக் கி . பி . 5 , 6 ஆம் நூற்றாண்டு 
சேக்கிழார் , உமாபதி சிவாசாரியர் களில் இருந்தது என்பது அக் குன்றின் 
என்போர் , தம் அருள் நூல்களில் கூறி மேல் வரையப் பெற்றுள்ள கல்வெட்டால் 
யுள்ள வரலாற்றுண்மைக்கு முற்றிலும் அறியப்படுகின்றது . திரு நாவுக்கரசர் 
முரண்பட்டிருத்தல் காணலாம் ; அன்றியும் , பொருட்டுச் சிவபெருமான் நிகழ்த்தியரு 
தொன்றுதொட்டு வழங்கிவரும் முறைக்கும் ளிய அரிய நிகழ்ச்சிகளை யுணர்ந்து சமண 
மாறுபடுகின்றது . நம்பியாண்டார் நம்பி சமயத்தை வெறுத்துச் சைவனாக மாறிய 
முதலாகவுள்ள மூவரும் பொய்யடிமை முதல் மகேந்திரவர்மன் என்ற பல்லவ 
யில்லாப் புலவரை மாணிக்கவாசகர் என் வேந்தன் ( கி.பி. 600-630 ) அச்சமணப் 
றாதல் திருவாதவூரர் என்றாதல் யாண்டும் பள்ளியை இடித்து அங்குச் சிவன் கோயில் 
குறிப்பிடாமை அறியத்தக்கது . அவர்களுள் அமைத்தான் என்று தெரிகிறது . அக் 
காலத்தால் முற்பட்டவராய் , கி . பி . ஒன்ப கோயிலில் எழுந்தருளியுள்ள சிவபெருமா 
தாம் நூற்றாண்டின் இறுதியிலும் பத்தாம் னுக்கு வணக்கம் கூறியுள்ள மாணிக்க 
நூற்றாண்டின் முதற்பகுதியிலும் விளங்கிய வாசகர் , திருநாவுக்கரசருக்குப் பிந்தியவரா 
நம்பியாண்டார் நம்பி ,அத்தொடர் சங்கப் யிருத்தல் வேண்டும் என்பது திண்ணம் . 
புலவர்களைக் குறிப்பதாகக் கருதியுள்ளமை 
அவரது திருத்தொண்டர் திருவந்தாதியால் இனி, கலையார் அரிகே சரியாய் 
நன்கறியப்படும் செய்தியாகும் . எனவே , போற்றி என்று பாண்டி நாட்டில் அரி 
சுந்தரமூர்த்திகள் கூறியுள்ள பொய்யடிமை கேசரி நல்லூரில் எழுந்தருளியுள்ள 
யில்லாப் புலவர் மாணிக்கவாசகர் அல்லர் இறைவனுக்கு 

வணக்கம் கூறியுள்ள 
என்பது நன்கு துணியப்படும் . 

அடிகள் , அவ்வூர் அப்பெயர் எய்திய 
பின்னரே இருந்தவராதல் 

வேண்டும் . 
மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்த 
ருக்கு முந்தியவர் என்பது பெரும்பற்றப் பெயர் அமைத்து வழங்கியதோர் ஊராகும். 

அது பாண்டிய அரசன் ஒருவன் , தன் 
புலியூர் நம்பியின் திருவிளையாடற் புராணத் கடைச்சங்க காலத்தில் அரிகேசரி என்ற 
தாலும் பரஞ்சோதி முனிவரது திருவிளை 

பெயர் வழங்கவில்லை . அக்காலத்திற்குப் 
யாடற் புராணத்தாலும் 

அறியக்கிடக் 
கின்றது என்பர் . இவ்விருபுராணங்களும் 

பிறகு பாண்டி நாட்டில் களப்பிரர் என்ற 

ஆட்சி நடைபெற்றது ; 
சிறந்த தமிழ் நூல்களே ; ஆனால் சரித்திர பின்னர் , கி.பி. 575 முதல் 900 வரையில் 
ஆராய்ச்சிக்குத் தக்க ஆதாரங்களாக அறி 

பாண்டியரது 

முதற்பேரரசு 
ஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவன அல்ல 

விளங்கியது . அக்காலப் பகுதியில் பாண்டி 
என்பது பலரும் அறிந்ததேயாம் . இவற்றை 

நாட்டில் அரசாண்ட பாண்டி வேந்தர்கள் 
ஆதாரங்களாகக் கொண்டால் திருஞான 

யாவர் என்பது வேள்விக்குடிச் செப்பேடு 
சம்பந்தருக்குப் பல தலைமுறைகட்கு முந்திய 

களாலும் சின்னமனூர்ச் செப்பேடுகளா 
வர் சுந்தரமூர்த்திகள் என்ற முடிபிற்கு வர 

லும் நன்கறியக்கிடக்கின்றது . அவற்றின் 
வேண்டியிருத்தல் உணரற்பாலதொன்றாம் . துணைகொண்டு ஆராயுமிடத்துச் செழியன் , 
இதுகாறும் விளக்கியவாற்றால் மாணிக்க 

சேந்தன் என்பவனுடைய 

என்பவனுடைய மகன் அரி 
வாசகர் மூவருக்கு முந்தியவரல்லர் என் 

கேசரி என்ற பெயருடையவன் 
பது தெள்ளிதிற் புலப்படுதல் காண்க . 

தெரிகிறது . இவன் கி . பி . 640 முதல் 670 
இனி , மாணிக்கவாசகர் மூவருக்கும் வரையில் பாண்டி நாட்டில் ஆட்சி புரிந் 
பிந்தியவர் என்பதற்குக் கிடைக்கும் தவன் ; திருஞான சம்பந்தரால் சைவ 
ஆதாரங்களை ஆராய்ந்து பார்ப்போம் . னாக்கப் பெற்றவன் ; நெல்வேலி வென்ற 

10 


சிறந்து 


என்று 


74 

கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 
நின்றசீர் நெடுமாற னடியார்க்கு மடியேன் வேந்தன் காலத்தவராயிருத்தல் வேண்டும் . 
என்று திருத்தொண்டத் தொகையில் கடைச்சங்ககாலத்தில் வரகுணன் என்ற 
சுந்தர மூர்த்திகளால் பாராட்டப்பெற் பெயருடைய பாண்டியன் ஒருவனும் 
றவன் . இவனது ஆட்சிக் காலத்தில் இல்லை . அக்காலத்திற்குப் பிறகு கி . பி . 
இவன் பெயரால் வழங்கப்பட்டதே அரி 575 வரையில் பாண்டி நாட்டில் நடை 
கேசரி நல்லூர் என்பது . எனவே , பெற்ற களப்பிரர் ஆட்சிக்காலத்தில் அடி 
அவ்வூரில் எழுந்தருளியுள்ள சிவபெருமா களால் கூறப்பெற்ற பெரும் புகழ்படைத்த 
னுக்குத் தம் போற்றித் திருவகவலில் வரகுணபாண்டியன் இருந்தனன் எனல் 
வணக்கம் கூறியுள்ள மாணிக்கவாசகர் , சிறிதும் ஏற்புடைத்தன்று . எனவே , 
இவ்வேந்தன் காலத்தினரான திருஞான அதற்குப் பின்னர் நிகழ்ந்த பாண்டியரது 
சம்பந்தருக்குப் பிந்தியவர் என்பது நன்கு முதற்பேரரசில் தான் அடிகள் குறித்துள்ள 
புலனாதல் காண்க . 

வரகுணபாண்டியன் இருந்தனனாதல் 
இனி , சுந்தரமூர்த்திகள் தம் திருத் 900 வரையில் நிலைபெற்றிருந்தது என்பது 

வேண்டும் . அப்பேரரசும் கி.பி. 575 முதல் 
தொண்டத் 

தொகையில் திருவாதவூரடி செப்பேடுகளாலும் கல்வெட்டுக்களாலும் 
களைக் குறிப்பிடாமையொன்றே , அடிகள் , 
அவர்கட்குக் 

அறியப்படுகின்றது . அக்காலப்பகுதியில் 
காலத்தால் பிற்பட்டவர் 
என்பதைத் தெளிவாகப் புலப்படுத்துவ வரகுணன் என்ற பெயருடைய பாண்டியர் 

இருவர் , பாட்டனும் பேரனுமாக இருந் 
தாகும் . 

தனர் என்பது சின்னமனூர்ச் செப்பேடு 
ஒட்டுடன்பற்றின்றி உலகைத்துறந்த களால் புலப்படுகின்றது . அவர்களுள் 
செல்வராகிய பட்டினத்தடிகள் தம் திரு கி . பி . 862 முதல் 880 வரை அரசாண்ட 
விடை மருதூர் மும்மணிக்கோவையில் , இரண்டாம் வரகுணபாண்டியன் காலத் 
வித்தகப் பாடல் முத்திறத் தடியரும் 

தில் மாணிக்கவாசகர் 

இருந்திருத்தல் 
திருந்திய அன்பிற் பெருந்துறைப் பிள்ளையும் 

வேண்டும் என்பது சிலர் 

கொள்கை . 

இதனை ஏற்றுக்கொள்வதில் சில தடைகள் 
என்று சமயகுரவர் மூவர்க்குப் பின்னரே உள்ளமையால் , இதனையும் ஈண்டு 
மாணிக்கவாசகரைக் கூறியிருப்பது , ஆராய்தல் இன்றியமையாததாகும் . 
அடிகள் மூவர்க்குப் பிந்தியவர் என்பதை 
வலியுறுத்துதல் காணலாம் . அன்றியும் , 

அடிகளால் 
சமய குரவர்களில் அடிகள் நான்காமவராக வரகுணபாண்டியன் காலத்தில் சோழ நாடு 

பாராட்டப்பெற்ற 
இறுதியில் வைத்துப் போற்றப்பெற்று அவனது பேரரசுக்கு உட்பட்டிருந்தது 
வருவதும் மூவர்க்குப் பிந்தியவர் என்பது திருச்சிற்றம்பலக் 

திருச்சிற்றம்பலக் கோவையா 
என்பதை யுணர்த்தும் என்பது சான்றோர் ராலும் பட்டினத்தடிகளது திருவிடை 
களது கருத்து . 

மருதூர் மும்மணிக்கோவையாலும் அறியக் 
இதுகாறும் விளக்கியவாற்றால் 

இரண்டாம் 

வரகுணன் 
மாணிக்கவாசகர் சமயகுரவர் மூவர்க்கும் தந்தையாகிய சீமாறன் சீவல்லபன் 
பிந்தியவர் என்பது நன்கு துணியப்படும் . 

என்பான் தன் ஆட்சியின் 

இறுதியில் 

கி . பி . 862 இல் நடந்த அரிசிற் கரைப் 
இனி , 

மாணிக்கவாசகர் நிலவிய போரில் தோல்வி எய்திச் சோழ நாட்டை 

என்பதை ஆராய்வாம் . இழந்துவிட்டான் . அவனுக்குப் பிறகு 

தாம் இயற்றியருளிய திருச் அவ்வாண்டில் 
முடிசூடிய 
சிற்றம்பலக்கோவையாரில் 306 , 327 ஆம் வரகுணன் தன் தந்தை இழந்த சோழ 

இரண்டாம் 
பாடல்களில் முறையே வரகுணனாந் நாட்டை 

பெறும் பொருட்டுப் 
தென்னவன் ஏத்து சிற்றம்பலத்தான் பெரும் படையுடன் சென்று , கி . பி . 880 
எனவும் , புயலோங் கலர்சடையேற்றவன் ஆண்டின் தொடக்கத்தில் 
சிற்றம்பலம் புகழும் - மயலோங்கிருங்களி மருதூர்க்கு வடக்கே 

திருவிடை 

மண்ணி நாட்டி 
யானை வரகுணன் 

எனவும் வரகுண 

வரகுண லுள்ளதும் தன் பாட்டன் முதல் வரகுண 
பாண்டியனைப் பாராட்டியிருத்தலால் அவ் பாண்டியனது 

அரண்மனை இருந்தது 


கிடக்கின்றது . 


யாது 


காலம் 
அடிகள் 


மீண்டும் 


வை 


வட 


நிகழ்ந்த 


வாத 


தொண்டை நாட்டின் தென்பகுதி ஆகிய 
வெளியீட்டு விழா மலர் 

75 
மாகிய இடடை 

நகரையும் அதனைச் டொன்றில் காணப்படுகிறது . ஆகவே , 
சூழ்ந்த பகுதியையும் கைப்பற்றினான் . அவனது ஆட்சிக்காலத்தில் பாண்டியரது 
அவன் சோழநாட்டில் ஒரு பகுதியைக் பேரரசு மிக்க உயர் நிலையில் இருந்தது 
கைப்பற்றியதை அறிந்த பல்லவ அரசன் என்பது திண்ணம் . 

என்பது திண்ணம் . எனவே , அவனைத் 
அபராஜிதவர்மனும் சோழமன்னன் முதல் தான் மாணிக்கவாசகர் திருச்சிற்றம்பலக் 
ஆதித்தனும் கங்க நாட்டு வேந்தனாகிய கோவையாரில் பாராட்டியிருத்தல் 
முதல் பிருதிவிபதியின் துணை கொண்டு வேண்டும் என்பது தெள்ளிது . பட்டினத் 
இரண்டாம் 

வரகுண பாண்டியனாகிய தடிகளும் நம்பியாண்டார் நம்பியும் 
அவனை 

எதிர்த்துப் போர்புரிந்தனர் . முறையே தம் திருவிடை மருதூர் 
இறுதியில் 

கும்பகோணத்திற்கு மும்மணிக்கோவையிலும் கோயிற்றிருப் 
மேற்கே ஐந்து மைலில் மண்ணியாற்றங் பண்ணியர் விருத்தத்திலும் அவனது சிவ 
கரையிலுள்ள திருப்புறம்பயத்தில் கி . பி . பத்தியின் பெருமையினை விளக்கியிருத்தல் 
880 இல் 

பெரும்போரில் காணலாம் .. 
வரகுணன் தோல்வியுற்றுச் சோழ நாட்டில் 
தான் கைப்பற்றிய பகுதியை இழந்து தன் திருவகவலில் 

இனி , மாணிக்கவாசகர் தம் போற்றித் 
நாட்டிற்குத் திரும்புமாறு நேர்ந்தது . இந் 

மிண்டிய மாயா 

மென்னுஞ் 
நிகழ்ச்சியை நோக்குங்கால் இரண்டாம் 

சண்டமாருதஞ் சுழித்தடித் 
வரகுணன் காலத்தில் சோழநாடு பாண் தாஅர்த்து என்று கூறியிருப்பது , அடிகள் 
டியரது ஆட்சிக்கு உட்பட்டிருக்கவில்லை ஆதிசங்கரர் காலத்தில் இருந்தவர் என் 
என்பது தெள்ளிது . ஆகவே , மாணிக்க பதை உணர்த்துகின்றது . 
வாசகர் அப்பாண்டியன் காலத்தவரல்லர் வேதாந்த சூத்திரத்திற்குச் சங்கர 
என்பது தேற்றம் . எனவே அடிகள் முதல் பாடியம் என்ற பேருரை வரைந்து அச் 
வரகுண பாண்டியன் காலத்திலிருந்தவ சமயத்தை யாண்டும் பரப்பிய ஆதிசங்கரர் 
ராதல் வேண்டும் . 

கி.பி. 788 முதல் 820 வரையில் இருந்தவ 
அவ்வேந்தன் கி . பி . 792 முதல் 835 ரென்பது வடமொழியிலக்கிய வரலாற்றை 

ஆராய்ந்த அறிஞர்களது கருத்தாகும் . 
வரையில் பாண்டி நாட்டில் 

அரசாண் 
டவன் ; சோழ நாடு , திருமுனைப்பாடி நாடு , 

எனவே ஆதிசங்கரரும் அடிகளும் ஒரே 

காலப்பகுதியில் இருந்தவர்களென்பது 
வற்றைக் கைப்பற்றித் 

வலியுறுதல் அறியத்தக்கது . 
கைப்பற்றித் தன் ஆட்சிக்கு 
உட்படுத்திய பேரரசன் ; 

இதுகாறும் விளக்கியவாற்றால் முதல் 
தொண்டை நாட்டில் பெண்ணையாற்றங் வரகுணபாண்டியன் ஆட்சிக்காலத்தில் 
கரையிலுள்ள 

அரசூரில் 

தங்கியிருந்த கி . பி . எட்டாம் நூற்றாண்டின் இறுதி 
போது 

து திருநெல்வேலி மாவட்டம் அம்பா யிலும் ஒன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதி 
சமுத்திரத்துச் சிவன் கோயிலுக்கு நாள் யிலும் மாணிக்கவாசகர் இருந்திருத்தல் 
வழிபாட்டிற்கு நிவந்தமாக 290 பொற்காசு வேண்டுமென்பது நன்கு புலப்படுதல் 
வழங்கிய செய்தி அவ்வூர்க் கல்வெட் காண்க . 


அவன் 


குறிப்பு : அடிகள் மூவருக்கும் முற்பட்டவர் என்பதை நன்கு வலியுறுத்துவதாக அப்பர் பெரு 
மானார் அருளிய , 

" எரிய னாரிறை யாரிடு காட்டிடை 
நரியி னார்பரி யாமகிழ் கின்றதோர் 
பெரிய னார்தம் பிறப்பொடு சாதலை 

விரியி னார்தொழும் வீழி மிழலையே 
என்னும் இத் திருப்பாட்டு அமைந்திருக்கின் றதென்பர் . இஃது அறிஞர்களால் ஆராயப்படத்தக்கது . 


ஆசீவகரும் சம்பந்தரும் 


( திரு . தெ . பொ . மீனாட்சிசுந்தரனார் ) 


அண்ணாமலைப் பல்கலைக் 
கழகத்தில் தமிழ்த்துறைத் 
தலைவராக நாளும் தமிழ்த் 

தாண்டாற்றி வரும் இவர் 
8- 1 - 1901 இல் தோன்றினார் . 
பி.ஏ. , பி.எல் . , எம்.ஏ. , எம் . 
ஓ.எல் . ஆகிய பட்டங்கள் பெற் 
றுள்ளார் . 1933 இல் வித்துவான் 
தேர்வில் சென்னை மாநிலத்தி 
லேயே முதல்வராக வெற்றி பெற் 
றார் . தருமபுரம் , குன்றக்குடி 
ஆகிய மடங்கள் இவருடைய 

பருமையை யுணர்ந்து , 
முறையே 

பல்கலைச்செல்வர் , 
பன்மொழிப்புலவர் என்னும் 


பட்டங்களை வழங்கிச் சிறப்பித் 
துள்ளன . இவருக்குத் தமிழ் , 
ஆங்கிலம் , பிரெஞ்சு, சர்மன் , 
இந்தி , கன்னடம் , மலையாளம் , 
தெலுங்கு , வடமொழி முதலான 
பலமொழிப் புலமை உண்டு . 
சென்னை உயர் நீதி மன்றத்தின் 
வழக்கறிஞராகத் திறம்படத் 
தாழில் நடத்திவந்த இவர் , 
சென்னை மாநிலக் கல்லூரித் 
தமிழ்த்துறைத் தலைவராகவும் 
பணியாற்றியுள்ளார் . அரசியலா 
ரின் பரிசுக்கும் , அறிஞர்களின் 
பாராட்டிற்கும் உரித்தான பல 
நூல்களை இயற்றித் தந்துள்ளார் . 


ளவை 


இவையே 


ஆசீவகம் என்பது தனி ஒரு சமயம் . கேற்ற இயல்புடையவேனும் , குண 

ம் என 
இதனைப் பின் பற்றியவர்கள் ஆசீவகர்கள் . ஒன்றோ, காரணம் என ஒன்றோ, உள் 
இவர்கள் துறவினை வற்புறுத்தியவர்கள் ; 

அல்ல ; 

உள்ள 
( திகம்பரராய் ) ஆடையில்லாராய்த் திரிந்த பொருள்கள் ; காலம் , குணம் , காரணம் 
வர்கள் . புத்தர் காலத்தும் மகாவீரர் என்பவை வெறும் சொல்லே . குணமில்லர் 
காலத்தும் அவர்களோடு ஒருங்கு வாழ்ந்த ( 5812 ) என்று தேவாரம் கூறுவது குணம் 
ஒருவரே இம்மதத்தினைக் கண்டவர் . இவர் என ஒரு தத்துவம் அல்லது உள்பொருள் 
பெயரை மஸ்கரிபுத்திரர் என்றும் முக்கலி இயைபு அல்லது தன்மையினும் வேறாக 
புத்திரர் என்றும் சமண பௌத்த நூல்கள் இருப்பதனை ஒவ்வாத ஆசீவகக் கொள்கை 
கூறும் . மற்கலி என்பது தமிழ்நாட்டில் யினைக் குறிப்பதாகக் கொள்ளலாம் . 
வழங்கிய பெயர் . 

நவகதிர் என்பது 
அவர்களுடைய மறை நூல் . 

ஆசீவகர் என்ற பெயரே இவர்களை 

இழிவாகக் கருதியவர் இட்ட பெயர் 
இவர்கள் கொள்கையைச் சுருக்கிக் என்பதனை விளக்குகின்றது ; துறவினை 
கூறலாம் : நிலம் , நீர் , தீ , காற்று , உயிர் வயிற்றுப் பிழைப்பாகக் கைக்கொண்டவர் 
என்ற ஐந்துவகை அணுக்களும் ( மூர்த்தத் கள் என்ற இழிவுப் பொருளில் முதலில் 
திரவியங்கள் ) வடிவுடை 

பெளத்தர் 

முதலானோர் வழங்கினர் . 
பொருள்கள் ; இவற்றின் கூட்டமே உலகம் ; மகாவீரர் , ஆசீவகர்களைப் பழிக்கும் இடம் 
உள்ளது போகாது இல்லது வாராது . ஒன்றில் " பெண் 

வாராது . ஒன்றில் " பெண்ணொடு கூடினாலும் துறவி 
தோற்றம் என்பது உள்ளாழ்ந்தது மேல் தீங்கொன்றும் செய்தவன் ஆகான் " என் 
வந்து மிதப்பதாம் . அழிவது என்பது பது ஆசீவகர் கொள்கை எனச் சுட்டு 
மேல் மிதந்தது , புலப்படாது , கீழ் ஆழ்ந்து கின்றார் . நீலகேசி அலப்பா தொழியே 
போவதாம் , பொருள்கள் எல்லாம் 
மாறாத னிவ் ஆசீவகனை ; அருகிருந்தார் தாமறிய 
நிலைபேறுடையவை ; காலத்தைப் பற்றிப் ஆசீவகனை " ( 687 ) என்று கூறுவதும் 
பேசினாலும் காலம் என்பது ஒரு தத்துவம் அதற்கேற்ப அதன் உரை 

அலப்பா 
அன்று ; வெறும் வழக்கே ஆம் ; மேலே தொழியேன் : அலையா தொழியேன் , 
கூறிய ஐந்து பொருள்களும் தத்தமக் அருகிருந்தார் தாமறிய 


அடிப்படைப் 


ஆசீவகனை ; 


77 


காவது 


இடையில் 


காவாது 


என்று 


எண்ண 


எல்லாரு மறியத் தொழில் செய்து ஜீவிக் நெறியல்ல பேணுமின்கள் ( 1291 ) ” என்ற 
கின்றானை - தொழிலாவன . கர்ப்ப நியாயம் பாட்டில் எதுகையை நோக்குதல் 
(கருத்தரிக்கச் செய்தல் ) முதலாயின " என்று வேண்டும் . இரண்டாவது அடியில் நான் 
கூறுதலுங் காண்க. 

எழுத்து வகரமாக வருதலின் 
" கணிகை நோன்பினர் " என ஒரு 

முதல் அடியிலும் நான்காவது எழுத்து 
வரைச் சம்பந்தர் குறிக்கின்றார் . க்ஷணிகத் வகரமாகக் கொள்ளுதல் கூடும் . ஆசீவகர் 
யானத்தைக் குறிக்குமானால் இது பௌத் 

என்பதில் 

வரும் சகரம் 
தர்களைச் சுட்டும் . துறவியானாலும் பிரம் இப்போதுபோல் அன்றி , முன் காலத்தில் , 
சரியம் 

பெண்ணோடு சேர்ந் 

சேர்ந் இப்போது இரட்டித்த சகரம் ஒலிப்பது 
தொழுகல் ஓர் அறம் எனக் கொள்வர் 

போலவே , ஒலித்து 

வந்தது 
என ஆசீவகரைப் பற்றிப் பிறர் கூறுவது 

இடம் உண்டு. அப்படியானால் 
உண்மையானால் , கணிகையாரோடு சேர் 

இடையில் சகரம் விரித்தல் விகாரமாய் 
வதனையே நோன்பாகக் கொண்ட ஆசீவகர் வருதற்கும் இடம் உண்டு .. ஆச்சாரியர் 
எனப் பொருள் கூறலும் ஆம் . சாதியில் 

முதலிய இடங்களிலும் சகரம் 
நீங்கிய அத் தவத்தார் ( 74) என்பதும் இரட்டித்தல் காண்க . சம்பந்தர் பாடும் 
இவர்களைக் குறிக்கலாம் . ஆசீவகர்கள் இந்தப் பாட்டின் 

சந்தத்தில் முதற் 
கொல்லாமை , உண்மை, கள்ளாமை , 

சீரும் இரண்டாஞ்சீரும் பெரும்பான்மை 
வெஃகாமை என்ற நான்கையே கொண்டு யும் காய்ச்சீராக வருவதால் ஆச்சிவகப் 
பிரமசரியத்தைத் 

பேய்களோடு " 
துறவின் அடிப்படை 

என இருந்திருப்பினும் 
யாகக் கொள்ளாதவர்கள் என்று பலர் 

சீர் கெடாதாம் . இவ்வாறானால் ஆசீவகர் 
கொள்கின்றனர் . 

களைச் சம்பந்தர் குறிக்கின்றார் எனலாம் . 
இவ்வாறு சமணர் , 
பௌத்தரும் , ஆசீவகர் என்பார் 

அவர்களை 
ஒருவரை 

அமணரினின்றும் 
ஒருவர் பழிப்பது கொண்டே 

கொடுத்துப்பிரித்துப் பின் அமணர்களோடு 

ஞான 
சம்பந்தர் எல்லோரையும் ஒருங்கு வைத் ஒன்றாக்கிக்குண்டரின் நின்றும் வேறு பிரிக் 
துப் பழிக்கின்றார் . 

கின்றார் என்று கொள்ளலாம் . அப்போ து 

குண்டர் பௌத்தர்களைக் குறிப்பதாம் . 
ஆசீவகரும் சமணர்களும் திகம்பர 

சமணர்களும் திகம்பர குண்டர்களோடு அரைக் கூறை இல்லா 
ராய்த் திரிந்ததால் இருவரையும் ஒன் ( 53 )எனவருமிடங்களில் குண்டர் புத்தரைக் 
றெனப் பலர் மயங்கியதும் உண்டு. குறித்தல் காண்க . பல்சமண் என்று ( 43 ) 
அடிப்படையில் , ஆசீவகர்கள் 

"உண் 

சமணரைப்பலகூறு படுத்துக் கூறுவதால் , 
டில்லை எனும் சமணர்போலக் கூறாதவர் ; அம்மணமாய்த் திரிவார் என்ற பொருளில் 
அநேகாந்த வாதிகள் . சைனர் " அயலியர் ஆசீவகர்களும் அவர்களில் 

அவர்களில் ஒருவராய் 
தாமல்லவாசீவகர்கள் : என்பதற்கு திகம் 

அமணராதல் காண்க . 
பரத்வமொப்பினும் அநேகாந்த வாதிகளா 
கிய நிர்க்கிரந்த ரல்லர் ஆசீவகர் என்று 

அசோகருடைய கல்வெட்டுக்கள் , 

கண்காணிப்பதற்கென 
நீலகேசி உரை கூறுவது காண்க . சம்பந்தர் துறவிகளைக் 

சிலரை 
இவர்கள் எல்லோரையும் ஒருங்கு வைத் அசோகன் 

ஏற்படுத்தியதைக் 
துக் கூறுவதும் இந்தக் கண்ணோட்டத்தில் கூறும்போது , ஆசீவகத் துறவிகளையும் 
எழுந்தது ஆகலாம் . 

குறிக்கின்றன . ஆசீவகர்களுக்குக் குகை 

. இவர்கள் 
ஆச்சியப் பேய்கள்(1291 ) என்று ஞான ஒன்றும் அவன் தந்துள்ளான் . 
சம்பந்தர் குறிப்பிடுகின்றார் . " ஆச்சியம் ஏகதண்டிகளாய் வாழ்ந்தார்கள் . ஆதலின் 

தொடித்தலை விழுத்தண்டினார் 
கொண்டு " என்பதற்கு ஹாஸ்யம் எனப் 

சங்கப் புலவர் ஆசீவகராகலாம் என இத 
பொருள் கொண்டு , நகையை விளைவிக்கும் னால் திரு நீ . கந்தசாமிப் பிள்ளையவர்கள் 
பேய்க்கோலத்தார் என்று பொருள் கூறு 
கிறது சென்னைப் பல்கலைக்கழகத் தமிழ் அக 

கருதுகிறார் . 
ராதி ( Tamil Lexicon ) . ஆச்சியம் என்பது சிலப்பதிகாரத்தில் மாதவி பௌத்த 
ஆசிவகத்தின் மரூஉ ஆகலாம் . " ஆச்சியப் மதத் துறவியாக , கண்ணகியின் தந்தை 
பேய்களோ டமணர் குண்டர் பேச்சிவை யும் கோவலனின் தந்தையும் முறையே 


என்ற 


76 


கடமை 


தனர் 


சைனத் துறவியும் ஆசீவகத் துறவியும் அம்மணமாய் நின்ற நிலையால் ஒரு சிலர் 
ஆகின்றார்கள் . ஒவ்வொரு மதத்திற்கு ஒவ் இவர்களை அமணரோடு மயங்கிய மயக் 
வொருவராகப் பங்கிடுகின்றார் இளங்கோ கத்தை முன்னரே குறித்தோம் . ஆசீவகர் 
அடிகள் . மணிமேகலை சமயக் கணக்கர் கள் என்பது துறவையே வயிற்றுப் 
தம் திறம் கேட்ட காதையில் சமணர் பிழைப்புக்கு வழியாகக் கொண்ட போலித் 
கொள்கைகளை அறிவதற்கு முன் ஆசீவகக் துறவிகளுக்கெல்லாம் பொதுப்பெயராய் 
கொள்கையையே அறிகின்றாள் . " வானிடு வழங்கியது . இதன் காரணமாக அத் 
வில்லின் வரவறியா எனவரும் நாலடி தகையார்களைக் 

கண்காணித்து ஆசுவ 
யாரின் அடியையே ஆசீவகத் தலைவனை 

என்றதொரு வரிவகையினைத் 
விளக்கக் குறிப்பிடுவதை நீலகேசியிற் தமிழரசர்கள் பிற்காலத்தே வாங்கிவந் 
காண்கிறோம் . 

என 13 ஆம் நூற்றாண்டு கல் 
ஆறாவது நூற்றாண்டினரான வராஹ நமக்குத் தெரிவிக்கின்றன . கி . பி . ஆறாம் 

வெட்டுக்கள் ( S.I.I.Vol . I No.88 , 92,108 ) 
மிஹிரர் ஆசீவகர்களைக் குறிக்கின்றார் . 
ஏழாவது நூற்றாண்டில் ஹர்ஷ சரித்திரம் நூற்றாண்டில் இருந்து ஆசீவகர் இவ் 
எழுதிய பாணர் மஸ்கரி ( ஆசீவகர் ) என்ற வாறு பிறரொடு மயங்கி , முடிவில் ,மறைந் 
துறவிகளைக் கூறுகின்றார் . தண்டெடுத்துச் தனர் என்று கொள்ளுதல் வேண்டும் . 
சென்றதன் காரணமாகத் திருமாலின் அடி 

எனவே , சம்பந்தர் பாடல்கள் சமணர் 
யாரான துறவிகளோடு இவர்களும் ஒன் களைப் பழிப்பது , சைனர்களை மட்டும் பழிப் 
றாவர் எனப் பிறர் மயங்கினர் என்பதனை பதாக அமையவில்லை என்று கொள்ளு 
வராஹ மிஹிர நூலுக்கு உரை எழுதிய 

தல் கூடும் . 
பட்டோத்பலர் ஆசீவகர்களை ஏகதண்டிகள் 
என்றும் , ( நாராயணன் ) திருமால் அடியார் ஏழாம் நூற்றாண்டிற்குப் பின் ஆசீ 
என்றும் கூறுதலால் அறியலாம் . இவர் வகர்கள் கொள்கையால் வேறுபட்டுச் 
கள் இருப்பிடத்தை குக்குட நகர் அல்லது சிறந்து வாழ்ந்ததாகத் தெரியவில்லை. 
உறையூருக்கு அருகிருந்த சமதண்டம் ஆனால் , பழங் கொள்கையை ஆராயும் 

ற ஊராக நீலகேசி கூறும் . சிவஞான போது அப் பெயரைக் குறிப்பிடுவது 
சித்தியாரும் 13 ஆம் நூற்றாண்டில் ஆசீவக 13 ஆம் நூற்றாண்டுவரை வழக்கமாக 
வாதத்தை மறுத்துக் கூறுகிறது . இவர்கள் இருந்தது எனலாம் . 


ஆசீவக மதத் தோற்றம் 
மக்கலி அல்லது மற்கலி என்பவர் , ஆருகத மதத்தையுண்டாக்கிய மகா 
வீரரும் , பௌத்த மதத்தை யுண்டாக்கிய கௌதம புத்தரும் உயிர் வாழ்ந்திருந்த 
அதே காலத்தில் இருந்தவர் . மகாவீரர் ஆருகத மதக் கொள்கையை உலகத் 
தாருக்குப் போதித்து வந்த காலத்தில் , அவரது புகழையும் செல்வாக்கையும் 
கேள்வியுற்ற மற்கலி அவரிடம் சென்று அவரைச் சார்ந்திருக்க விரும்பினார் . 
ஆனால் , மற்கலியின் மாறுபட்ட ஒழுக்கங்களையும் குணங்களையும் அறிந்த மகா 
வீரர் , அவர் தம்மைச் சார்ந்திருக்க உடன்படவில்லை . ஆயினும் , மற்கலி எவ் 
வாறோ மகா வீரரின் உடன்பாடு பெற்று , அவருடன் சில ஆண்டு தங்கியிருந்தார் . 
பின்னர் , அவருடன் மாறுபட்டுத் தனியே பிரிந்துபோய் , ஒரு புதிய மதத்தை 
உண்டாக்கினார் . அதுதான் ஆசீவக மதம் அல்லது ஆஜீவக மதம் என்பது . 
ஆருகத மதக் கொள்கைகள் சிலவற்றையும் , தாம் உண்மை என்று கண்ட கொள் 
கைகளையும் திரட்டி , மற்கலி இந்த மதத்தை உண்டாக்கினாரென்று சொல்லப் 
படுகின்றது . 

- மயிலை . சீனி வேங்கடசாமி , " பௌத்தமும் தமிழும் " , 


இந்திய இசை 
( இசைமணி , திரு . கா . சங்கரனார் ) 


ரால் 


திருநெல்வேலிவாழும் இவர் 
கடந்த இருபத்தைந்தாண்டு 
களாகச் சிறந்த 

தமிழிசைத் 
தொண்டாற்றி வருகின்றார் . 
இவர் தம் பணியைப் பாராட்டி 
18-5-45 அன்று நெல்லையில் நடை 
பெற்ற கலைவிழாவில் இவருக்குப் 
பொற்பதக்கம் வழங்கப்பட்டது . 
1946 இல் சென்னை மாநிலத் 
தமிழர் பன்னிரண்டாவது புலவர் 
மாநாடு நடைபெற்ற ஞான்று 
இசைமணி என்ற பட்டம் தரப் 
பட்டது . 1956 ஆம் ஆண்டு , தென் 
திருவிதாங்கூர் , நாகர்கோவில் 
இந்துக்கல்லூரி, மெய்கண்ட 


குருகுல ஆதரவில் நடந்தேறிய 
சமய வளர்ச்சி மாநாட்டில் இவ 

நிகழ்த்தப்பெற்ற திரு 
வாசக நிருத்த நாட்டிய த்தைப் 
பாராட்டி முத்தமிழ் ஆசான் 
என்ற பட்டம் வழங்கப்பெற்றுப் 
பொன்னாடையும் போர்த்தப் 
பட்டது . திருவாசக - திருப்பாவை 

நிகழ்ச்சிகளும் , 
சிலம்பு , குறவஞ்சி ஆகியவற்றின் 
சில பகுதிகளைக்கொண்டு தயா 
ரிக்கப்பெற்ற இலக்கிய நடனங் 
களும் , 

இன்னிசை விருந்தும் 
இவரால் நிகழ்த்தப்பட்டு வரு 


நடன கலா 


கின்றன . 


பிற நாட்டின் படையெடுப்பாலும் , அவற்றின் பயனாகிய முத்தமிழும் ஒன்றோ 
சமயங்களாலும் , இந்திய நாட்டின் பழைய டொன்று தொடர்புடையன . 
பண்பாடு , நாகரிகம் , மாறுபட்டும் , மொழி , 
கலைத் துறைகளில் கலப்பும் சிதைவும் பண்புவளர - அறிவு ,உணர்ச்சி , முயற்சி 

மனம் நல்ல முறையிலியங்கி மக்கட் 
ஏற்பட்டன . உள் நாட்டுப் போராலும் பல 

யெனக் கூறிய உளக் கூறுகள் மூன்றும் 
மாற்றங்கள் அடைந்துள்ளன . இவற்றால் 
நன்மையும் , தீமையும் , உண்டு . இவற்றுள் வேண்டும் . இயலால் அறிவுக் கூறும் , 

ஒன்றைவிட்டு ஒன்று நீங்காமல் இயங்க 
இசையின் நிலை பற்றி அமைவது இக் 

இசையால் உணர்ச்சிக் கூறும் , இயலும் 
கட்டுரை . 

இசையும் சேர்ந்து பிறக்கின்ற நாடகத் 
உணர்ச்சிகளையும் , எண்ணங்களையும் தால் முயற்சிக் கூறும் வளர்ச்சியடை 
வெளியிட்டு மகிழ்வது 

மனிதனின் கின்றன . இவை ஒன்றுபட்டு இயங்கவே 
இயல்பு; அவா . எண்ணத்தின் இனி முத்தமிழை வகுத்தனர். 
மையை இலக்கிய வாயிலாக- உணர்வின் 
இனிமையை இசையின் வாயிலாக 

இசை 
மெய்க்குரிய செயலின் இனிமையைக் 

உணர்வு தரும் ஓசைத் 
கூத்தின் வாயிலாக- பண்டைத் தமிழர் 

தொகுதிகளே இசை . பல இயற்பாக்க 
புலப்படுத்தினர். 

ளுடன் நிறத்தை ( இராகம் ) இசைத்தலால் 
மனத்திலெழுந்த எண்ணத்தை இசையென வழங்கப்பட்டது . 
வெளிப்படுத்துவது மொழி . மொழியின் 
பொருளினை , 

பாவோ டணை தலால் 
மெய்யின் வாயிலாகப் 

இசையென்றார் பண்ணென்றார் 
புலப்படுத்துவது செயல் . ஆதலின் மனம் , 
மொழி , மெய்யென்ற மூன்றும் ஒன்றோ " பாடலும் பாணியும் தூக்கும் 
தொடர்புடையன . 

கூடிய நெறியே இசை . " 


இனிய 


டொன்று 


எனவே 


1. பாணி : தாளம் . 
2 . தூக்கு : தாள உறுப்புக்களிடையே நிகழும் கால அளவு . 


80 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


இசை 


வட 


13 


இவர் 


இசை 


இவர் 


ஆடல் , பாடல் , 

கருவி , ஆகிய னிசை யெனப் பிரிந்தது என்று கருதப் 
மூன்றும் சேர்ந்தது இசை . 

படுகிறது . மகமதியர் ஆளத் தொடங்கிய 

காலம் , வடஇசையின் வளர்ச்சிக்கு ஆரம்ப 
எகொட் டாட்டுப் பாட்டு 

காலம் என்று சொல்லலாம் . மகமதியர் 
" கொட் டாட்டுப் பாட்டாகி நின்றானை 

ஆட்சியால் அவர்கள் மதம் , மொழி , 
என்பன போன்றவற்றைத் தேவாரங் நாகரிகம் ஆகியவை 

ஆகியவை பரவின . இந்திய 
களில் காண்கிறோம் . 

முஸ்லீம்கள் , மகமதியர் பழக்க வழக்கங்களை 

அப்படியே பின்பற்றினர் . இந்திய நாட்டில் 
இந்திய இசை 

கட்டிய இஸ்லாமியப் பள்ளிகள் , மகமதியர் 
ஆலயப் போக்கிலே எழுந்தன . மகமதியர் 

ஆட்சியில் இசை வளர்த்த மன்னர்கள் 
மேற்கிசை கிழக்கிசை 

இருந்தனர் . தங்கள் ஆட்சிக்குழுவிலே 
( Occidental ) ( Oriental) 

இசைப் 

புலவர்களுக்கும் இடமளித்து , 
இசையையும் 

போற்றி வளர்த்தனர் . 

அவர்களுள் அலாவுதீனும் ஒருவர் . இவர் 
கர்நாடகம் இந்துஸ்தானி 

ஆட்சியில் அமீர்குசுரூ என்பவர் அவை 
யென்பதைப் பொதுவாகச் யின் இசைப் புலவராயிருந்தார். இவர் அர 
சங்கீதம் என்றே இந்திய நாடு முழு சியல் அறிஞர் . பெர்ஷிய இசையை நன்கு 
வதும் அழைக்கின்றனர் . இந்தியாவில் பயின்றவர் . 

ஒரே 

தன்மையாயிருந்த 
வழங்கும் இசையை மேற்கிசை, இந்திய இசையோடு பெர்ஷிய இசையை 
இசை , தென்னிசை என மூன்று பிரி இணைத்தவர் , 

அமீர்குசுரூ. 
வாகப் பிரிக்கலாம் . 

இணைத்த முறைதான் 

இந்துஸ்தானி 
யென்றாயிற்று . 

காலந் 
மேற்கிசை 

தொட்டு " இந்துஸ்தானி- கர்நாடகம் 
ஆங்கிலேயர் இந்தியாவை ஆளத் என இசை பிரிவுற்றது என்று சொல்ல 
தொடங்கிய காலத்தில் " ஆங்கிலமும் , லாம் . 
கிறித்துவமும் இந்தியாவில் பரவின . 
அதோடு கட்டிடக் கலையும் , இசையும் 

கர்நாடக இசை 
சிறிதளவு பரவின . மொழி , நாகரிகம் தமிழ்நாடு இந்தியா 

முழுவதும் 
பரவிய அளவிற்குக் கலைகள் பரவவில்லை சுமாத்திரா , ஜாவா முதலிய தீவுகளை 
யென்று சொல்லலாம் . கிறித்துவ ஆலயங் உள்ளடக்கிய பெரு நிலப் பரப்புமா 
கள் ( சர்ச்சுகள் ) மேற்கு நாட்டுக் கட்டிடப் யிருந்து , குமரி நாடு என 

வழங்கப்பட்ட 
போக்கிலெழுந்தன . ஓவியமும் மேற்கு காலத்தில் இசைத்தமிழ் இந்திய நாடு 
முறைப் பயிற்சியால் இங்குத் தீட்டுகிறோம் . முழுவதும் பரவியிருந்தது என்பது வர 
இந்தியக் கிறித்துவர்கள் இறைவழிபாட் லாறு .விந்திய மலைக்குத் தெற்கேயுள்ள 
டிற்கு மேற்கிசை பயின்று சர்ச்சுகளில் நிலப் பரப்பை இந்தியத் 

இந்தியத் தென்பகுதி 
பாடிவருகின்றனர் . போர்க்கள 

இசை 

என்றழைத்தனர் . தென்பகுதி இசையே , 
களும் மேற்கிசையைப் பின் பற்றின . கர் நாடக சங்கீதம் . 
ஆங்கிலேயர் ஆட்சிமுதல் இந்தியாவில் 
மேற்கிசை பரவியது என்று கருதலாம் . 

கர்நாடகம் 
கடந்த சில ஆண்டுகளாகத் தமிழ்நாட்டுச் தென் இந்தியா மூன்று பக்கங்களும் 
சர்ச்சுகளில் கர்நாடக இசையைக் கூடும் கடலால் சூழப்பட்டமையால் " கரை நாடு 
வகையால் பாடி வருகின்றனர் . இந்தியப் அகம் " என்று பெயர் பெற்றது . 
பிற பகுதிகளில் எப்படியோ ! 

“ படு திரை வையம் 
இந்துஸ்தானி இசை 

" ஒல்லெனத் திரை பிறழிய இரும் பௌவத்து 
மகமதியர் படையெடுப்பிற்குப் பின் 

குணாஅது கரைபொரு தொடுகடல் 
னால் , இந்திய இசை - வடஇசை , தென் குடாஅது தொன்று முதிர் பௌவத்தின் குடக்கு 


வெளியீட்டு விழா மலர் 


81 


" இமிழ்கடல் வரைப்பில் தமிழகம் அறிய 

இசைக்கலைச் சொற்கள் 
" நீலத்திரைக் கடல் ஓரம் ... 

பண்டை இசை நூல்கள் - இருந்து , 
என்றெல்லாம் செந்தமிழ் நாட்டைக் கரை 

மறைந்தன என்பதை , அடியார்க்கு நல் 
சூழ்ந்த நாடு என்று அழைத்தனர் . கரை 

லார் உரையின் வாயிலாக அறிகிறோம் . 
சூழ்ந்த இடமாதலால் கரை நாடு அக " 

மறைந்த இசையின் வழி நின்று இசைத் 
மென்றாயிற்று . 

பின் கர் நாடகம் எனத் தமிழ் இயற்றப்பட்டும் ,, பயிலப்பட்டும் , 
திரிந்து கரை நாட்டு 

இசையும் வந்தன 

என்பது : 

சோழனவையில் 
கர் நாடக சங்கீதம் என மாறியது . 

நாட்டிய நன்னூல் நன்கு கடைப்பிடித்து , 
வடநாட்டினின்றும் தென்னாடு வந்தவ ரியன் , பாடலாசிரியன் , கவிஞன் , தண் 

ஆடிய மாதவியின் சிறப்பும் , ஆடலாசி 
ருள் இசையறிவு பெற்றவர் இங்குள்ள ணுமை , குழல் , யாழ் முதலிய ஆசிரியரின் 
இசையைக் கற்றனர். 

இவர்களால் 
கொண்டுபோகப்பட்ட கர்நாடக இசை , அவ 

அமைதியும் சிலப்பதிகார அரங்கேற்று 

காதையால் அறியலாம் . இவற்றைக் குறிக் 
ரவர் மொழி இட வேறுபாடு அறிவு நிலை குஞ் சொற்கள் தமிழ்ச் சொற்களே ! 
களுக்கேற்பச் சில மாறுபாடுடன் வழங்க 
லாயிற்று . தென்னாட்டினின்றும் பல நாடு 

இன்றைய வழக்கத்தில் இருந்து 

இசை 
சென்ற இசை , மாறுபாடுடன் இந்நாடு வருகிற பாதர் முதலியோரின் 
வந்தபோது , இங்குள்ளவர் , தம் பொருள் நூல்கள் தோன்றுவதற்கு முன்பே சிலப் 
திரும்பி வந்தது என்று அறியாதவர் பதிகாரம் தோன்றியது . சிலப்பதிகாரத்தில் 
போலாகி வழங்கி வந்த இசையினும் கூறப்பட்ட இசைக்கலைச் 

சொற்கள் - 
வந்ததை வரவேற்று மதித்தனர் ; கற்றனர் . ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இசைத் 

தமிழில் வழங்கிய சொற்கள் . 
சங்க காலத்தில் ! 

பண்டைத் தமிழர் பயின்றும் வழங்கியும் 
ஏறக்குறையக்கி . மு . ஏழாயிரம் ஆண்டு வந்த கலைச் சொற்கள் வருமாறு : 
களுக்கு முன் முதற்சங்கம் நிலவியதாக கேள்வி : இது இப்பொழுது " சுருதி " 
ஆராய்ச்சியாளரின் கருத்து . முதற்சங்க என்று வழங்கப்படுகிறது . ஏழிசையைத் 
காலத்தில் பெருநாரை பெருங்குருகு தொடங்குவதற்கான அடிப்படை 
என்ற பேரிசை 

வளர்ந் கேள்வி என்பது . இவ்வொலி உந்தி முதல் 
திருந்தன . 

உச்சிவரை மேலும் கீழும் நிலவி அவரவர் 
கி . மு . இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு 

கள் குரலுக் கேற்பக் கழுத்தில் நின்று 
முன் இடைச் சங்க காலம் . இக்காலத்தில் ஒலிப்பது கேள்வி . 
இசை நுணுக்கம் " என்ற இசைநூல் ஏழிசை : நரம்பு என்பதும் இது 
சிறந்து விளங்கியது . இடைச்சங்க தான் . " சுரம் என்பது இன்றைய வழக்கு . 
நூலாகிய தொல்காப்பியத்துள் நரம்பின் ஏழிசையின் வரிசையைக் 

கோவை 
மறை " என்ற பெயரால் இசை நூல் என்றழைத்தனர் .. 
குறிக்கப் பெற்றுள்ளது . 

ஏழிசைப் பெயர்களும் குறியீடுகளும் 
கி . மு . முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் 
கடைச் சங்கம் நிலவியது . இக்காலத்து 

தற்காலம் 

மேற்கிசை 
சிலப்பதிகாரத்தில் பெயர்கள் குறியீடு வழங்கும் குறியீடு 

குறியீடு 
பாடல் , யாழ் , குழல் , முழவு- பற்றிய குறிப்புக் 
களும் , முறையே ஆடுநர் , பாடுநர் , 

சட்ஜம் 
வாசிப்பவர் , அறிந்து கொள்ள வேண்டிய 22 துத்தம் 

ரிஷபம் 
முறைகளும் , ஒரு நிலையில் ( ஸ்தாயி ) 3 கைக்கிளை காந்தாரம் 
உள்ள நரம்பு ( சுரம் ) களும் , அலகு ( அளவு 4 

மத்யமம் 

பஞ்சமம் 
களும் , திறங் (கிளை இராகம் ) களும் , பண் 

தைவதம் 
( தாய் இராகம் )களும் , மற்றும் பிற இசை 

நிஷாதம் 
நுணுக்கங்களும் காணப்படுகின்றன . 

11 


நூல்கள் 


தமிழ்ப் 


நூலாகிய 


ஆடல் , 


பெயர்கள் 


1 


குரல் 


ஈ 


ஊ 


ஓ 
5536 


ஏ 


உழை 
கிளி 
விளரி 


5 
6 
7 


DO 
RE 
MIL 
FA 
SOL 
LA 
SI 


E3 
9.2 


தாரம் 


ஒள 


82 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


பூபாளம் 


இவ் வேழிசையை ஒலிப்பதற்குக் 

திறம் ( கிளை ) 
கருவியாகக் கொள்ளப்பட்ட எழுத்துக்கள் 1. புற நீர்மை 
நெட்டுயிர் . இவை தாம் குறியீடு எனப் 

2. தக்கேசி 

காம்போஜி 
பெறும் . 

3. கௌசிகம் 

பைரவி 
" ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ ஒள வெனும் 
இவ்வே ழெழுத்தும் ஏழிசைக் குரிய " 

இசைத் தமிழ் ஏன் அழிந்தது 
( திவாகரம் ) 

நாட்டிலே நிகழ்ந்த பிற நாட்டுப் படை 
நெட்டுயிர் ஏழினையும் கருவியாக , யெடுப்பு - மதமாற்றம் - ஆகியவற்றால் பண் 
குறியீடாகக்கொண்டு இசை பயின்றனர் ; பாடு - நாகரிகம் - மொழி - கவின்கலைகள் - 
பாடினர் . நெட்டுயிரேழும் சரிகம 

இசைக்கருவிகள் மறைந்திருக்கலாம் . 
பதநி என்ற குறியீட்டால் இக்காலம் தென்னாட்டின் உள் நாட்டுப் போராலும் 
வழங்கப்படுகிறது . இவற்றை மேற் நகரங்கள் , அம்பலங்கள் அழிந்துபட்டன. 
கிசையில் முறையே " DO - RE - MI - FA 
SOL - LA- SI " என்றழைக்கின்றனர் . 

கூத்தர் முழவொடு யாழிசை கேட்டு 
மகிழ்ந்த மன்றங்களில் , நரிகள் ஊளையிட , 

அழுங்குரல் கூப்பிடும் 
பண் 

கூகையோடு , 

கோட்டானுங் கூவ - ஆண்பேய்களோடு , 
பண் என்பது " இராகம் . பிணந்தின்னும் பெண்பேய்கள் 

கூடிக் 
ஏழிசையில் பிறக்கும் ஒலிகள் பல மாறுத களித்த அச்ச நிலையை , 
லடைகின்றன . இவற்றைக் கேட்பதால் 

அருவிலை நறும்பூத் தூ உய்த் தெருவின் 
உண்டாகு மின்ப உணர்வே 
உணர்வே " பண் . 

முதுவாய்க் கோடியர் முழவொடு புணர்ந்த 
இனிய மென்மையான ஓசைத் தொகுதி 

திரிபுரி நரம்பின் றீந்தொடை யோர்க்கும் 
களே பண் . இது பண் - திறம் - என இரு 

பெருவிழாக் கழிந்த பேஎமுதிர் மன்றத்துச் 
வகைப்படும் . 

சிறுபூ நெருஞ்சியோ டறுகை பம்பி 
" நிறை நரம்பிற்றே பண்ணென லாகும் 

யழல்வா யோரி யஞ்சிவரக் கதிர்ப்பவும் 
குறை நரம்பிற்றே திறமெனப் படுமே அழுகுரல் கூகையோ டாண்டலை விளிப்பவுங் 

( திவாகரம் ) கணங்கொள் கூளியொடு கதுப்பிகுத் தசை இப் 
ஏழு நரம்பு ( சுரம் ) களை உடையது 

பிணந்தின் யாக்கைப் பேய்மக டுவன்றவும் 
பண் . இது இராகாங்கம் - ஜனக - மேள என்று பட்டினப் பாலையால் அறிகிறோம் . 
கர்த்தா தாய் இராகம் என வழங்கப்படு 

எனவே 

தமிழகத்தில் நிகழ்ந்த உள் 
ஏழிற்குக் குறைவான நரம்புகளை நாட்டுப் போரால் நகரங்கள் , அம்பலங்கள் , 
உடையது " திறம் . இது 

உபாங்கம் - கலைமன்றங்கள் , இசைக்கருவிகள் மற்றும் 
கிளை இராகம் " என்று பலவும் பாழ்பட்டிருக்கின்றன . 
வழங்கப்படுகிறது . 

போர் வெறிச் செயலால் மடிந்த 
பண் பாடும் முறை ஆளத்தி என்பது . கூத்தர் , பாணர் எத்தனை யெத்தனையோ ! 
இந்த ஆளத்திதான் 

ஆலப்தி - ஆட்சிப் கூத்தர் பாணர் , அழிவால் அவர்கள் அரிது 
திக என மாறியது . இராக ஆலாபனை 

இராக ஆலாபனை பெற்ற இசை நுணுக்கங்கள் , கையாண்ட 
என்பதும் இது தான் . 

கருவிகள் , வழிவழியாய்ப் பெற்ற பிற 

உண்மைகளைப் பின் உள்ளவர்கள் அறிவ 
பண்களிற் சில 

தற்கு இயலாது போயிருக்கலாம் . 
தமிழ்ப்பெயர் 

தற்காலம் வழங்கும் கர்நாடக சங்கீதம் வழங்கும் பகுதிகள் 

பெயர் 
1. செம்பாலைப்பண் தீரசங்கராபரணம் 

இந்தியாவின் வடபகுதியில் , இந்துஸ் 
2. படுமலைப் பாலைப்பண் கரஹரப்பிரியா 

தானி இசை வழங்குவதுபோல - தமிழ் , 

மலையாளம் , கன்னடம் , ஆந்திரம் உள் 
3. அரும்பாலை 

கல்யாணி 

ளிட்ட தென்பகுதியில் கர்நாடக இசை 


கிறது . 


ஜன்யம் 


வெளியீட்டு விழா மலர் 


83 


இசை 


கிடையாது , 


இடம் 


உடையவரா 


கையாளப்படுகிறது . கன்னடமுங் களி பட்டன . தமிழில் 

து 
தெலுங்கும் , கவின் மலையாளமும் துளுவும் , தமிழ்ச் சொற்கள் இசைக்கு இனிமை 
தமிழ் உதரத்தே யெழுந்து ஒன்று பல பயக்கா என்ற போலி உரைகள் மாநாடு 
ஆயிடினும் , தொன்று தொட்டு வந்த கூட்டிப் பேசும் 

அளவிற்கு 
இசைத்தமிழ் " கர் நாடக சங்கீதம் " என்ற பெற்றது . இப்போது தமிழிசை முன்னேற் 
பெயரால் அவரவர்களின் மொழிக்கேற்ப றத்திற்குக் காரணம் அரசர் அண்ணாமலை 
இன்றும் நின்று நிலவி வருகிறது . யார் தொடங்கிவைத்த தமிழிசை இயக்க 

மேயாம் . 
பழந் தமிழ் மக்கள் இசையில் மிகுந்த 
ஆற்றலும் , அவாவும் 

தமிழ் நாட்டுக் கலை அரங்கங்களில் , பிற 
யிருந்து , இசைத்தமிழைக் காத்தனர் . பல மொழி ஆதிக்கத்தைக் கண்ட 

அரசர் 
அரசியல் , சமய , இடையூறுகள் ஏற்பட்டும் , அண்ணாமலையாருக்கு உள்ளத்திலே கவலை 
மூவரும் , ஆழ்வார் களும் 

இசையைக் 

எழுந்தது . தமிழிசை மாநாடு கூட்டினார் . 
காத்தனர் . இவர்களுக்குப் பின் தோன்றிய மாநாட்டிலே தக்க 

இசைவாணர்களைக் 
அருணகிரியார் , 

முத்துத் தாண்டவர் , கொண்டு , தமிழ்ப் பாடல்களையே முழு 
அருணாசலக் கவிராயர் போன்றவர்களும் 

களும் வதும் பாடுவதற்கான நிலையை உண்டு 
இசைத் தமிழை வளர்த்தனர் . இவர் பண்ணினார் . சில்லரை , துக்கடா எனப் 
களுக்குப் பின் தோன்றிய சங்கீத திரு பின் ஒதுக்கப்பட்ட தமிழிசைப் பாடல்கள் 
மூர்த்திகள் 

சொல்லப்படும் முன்னிடம் பெற்றன . 
தியாகய்யா , சாத்திரிகள் -தீக்ஷிதர் ஆகியோ 
ரால் தமிழிசை வளர்ச்சி சிறிது குன்றியது . இசையை வளர்க்கிறோம் என்று 

சொல்லித் திரிகின்ற சில சங்கங்கள் ,, 
தமிழராய்ப் பிறந்தவரும் , தனக்குப் இந்துத்தானியை முழுவதும் பாடுகின்ற 
பால் நினைந்தூட்டிய தாயை மறந்தனர் . வர்களுக்கு இடங்கொடுத்தாலும் , தமிழிசை 
தாயினுஞ் சிறந்தவளாக , பிறமொழித் 
பிறமொழித் பாடுகின்றவர்களுக்கு 

அளிப்ப 
தாயிடம் அன்பு கொண்டனர் . பிறமொழியி தில்லை . இந்த நிலை நீங்கவேண்டும் . எங் 
லிசை நூல்களும் , உருக்களும் உண்டு கணும் தமிழிசை முழக்கம் கேட்கவேண்டும் . 
பண்ணினர் . இவர்களியற்றிய இசை நூல் 
களும் உருப்படிகளும் , பண்டைய இசைத் தமிழன்னை ஆட்சி நடத்தும் நற்காலம் 
தமிழைத் தழுவி ஆக்கப்பட்டன . நாளும் வந்துவிட்டது ; செந்தமிழ்த் தாயை முத் 
இன்னிசையால் தமிழ் பரப்பும் அருட்பணி தமிழால் அணி புனைந்து அழகொழுகப் 
நின்றது . இசையரங்கு , நாட்டிய அரங்கு , பார்ப்போமாக . தமிழிசை தெருவெல்லாம் 
யாவற்றிலும் , பெரும்பாலும் தமிழிசைப் செழித்து - வீ டெல்லாம் செழித்து , 
பாடல்கள் , பதங்கள் , பாடுவதும் நின்றது . வானொலியில் செழித்து , கலை மன்றமெல் 
தேவாரம் , திருப்புகழ் போன்ற இன் லாம் செழித்து வளரச் செய்வோம் . வாழிய 
னிசைப் பாக்கள் " துக்கடா " வாக ஒதுக்கப் முத்தமிழ் . 


என்று 


இடம் 


சுந்தரர் தேவாரம் 
ஏழிசையா யிசைப்பயனா யின்னாமுதா யென்னுடைய 
தோழனுமா யான் செய்யுந் துரிசுகளுக் குடனாகி 
மாழையொண்கண் பரவையைத்தந் தாண்டானை மதியில்லா 
ஏழையேன் பிரிந்திருக்கேன் என்னாரூ ரிறைவனையே 

-எ . ருக - க 0 . 
குறிப்பு : துரிசுகளுக்குடனாத லென்பது வினைப்பயன்களைத் துய்ப்பித்தற் 
பொருட்டுப் புரியும் போதே தடுத்து விடாது புரியவிட்டு ஒறுத்துப் பொறுத்தல் . 
துரிசு - குற்றம் . 


தமிழ் இலக்கணச் சிறப்பு 


[பண்டித வித்துவான் , திரு . தி . சங்குப் புலவர் ) 


G 


இவர் நெல்லை மாவட்டம் , 
கருவைநல்லூரையடுத்த எட்டி 
சேரி என்னும் ஊரில் 31-8-1893 
இல் தோன்றினார் . தந்தையார் 
திருமலை வேற்கவிராயர் ; தாயார் 
வீரம்மாள் . தந்தையாரிடத்தி 
லேயே தமிழ் இலக்கண இலக்கி 
யங்களைக் கற்றார் . சில காலம் 
கூலவாணிகம் நடத்தினார் . 
1926 இல் சென்னை மாநிலத்தி 
லேயே மதுரைத் தமிழ்ச் சங்கப் 
பாலபண்டிதத் தேர்வில் முதல்வ 
ராகத் தேர்ந்து தங்கப் பதக்கத் 
தையும் , 1929 இல் பண்டிதத் 
தேர்விலும் தேர்ந்து தங்கத் 


தோடாவையும் , 1936 இல் வித்து 
வான் தேர்விலும் முதல்வராகத் 
தேறி ஆயிரம் வெண்பொற்காசு 
களையும் பரிசிலாகப்பெற் 
றார் . சிதம்பரம் மீனாட்சி ஓரியண் 
டல் பயிற்சிக் கல்லூரியிலும் 
பயின்று நற்சான்றிதழ் பெற் 
றுள்ளார் . மதுரை மாவட்டங் 
களின் கழக உயர்நிலைப் பள்ளி 
களில் தமிழாசிரியராக முப்ப 
தாண்டுகள் சிறந்த தமிழ்ப்பணி 
புரிந்துள்ளார் . திருச்சி , தமிழகப் 
புலவர் குழுவில் 

ஒருவராக 
இருக்கின்றார் . இப்போது கழகப் 
புலவராக இருந்து வருகிறார் . 


முன்னுரை 

வாது , செய்யுள் வழக்கில் மட்டும் சிறந்து 

நின்று சீர்கேடு 
மலர் தலையுலகின் வழங்கிய மொழிகள் 

அடைந்தது . தமிழ் 
பல . வழங்குகின்ற மொழிகள் பல . இனி மொழியோ உலக வழக்கிலும் செய்யுள் 
மேல் வழங்குவதற்கு வரும் மொழிகளும் வழக்கிலும் ஒப்பநின்று , குன்றாததாய் , 
பலவாம் . இவற்றுள் உலக வழக்கில் மட் 

என்றும் நின்று நிலவி உலவுகின் . 
டும் இப்போது உலவுவன சில ; செய்யுள் முன்னைப் பழம்பொருட்கு முன்னைப்பழம் 
வழக்கில் மட்டும் சேர்ந்து நிற்பன சில பேர்த்துமப் பெற்றியனாய் , ஆதியும் அந்த 

பின்னைப் புதுமைக்கும் 
உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் 
ஒருங்கு நின்று நிலவுவன சில ; புதிதாகத் மும் இல்லா அரும்பெருஞ் சோதியாய் 
தோன்றிய சில; பழமையாகிப் பெயரளவில் இறைவன் நிற்பதுபோல , நமது தாய் 
மறைந்து 

நிற்பன சில . இளமையில் மொழியாகிய தமிழும் , முதுமையும் 
இறந்தன சில . முதுமையில் முடிந்தன புதுமையும் உள்ள தாய் , முதலும் முடிவும் 
சில ; மொழி வரலாறு ஆராய்வார்க்குப் இல்லாததாய் , எங்கும் ஒளிவீசி , உயர் 
புதுமையும் பெருமையுந் தோற்றி மதி தனிச் செம்மொழியாக வளர்ந்து வருவது 
மருட்கை விளைக்கும் . மக்கள் வாழ்க்கை தமிழர் செய்த தவப்பேறேயாம் . பொதியம் 
போல ஒரு வரையறையின்றிப் பிறப்பும் என்னும் பொருப்பிற் பிறந்தது . பாண்டிய 
இறப்பும் பெற்றுப் பல்வேறு நாட்டிற் மன்னர் புகழில் வளர்ந்தது ; சங்கத்தில் 

மொழிகள் வழங்குகின்றன தங்கியிருந்தது ; நெருப்பிலும் வேகாது 
எனக் காண்கின்றோம் . அங்ஙனம் வழங்கு நின்றது ; நீரிலும் எதிரேறிச் சென்றது ; 
மொழிகளில் நமது இந்திய நாட்டு மொழி கற்றவர் உள்ளம் கனிய நடந்தது ; பூமகள் 
களாக எண்ணப்படுவன பல . அவற்றுட் மருங்கிற் பொருந்தி வளர்கின்றது செந் 
சிறப்புடையன ஆரியமும் தமிழும் ஆம் . தமிழ் என்னும் செல்வக்குழவி . இதனைத் 
வடக்கே 

வழங்கியதால் வட தெய்வத் தன்மையுடையது எனச் செப்பு 
மொழி எனவும் , தமிழ் தெற்கே வழங்கிய வது தக்கதன்றோ ? இத்தகைய பெருமை 
தால் தென்மொழி எனவும் பெயர்பெற் வாய்ந்த தமிழ்மொழியின் 
வடமொழி உலக வழக்கில் உல - களும் மிகச் சிறந்தனவே . என் சிற்றறிவிற் 

இலக்கணங் 


பல்வேறு 


ஆரியம் 


மன . 


85 


பன்னிரு 


ஏதுவாய் 


கெட்டிய சிறப்பியல் சில செப்புகின்றேன் . கழிதலும் புதியன புகுதலும் வழுவல " 
இலக்கண நூல்களும் அவற்றின் சிறப்பும் கழிந்தன ; சில இலக்கணங்கள் புகுந்தன 

என்ற முறைப்படி சில இலக்கணங்கள் 
நமது தமிழ் மொழி இலக்கண நூல் எனினும் அவற்றை மரபு நிலை திரியாத 
களிற் கடல்கோளாற் கெட்டனவும் கரை மாட்சியாக 

வகுத்த பெருமை வழிநூல் 
யான்வாய்ப் பட்டனவும் நீங்க எஞ்சி நிற் ஆசிரியர் பலர்க்கும் சார்ந்ததே. எழுத்துக் 
பன சிலவே . 

அவை தொல்காப்பியம் , களின் பிறப்புச் சிறப்பை இனிப் பேசு 

பாட்டியல் , இறையனாரகப் வோம் . 
பொருள் , நன்னூல் , நம்பியகப் பொருள் , 
புறப்பொருள் வெண்பா மாலை , யாப்பருங் 

எழுத்துக்களின் பிறப்பு 
கலம் , யாப்பருங்கலக் காரிகை , தண்டி மக்கள் உந்தியிலிருந்து ஒரு காற்று 
யலங்காரம் , நேமிநாதம் , வீரசோழியம் , எழுகின்றது ; அதற்கு உதானன் என்பது 
தொன்னூல் விளக்கம் , இலக்கணக் பெயர் ; அக் காற்று மார்பிலும் மிடற் 
கொத்து , இலக்கண விளக்கம் , சிதம்பரப் றிலும் மூக்கிலும் தங்கி நிற்கும் ; மார்பி 
பாட்டியல் , வெண்பாப் பாட்டியல் ஆகிய னின்ற காற்று வெளிவரும்போது தான் 
நூல்களே இவற்றுள் எளிதாகக் கற்கப் வல்லினமாகிய கசடதபற என்ற ஆறும் 
பயன்படும் நூல்கள் , நன்னூல் , நம்பியகப் பிறக்கும் ; மிடற்றில் நின்ற காற்று வெளி 
பொருள் , புறப்பொருள் வெண்பாமாலை , வரும்போது உயிரெழுத்துப் பன்னி 
யாப்பருங்கலக் காரிகை , தண்டியலங்காரம் ரண்டும் , இடையினமாகிய யரலவழள 
என்பன . 

தொல்காப்பியம் எல்லாவற் என்ற ஆறும் பிறக்கும் ; மூக்கில் நின்ற 
றிற்கும் துணையாக நின்று பண்டைத் காற்று வெளிவரும்போது மெல்லின 
தமிழர் பெருமையை எடுத்துக் காட்டுதற்கு மாகிய ஙஞண நமன என்ற ஆறும் 

இலங்குகின்றது . பன்னிரு பிறக்கும் என்று இடப் பிறப்பை எடுத் 
பாட்டியலும் பழமை வாய்ந்த நூலாகத் துரைத்தனர் இலக்கண நூலாசிரியர் . 
தமிழ்ப் பெருமையை விளக்கி நிற்கின் ஒலிவரும் இயற்கையை யுணர்ந்து கூறி 
றது . எழுத்து , சொல் , பொருள் , யாப்பு , னரா ? உணராமலே கூறினரா ? 
அணியென ஐவகையாகப் 

பகுத்தனர் ஐயம் எழும் பலர்க்கு . அதனை நீக்குதற்கு 
ஆன்றோர் . தமிழ் மொழியிலக்கணம் மூக்கறையன் ஒருவனை யழைத்து மெல் 
தனிச் சிறப்புடையது . மற்றை மொழி லினத்தை யுச்சரித்துக் காட்டும்படி செய் 
களின் 

இலக்கணம் போன் றதன்று . தாற்போதும் . மெல்லின வொலி தோன் 
எழுத்தின் ஒலி நுட்பம் 

உணர்ந்து றாமல் மறைவது வெள்ளிடைமலை . இவ் 
இன்ன இன்ன இடத்தில் இன்ன இன்ன வொலி நுட்பத்தை முதலிற் கண்டு கூறி 
எழுத்துப் பிறக்கும் எனப் பிறப்பிலக் யவர் தெய்வத் தன்மையுடையவரெனச் 
கணம் கூறியிருப்பதும் , அதற்குப் செப்பவும் வேண்டுமோ ? வாயைத் திறக்கு 
பொருத்தமாகப் புணர்ச்சியிலக்கணம் விரித் முயற்சியால் அ , ஆ என்ற உயிர் எழுத்துப் 
துக் கூறியிருப்பதும் அதன் சிறப்பைப் பிறக்கும் ; வாயைத் திறக்கு முயற்சியுடன் 
புலப்படுத்தும் . அன்றியும் சால்லில் மேல்வாய்ப் பல்லின் அடியை நாக்கின் 
வினைக்குறிப்பு , அன்மொழித்தொகை , நுனி பொருந்தினால் இ , ஈ , எ , ஏ , ஐ 
ஆகுபெயர் இவற்றின் இலக்கணமும் , பிறக்கும் ; உதடு குவிதலால் உ , ஊ , ஒ , ஓ , 
பொருளில் அகப்பொருள் , புறப்பொருள் ஒள இவை பிறக்கும் என்று , எல்லா 
எனப் பகுத்துத் தமிழர் காதலும் , வெழுத்துக்களின் முயற்சிப்பிறப்பு 
வீரமும் வண்மையும் விளக்கியிருப்பதும் , முறையே கூறியது வியக்கத்தக்கதன்றோ ? 
யாப்பில் வெண்பா முதலிய நாற்பாவும் 
இனங்களும் பாடுமுறையை விதித்திருப் 

புணர்ச்சி யிலக்கணம் 
பதும் , அணியில் புதிய அணிகள் பல புணர்ச்சி என்ற சொற்குப் பொருள் 
புனைந்து கூறியிருப்பதும் நூலாசிரியரது ஒன்றோடு ஒன்று சேர்வது " என்று கூற 
நுண்மாண் நுழைபுலத்தை நமக்கு வேண்டும் . 

வேண்டும் . புணர்ச்சி என்றவுடன் ஆண் 
எடுத்துக் காட்டுகின்றன . பழையன பெண்ணுடன் கூடுவதையே குறிக்கும் 


என 


86 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


என 


என்ற 


எனப் பலரும் கருதுவர் . 

அமையம் தொன்றுவதியல்பே எனத் தெளிவாகக் 
நோக்கி அச்சொல் ஒன்றாகச் சேர்வதை கூறினர் . வண்ணம் + அல்ல , கண்ணன் + 
யெல்லாம் உணர்த்தும் . இலக்கணத்திற் இருந்தான்- இச்சொற்களைக் கூட்டி விரை 
புணர்ச்சி என வந்தால் ஓர் எழுத்தின் வாக ஒலித்துக் காணுங்கள் . வண்ணமல்ல , 
ஒலி மற்றோர் எழுத்தின் ஒலியுடன் கலந்து கண்ணனிருந்தான் என ஓரொலியாய்த் 
ஒலிப்பது எனக் கொள்ள வேண்டும் . தான் வெளிப்படும் . நிலைமொழியைத் 
அதைத்தான் புணர்ச்சியிலக்கணம் எனப் தனியாக ஒலித்து வருமொழியைப் பின் 
புகன்றனர் புலவர் . இயற்கையாக ஒன்று ஒலித்தால் ஒலிபிரிந்து தோன்றும் . விரை 
படும் ஒலியுடைய எழுத்துக்கள் கூடும் வாகப் பேசும்போது ஒலி ஒன்றோடொன்று 
போது இயல்பு புணர்ச்சியாம் எனவும் , கலந்து தானே எழும் ! அது தானே 
வேறுபட்ட ஒலியுடைய எழுத்துக்கள் இயற்கை ; மாற்ற இயலுமோ ? பொன் + 
கூடினால் ஒலி வேறுபட்டு விகாரப் புணர்ச்சி அழகு , கண் + இரண்டு இவற்றைக் கூட்டி 
யாம் எனவும் , இயற்கையை யுணர்ந்து , யுச்சரித்துக் காணுங்கள் . இரட்டுமொலி 
பொருத்தம் அறிந்து , இன் 

ன்ன இன்ன எழுகின்றது . பொன்ன ழகு , கண்ணிரண்டு 
எழுத்துடன் இன்ன இன்ன எழுத்துத் எழுதுகின்றோம் . மான் + ஓடினது , 
தான் புணர்ந்து நிற்கும் என இலக்கணம் 
லக்கணம் தேன் + இருந்தது 

சொற்களை 
கூறினர் . இயற்கைதான் இலக்கணம் ; விரைவாக உச்சரித்துப் பார்த்தால் 
இலக்கணம்தான் இயற்கை; 

கூர்ந்து இரட்டுமொலி எழாமல் மானோடினது , 
நோக்குங்கள் . எழுத்துக்களின் ஒலி பிறக்கு தேனிருந்தது என ஒரு மெய் யொலி எழு 
முயற்சியை யாராய்ந்தால் அதன் உண்மை வதைக் காணலாம் . இதனை யாய்ந்து தான் 
விளங்கும் . மெய்யெழுத்துக்கள் மக்கள் தனிக்குறின் முன்னொற் 

றுயிர்வரி 
உடம்பை யொப்பன ; உயிரெழுத்துக்கள் னிரட்டும் " என இலக்கணம் கூறினர் . முற் 
அவ்வுடம்பில் உள்ள உயிரை யொப்பன . காலத்துப் புலவர்கள் உரை நடையிலும் 
உடம்பில் உயிர் நின்றால் இயங்கும் ; புணர்ச்சியிலக்கணம் பொருந்த வரைந்து 
இல்லையெனில் இயங்காது . 

அது வந்தனர் . இக்காலத்துப் புலவர் செய்யுள் 
போலவே உயிரெழுத்துக்களோடு கூடி நடையிலும் பிரித்து வரையத் துணிவு 
னால் தான் மெய்யெழுத்துக்கள் இயங்கும் கொண்டனர் . அவரவர் பாடுஞ் செய்யுளைப் 
எனக் கண்டனர் . மெய்யெழுத்துக்கள் பிரித்துக் காட்டுவதும் அன்றி முன்னோர் 
ஏன் தனித்தியங்கா 

ஆய்வோம் . பாடிப் புணர்ச்சியிலக்கணத்திற்குப் 
மெய்யெழுத்துக்களின் முயற்சிப் பிறப்பு பொருத்தமாக எட்டில் வரைந்திருக்கும் 
வாயின் உள்ளிடமே . வாயைத் திறக்கு கவிகளையும் பிரித்து அச்சிற் பதித்துப் 
முயற்சியால் ஒரு மெய்யுந் தோன்றாது . பொருளீட்ட 

ஆசை 

கொண்டனர் . 
வாயைத் திறக்கு முயற்சியாற் பிறப்பன ஆங்கில நாட்டு நாகரிகத்தால் வந்த 
உயிர் எழுத்துக்களே . வாயைத் திறந் பெருங்கேடு 
இது . 

நாட்டு 
தால்தானே ஒலியின் வேறுபாடு தோன் உடையும் நடையும் உயர்வெனக் கொள் 
றும் . 

வாயைத் திறவாதபோது ஒலியும் வதுபோல ஆங்கில மொழியின் இலக் 
பிறர்க்குச் செவியில் 

ஏறாது . ஆதலால் 

கணத்தைத் தழுவித் தமிழ்ச் சொல்லைத் 
மெய்கள் உயிரின் உதவியின்றி இயங்கா தனித்தனியாகப் பிரித்து வரைவது உயர்வு 
எனக் கண்டு , உயிர் மெய் " என்பது ஓர் என மதிக்கின்றனர் . செய்யுளையாவது 
எழுத்தாகவே ஒலிக்கும் ; மெய்யையும் சிதையா திருந்தால் தமிழ்மொழி உயர்வு 
உயிரையும் சேர்த்து ஓர் எழுத்தாகவே குன்றாது எனக் கருதுகின்றேன் . 
எழுதிக் காட்ட வேண்டும் ; 

அதுதான் 
இயற்கையென விதித்தனர் . ஒரு சொல் 

புணர்ச்சியின்பம் 
மற்றொரு சொல்லோடு புணரும்போதும் உலகத்துத் தோன்றிய உயிர்கள் 
நிலைமொழியீற்றில் மெய்நிற்க வருமொழி எல்லாம் ஆணும் பெண்ணும் கூடிய 
முதலில் உயிர் நின்றால் மெய்யும் உயிருங் போது இன்பத்தையடைகின்றன. 
கலந்து உயிர்மெய்யாகவே ஒலிக்கும் அதனைப் புணர்ச்சியின்பம் எனப் புகல் 
" உடன்மே லுயிர்வந் கின்றோம் . 

ஆண் பெண் கூடாமல் 


என 


ஆங்கில 


எ 


எனக் 


கண்டு 


வெளியீட்டு விழா மலர் 


87 


எளிதிற் 


மனிதனது 


உலகம் இயங்காது . இஃது உலகியற்கை . நீதியறிந்து நல்லொழுக்கத்தைக் கடைப் 
எழுத்துக்களும் ஒன்றோடொன்று கூடிய பிடித்து வாழ்வதற்காகவே வள்ளுவர் 
போது தான் சொல்லின்பம் , பொருளின்பந் குறளையும் பிரித்துக் காட்ட உள்ளுவர்சில 
தோன்றுவதைக் காண்கிறோம் . சொற் புலவர் . என்னே இவரது நுண்ணறிவு ! 
களைக் கட்டுவதால் யாப்பு எனவும் , பிரித்தாலும் 

பிரியாவிடினும் 
சொற்கள் தொடர்ந்து நிற்பதால் தொடர்பு பொருள் 

பொருள் விளங்கும் சில குறட்பாக்கள் 
எனவும் , பரந்துபட்ட ஓசையுடைமையால் இருக்கின் றன . புலவராலும் 

பொருள் 
பா எனவும் பெயர் பெற்றது செய்யுள் . காணமுடியாத நூல்தான் திருக்குறள் . அப் 
எழுவகைத் தாதுக்களால் 

பாக்களைப் பிரித்துக் காட்டுவதால் பயன் 
உடம்பு உயிருக்கிடமாக அமைந்திருப்பது யாது ? எல்லார்க்கும் பயன்படவேண்டு 
போல எழுத்து , அசை , சீர் , தளை முதலிய மெனில் எளிய உரை நடையிற் பொருளை 
உறுப்புக்களால் பொருளுக்கிட மாக விளக்கமாக எழுதவேண்டும் ; அல்லது 
அமைந்திருப்பது பாட்டு . உடம்பிற்கு சொல்லவேண்டும் 

சொல்லவேண்டும் . பல இடங்களிற் பல 
யாக்கை யென்பது பெயர் ; பாட்டிற்கு காலங்களிற் 

பயின்றுவரும் 

குறட்பாக் 
யாப்பு என்பது பெயர் ; ஒற்றுமை காண்க . களின் பொருள் மட்டும் எல்லார்க்கும் 
சொற்களைத் தனித் தனியாகப் பிரித்தால் எளிதில் விளங்கும் . ஆதலால் புணர்ச்சி 
செய்யுளை இசையுடன் படிக்க இயலுமா ? யின்பத்தையே புலவர் யாவரும் போற்றல் 
சீர் தளை செம்மையாக நிற்குமா ? சந்தக் வேண்டும் . 
கவி என எந்தக் கவியைச் சொல்வது ? 
சிலேடையமைந்திருந்தால் இருபொருள் 

புணர்ச்சி எல்லாம் இயற்கையே 
கூற இயலுமா ? எதுகை மோனை முதலிய நிலைமொழி யீற்றில் நின்ற குற்றிய 
தொடைகளை எடுத்துக் காட்டத் தகுமா ? லுகரம் வருமொழி முதலில் உயிர் நின்றால் 
இசையுடன் படிப்பதற்கும் , சீர் தளை சிதை கெடும் என இலக்கணம் கூறினர் . இஃது 
யாது நிற்பதற்கும் , சந்தம் வகுப்பதற்கும் , இயற்கைதான் என்பதைக் காட்டுகின் 
சிலேடை யமைப்பதற்கும் , இருபொருள் றேன் . குற்றியலுகரம் என்பது குறுகிய 
கூறுவதற்கும் , எதுகை மோனை முதலிய ஒலியையுடைய உ என்ற எழுத்து . உ 
தொடைகளை எடுத்துக் காட்டுவதற்கும் என்ற எழுத்து உதடு குவிதலாகிய முயற்சி 

துணையாகும் . எழுத்துப் யாற் பிறப்பது . குறுகிய ஒலியுடையதாத 
புணர்ச்சி , சொற் புணர்ச்சி யில்லையெனில் லால் அது அரை மாத்திரை ஒலிக்கும் . 
சொல்லின்பமும் பாருளின் பமும் உதட்டைக் குவித்து உகரத்தை உச்சரிக்கும் 
அமைத்துப் பாட இயலாது . திருவள்ளுவர் போது வாயைத் திறந்து உயிர் எழுத்துக் 
குறள் வெண்பாவில் நீதியை யமைத்துக் களை உச்சரிக்க முயன்றால் குவிதலால் 
காட்டுவதற்குப் புணர்ச்சி யிலக்கணமே எழுந்த உகரவொலி மறைந்து திறத்தலால் 
போதிய துணையாயிருந்தது . " கண்டுகேட் எழுந்த உயிர் ஒலி தானே வெளிப்பட்டு 
டுண்டுயிர்த் துற்றறியு மைம்புலனு மொண் நிற்கும் இது தானே இயற்கை. உலக வழக் 
டொடி கண்ணேயுள . " இக்குறள் வெண்பா கிலும் பஞ்சணை , கொக்கிறகு , பந்தெறிந் 
வில் கண்டு + கேட்டு + உண்டு + உயிர்த்து தான் , கண்டெடுத்தான் என்று உகரவொலி 
+ உற்று + அறியும் + ஐந்து + புலனும் + தோன்றாமல் மறைந்து வருமொழி முதல் 
ஒண்மை + தொடி + கண்ணே + உள இத் உயிர் ஒலித்து நிற்பதைக் காண்கின்றோம் . 
துணைச் சொற்கள் புணர்ந்திருக்கின்றன பஞ்சு அணை என்று யாரும் பிரித்துப் பேச 
வல்லவா ? இவற்றைப் பிரித்தால் சீர்,, மாட்டார்கள் . பாட்டில் இதைப் பிரித்துக் 
செப்பலோசைகெட்டுப் காட்டுவதற்குக் காரணம் 

காட்டுவதற்குக் காரணம் என்னை ? இனி 
பாட்டாகத் தோன்றாதல்லவா ? குற்றிய நிலைமொழி யீற்றில் உயிர் நிற்க வருமொழி 
லுகரம் உயிர் வரிற் கெடும் " என்ற முதலில் உயிர் வந்தால் இடையே உடம் 
புணர்ச்சி யிலக்கணத்தைத் துணையாகக் படுமெய் தோன்றும் என்றும் , யகரமும் 
கொண்டல்லவா இப் பாவை 
இப் பாவை யாத்திருக் வகரமும் என இரண்டு 

மெய்கள் தாம் 
கின்றனர் வள்ளுவர் ? கற்றவரேயன்றி 

கற்றவரேயன்றி என்றும் , இன்ன இன்ன உயிர்களின் பின் 
மற்றவரும் எளிதிற் பொருள் உணர்ந்து யகரம் வரும் என்றும் , இன்ன இன்ன 


புணர்ச்சியே 


88 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


என்றும் , 


இடையில் 


உயிர்களின் பின் வகரம் வரும் என்றும் இலக்கணமே . ஒலியைக் காட்டுவது தானே 
இலக்கணம் வகுத்தனர் . இதனைக் வரிவடிவம் .. 
கற்பார்க்கு இரண்டு மெய் வேண்டுமா ? 
ஒன்று போதாதா ? யகரத்தை மட்டும் வினைக்குறிப்பு , அன்மொழி , ஆகுபெயர் . 
வைத்துக்கொண்டால் என்ன ? வகரத்தை 

சொல்லில் வினைக்குறிப்பு என 
மட்டும் வைத்துக்கொண்டால் என்ன ? 

உள்ளது 

அது 
என்ற வினாக்கள் எழும். அதற்கு விடை ஒருசொல் 
இயற்கை கண்டு இலக்கணம் கூறினர் தொழில் என்ற அறுவகைப் பெயரின் 

பொருள் , இடம் , காலம் , சினை , குணம் , 
என்பது தான் . இயற்கையை யாய்வோம் . 
நிலைமொழி யீற்றில் நின்ற இ , ஈ , ஐ என்ற பெயரெச்சம் 
ஆகவும் வினையெச்சமாகவும் 

அடியாகத் தோன்றும் என்றும் , முற்றாகவும் 
எழுத்துக்களின் ஒலி தோன்றுவதற்கு பொருள் தந்து நிற்கும் என்றும் , குறிப்பு 
வாயைத் திறந்து மேல் வாய்ப் பல்லடியை வினையைக் குறிப்பாக அறியும்படி இலக் 
நாக்கு நுனிபொருந்தச் செய்யவேண்டும் . 

யடுத்து 
அவ்வொலியை 

கணம் வகுத்திருப்பது நம்மொழியிலன்றி 

வருமொழி 
முதலில் நின்ற உயிர் எழுத்துக்களின் ஒலி வேறு எம்மொழியினும் இல்லை என்பது 
தோன்றுவதற்கு மீண்டும் வாயைத் திறக்க 

துணிவு . சொற்றொடரின் 
வேண்டும் . அவ்வாறு வாய் திறக்க 

முயலும் ஏதேனும் மறைந்து நிற்பது தொகை 

என்றும் , அஃது அறுவகைப்படும் என் 
போது மேற் பல்லடியிற் பொருந்தியிருந்த 
நாக்கு நுனி பெயர்ந்து அடி நாக்கு அடி 

றும் , வேற்றுமை , வினை , பண்பு , உவமை , 
யண்ணத்தைப் பொருந்துகிறது பின் 

உம்மை என்ற ஐந்து தொகையின் மேல் 
வாய் திறக்கிறது . 

அல்லாத மொழிகள் மறைந்து நிற்க 
அடி நாக்கு அடி 
யண்ணத்தைத் தொடும்போது யகர மெய் வருவது அன்மொழித் தொகை என்றும் 

தொகையிலக்கணம் கூறியிருப்பது மற்றை 
ஒலி தோன்றுவதை நீங்கள் காணலாம் . 

யாவரும் 
ஆதலால் இ ஈ ஐ என்ற உயிர்களின் பின் மொழிக்கில்லா மாண்பாகும் . 

வியக்கத்தக்கதே 
உயிர் வந்தால் யகரம் உடம்படு மெய்யாக 

ஆகுபெயர்க் 

கிளவி 
வருவது இயற்கையே . அ , ஆ , உ , ஊ , 

ஒரு சொல் 
ஒ , ஓ , ஔ என்ற உயிர் எழுத்துக்கள் என்றும் , அது சினையறிகிளவி , முதலறி 
வாயைத் திறப்பதாலும் உதடுகுவிதலாலும் பெயர் , இயன்றது மொழிதல் , இருபெய 

கிளவி , பிறந்தவழிக்கூறல் , பண்பு கொள் 
பிறப்பன . அவ்வொலி தோன்றுவதற்கு ரொட்டு ,வினை முதலுரைக்குங்கிளவி எனத் 
வாயைத் திறக்கவேண்டும் . உதட்டைக் 
குவிக்கவேண்டும் அவ்வொலியை யடுத்து பண்பும் உரையாசிரியர்கள் 

தொல்காப்பியர் பகுத்துக்காட்டியிருக்கும் 
வருமொழி முதலில் நிற்கும் உயிர் எழுத் 
துக்களின் ஒலி தோன்றுவதற்காக மீண்டும் காட்டி விளக்கியிருப்பதும் வேறு எம் 
வாயைத் திறக்கவேண்டும் . திறந்தமட்டில் மொழியிற் காணமுடியும் ? இதுபோன்ற 
முயற்சியிருந்தால் வேறு உயிர் ஒலி 

இலக்கண நுட்பம் தமிழ்மொழிக்கே உரிமை 

யுடையது 
தோன்றாது . வாயை மூடித்திறந்தால் தான் 
தோன்றும் . மூடித்திறக்க முயலும்போது ஆகுபெயரும் அன்மொழியும் இயற் 
மேற்பல் கீழ் உதட்டிற் படுகிறது . பின் பெயர்ப் 

பொருளையுணர்த்தாது 
வாய் திறக்கிறது . மேற்பல் உதட்டிற் பெயர்ப்பொருளை யுணர்த்துவதில் ஒப் 
பொருந்தும்போது 

வகரமெய் 

யொலி புடையது என்றும் , அன்மொழித் தொகை 
தோன்றுகிறது . ஆதலால் அ , ஆ , உ , இருபெயருந் தொக்க தொகையாற்றலால் 

ஒ , ஓ , ஔ என்ற உயிர்களின் பின் அப்பெயரோடு 
உயிர் வந்தால் வகரமெய் தோன்றுவதும் பெயர்ப்பொருளை யுணர்த்திச் செய்யுள் 

இயைபில்லாத வேறு 
இயற்கைதான் . உச்சரித்து உண்மை செய்யும் புலவன் தன் கூற்றாக வேனும் 

இன்ன எழுத்தின் முன் இன்ன பிறர் கூற்றாக வேனும் கூறுமிடத்து வரும் 
எழுத்து மயங்காது என்பதும் மற்றோர் என்றும் , 

ஆகுபெயர் 
எழுத்தாகத் திரியும் என்பதும் , கெடும் நின்று 

ஒருமொழியாய் 

தனக்கு 
என்பதும் ஒலி நுட்பத்தை ஆய்ந்து கூறிய பெயர்ப் பொருளை யுணர்த்திப் பழமையாக 

இயைபுடைய வேறு 


இனி 


என 


உள்ளது 


உதாரணங் 


வேறு 


காண்க . 


வெளியீட்டு விழா மலர் 


89 


ளிருந்து 


வாகை 


சூடுவர் 


அவரவர் 


அடக்கி 


தவர் 


வரும் என்றும் ஒற்றுமை வேற்றுமை தனை எதிர்த்துப் போர் செய்ய வருவோர் 
காட்டிய உரையாசிரியர் மதி நுட்பத்தை காஞ்சி சூடுவர் ; மதிலை முற்றுகையிடுவோர் 
எங்ஙனம் வியவாதிருப்பது ? 

உழிஞை என்னும் மலர் சூடுவர் ; உள் 

மதிலைக் காப்போர் நொச்சி 
அகப்பொருள் 

சூடுவர் ; குறித்த இடத்தில் வந்து போர் 

புரிவோர் 
தமிழ் நாட்டில் பலகலைகற்று உல 

தும்பை சூடுவர் ; வெற்றி 
கியல்பு உணர்ந்து நல்லொழுக்கமுடன் 

பெற்றவர் 

என முற் 
வாழ்கின்ற ஆடவர் பெண்டிர் என்ற இரு 

காலத்தில் வாழ்ந்த மக்கள் இயற்கை 
பாலாரும் தாம் கூடித் துய்த்த காமவின்பத் 

கண்டு அதனையே இலக்கணமாக வகுத் 
தினை இவ்வாறு இருந்தது எனப் பிறர்க்குக் 

தனர் முன்னோர் . இவ்விலக்கணத்தால் 

பசுக்களைக் காப்பதும் , நாட்டைப் புரப் 
கூறமாட்டார் ; 

அகத்துள் 
க்கி 

பதும் , 
வெளிப்படாதவாறு வாழ்வார் ; 

வீரமுடைய 

மன்னர் போர்க் 
காமவின்பம் வெளிப்படையாகப் 

களத்துச் சென்று போர் புரிந்து புறங் 
பிறர்க்குக் கூறத்தகாதது என இயற்கை கொடுப்பதும் , வெற்றிபெற்ற வேந்தர் பிற 

கொடாது நாட்டு நலனுக்காக உயிரைக் 
யுணர்ந்து அகத்தே நிகழும் ஒழுக்கத்திற்கு 
அகம் எனப் பெயர் இடுவது தகுதியெனக் நாட்டிற் கவர்ந்த பொருள்களையெல்லாம் 
கண்டு அகம் எனப் பெயர் அமைத்தனர் . பொருநர் , பாணர் , கூத்தர் , விறலியர், 
தலைவனும் தலைவியும் கூடி 

புலவர் ஆகிய இரவலர்க்கு வாரிவழங்கு 

ஒரு வரும் 
அறியாமல் ஒழுகிய கள 
களவொழுக்கத்தை 

வதும் கொடையிலும் வீரத்திலும் சிறந் 
வெளிப்படையாகக் கூறுவதற்கு " 

எனப் புகழ்பெற்று வாழ்வதும் 

அறத் 
தொடு நிற்றல் எனப் பெயரிட்டனர் . பெருமையெனப் பேணி வந்தனர் தமிழ் 

நாட்டு மக்கள் 

என்பதை யுணரலாம் . 
உண்மையுரைப்பது தானே அறம் ; பொய் 
யுரைப்பது அறமாகுமா ? ஆதலால் அப் காதல் , வீரம் , கொடை என்ற நற்பண்பு 

கட்கு இலக்கணம் வகுத்தவர் நம் நாட் 
பெயர் தகுதியுடைய தன்றோ ? 

டினரே . இது நமது நாட்டின் சிறப்பை 
மணம் , கற்புமணம் எனப் பகுத்திருப் 
பதும் , அவ்வக்காலத்திற் கூற்று நிகழ்த் 

எடுத்துக் காட்டுமன்றோ ? 
துவார் இன்னார் இன்னார் என 

மெய்ப்பாடு 
யறுத்திருப்பதும் " தலைவன் தலைவியோடு 
நற்றாய் கூறாள் எனச் சிறப்பு விதி கூறி 

ஒரு தலைவன் தனியிடத்துத் தலைவி 

யைக் கண்டால் முதலில் விருப்பமாக 
யிருப்பதும் ஆய்ந்தால் பண்டைத் தமிழர் 

உற்று நோக்குவன் . அவன் விருப்பமான 
பண்பாட்டைக் கண்டு கூறியதாகவே 
துணிவு கொள்ளலாம் . வாழ்வுக்கு வழி 

வாழ்வுக்கு வழி விருப்பமாக 
நோக்கத்தைத் தலைவி யறிவாள் . பின் 
அவளும் 

நோக்குவள் . 
காட்டுவது அகப்பொருளிலக்கணமே. 

காதலுணர்ச்சி தோன்றும் . நெற்றியில் 

வேர்வை யரும்பும் . குறுஞ்சிரிப்பு வரும் . 
புறப்பொருள் 

அதனை மறைப்பாள் ; மனமயங்கும் . மயக் 
பண்டைக் காலத்து வாழ்ந்த குறு நில கத்தைப் பிறர் அறியாமல் மறைப்பாள் . 
மன்னர் , பெருநில மன்னர் , மறவர் வேடர் தலைவிக்கு முதலில் நிகழும் மெய்ப்பாடுகள் 
முதலிய குலத்தினரிற் சிறந்த வள்ளல்கள் இவை எனக் கண்டு புகுமுகம் புரிதல் 
இயற்கையை எடுத்துக் காட்டுவதுதான் பொறிநுதல் வியர்த்தல் , நகு நய 
புறப்பொருள் . ஒருவர் நாட்டிலுள்ள பசுக் மறைத்தல் சிதைவு பிறர்க்கின்மையொடு 
கூட்டங்களை மற்றொருவர் நாட்டிற்குக் தகுமுறை நான்கே ஒன்றென மொழிப் 
கொண்டுவரப் புறப்படுவோர் வெட்சி 

சூத்திரம் 

யாத்தனர் தொல் 
மலர் சூடுவர் ; அங்ஙனம் கொண்டு செல் காப்பியர் . இரண்டாவது மெய்ப்பாடு கூழை 
லும் பசுக்கூட்டங்களை மீட்பதற்கு வரு விரித்தல் முதலிய நான்கு என்றும் , மூன்றா 
வோர் கரந்தைப்பூச் சூடுவர் ; ஒரு வேந்தன் வது மெய்ப்பாடு அல்குல் தைவரல் " 
ஆளும் நாட்டைக் கவர நினைத்துப் புறப் முதலிய நான்கு என்றும் , நான்காவது 
படுவோர் வஞ்சிப்பூச் சூடுவர் ; அவ்வேந் மெய்ப்பாடு " பாராட்டெடுத்தல் முதலிய 


களவு 


வரை 


என்று 


66 


12 


90 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


அணி 


நான்கு என்றும் , ஐந்தாவது மெய்ப்பாடு என்னும் ஆர்வம் மக்கள் மனத்தில் எழக் 

தெரிந்துடம்படுதல் முதலிய நான்கு கண்டிலம் . பாட்டுப் பாடவிரும்புகின்றனர் . 
என்றும் , ஆறாவது மெய்ப்பாடு புறஞ் மேடையேறி உரையாட விரும்புகின்றனர் . 
செயச் சிதைதல் முதலிய நான்கு என்றும் கால மாறுபாடு இது . 
இருபத்து நான்கு மெய்ப்பாட்டினையும் 
எடுத்துக் கூறியிருப்பது வியப்பினும் வியப் 
பன்றோ ? முனிவர் எனப் பெயர் படைத்த 

அணிகளில் 

தொல்காப்பியர் 
தொல்காப்பியர் , தலைவன் தலைவியைக் 
களவிற் கண்டு புணரும் இயற்கைப் 

காலத்தில் இருந்தது உவமையணி ஒன்று 
புணர்ச்சி நிகழும்போது இத்துணை மெய்ப் தான் . அது பல பிரிவாகப் பிரிந்து நிற்கக் 
பாடும் நிகழும் எனக் கண்டு கூறினர் 

காண்கிறோம் . உள்ளுறையுவமையும் 
என்றால் அவரது நுண்ணறிவும் நூலறி இறைச்சியும் அக்காலத்தில் இருந்த அணி 
வும் போற்றத் தக்கதன்றோ ? 

தான் . வழி நூல் ஆசிரியர் ஆகிய தண்டி 

யாசிரியர் தன்மை , உவமை , உருவகம் 
யாப்பு 

முதலாக முப்பத்தைந்து அணிகள் காட் 
யாப்பிலக்கணத்தில் வெண்பா இலக் டினர். " அணியியல் " என ஓர் இலக் 
கணமே சிறந்தது . வெண்பாவில் இயற் கணம் இருந்தது என்றும் அது நமக்கு 
சீரும் வெண்பாவுரிச்சீருமே வரும் ; 

முழுவதும் புலப்படாமல் 

மறைந்தது 
நாற்சீர் கொண்ட வடியே பெறும் ; ஈற்றடி 

என்றும் அறிகின்றோம் . வடமொழியிலக் 
முச்சீரடியாக இருத்தல் வேண்டும் ; அவ் 

கணத்தைக் கொண்டே தண்டியாசிரியர் 
வடியின் இறுதிச்சீர் ஓரசைச் சீராகவும் அணிகளை வகுத்தனர் என்று காண்கின் 
குற்றியலுகரம் வந்தால் ஈரசைச் சீராகவும் றோம் . அவர்க்குப் பின்வந்த ஆசிரியரும் 
இருத்தல் வேண்டும் . இயற்சீர் வெண்டளை , 

வடமொழியிலக்கணத்தைத் 

தழுவியே 
வெண்சீர் வெண்டளை 

பெற்றுத்தான் நூறு அணிகள் காட்டினர் . இலக்கியம் 
நிற்கும் என வரையறை கூறியிருப்பது கண்டு அதற்கு இலக்கணமாகப் பின்வந்த 
மக்கள் மனத்தை மயங்கச் செய்கின்றது . 

ஆசிரியர்கள் அணிகளை நூற்றுக்கு மேலும் 
இவ்விதிப்படி வெண்பாப் பாட இயலுமோ தோற்றமாக ஏற்றமுறச் சாற்றிப் போற்றி 

மறு அறிஞரும் அஞ்சுகின்றனர் . வருகின்றனர் . தமிழ் இலக்கணச் சிறப்பும் 
இதனையறிந்த ஔவையார் மற்றெல்லாப் அதனைப் புலவர்கள் போற்றி வந்த முறை 
புலவர்க்கும் வெண்பாப் புலி 

யும் உணர்க . இக்காலத்து இளைஞர் இலக் 

று 
விதந்து கூறினர் . ஒரு புலவர் மற்றொரு கணத்தைப் போற்றாமல் தமிழ் ஆர்வம் 
புலவரது புலமைத் திறங்காண விழைந் 

உடையவராய்ப் பாடவும் உரையாடவும் 
தால் ஓர் ஈற்றடி கொடுத்து வெண்பாப் 

எண்ணுகின்றனர் . இது பண்பாகுமோ ? 

அன்றும் 
இன்றும் உள்ள ஒன்று தான் . வெண்பாப் 

முடிவுரை 
முடியாமல் விழிக்கும் 

செந்தமிழ் நாட்டுச் செல்வர்களே ! 
இன்றும் உள்ளனர் . கட்டளைக் கலித் தமிழ் இலக்கண வரம்பு கடக்க எண்ணா 
துறையும் வரையறையுடையதே ; எழுத் தீர்கள் . அயல்நாட்டு மொழியை நம் 
தெண்ணிப் பாடவேண்டிய செய்யுள் அது . மொழியுடன் கலக்கும்படி உரையாடுவதை 
பாவின் வேறுபாடு பாவினங்களின் வேறு யொழித்துவிடுங்கள் . 
பாடு முழுவதும் உணர்ந்து பாடுபவனே மொழியாயிருப்பின் அதனைத் தமிழ் இலக் 

இன்றியமையாத 
புலவன் எனப் போற்றினர் முன்னோர் . கணத்திற்குப் பொருந்துமாறு முதனிலை , 
இந்நாளில் அந்நிலை மாறி இலக்கணம் இறுதி நிலை , மயக்கம் இவற்றை ஆராய்ந்து 
அறியாத ஒருவனும் பாட எண்ணும் இயல் அமைத்துக்கொள்ளுங்கள் . இலக்கண வழு 
பின் நிற்கின்றது தமிழ் நாடு . தமிழ்மொழி வின்றிப் பேசவும் எழுதவும் பயிலுங்கள் . 
தமிழ் நாட்டில் உள்ள மக்கட்கெல்லாம் உரி இலக்கணங்களை எல்லாரும் கற்று அறிஞ 
யது தானே ! அதன் இலக்கணமும் உரியது 
தானே ! இலக்கணத்தைக் கற்கவேண்டும் இயற்கையாகப் 

ராக வரமுயலுங்கள் . புணர்ச்சி யிலக்கணம் 
பொருந்தும் 

எனக் 


என் 


பாடுக 


எனப் 


பணிப்பது 


பாட 


புலவர் 


வெளியீட்டு விழா மலர் 


91 


பிரித்து 


வரை 


காணுங்கள் . புணர்ச்சி யிலக்கணத்தைப் எழுதிவிட்டால் அது பாட்டாகுமா ? பாட் 
பொருத்தியே உரையாடவும் எழுதவும் டுப் பாடுவதற்காகத்தானே புணர்ச்சியிலக் 
பயிலுங்கள் . பொருள் விளங்காது எனத் கணம் வகுத்தனர் நம் முன்னோர் ? 
தெரிந்தால் மட்டும் பிரித்துக் கூறுங்கள் ; அவற்றைக் கற்று அறிவிற் சிறந்த புலவர் 
எழுதுங்கள் . 

உரை நடையை அவ்விலக்கணப்படி யெழுதியிருக்கும் 
மட்டும் பிரித்துப் பொருள் 

விளங்க பாட்டைச் சிதைப்பது எவ்வளவு 
எழுதுங்கள் . செய்யுளைப் பிரிக்கச் சிந்தனை பேதைமை ! 

பேதைமை ! பாட்டைச் சிதைத்தால் அது 
செய்யாதீர் . செய்யுள் பாடும் புலவர்களும் இன்ன பாட்டு எனக் காண்பது எப்படி ? 
புணர்ச்சி விதிப்படி சொற்களை யமைத்துப் இசையறுத்துப் படிப்பது எப்படி ? 
பாடுங்கள் . செய்யுள் வடிவைச் சிதைப்பது யறை யில்லையெனில் எவரும் பாட்டுப் 
சீரல்ல . அதனை உங்கட்கு நன்கு விளக்கு பாடலாமன்றோ ? வாயைக் கோணவைத் 
கின்றேன் . 

தாற் பாட்டு , காலைக் கோணவைத்தால் 
செய்யுள் வடிவைச் சிதைத்தால் சீரா , ஆட்டு என்ற பழமொழிபோல எல்லாம் 

பாட்டாகி எங்கும் வெளிவருமே ! இலக் 
தளை யா , தொடையா , எதுகையா , 

கணம் , 
மோனையா எதுவுங் காணவியலாது . இத் 

இலக்கியம் 

வீண் 

கற்பது 
துணைச்சீர் இன்ன பாட்டு என்று காணுதற் 

அன்றோ ? 
கும் வழியில்லாமல் வறிதே நிற்கும் . ஓசை பாட்டிலுள்ள பொருள் எல்லார்க்கும் 
யும் கெடும் . உய்த்துணர்ந்து நோக்குங்கள் . எளிதில் விளங்கவேண்டும் என்றால் 
புலவன் எத்துணைப் பாடு பட்டுச் சொற் செய்யுளை எழுதி அதன்கீழ் ஒவ்வொரு 
களைத் தேடி யடுக்குமுறையில் அடுக்கிச் சீர் , சொல்லாகப் 

பிரித்துக் 

காட்டுங்கள் . 
தளை , 

அடி , தொடை ஓசைக்கியையப் அவ்வாறு பிரித்துக் காட்டினாலும் பொருள் 
புணர்த்துப் பாடியிருப்பான் ! அவன் பட்ட விளங்காது என்று தெரிந்தால் 
பாடு பயனின்றிப் பாழ்படும் அன்றோ ? யெழுதிக்காட்டுங்கள் . உரையெழுதிக் காட் 
பாட்டுப் பாடுவது எவ்வளவு அருமையான டினும் பொருள் விளங்காது 
செயல் ! அதனைச் சிதைப்பது எவ்வளவு தெரிந்தால் அவர்களுக்கு அப் பாட்டைப் 
எளிமையான செயல் ! பாண்டங்கள் படித்து விரிவுரை கூறுங்கள் . இதுவே 
வனையுங் குயவனுக்குப் பல நாள் வேலை ; புலவர்கள் தமிழ் நாட்டிற்குச் செய்யும் 
உடைத்து நொறுக்கும் தடியடிக்காரனுக்கு தனிப்பெருந் தொண்டாகும் . தமிழ்மொழி 
ஒரு நொடிவேலை என்ற பழமொழிபோல வளர்க்கும் ஆர்வம் தமிழ் நாட்டார் உள் 
இருக்கிறது பாட்டைச் சிதைக்கும் செயல் . ளத்திற் பெருகுக ! வளர்க தமிழ் ! வாழ்க 
ஒவ்வொரு மொழியாகப் பிரித்துத் தனியாக தமிழ் நாடு ! 


என்று 


மொழிச் செல்வம் 
ஒரு நாட்டுச் செல்வங்களுள் மொழியும் ஒன்றாகும் . மொழித்துணையின்றி 
ஒரு நாட்டார் நாகரிகமாகவும் வசதியாகவும் வாழ்வதரிது . முன்னோர் அரும் 
பாடுபட் டீட்டிய அறிவுச் செல்வமெல்லாம் , மொழிவாயிலாகவே போற்றப்பட்டு 
வருகின்றது . எத்துணைச் சொற்கள் சேர்ந்து ஒரு பெருமொழியும் அதன் 
இலக்கியமும் அமைகின்றன ! முன்னோர் வைத்துப்போன சின்னஞ்சிறு பொருள் 
களைக்கூடப் பொன்னேபோல் போற்றுவது மக்கள் வழக்கமாயிருக்க , தொன்று 
தொட்டு இன்று காறும் கணக்கற்ற தலைமுறைகளாய்த் தொடர்ந்தும் திரண்டும் 
வரும் அரும்பெருஞ் செல்வத்திரட்டாகிய மொழியை , எத்துணைக் கவனமாகவும் 
கண்ணியமாகவும் பேணுதல் வேண்டும் ! 

ஞா . தேவநேயப்பாவாணர் , " சொல்லாராய்ச்சிக் கட்டுரைகள் . 


கோசிக மாணி 


( வித்துவான் , திரு . ஆ . சிவலிங்கனார் ) 


திருப்பா திரிப் புலி யூ ருக் 
கடுத்த புதுவண்டிப் பாளையம் 
என்னும் ஊரில் துந்துபி ஆண்டு , 
கார்த்திகைத் திங்கள் 21 ஆம் 
நாள் ஆறுமுக முதலியார் பொன் 
னம்மா ஆகிய பெற்றோருக்குத் 
திருமகனாய்த்தோன்றினார் . திருப் 
பாதிரிப்புலியூர் ஞானியாரடிக 
ளின் மாணவர் . 

திருவையாறு 
அரசர் கல்லூரியிற் பயின்று 
1940 இல் வித்துவான் பட்டம் 
பெற்றார் . திருநெல்வேலி , வீரவ 
நல்லூர் , இந்து நடுநிலைப் பள்ளி 
யில் ஓராண்டுவரை தமிழாசிரிய 
ராகப் பணியாற்றிய பின்னர் , 


1942 ஆம் ஆண்டு முதல் மயிலம் 
தமிழ்க் கல்லூரியில் விரிவுரை 
யாளராகத் தமிழ்த் தொண் 
டாற்றி வருகின்றார் . மதுரை 
ஆதீனத் தலைவரால் சிவநெறிப் 
புலவர் எனப் பட்டம் சூட்டப் 
பெற்றுள்ளார் . அகத்தியர்கள் , 
கட்டுரைப் பூங்கா , பெரிய புரா 

பெண்மணிகள் , புறநா 
னூற்றுக் கட்டுரைகள் , தமிழ் 
நாட்டு மூவேந்தர் , துறைமங் 
கலம் சிவப்பிரகாசர் , சிலம்புக் 
கட்டுரைகள் ஆகிய நூல்களை 
இயற்றியுள்ளார் . இவர் மயிலம் 
பொம்மபுர ஆதீனப் புலவர் . 


ணப் 


கோசிகமாணி என்பவன் சிலப் கும் அளவில் வயதில் மூத்தவனாகவே 
பதிகாரத்தில் ஓரிடத்தில் வந்துபோன ஓர் இருந்தான் . இணையடி தொழுதேன் 
அந்தணன் . கோசிகன் என்பது இவன் என்று 

என்று அவள் கூறிய தாகக் கோசிகன் 
இயற்பெயர் . கோசிக கோத்திரத்தைச் ஓரிடத்துக் கூறியுள்ளான் . வயதில் 
சார்ந்தவன் என்றும் கூறப்படுகிறான் . முதிர்ந்தவன் என்பதற்கு 

இளங்கோ 
மாணி என்ற சொல் இல்லறத்திற் வடிகள் வாக்கும் சான் 

று பகரும் . 
புகுதற்கு முன்னைய நிலையில் உள்ளவனைக் ஒருகால் கோவலனைக் 

கோவலன் தானா 
குறிக்கும் . அது மாணவன் என்ற தமிழ்ச் என்றறிந்து கொள்ள அவனால் இயலா 
சொல்லின் திரிபாகலாம் . எனவே , அவன் மைக்குக் " கட்புல மயக்கம் " காரணம் 
பிரமசரியன் என்னலாம் . பிரமசரியன் என்றார் . அரும்பதவுரைகாரர் , " கண்ணிற் 
என்றாலும் அதற்குரிய ஒழுக்கத்தினன் பிரபை யற்றதாதலால் அறிந்துகொள்ள 
அல்லன் . காமுகனாக இருந்தவன் . வில்லை யென்றார் . எனவே கண்பார்வை 
அந்தணன் என்பதற்குரிய ஒழுக்கம் அவ மங்கிய முதிர்ந்த வயதினன் என்னலாம் . 
னிடம் இல்லை . அவனை இளங்கோவடிகள் இத்தகையோன் பரத்தையர் சேரியனாகவே 
" தீத்திறம் புரிந்தோன் என்றார் . 

என்றார் . சிலப் காலம் கழித்தான் . 
பதிகார உரையாசிரியர்கள் தீத்திறத்தை மாதவியின் குடும்பத்துள் ஒருவனாக 
விளக்கினார்கள் இல்லை . அவனை உயர்ந்த வும் ஏவலனாகவும் இருந்தான் என்பதை , 
ஒழுக்கத்தினன் என்று அடிகள் எங்கும் மாதவி கடையாயினான் ஓர் அந்தணன் 
குறிக்காமையால் தீத்திறம் என்பதற்குத் என்ற தொடர் அறிவிக்கும் . மாதவியைத் 


தீய செயல்கள் 

என்றே பொருள் துன்புறாதபடி 

குறிக்கொண்டு 
கொள்ளவேண்டும் . எனவே அவன் தீய வந்தான் . ஒருகால் கோவலன் பிரிவால் 
செயல்களை விரும்பியவன் என்னலாம் . 

மாதவியின் துயர் கேட்டுத் தான் வருந்தி 
சிலப்பதிகார அரும்பத 

உரையாசிரியர் 

ஆறுதல் கூறச் சென்றான் . 
அவனை 

மாதவி கடையாயினான் ஓர் 
என்றார் . தான் பிறந்த 

" வீழ்துய ருற்றோள் விழுமம் கேட்டுத் 
குல ஒழுக்கத்தை விட்டு 

மணம் இன்றி 

தாழ்துய ரெய்தித் தான் சென்றிருந்ததும் " 
மாதவியின் வீட்டு வாயிலில் கிடந்தான் . 

( சிலப் . கங . எக , எஉ ) 
கிடந்தானாயினும் மாதவியால் அடிவணங் என்னும் அடிகளைக் காண்க . 


காத்து 


அந்தணன் 


93 


என்று 


சிலப்பதிகாரத்தில் அவனுக்குள்ள சார்ந்தோரையும் வெறுத்தே யிருப்பான் . 
பொறுப்பு ஒன்றே ஒன்றுதான் . கோவல அவன் வெறுத்தானோ இல்லையோ , மாதவி 
னிடம் மாதவி கொடுத்த ஓலையைக் யைச் சார்ந்த கோசிகன் அப்படித்தான் 
கொடுத்து வருவதே அது . அதற்கு அவன் நினைக்க முடியும் . அந்த நினைப்பால் , 
மேற்கொண்ட செயலும் சொல்லும் " கோவலன் தன்னை வெறுத்தானாயின் 
அவன் அறிவாற்றலை விளக்குவனவாக தன்னொடு பேசமாட்டான் ; பேசானாயின் 
உள்ளன . 

மாதவி ஓலையைக் காட்டமுடியாது ; மாதவி 
கானல் வரி காரணமாக மாதவியைப் யைப்பற்றி அவன் மன நிலை இப்போது 

எவ்வாறுளது 
பிரிந்த கோவலன் , கண்ணகியுடனும் 

அறியவேண்டு 
கவுந்தியடிகளுடனும் மதுரை நாடு நோக்கி 

வது இன்றியமையாதது என்று எண் 
வந்தபோது , இடை வழியில் , ஓர் ஊரில் 

ணினான் . தந்திரமும் மேற்கொண்டான் . 
ஒரு நல்லவர் வீட்டில் அவ்விருவரையும் 

அதற்கு வாய்ப்புக் கொடுத்தது ஒருகாட்சி . 
விட்டு நீர்தேடிச் சென்றான் . அப்போது அவன் எதிரே ஒரு குருக்கத்திக் கொடி 
மாதவி தந்த ஓலை கொண்டு கோவலனைத் ஒரு மரத்தில் படர்ந்திருந்தது . அக் 
தேடிப் பல ஊர்களிலும் சென்று வந்த கொடிக்கு மாதவி என்றும் ஒரு பெயர் 
கோசிகன் அங்கு வந்து சேர்ந்தான் . உண்டு . இளவேனிற் காலத்தில் பூத்து 
சற்றுத் தொலைவில் கோவலனைக் கண் 

முதுவேனிற் காலத்தில் பூவின்றிப் பச்சிலை 
டான் . அவனைக் கோவலன் தானோ என களுடன் இருப்பது அது . இந்தக் காலம் 
ஐயுற்றான் . காரணம் அவன் கண் நன்றாகத் முதுவேனிற் காலம் ; ஆதலின் அக்கொடி 
தெரியாதவன் . அன்றியும் , 

கண்ணகி பூக்களின்றிக் 

காணப்பட்டது . 

அதன் 
யுடன் காட்டுவழி வந்தமைக்கு வருந்தி நிலையைத் தன் மாதவி நல்லாளின் நிலை 
யமையால் உடல் மாறிக் காணப்பட்டான் யுடன் ஒத்திட்டுக் கண்டான் . கோவலன் 
கோவலன் . இதனானும் அவனால் கோவ பிரிவால் மாதவி மலர் களைந்தாள் . இள 
லனை யறிந்து கொள்ள முடியவில்லை . வேனிற் பிரிவால் 

பிரிவால் குருக்கத்தியும் மலர் 
மாதவி வீட்டில் கிடந்த காலங்களிலெல் களைந்தது . மாதவி பிரிவுத்துயர் சுட 
லாம் அவனுடன் சிரித்துப் பேசி நகை வருந்தி 

வாடினாள் . குருக்கத்தி 

முது 
யாடியிருப்பான் கோவலன் . மாதவியுடன் வேனில் வெயிற் கொடுமையால் வருந் 
இருந்த காலத்தில் பாணர்களுடனும் தியது . மாதவி என்ற பெயருடன் இவ் 
தூர்த்தர்களுடனும் திரிந்தான் அவன் . வொப்புக்களையும் உணர்ந்த அவன் , கோவ 

லனை ஐயம் நீக்கித் தெளிவதற்கு அது 
" குரல் வாய்ப் பாணரொடு நகரப் பரத்தரொடு 

பற்றிச் சொல்லிக் காண்பதே வழி என்று 
திரிதரு மரபிற் கோவலன் 
( சிலப் . 6. 200 , 20 க ) துணிந்து வாய்விட்டுச் சொல்லலானான் . 

" கோவலன் பிரியக் கொடுந்துய ரெய்திய 
என்றார் இளங்கோவடிகள் . திரிதல் மர 

மாமலர் நெடுங்கண் மாதவி போன்றிவ் 
பாயிற்று அவனுக்கு . எனவே பல்காலும் 

வருந்திறல் வேனிற்கு அலர்களைத் துடனே 
திரிந்தான் என்க . அவ்வாறு திரிந்தவன் 

வருந்தினை போலும் நீ மாதவி 
கோசிகனிடமும் பழகியே யிருப்பான் . 

( சிலப் . கங . ச அ - நிக ) 
அப்படிப் பழகிய அவனைக் கோவலனோ 
என்று ஐயுற்றபோது நேரில் அருகிற் என்றான் . சற்றுத் தொலைவில் இருந்த 
சென்று காணலாம் . அவ்வாறு காணாமல் கோவலனுக்கு இவன் பேச்சுக் கேட்குமாறு 

புது வழியைத் தந்திரத்தை மேற் கூறிக்கொண்டே அக்கொடி படர்ந்த ஒரு 
கொண்டான் . ஏன் ? 

மர நிழலில் சென்று தங்கினான் . அவன் 

மேற்கொண்ட வழி பயன் தருவதாகவே 
மாதவியிடம் வெறுப்புக்கொண்டு 

யமைந்தது . 
பிரிந்தவன் கோவலன் . " மாயப் பொய் 
பல கூட்டும் மாயத்தாள் - சலதி என் அவன் கூறியவை கேட்ட கோவலன் 
றெல்லாம் பேசி வெறுத்தவன் . அவன் அவன் அருகில் வந்து , நீ இப்போது 
அவளை வெறுத்ததோடன்றி அவளைச் இங்குக் கூறியதற்குக் கருத்து என்ன 


ஒரு 


13 


94 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


என்று 


தாகக் 


33 


ஒன்றும் அறியாதவன் போல் 
அறியாதவன் போல் திருப்பினான் . பெற்றோரை நினைப்பித்தால் 

கேட்க 
நகையாடி (பரிகசித்து ) க் கேட்டான் . இவ் தன் சொல்லைத் தொடர்ந்து 
விடத்தில் இளங்கோவடிகள் யாது நீ விரும்புவான் என்பது அவன் எண்ணம் . 
கூறிய உரையீது ஈங்கு எனக் கேட்ட 

அவன் எண்ணம் 

பழுதுபடவில்லை . 
தாகக் கூறினரேயன்றி நகையாடிக் கேட்ட அடுத்துச் சுற்றத்தாரை நினைப்பித்தான் .. 
கூறவில்லை . உரையாசிரியர் 

இன்னுயிர் இழந்த யாக்கை யென்னத் 
அடியார்க்கு நல்லார் , நீயிங்குக் கூறிய 

நீயிங்குக் கூறிய துன்னிய சுற்றம் துயர்க்கடல் வீழ்ந்த 
இக் கூற்றிற்குப் பொருள் யாதென அசதி செய்தியைக் கூறினான் . கோவலன் சுற்றத் 
யாட என உரையெழுதினார் . கோவலன் தார்க்கு உயிர் போல் 

விளங்கினான் . 
அசதியாடினமையால் தான் கோசிகன் , " செல்வர்க்கழகு செழுங்கிளை தாங்குதல் 
" தீதிலன் கண்டேன் என்று கூறி அவன் அன்றோ ? எனவே செல்வனாகிய அவன் 
அருகிற் 

சென்றான் . அசதியாடாமல் பிரியவே கிளைகள் வாழ வகையின்றி அல்ல 
நொதுமலன் போலப் 

பொருள் 

விளங் லுற்றன . தன் பிரிவால் பலர் துயர் 
காமற் கேட்டிருப்பானாயின் அவன் கோவ உறுகின்றனர் என்பது கேட்ட கோவலன் 
லனைக் கோவலனாகத் 

தெளிந்திருக்க மேலும் கேட்க அவாவுடையவனானான் . 
மாட்டான் . கோவலன் , தானே வந்து பெற்றோரும் சுற்றமும் அவன் பிரிந்த 
தன்னை யின்னான் என்று கூறினால் தான் பின்னர் வருந்தி வாளா அமைந்தனரோ 
தெரிந்திருப்பான் . பேச்சொலி 

கண்டு என்ற ஐயத்தைப் போக்குவான் போல 
தெரிவதோடு உருவம் மாறுபட்டிருத்த ஏவலாளர் 

யாங்கணும் தேடி வருக 
லின் மிக அண்மையில் வந்தால் தான் என்று போக்கினர் ; அவர்கள் வாளா 
உருவம் கண்டு தெளியமுடியும் . ஆதலின் பெயர்ந்தனர் என்றான் . பெற்றோர்க்கும் 
இளங்கோவடிகள் சொல்லாவிட்டாலும் சுற்றத்தார்க்கும் மட்டுமே உரியவன் 
உரையாசிரியர் சமயம் உணர்ந்து அசதி அல்லன் கோவலன் ; ஊருக்கே உரியவன் . 
யாடிக் கேட்ட தாகக் 

மிகப் செல்லாச் செல்வனாயிருந்தான் ஆதலின் 
பெரிதும் நலம் பயப்பதொன்றாம் . கோவ இல்லோர் செம்மலாக விளங்கினான் . 
லனை யறிய அவன் மேற்கொண்ட செயல் எனவே ஊர் அடைந்த நிலையை , இராமன் 
- வழி அவன் அறிவின் திறத்தை வெளிப் பிரிந்த காலத்தில் துயருற்ற அயோத்தி 
படுத்துகின்ற தன்றோ ? 

யின் நிலைபோன்றது என்றான் கோசிகன் . 
இங்குப் பிறிதொன்றும் காணவேண்டி பெற்றோர் , சுற்றம் , ஊரார் பட்ட 
யுள்ளது . 

அசதியாடிய காரணத்தால் துயரினைக் கூறி வந்தபோது அவன் 
கோவலன் மாதவியை வெறுத்து தன்னை மறந்து வருத்த மேலிட்டுக் கேட்டு 
வந்திருந்தாலும் அவளைப்பற்றிய செய்தி வந்தமையால் , மாதவியைப்பற்றி இனிக் 
களைக் கேட்கவும் உடன்பட்டான் என் கூறின் வெகுளான் 

கூறின் வெகுளான் என்று உணர்ந்து 
பதையும் காணுகின்றோம் . அதனையும் மாதவியின் துயரைக் கூறத் தொடங் 
உணர்ந்தமையால் மேலே பேசத் தொடங் கினான் . தொடங்கும் போதே , மாதவி 
கினான் கோசிகன் . 

அவன் நினைத்தது போல் அவனை வெறுத் 
அசதியாடிப் பேசினாலும் 
பேசினாலும் கோவல 

தவள் அல்லள் ; மாறாக் காதலுடையவளே 
னிடம் அச்சம் கொண்டான் 

என்பதைக் கூறாமற் கூற எண்ணினான் . 

அவன் . 
அதனால் 

அவனிடம் மாதவியைப் அதனையும் ஒரு நிகழ்ச்சியை நினைப்பிக்கு 
பற்றியோ அவள் தந்த ஓலையைப்பற்றியோ முகத்தால் அவனே உணர்ந்து கொள்ளு 
முதலில் கூறவில்லை . 
றவில்லை. கோவலன் தந்தை 

மாறு கூற நினைத்தான் . 
மாசாத்துவானும் தாயும் அவன் பிரிவால் கோவலன் கானல்வரிப் பாட்டின் 
" நன்மணியிழந்த நாகம்போல " வாடினர் காரணமாகப் பிரிந்தபோது உடனே 
என்பதை முதலில் கூறினான் . அவன் மாதவி வசந்தமாலை என்பவளிடம் ஒரு 
மனதை மாதவிபால் திருப்பின் பழைய முடங்கல் 

பழைய முடங்கல் தீட்டிக் கொடுத்தனுப்பினாள் . 
நினைவில் மீண்டும் சினம் கொள்ளல் அவள் அதனைக் கடைத்தெருவில் கோவ 
கூடும் ஆதலின் முதலில் பெற்றோர்பால் லனைச் சந்தித்துக் கொடுத்தாள் . அவன் 


கூறியது 


. 


வெளியீட்டு விழா மலர் 


95 


அச்சம் 


என்ற 


அதனைப் பார்த்து வெறுத்து நீங்கினான் . காரரோ நீ நடுங்கும் நடுக்கத்தைவிட்டு " 
இந்நிகழ்ச்சியை நினைவுபடுத்தி அவள் என்றார் . பின்னவர் கூற்று ஏற்புடைத் 
மாறாக் காதலளே என்றுணர்த்த எண்ணி தாகும் . 
னான் . 

. அதனால் , " வசந்தமாலை மூலம் 
நீ வாராமை கேட்டுப் பசந்த மேனியளாய் அசதியாடிய கோவலனிடம் 

பேசி 
அணைமிசை வீழ்ந்தாள் மாதவி " என்றான் . னாலும் அவன் குணம் அறிந்தவனாதலின் , 
மாதவி கொடுத்த ஓலையை உடனே நீட்ட மாதவி ஓலைக்குத் தக்க பதில் வருமோ 
வில்லை . வசந்தமாலை முன் கொண்டுவந்த கோசிகன் உள்ளத்தில் இருந்தே வந்த 

ஐயத்தோடு கூடிய 
ஓலை பயனற்றுப்போனமை அறிவான் . 
அதனால் பேச்சை நீட்டினான் . மாதவி துயர் தாதலின் நடுங்கியே இருந்தான் . ஓலை 
கேட்டுத் தான் சென்று ஆறுதல் கூறிய யைப் படித்த கோவலன் மாதவிக்குரியது 
தாகவும் , அப்போது மாதவி , தன் 

கூறாமல் அதனையே தன் தந்தைக்குரிய 
இணையடி தொழுது என் துயர் நீக்குக தாக்கிக் கொடுக்கப்போ என்று போக்கிய 
என்று வேண்டி , என் கண் மணியனை 

காலத்தில் கோசிகனுக்கு நடுக்கம் இருக்கத் 
யாற்குக் காட்டுக என்று தன் மலர்க் 

என்று தன் மலர்க் தான் செய்தது . அங்ஙனம் நடுங்கிய 
கையால் எழுதிய ஓலையைக் கொடுத்த 

வனைப் பார்த்துக் கோவலன் " நீ நடுங்கும் 
தாகவும் , அது கொண்டு பல ஊர்களிலும் நடுக்கத்தைக் களைந்துபோக என்றான் 
சென்று தேடிக் காணாது வந்ததாகவும் என்பதே சிறக்குமன்றோ? போக்கி " 
கூறினான் . பின்னரே மாதவி ஓலையைக் 

சொல் , தான் கொண்டுவந்த 
கொடுத்தான் . 

அவன் சொல்லின் ஓலைக்குத் தக்க பதில் பெறாது போக மன 
ஆற்றல் , வாங்கிய ஓலையைக் கைவிடாது செய்தான் கோவலன் என்பதைத் தெரி 

மில்லா திருந்த கோசிகனை வலியப்போகச் 
படிக்கத் தூண்டியது கோவலனை . 

விக்கும் . மாதவி ஓலையைக் கோவலனிடம் 
ஓலையின் பொருளை நன்றாக உணர்ந் சேர்ப்பித்த மகிழ்ச்சியளவில் சென்றான் 
தான் . மாதவி தீதிலள் என்று உணர்ந் அவன் . 
தான் . தன் தீது உண்மையும் உணர்ந் 
தான் . அவ்வோலையின் சொற்றொடர்கள் 

மாதவியை வெறுத்துப் 

வெறுத்துப் பிரிந்த 
தன் தந்தைக்குத் தான் எழுத ஏற்றன கோவலன் அவளைப்பற்றி நல்லவள் - 
வாக அமைந்திருந்தன . அவ்வோலையைக் தீதில்லாதவள் என்றெண்ண வேண்டும் . 
கோசிகன் கையிற் கொடுத்து , " இதன் அதற்குக் 

கோசிகனைத் துணையாகக் 
பொருள் உரை என் தந்தைக்கும் ஏற்பன 

கொண்டார் இளங்கோவடிகள் . அவனை 
வாகும் ; ஆதலின் , இதனைக் கொண்டு அறிவாற்றலுள்ளவனாக்கினார் . மாதவிக் 
சென் அவர்க்குக் 
று காட்டுக ; அவர் 

பயன்படுத்தினார் . 

கொடிக் காட்சியைப் 
நல்லகம் உற்ற இடுக்கண் களை தற்கு கோவலன் உருவம் திரிந்தமை கூறினார் .. 
விரைக என்று போக்கினான் . இவ்விடத்து கோசிகனுக்குக் கட்புல மயக்கம் உண் 
இளங்கோவடிகள் , 

டென்று அரண் செய்து கொண்டார் . 

கோசிகனை ஒரு சிற்றுறுப்பினனாக்கினும் 
" நடுக்கம் களைந்தவர் நல்லகம் பொருந்திய 

சிலம்பு நாடகத்திற்கு ஓர் இன்றியமை 
இடுக்கண் களை தற்கு ஈண்டு எனப் போக்கி 

யாத உறுப்பினனாகவும் ஆக்கிவிட்டார் 
( சிலப் . கங.க 00 - க ) 

இளங்கோ. மாதவி தீதில்லாதவள் என்ப 
என்றார் . நடுக்கம் களைந்து என்பதற்கு தைக் கோவலன் உணரவேண்டிய இன்றி 
அடியார்க்கு நல்லார் என் ( கோவலன் ) யமையாத பகுதியை நிறைவு செய்த 
பொருட்டாக அவர் நடுங்கும் நடுக்கத் பெருமை கோசிகனுக் குரிய தாக்கினா 
தைப் போக்கி " என்றார் . அரும்பதவுரை ரல்லரோ அடிகள் ? 


நற்றிணையும் நல்லறமும் 


(வித்துவான் , திரு . சொ . சிங்காரவேலனார் ) 


வர் 


25-11-1933 இல் , 
தஞ்சை மாவட்டம் , மாயூரம் 
தாலுகாவைச் சேர்ந்த திருச்சிற் 
றம்பலத்தில் பழந்தமிழ்ப்புலவர் 
மரபினரான சொக்கலிங்க தேசி 
கர் எனுந் தமிழ்ப் புலவர்க்கும் 
காயாம்பூ ஆச்சிக்கும் அருமை 
மகனாராய்ப் பிறந்தார் . தருமை 
யா தீனத்துப் பல்கலைக் கல்லூரி 
யில் பயின்று வித்துவான் பட்டத் 
தேர்வில் சென்னை மாநிலத்தி 
லேயே முதல்வராகத் தேறி ஆயி 
ரம் வெண்பொற் காசுகளைப் 
பரிசிலாகப் பெற்றார் . பி.ஏ 
பட்டமும் பெற்றுள்ளார் 


கற்பனைத் திறத்தோடு சொல் 
வளம் , பொருள் வளம் நிரம்பிய 
எழுத்தோவியங்களைத் தீட்டு 
வதில் வல்லவர். 

தருமை 
யாதீனப் பல்கலைக் கல்லூரித் 
தமிழ்ப் பேராசிரியராகப் பணி 
யாற்றி வருகின்றார் . தருமை 
யாதீனத்துத் தமிழாராய்ச்சிக் 
கழகத்திலே தமிழை ஆராயும் 
பெருவாய்ப்பினைப் பெற்றுள் 
ளார் . எட்டிகுடி முருகன்மீது 
அந்தாதி ஒன்று பாடி வெளியிட் 
டுள்ளார் . எளிய நடையில் , இனிய 
தமிழில்நாடகங்களையும் கவிதை 
களையும் இயற்றியுள்ளார் . 


படை 


அறம் என்பது 

நீதியே மனுநீதி என்று விளக்கியிருக் 
அறமாவது யாது ? இதற்கு விடை கின்றது . எனவே ஒருகுலத்து நீதியாகிய 
காண்பது எளிதன்று . வாழ்வில் நன்றாக மனுமுறையே அறம் என் 

என்று கூறுதல் 
ஊறி , இன்பதுன்பங்களில் ஈடுபட்டு , உல பொருந்தாமை தெளியலாம் . அறம் உல 
கியலில் தேர்ந்தவர்களே இதற்கு விடை கிற்குப் பொது ; அது சாதி , நாடு , இனம் , 
காண இயலும் . வரையறுக்கப்பட்ட ஓர் 

மொழி , நிறம் முதலிய கட்டுப்பாடுகளின் 
ஒழுங்குமுறை அறம் ; பண்பின் அடிப் நீங்கிப் பரந்து விரிந்து மனித மனமாம் 
படையிலே எழுந்தோங்கும் இனிய மாட்சி 

வானத்தே திரியும் வானம்பாடி போல்வது 
அறம் ; இயற்கை விதித்த இனிய விதியிலே எனலாம் . அதைக் குறுகிய கட்டுப்பாட்டில் 
எள்ளளவும் வழுவாது வாழும் நெறியே கொணர்தல் பேதைமை ; அறியாமை . திரு 
அறம் . திருவள்ளுவர் மனத்துக்கண் மாசி வள்ளுவர் உலக அறத்தையன்றோ ஓது 
லனாதல் அனைத்தறன் என்றும் ( கூச ) கின்றார் ! அறத்தான் வருவதே இன்பம் 
அழுக்காறு அவா வெகுளி இன்னாச் 

என்ற மா நில உண்மையை எடுத்தியம்பு 
சொல் இழுக்காவியன்றது 

கின்றார் . நற்றிணை இவ்வழியில் சீரிய 
அறம் என்றும் ( கூரு ) இன்சொலினதே அறம்பற்றிய செய்திகளை எப்படிச் செந் 
அறம் என்றும் ( கூகூ ) இதன் பெற்றியை தமிழ் உலகிற்கு வழங்கியிருக்கிறது என்று 
விளக்கியிருத்தல் நாம் அறிந்ததே யாகும் . சிந்தனை புரிவதே இக் கட்டுரையின் கருப் 
ஆனால் பரிமேலழகர் , அறமாவது, மனு 

பொருள் . 
முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் 
விலக்கியன ஒழிதலுமாம் ; அஃது ஒழுக்கம் , 

அறத்தின் தலைமை 
வழக்கு , தண்டம் என மூவகைப்படும் 
என்று தம் உரைப்பாயிரத்தே எழுதியுள் உண்மை , நம்பிக்கை, அறம் என்ற 
ளனர் . உள்ளுவரோ மனுவாதி ஒரு முப்பெரும் பண்புகளில் மிகச்சிறந்தது 
குலத்துக்கொருநீதி என்ற பேராசிரியர் அறம் ஒன்றே என்று விவிலிய நூல் 
சுந்தரம்பிள்ளையின் கவிமொழி ஒருகுலத்து விளம்புகின்றது . 


நான் 


கும் 


97 


And now abideth faith , hope , பொருள் நிலையாது 
charity , these three ; but the பொருள் நிலையில்லாது ஒழிவது 
greatest of these is charity ” என்ற உண்மையை யாவரும் உணர்வர் . 
New Testament XIII - 13 . கூத்தாட்டு அவையில் மக்கள் ஒருவர்பின் 

ஆட்டம் முடிந்த 

ஒருவராகக் கூடுவர் . 
இவ்வறத்தையே தலைசிறந்ததெனத் விடத்து அனைவரும் ஒன்றாக விரைந் 
தமிழகமும் கருதி வந்திருக்கிறது . சங்க தேகுவர் . இதைப் போன்றதே பெருஞ் 
காலத்தும் , அதற்கு முந்திய காலத்தும் செல்வம் . சேருங்கால் ஒன்றொன்றாகச் 
வாழ்ந்த நம் முன்னோர் அறம் பற்றிய சேரும் ; ஒழியுங்கால் 

எல்லாம் 
திறத்தை நன்கு உணர்ந்திருந்தனர் . நம் னொழியும் என்று திருவள்ளுவர் இதன் 
இலக்கியங்கள் இத் துறைச் செய்திகளை நிலையாமையை இனிது 

விளக்குவர் . 
நமக்கு இனிதே வழங்குகின்றன . ஒரு சிறைக்குடியாந்தையார் என்ற செந்தமிழ்ப் 
தலைவனும் தலைவியும் காதல் கொண்ட பாவலர் , பொருள் நிலையற்றது ; வாடாத 
செய்தியை அத் தலைவி தன்னுயிர்த் மலரையுடைய பொய்கையிலே ஓடுகின்ற 
தோழியினிடத்தே உரைப்பள். தோழி மீன் செல்லும் வழி எப்படிக் கணநேரமும் 
செவிலிபால் ; செவிலி நற்றாயினிடத்து ; நில்லாதோ, அதைப்போல விரைந்து 
நற்றாய் தந்தை தன்னையரிடத்தே நவில் கெடுவது என்று உரைத்துள்ளார் . ( கரு ) 
வாள் . இம்முறையை நமது அகப்பொருள் 
இலக்கணம் அறத்தொடு நிற்றல் என்று எது செல்வம் ? 
மொழியும் . 

மிளைகிழான் நல்வேட்டனார் செல்வம் 
சிறந்தானை வழிபடஇச் சென்றனள் ; 

எது என்பதை விளக்கினார் ; அரசரால் 
அறந்தலை பிரியா ஆறுமற் றதுவே 

பெறப்படும் மாராயம் முதலியனவே 

செல்வம் எனலும் பிழை ; தேர் , யானை , 
என்ற பாலைக்கலிப்பகுதி அறப்பாதை குதிரை முதலியவற்றை ஊர்தல் தான் 
இன்னதென அறிவுறுத்துகிறது . நற் செல்வம் என்று கருது தலும் பிழை ; இவை 
றிணைப் புலவர்கள் நல்கியுள்ள பாடல் 

செய்யும் வினைப்பயனால் விளைவனவே 
களிலே இந் நல்லறம் பொங்கி வழிகிறது ; யன்றி வேறில்லை . சான்றோர் இவற்றை 
புதுமணம் வீசுகின்றது. 

யெல்லாம் செல்வமென்று கொள்ளார் ; 

தம்மை அடைக்கலமாகச் சேர்ந்தோரது 
வழிபடு தெய்வம் 

துன்பத்திற்கு அஞ்சி அத் துன்பத்தைப் 
உடன்போக்கின் போது தலைவன் போக்கி அவர்களை இன்பமாகக் காக்கும் 
தலைவியை நோக்கி உரைக்கின்றான் : என் இனிய பண்புச் செல்வமே செல்வமாகும் 
துயரங் கெட நின் தோளை அடையப் என்பது அப் புலவர் பிரான் கருத்தாகும் . 
பெற்றேன் ! இஃது எதனைப் போன்றது (உக ) . செல்வத்தைத் தேடுதலிலேயே 
தெரியுமா ? நெஞ்ச அழிவின்றித் தவநெறி காலத்தைக் கழித்துப் பண்பு நலம் தேடா 
யாகிய அறம் தலைப்படுவர் நல்லோர் . அத் திருத்தல் எவ்வளவு பேதைமை என்று 
தவத்தின் பயனால் வழிபடு தெய்வத்தை இடித்துரைக்கின்றது இவர்தம் 
அவர்கள் தம் கண்முன்னே காண்பர் ; மொழி . 
போலவே 

நின்னை 
அடையப்பெற்றேன் ; நனிமகிழ்ந்தேன் உயிரா ? நாணமா ? 
என்கின்றான் அவன் . இவ்விடத்தே பாலை நாணம் சிறந்ததா ? உயிர் சிறந்ததா ? 
பாடிய பெருங்கடுங்கோ மிகச் சிறந்த எடை யிடுகின்றார் நொச்சி நியமங்கிழார் 
செய்தியை உவமையாக்கி 

யுரைத் என்ற புலவர் . மானம் சிறந்ததா ? உயிர் 
துள்ளமை உள்ளுந்தொறும் உவகை சிறந்ததா ? என்று வினாக்குறியிட்ட தி 
பயப்பதொன்றாகும் ( கூ ) . 

வள்ளுவர் உயிர் நீப்பர் மானம் வரின் 


இன் 


அதனைப் 


நான் 


1 . 


-0.W. Holmes 


Put not your trust in money ; But put your money in trust . 
13 


98 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


இனிய 


என்று மானம் உயிரினும் மதிப்புடைத் நொதுமலர் அறிந்திலர் என்றனள் 
தாதலை விளக்கியுள்ளமையை இங்குக் தலைவி . இங்கே மருத்துவனின் மனம் 
கருத்தூன்றி நோக்க வேண்டும் . 

அறத்தின் அடிப்படையில் - நடுவு நிலைமை 

பிறழாது இருத்தல் இனிது விளக்கப் 
உயிரினும் சிறந்தன்று நாணே நாணினும் 

பெற்றமை தெளியலாம் . 
செயிர் தீர் காட்சிக் கற்புச் சிறந்தன்று 
என்பது தமிழர் வாழ்வியல் அல்லவா ? 

வாழ்வின் குறிக்கோள் 
உயிரினும் சிறந்த நாணும் ( எஎ ) என்று 
பண்புநலம் உயிரினும் சிறந்ததா தலை இப் தலைவர் தத்தம் அன்புக்குரிய தலைவி 
பாவலர் புலப்படுத்தி யுள்ளமை எண்ணுந் யரைப் பிரிகின்ற செய்தி நம் இலக்கி 

. 
தொறும் இனிமை உடையதாகும் . 

யத்தில் பயின்று வருதலைக் காணலாம் . 

காதலைவிட அறத்தைப் பெரிதாய் எண் 
பொய்ச்சான்று கூடாது 

ணுவர் நம் முன்னோர் . உலகியல் நெறி 

யிலே மனையறம் வழுவாமை இயற்றுதல் 
ஒரு வழக்கு என்றால் அது பொய்ச் 
சான்று சொல்வோரை உடைத்தாயிருத்த ஆடவர்க்குற்ற கடமை ; அதனை உணர்ந்து 

அவரொடு 

வாழ்க்கைத் 
லாகாது . கையூட்டுப் பெற்றுக் கொண்டு 

துணையாதல் 
பொய்ச்சான்று சொல்வோர் பலரை இக் 

மகளிர் கடமை . இருபாலாரும் இதனைப் 
கால அறமன்றங்களிற் காண்கின்றோம் புரிந்திருந்தனர் . இதுவன்றோ 
அல்லமோ ? அறிந்த சான்றைப் பொய்த்து 

வாழ்வு ! கருவூர்க் கோசனார் என்ற கவிஞர் 
அவ்வாறு புகறல் தீது பயப்பதொன்றாக விளக்கியுள்ளார் . இம்மைக்குரிய புகழ் , 

நற்றிணையிலே 

இத்திறத்தை நன்கு 
லின் ஆன்றோர் அதனை நாடார் . 

இருமை யின்பம் , அதனை விளைக்கும் ஈகை 
அறிகரி பொய்த்தல் ஆன்றோர்க்கில்லை என்னும் மூன்றும் தத்தம் இல்லங்களில் 
அல்லவா ? மழையறுக்கும் கோள்களில் 

சோம்பி யிருந்தார் பெறல் இயலாது ; 
உள்பொருள் சொல்லாச் சலமொழி 

ஆள்வினைத் திறத்தோடு அயல் நாடு 
மாந்தரையும் ஒன்றாக்கித் திரிகடுகம் கூறி 

சென்று பொருள் திரட்டிவருவோரே இம் 

மனையறம் பேணற்கு உரியர் 
நாகனார் என்ற விழுமிய புலவர் தலைவியின் ( உகச ) கவிஞர் பேசுதல் அக்கால முன்னோர் 
கூற்றாகத் திங்களை நோக்கி அறிகரி 

அறம் பேணும் ஆர்வமாக்களாக இருந்த 
பொய்த்தலின் ஆகுமோ அதுவே ( கசுசு ) 

மையைத் தெளிவுப்படுத்துவதாகும் . காமக் 

கணிப்பசலையார் 
என்று வினாவும் பகுதி நம் முன்னோர் அற 

என்ற 

பெண்பாற் 
வாழ்வின் நுணுகியிருந்த சிறப்பை இனிது 

பாவலர் , 
விளக்குவதாகும் . 

பொருள்வயிற் 
பிரிதல் ஆடவர்க்கியல் பெனின் 

அரிதுமன் றம்ம அறத்தினும் பொருளே (உச ) 
மருத்துவம் புரிவோரின் அறமனப் என்று இக்கருத்தையொட்டியே பாடுதல் 
பாங்கை நற்றங்கொற்றனார் நன்கு நவின் ஒப்புநோக்கி மகிழற்குரியது . களிற்று 
றுள்ளார் ( கஙசு ) . பிணியாளர் 

பிணியாளர் விரும் யானை ஒன்று விரைந்த செலவை யுடைய 
பியவைகளையெல்லாம் 

மருத்துவன் தாய்க் குன்றம் ஒன்றில் தோன்றுகின்றது ; 
கொடான் . அவனுக்குத் தெரியும் , பிணி நன்கு செருக்கிய சிந்தையோடு தோன்றும் 
யாளனது பிணிக்கு மாறாவன இன்ன அவ்வேழத்தைக் கூர்ந்து நோக்கினால் 
வென . தான் கொடுக்கும் மருந்துகளை அதன்பால் 

பொலிவு 
ஆய்ந்து கொடுப்பானே ஒழியப் பிணி தோன்றுகின்றது . அப்பொலிவுக்கு ஓர் 
விரும்புவனவற்றையெல்லாம் 

உரைக்கின்றார் 
கொடுக்காத அவன் தன்மைபோலத் படைக்கும் 

பாவலர் 

கபிலர் ( உகஎ ). 
தந்தை சிறு வளையாகத் தனக்குச் செய் புகழ்பட வாழ்பவர் செல்வம்போல 
தளித்தான் ; அது தலைவன் பிரிந்ததால் வேழம் பொலிகின்றது என்பது அவர் 

அவ் 
இளைத்த உடலொடு கழலாது கிடத்தலால் கருத்து . எவ்வளவு அழகிய கருத்து ! 


என் 


G 


அற உள்ளம் 


குன்றாத 


யாளன் 


உவமை 


அதனைப் 


வெளியீட்டு விழா மலர் 


99 


என்ற 


அதுவே 


குடிகளை 


பொலிகின்றது . 


க 


இசைபட வாழ்பவர் செல்வம் போலக் 

மரஞ்சாம் மருந்தும் கொள்ளார் மாந்தர் 
காண்டொறும் பொலியும் கதழ்வாய் வேழம் . உரஞ்சாச் செய்யார் உயர் தவம் வளங்கெடப் 

பொன்னுங் கொள்ளார் மன்னர் ( உஉசு ) 
அறமும் அரசும் 

சான்றோர் செல் வழி . 
அரசன் குடிகளிடத்து வரி பெற்றுத் அஞ்சிலாந்தையார் 

செஞ் 
தன் அரசாங்கத்தை நடத்துவான் . பிறர் சொற் கவிஞர் முன்னோர் சென்ற முது 
இன்மையின் தானேவந்து சேரும் பொரு நெறி தலைப்படுதலே 

நெறி தலைப்படுதலே சால்பு தழையும் 
ளும் , வரிப்பொருளும் , 

பகைவரைக் பெருவழி என்பதனைக் குறிக்கின்றார் . 
கொன்று வரும் பொருளுமாகியவையே தானே புதுவழி தேர்ந்து புகுவனாயின் 
ஒரு மன்னன் பொருளாக இருக்கும் கல்லும் முள்ளும் , புதரும் இடர்புரிவன 
என்றார் திருவள்ளுவர் . 

அன்றோ ? அன்புடைய நெஞ்சிலே அருள் 

பொருந்தி ஆன்றோர் செல்லும் நெறி 
உறுபொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார்த் யிலே வாழ்தல் வேண்டும் ; 
தெறுபொருளும் வேந்தன் பொருள் 

சான்றோனாதற்கு உறுவதாகும் ( உஙச ) 

என்று அவர் கூறும் அறிவுரை அனை 
வரி கொள்ளுங்கால் அரசன் செங் 
கோன்மை தவறலாகாது ; அவ்வாறு தவறி சால்புமே நன்னெறிக்கு அடிப்படை என்ற 

வர்க்கும் பொது . அன்பும் , 

அருளும் 
அவன் குடி வருத்திக் காள்ளக் 

கருத்துச் சிந்தனைக்குரிய சிறப்பாகப் 
கருதுவானாயின் அது வேலொடு நின்றான் 
இடு என்றது போலும் கொடுமை உடை 
யது . யானை புக்க புலம்போல அவன் நாடு சொல் தவறாமை 
கெட்டுவிடும் என்பது புறநானூற்றுப் சொல்லியசொல் பிறழாமையே ஒரு 
புலவர் நிறைமொழியுமாகும் . 

கொள் 

பேரறமாகும் . மொழிபிறழ்தலைப் போன்ற 
பொருள் வெஃகிக் குடியலைக்கும் வேந்தன் கொடுமை வேறில்லை . 
மழையறுக்கும் கோள் " என்பது திரிகடுகம் . கீழாக மாறினாலும் சொல்லிய 
இந்நெறியில் , நற்றிணைப் புலவராகிய கணி 

புடைபெயரார் காதலர் என்று மருங்கூர்ப் 
புன் குன்றனார் நமக்கோர் அறம் உரைக் பட்டினத்துச் சேந்தங்குமரனார் பாடும் 
கின்றார் : குடிகளுடைய செல்வமெல்லாம் பகுதி ( உ அசு ) இவ்வறத்தின் திறத்துக் 
குறைபடும் வண்ணம் 

அரசன் வருத்தி கோர் எடுத்துக் காட்டாகும் . 
வரிப்பொருள் கொள்ளலாகாது என்பது 

அம்ம வாழி தோழி காதலர் 
அது ; அதுவன்றோ நல்லறம் ! அவ்வாறே 
மருந்துக்குப் பயன்படும் ஒருமரத்தை அடி 

நிலம்புடை பெயர்வ தாயினும் கூறிய 
யோடு வெட்டமாட்டார்கள் மக்கள் . பிற் 

சொற்புடை பெயர்தலோ இலரே ( உ அக ) 
பயன் கருதி அதனை முற்றும் கொள்வா இந்த நிலை மக்களினத்துக்கு வந்தெய் 
ரல்லர் . அவ்வண்ணமே , தம் வலிமை துங்கால் வாழ்வு பெரிதும் சிறப்பதாகும் . 
முற்றவும் கெடுமாறு தவம்புரியார் துற கணத்துக் கொரு பேச்சாகிக் குணத்திற் 
வியர் ; அழிவிலமுயலும் ஆர்வமாக்கள் . றிரிந்து எங்கோ செல்லும் இக்கால மக்க 
இம்மூன்று உவமைகளையும் எடுத்துக் ளினத்துக்கு இதுவொரு நல்லறமே 
காட்டித் தலைவர் பொருள் தேடப் புக்கது யன்றோ ? இதனை நற்றிணை நல்குகிறது . 
இன்ப நுகர்ச்சிக்குத்தானே ! அதற்கடிப் 

வினைசெயல்வகை 
படையான நான் உயிரிழந்துபடின் இன்ப 
நுகர்வு தானெங்கே ? 

னங்கே ? மருந்து மரத்தை தேய்புரிப் பழங்கயிற்றினார் 
முற்றுங் கொள்ளும் மாந்தர் செயலாக தெள்ளு தமிழ்ப் பாவலர் முயற்சியின் பெரு 
அல்லவா உள்ளது காதலர் நிலை என் கிறாள் மையை எடுத்துவிளக்குகிறார் . 
தலைவி . இம்மூன்று உவமைகளையும் பொரு வினைத் திறத்தால் செய்யும் செயலைத் தூய் 
ளாழம் பொதிந்தவையாய்க் கவிதையுட் மையும் 

வாய்மையும் 

உடையனவாகச் 
கூட்டி அளிக்கும் கணிபுன்குன்றனாரின் செய்தல் வேண்டும் என்பது அவர் அறி 
புலமைத்திறந்தான் என்னே ! 

வுரை . 


சொற் 


என்ற 


ஆள் 


100 


செய்வினை முடியாது எவ்வம் செய்தல் 

தொகுப்புரை 
எய்யா மையோடு இளிவு தலைத்தரும் ( ங அச ) 
எத்துணைச் சீரிய அறவுரை இது ! 

இதுகாறும் கூறியவற்றால் நற்றிணை 

இது ! நல்லறக் கருத்துக்களைத் தன்பால் கெழுமி 
அறியாமையும் இகழ்ச்சியும் கொடுப்பது 
செய்யும் வினையை ஆள்வினைத் திறத்தால் 

யுள்ளதென்பதும் , அவை நல்வாழ்விற்கு 

என் 
முற்றச் செய்யாது இடர் தருவதாகும் . அடிப்படையாகும் நலஞ்சான்றன 
தொடங்கும் வினையை முற்றச் செய்தால் பதும் , அறவுணர்ச்சியும் , வாழ்வுணர்ச் 
அதில் விளையும் இன்பமே தனிப்பட்டது சியும் அந்நாளைய மக்களாலும் பின்பற்றப் 
அன்றோ ? உள்ளிய வினை முடித்தன்ன பெற்றன என்பதும், இன்றைய உலகம் 
இனியோள் என்று தலைவியைக் கூடு எதிர்நோக்கும் அவ்வறக் கோட்பாட்டைத் 
தலின் இனிமைக்கு அவ்வினிமையை ஒப் தனிச்சிறப்பொடு தாங்கி மிளிரும் நன்னூல் 
புமை கூறுதலும் உணரத்தக்கது வினை நற்றிணையாகும் என்பதும் இனிது பெறப் 
செயல் வகை அறத்தின் ஒரு கூறல்லவா ? படும் . 


அன்பு வாழ்க்கை 
அன்பு என்றால் வெறுங் காதலல்ல . உணர்வும் அறிவும் உணர்ச்சியும் 
இயைந்ததொரு நிலை ; அன்பாயினார் ஒன்றாகின்ற நிலை . நிலத்திலே பொழிந்த 
மழை நீர் அந்த நிலத்தின் நிறமும் சுவையும் பெற , நிலமும் நீரின் தன்மை 
பெற்று நெகிழ்ந்து குழைகிறது . காதலனும் காதலியும் அவ்வாறு ஒன்று 
படுகின்றனர் எனச் செம்புலப் பெயல் நீரை ஒரு புலவர் உவமை கூறினர் . அவ் 
வுவமையினும் இன்சுவை மிக்கதும் நறுமணங் கமழ்வதுமான ஓருவமையைக் 
கபிலர் பெருமான் நற்றிணையிற் ( பாடல் - க ) கூறுகின்றார் . தாமரை எங்கோ நீரில் 
பூக்கின்றது . அதன் தேன் அம் மணமும் இனிமையும் பெற்றது . சந்தனமரம் 
எங்கோ காட்டில் வளர்கின்றது . இயற்கை இவ்விரண்டின் தாதையும் ஒருங்கு 
கமழ வைத்துச் சந்தன மரத்தில் தேன் கூடு கட்டுதல் அமைகின்றது . சந்தனத் 
தின் நறுமணமே தேனின் மணமாகிறது ; ஆனால் சுவையோ தேனின் சுவையே . 
இவ்வாறு இயற்கை வழியே தலைவனும் தலைவியும் ஒன்றாகி ஒருவர் இயல்பு 
ஒருவரதாக இருவரும் ஒருவராகின்றனர் . ஒருவரை விட்டு ஒருவர் வாழ்தல் 
எங்ஙனம் கூடும் ? 

நின்ற சொல்லர் நீடுதோன் ( று ) இனியர் 
என்றும் என் தோள் பிரிபறி யலரே 
தாமரைத் தண் தா ( து ) ஊதி மீமிசைச் 
சாந்தில் தொடுத்த தீந்தேன் போலப் 
புரைய மன்ற புரையோர் கேண்மை 
நீரின் றமையா உலகம் போலத் 
தம்மின் ( று ) அமையா நம் நயந் தருளி 
நறுநுதல் பசத்தல் அஞ்சிச் 

சிறுமை யுறுபவோ செய்பறி யலரே . 
இத்தகைய வாழ்க்கை இக்காலத்திற்கும் உகந்தது அல்லவா ? 


- தெ . பொ . மீனாட்சிசுந்தரனார் , " நற்றிணைச் சொற்பொழிவுகள் 


சைவ வைணவ பௌத்த சமண சிற்பங்கள் 

சிற்ப உருவங்களின் அமைப்பு 
( திரு . மயிலை . சீனி . வேங்கடசாமி ) 


சென்னை , மயிலாப்பூரில் 
1900 இல் பிறந்த இவர் , தமிழை 
முறையாகத் தம் தமையனாரா 
கிய , மயிலை , சீனி . கோவிந்தராச 
னாரிடத்திலும் , பேராசிரியர் , 
ச.த.சற்குணரிடத்திலும் பயின் 
றுள்ளார் . ஆரவாரமேதுமின்றி 
அடக்கமாகத் தமிழ்த் தொண்டு 
செய்துவருகின்றார் . சிறந்த 
ஆராய்ச்சிப்புலமை வாய்ந்தவரா 
வார் . தமிழின் தொன்மையையும் 
சிறப்பையும் தம்முடைய நூல் 
கள் வாயிலாகத் தெள்ளத் 
தெளிய விளக்கிக் காட்டும் இவர் 
தம் நுண்மாண் 

நுழைபுலம் 


பாராட்டற்குரியது . இவருடைய 
நூல்களுள் , கிறித்துவமும் தமி 
மும் , பௌத்தமும் தமிழும் , 
சமணமும் தமிழும் , தமிழர் 
வளர்த்த அழகுக் கலைகள் , 
இறைவன் ஆடிய எழுவகைத் 
தாண்டவம் , இறையனார் அகப் 
பொருள் ஆராய்ச்சி , மறைந்து 
போன தமிழ் நூல்கள் முதலி 
யன குறிப்பிடத் தக்கனவாகும் . 
இவற்றுள் சில அரசியலார் , தமிழ் 
வளர்ச்சிக் கழகத்தார் ஆகியோ 
ரின் பாராட்டையும் பரிசையும் 
பெற்றுள்ளன . பல மன்றங்களில் 
உரை நிகழ்த்தியும் வருகின்றார் . 


சைவ 


நமது நாட்டிலே சைவம் வைணவம் 

சமயத்தின் முதல் தெய்வ 
பௌத்தம் சமணம் என்னும் நான்கு மதங் மாகிய சிவபெருமான் திருவுருவம் நின்ற 
களும் தொன்றுதொட்டுள்ள பழைய மதங் வண்ணமாகவும் இருந்த ( அமர்ந்த ) 
களாகும் . இந்த நான்கு சமயத்தாரும் தத் வண்ணமாகவும் அமைக்கப் படுகிறது . 
தமக்கென்று கோயில்கள் அமைத்து அக் கிடந்த (படுத்த ) வண்ணமாக அமைக்கப் 
கோயில்களில் தத்தம் தெய்வ உருவங்களைச் படுவது இல்லை. அதுபோலவே சமண 
சிற்பத்திலும் ஓவியத்திலும் 

ஓவியத்திலும் அமைத்து ( ஜைன ) சமயத்தின் தெய்வமாகிய 
வணங்கினார்கள் . இந்தத் தெய்வங்களின் அருகப்பெருமான் திருவுருவமும் நின்ற 
உருவ அமைப்பிலே சிறப்பாகச் சில 

சிறப்பாகச் சில வண்ணமாகவும் 

வண்ணமாகவும் இருந்த வண்ணமாகவும் 
வேறுபாடுகள் உண்டு. சிற்பக் கலைகளை அமைக்கப்படுகிறது ; கிடந்த வண்ணமாக 
ஆராய்வோர் அந்த வேறுபாடுகளை அறிய அமைக்கப்படுவது இல்லை . இதில் இவ் 
வேண்டும் . இந்த நான்கு சமயங்களில் , விரண்டு சமயங்களுக்கும் பொருத்தம் 
சைவ வைணவ சமயங்கள் ஒருவகையில் உண்டு . 
ஒத்த தன்மையுடையன ; பௌத்த சமண வைணவ சமயத்தின் முதல் தெய்வ 
சமயங்கள் ஒரு சார்புடையன . மற்றொரு மாகிய திருமாலின் சிற்ப உருவம் , நின்ற 
வகையில் , சைவ சமண சமயமும் வைணவ வண்ணமாகவும் இருந்த வண்ணமாகவும் 
பௌத்த சமயமும் ஒற்றுமையுடையன. கிடந்த வண்ணமாகவும் அமைக்கப்படு 
இக்காலத்தில் நமது நாட்டில் சிறப்பாக கின்றது . அதுபோலவே , பௌத்த சமயத் 
உள்ள சமயங்கள் சைவமும் வைணவ தெய்வமாகிய புத்தர் பிரானுடைய திரு 
முமே . பௌத்த மதம் அடியோடு மறைந்து வுருவமும் நின்ற , இருந்த , கிடந்தவண்ண 
போயிற்று ; சமண சமயம் ( ஜைன மதம் ) மாக அமைக்கப்படுகின்றது . இந்த மூவகை 
குன்றிக் குறைந்துவிட்டது . ஆயினும் , யமைப்பை நின்றான் இருந்தான் கிடந் 
பௌத்த ஜைன சமயத்து உருவச்சிலை தான் என்று கூறுவர் . இந்த அமைப்பு 
களையும் சிற்ப 

சிற்ப உருவங்களையும் நமது முறையில் வைணவ சமயமும் பௌத்த 
நாட்டில் ஆங்காங்கே கண்டு வருகிறோம் . மதமும் பொருத்தம் உடையன . 


102 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


மாக 


என் 


சைவ வைணவ 


இரண்டு 


பெளத்த 


சமண 


காணமுடி 


1 


யாது . 


வர த 


சிவபெருமான் திருவுருவமும் திரு போது , நான்கு கைகளையுடையதாக 
மால் திருவுருவமும் கூத்தாடும் உருவ அமைக்கப்படுகின்றது . அதுபோலவே , 

அமைக்கப்படுவதும் உண்டு. திருமாலின் சக்தியாகிய தாயார் ( இலக்குமி ) 
அவற்றை நடராசர் மூர்த்தத்திலும் , குடக் திருவுருவம் திருமாலுக்குப் பக்கத்தில் 
கூத்து காளிங்கமர்த்தனம் முதலிய மூர்த் அமைக்கப்படும்போது , திருமாலின் ஆற்ற 
தத்திலும் காணலாம் . 

ஆனால் , அருகர் லுக்குக் குறைந்த ஆற்றலுள்ளவர் 
புத்தர் உருவங்கள் கூத்தாடும் கோலமாக பதைக் காட்டுவதற்காக , திருமகளுக்கு 
அமைக்கப்படுவது இல்லை . நிற்க. 

இரண்டு கைகள் மட்டும் அமைக்கப்படு 
இந்தக் கட்டுரையில் சிறப்பாகக் கூற 

கின்றன . திருமகள் திருவுருவம் தனிமை 
வந்தது வேறு ஒன்றைப்பற்றியே . அது 

யாக அமைக்கும்போது நான்கு கைகளை 
என்னவென்றால் , இந்த நான்கு சமயத் 

யுடையதாக அமைக்கப்படுகிறது . 
தெய்வ உருவங்களின் கையமைப்பில் 

சமயத்துச் சிறு 
காணப்படும் சிறப்பியல்புகள் தாம் . சிவ தெய்வங்களும் நாயன்மார்களும் ஆழ் 
பெருமான் திருவுருவத்திலும் திருமால் வார்களும் 

கைகளை 

மட்டும் 
திருவுருவத்திலும் பொதுவாக நான்கு உடையவர்களாக அமைக்கப்படுகிறார்கள் .. 
கைகள் அமைக்கப்படுகின்றன . சில சமயங் இதற்கு நேர்மாறாக , 
களில் எட்டு அல்லது பதினாறு கைகள் 

சமயங்களின் 

முதல் 

தெய்வங்களாகிய 
அமைக்கப்படுவதும் உண்டு இரண்டு புத்தர் அருகர் திருவுருவங்களுக்கு இரண்டு 
கைகள் மட்டும் உள்ள சிவபெருமான் கைகள் மட்டும் உள்ளன . அந்தத் தெய் 
திருமால் திருவுருவங்களைக் 

வங்களுக்கு நான்கு கைகள் அமைக்கப் 

படுவது இல்லை . ஆனால் , அந்தச் சமயங் 
சிவபெருமானுக்கு உள்ள 

களின் 
நான்கு 

சிறு தெய்வங்களுக்கு மட்டும் 
திருக்கைகளில் இரண்டுகைகள் 

நான்கு கைகளும் எட்டுக் கைகளும் 
அபயக்கைகளாகவும் , மற்ற இரண்டு கை 

அமைக்கப்படுகின்றன 

உதாரணமாகப் 
கள் மான் மழு ஏந்திய கைகளாகவும் 

பௌத்த மதத்தின் சிறு தெய்வமாகிய 
அமைக்கப்படுகின்றன . எட்டு , பதினாறு போதிசத்துவர் எனப்படும் அவலோகித 
கைகள் அமைத்திருந்தால் அக் கைகள் 

ருக்கு நான்கு அல்லது எட்டுக் கைகளும் , 
ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு 

ஆயுதங்களை தாராதேவிக்கு நான்கு கைகளும் உள்ளன . 
ஏந்தியிருப்பன போல அமைக்கப்படுகின் 

ஜைன சமயத்துச் சிறு தெய்வமாகிய 
றன . திருமாலின் நான்கு திருக்கைகளில் பிரமயக்ஷன் , ஜுவாலாமாலினி முதலிய 
இரண்டு வரத அபயக் கரங்களாகவும் , மற்ற 

வர்களுக்கு 

எட்டுக் கைகள் 
இரண்டு கைகள் சங்கு சக்கரம் ஏந்திய கை 

உள்ளன . எதிரிலுள்ள படத்தைக் காண்க . 
களாகவும் அமைக்கப்படுகின்றன . எட்டு , 

வைணவ சமயங் 

அஃதாவது , சைவ 
பதினாறு கைகள் அமைக்கப்பட்டால் , அக் களின் பெரிய தெய்வங்களுக்கு நான்கு 
கைகள் வெவ்வேறு ஆயுதங்களைத் தாங்கி கைகளும் சிறு தெய்வங்களுக்கு இரண்டு 
யிருப்பன போன்று அமைக்கப்படுகின்றன . கைகளும் சிற்ப உருவத்தில் அமைக்கப் 

சிவபெருமானின் சக்தியாகிய அம்மன் படுகின்றன . இதற்கு நேர்மாறாகச் சமண 
திருவுருவம் சிவபெருமானுக்குப் பக்கத்தில் பௌத்த சமயங்களின் பெரிய தெய்வங் 
அமைக்கப்படும்போது , அம்மன் சிவ களுக்கு இரண்டு கைகளும் , சிறு தெய்வங் 
பெருமானுக்கு ஆற்றலில் குறைந்தவர் களுக்கு நான்கு கைகளும் சிற்ப உருவத்தில் 
என்பதைக் காட்டும் பொருட்டு , அவ் அமைக்கப்படுகின்றன . 
வுருவத்திற்கு இரண்டு கைகள் மட்டும் 
அமைக்கப்படுகின்றன . ஆனால் , அம்மன் சமயங்களுக்கு எல்லாம் பொதுவான சிறு 
திருவுருவம் தனியாக அமைக்கப்படும் தெய்வம் இந்திரன் . ஆனால் , இந்திரன் 

1. மிகப் பழைமையான சிவபெருமான் திருமால் திருவுருவங்களுக்கு , மிக அரிதாக 
திருக்கைகள் மட்டும் உள்ளன . அவை விதிவிலக்கானவை . 

இரண்டு 


நான்கு , 


சைவ வைணவ சமண 


பௌத்த 


வெளியீட்டு விழா மலர் 


103 


மனித 


உருவத்தைச் சிற்ப உருவமாக அமைக்கும் சமணரும் இந்திரனுக்கு நான்கு கைகள் 
போது , சிவனுக்கும் திருமாலுக்கும் கீழ்ப் அமைத்துக் காட்டுகிறார்கள் . 
பட்டவன் இந்திரன் என்பதைக் காட்ட 
அவனுக்கு இரண்டு கைகளை அமைத்துக் களுக்கு இரண்டு கைகளை அமைக்காமல் 

திருமால் சிவபெருமான் திருவுருவங் 
ஏன் நான்கு அல்லது எட்டுக் கைகளை 
அமைக்கிறார்கள் ? ஜினனுக்கும் புத்த 
னுக்கும் நான்கு கைகள் அமைக்காமல் 
ஏன் இரண்டு கைகளை மட்டும் அமைக் 
கிறார்கள் ? இதற்குக் காரணம் என்ன ? 
இந்தச் சமயங்களின் 

கொள்கைகளே , 
தத்துவங்களே இதற்குக் காரணமாகும் .. 
அப்படியானால் அந்தத் தத்துவங்கள் 
எவை ? அவற்றை விளக்குவோம் . 

சைவர் வணங்கும் சிவபெருமானும் 
வைணவர் வணங்கும் திருமாலும் உருவம் 
இல்லாத கடவுள்கள் . உருவம் இல்லாத 
இந்தக் கடவுளர்க்கு , உருவத்தைக் கற்பித் 
தார்கள் பண்டைக் காலத்துப் பெரியோர் 
கள் . எல்லாப் பிறப்புக்களிலும் மனிதப் 
பிறப்பே பலவகையிலும் சிறந்து காணப் 
படுகிறபடியால் , கடவுளுக்கு உருவத்தைக் 
கற்பனை செய்தபோது , அவருக்கு மனித 
உடம்பையே 

கற்பித்தார்கள் . 
உடம்பைக் கற்பித்தபோதிலும் கடவுள் 
ஆகாயத்தையே உடலாகக் கொண்டவர் 
என்றும் , திசைகளையே கைகளாக உடை 

என்றும் கற்பனை செய்தார்கள் . 
இதற்குச் சைவ 

நூல்களே 
சான்று கூறுகின்றன . 

சிவபெருமானுக்கு உடம்பாக இருப் 
பது ஆகாசம் என்று சைவ நூல்கள் கூறு 

ஆகாசமாம் உடல் என்று திரு 
மந்திரம் கூறுகிறது . விசும்பே உடம்பு 
என்று சேரமான் பெருமாள் தமது பொன் 
வண்ணத்தந்தாதியில் ( 19 ) கூறுகிறார் . 
" விண்ணவர் முதலா வேறோர் இடமாக் 

கொண்டுறை விசும்பே , கோல ! நின் ஆகம் 
போதிசத்துவர் 

என்று பட்டினத்துப் பிள்ளையார் தமது 

ஒருபா ஒருபஃதில் கூறுகிறார் . திசைகள் 
( சென்னை அரசுச் செய்தித்துறை இயக்குநர் 

எட்டும் திருக்கைகள் என்று திருமந்திரம் 
ஒப்புதல் பெற்றது . ) 

கூறுகிறது . பத்துத் திசைகளும் பத்துக் 

கைகளாகும் என்று காமிகாகமம் , அர்ச்சனா 
காட்டுகிறார்கள் சைவ 

சமயத் விதிப் படலம் 335 ஆம் சுலோகம் , 

திசைதோள் 
தார்கள் . இதற்கு மாறாகப் , புத்தருக்கும் கிறது . 

என்று 

சேரமான் 
ஜினனுக்கும் கீழ்ப்பட்டவன் இந்திரன் பெருமாள் நாயனார் தமது பொன்வண் 
என்பதைக் காட்டுவதற்காகப் பௌத்தரும் ணத்தந்தாதியில் ( 19 ) கூறுகிறார் . எண்டிசை 


யவர் 


வைணவ 


கின்றன . 


கூறு 


வைணவ 


104 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


என்று , 


கைக 


சைவ 


கைகளாக 


எண்டோள் என்று பட்டினத்தடிகள் தமது யடைந்த புத்த அருகத் தெய்வங்களுக்கு 
ஒருபா ஒருபஃதில் கூறுகிறார் . திருமாலின் இரண்டு கைகள் தானே இருக்க வேண்டும் ? 
திருவுருவத்தையும் இவ்வாறே மிக அழ மான சாரம் முதலிய சிற்பக்கலை நூல்களும் , 
காகப் பாடுகிறார் , நற்றிணைக்குக் கடவுள் ஜினனுக்கும் ( அருகக் கடவுளுக்கும் ) புத்த 
வாழ்த்துப் பாடிய பெருந்தேவனார் . னுக்கும் இரண்டு கைகளும் 

இரண்டு 
" மாநிலம் சேவடி யாகத் , தூநீர் 

கண்களுந்தான் 

வேண்டும் 

அமைக்க 

என்று கூறுகின்றன . 
வளை நரல் பௌவம் உடுக்கை யாக , 
விசும்பு மெய்யாகத் , திசை கை யாகப் , 

பௌத்த ஜைன மதங்களின் சிறு 
பசுங்கதிர் மதியமொடு சுடர் கண்ணாக 

தெய்வங்களுக்கு மட்டும் , நான்கு எட்டுக் 
இயன்ற எல்லாம் பயின்றகத் தடக்கிய 

கைகளை ஏன் கற்பித்தார்கள் என்பது 
வேத முதல்வன் என்ப 

விளங்கவில்லை . புத்தர் அருகர்களைப் 
தீதற விளங்கிய திகிரி யோனே 

போலவே இச்சிறு தெய்வங்களுக்கும் 
உருவமற்ற திருமாலுக்குப் இரண்டு கைகள் 

இருந்தால் பெரிய 
பண்டைக் காலத்துப் பெரியோர் உருவம் தெய்வங்களுக்கும் சிறு தெய்வங்களுக்கும் 
கற்பித்ததைச் சொல்லோவியமாகக் காட்டு வேற்றுமை தெரியாமற் போகும் என் 
கிறார் பெருந்தேவனார் .. இதனால் , திரு பதைக் கருதிப் , பிரித்தறிவதற்காக இவ் 
மாலும் சிவபெருமானும் ஆகாயத்தைத் வாறு கற்பித்தார்கள் போலும் , 
திருமேனியாகவும் திசைகளைக் 
ளாகவும் கொண்டவர் என்பது தெரிகிறது . 

வைணவ பௌத்த சமண 

சமயங்களின் 
இவர்களுக்குத் திசைகள் 

சிற்ப உருவங்களிலும் 
அமைந்தன என்றால் , இவர்களின் கைகள் ஓவியப் படங்களிலும் இத்தகைய வேறு 

காணப்படுகின்றன . 
நான்காகத்தானே இருக்கவேண்டும் ? பாடுகள் 

நமது 
திசைகளை எட்டாகவும் , 

பதினாறாகவும் நாட்டுச் சிற்பக்கலை ஓவியக் கலைகளை ஆராய் 
கொள்ளும் போது கைகளும் இவர்களுக்கு வேண்டும் . நமது நாட்டிலே கணக்கற்ற 

இவற்றையெல்லாம் அறிய 
எட்டும் பதினாறுமாகத்தானே 

அமைய 
வேண்டும் ? திசைகளே கைகள் என்று 

அழகான சைவ வைணவ பௌத்த ஜைன 
கூறிவிட்டு , உருவம் அமைக்கும்போ 

உருவச் சிலைகள் கல்லிலும் செம்பிலும் 
ரண்டு கைகளை அமைத்தால் பொருந்தா அமைக்கப்பட்டுள்ளன. அவையெல்லாம் 
தல்லவா ? திசைகள் இரண்டல்லவே ; 

அங்கங்கே பல இடங்களில் சிதறிக்கிடக் 
நான்குதானே . இதனால் தான் , சிவபெரு 

அவற்றைக் காணும்போது 
மானுக்கும் திருமாலுக்கும் அமைக்கப்படும் அவை நமது உள்ளத்திலே ஏதேதோ 
திருவுருவங்களில் கைகள் நான்காகவும் , 

உணர்ச்சிகளை 

ஊட்டுகின்றன . சிற்பக் 
எட்டாகவும் பதினாறாகவும் அமைக்கப்படு போற்றிப் பாதுகாக்கவேண்டும். உடைந்து 

கலைச் செல்வங்களை பொன்னேபோல் 

போன அல்லது சிதைந்துபோன சிற்பங் 
ஆனால் , 

சமண சமயங் 

களாக இருந்தாலும் அவற்றைப் போற்றி 
களின் தத்துவக்கொள்கை 

வைக்க வேண்டும் . 
சமயத்தைப் 

போன்றதல்ல . 
அருகப்பெருமானும் புத்தர் பெருமானும் இக்காலத்தில் சிற்பக்கலை ஆர்வமும் , 
மனிதராக இருந்து தமது தவத்தினாலும் அக்கலை ஆராய்ச்சியும் பெரும்பான்மை 
ஒழுக்கத்தினாலும் அருகப் பதவியையும் யோருக்கு இல்லை . நூற்றில் தொண் 
புத்தப் பதவியையும் பெற்றவர்கள் , மனிதப் ணூற்றொன்பது பேருக்கு இல்லையென்று 
பிறப்பில் தான் அருக நிலையையும் புத்த சொல்லலாம் . சிற்பக்கலையைச் சிறப்பாக 
நிலையையும் அடையலாமே தவிர , மற்றத் வளர்த்த நம் நாட்டின் இன்றைய நிலை 
தேவர் நரகர் விலங்கு முதலிய பிறவிகளில் 

புத்த உருவச்சிலைக்கும் ஜைன 
அப்பதவிகளை அடைய முடியாது என்று உருவச்சிலைக்கும் வேற்றுமை தெரியாத 
அந்த மத நூல்கள் கூறுகின்றன . எனவே , வர்கள் , 

வர்கள் , கணக்கற்றவர் நமது நாட்டில் 
மனித நிலையிலிருந்து உயர்ந்த நிலை இன்றும் இருக்கிறார்கள் ! படித்தவர்களி 


கின்றன . 


கின்றன . 


பெளத்த 


சைவ 


வைணவ 


இது ! 


வெளியீட்டு விழா மலர் 


105 


லேயே இப்படி என்றால் , வரலாறே தெரி உருவத்துக்கும் வேறுபாடு அறியாதபடி 
யாத படிக்காத பாமரர்களைப் பற்றிக் கூற சிற்பக்கலை அறிவு மழுங்கிப் போய்விட் 
வேண்டியதில்லையே . 

டதைக் காட்டுகிறதல்லவா ? 
சில ஆண்டுகளுக்கு முன்பு ஓர் ஊரில் சிற்பக்கலை சிறந்த அழகுக் கலை ; 
சில செம்புச் சிற்ப உருவங்கள் பூமியி அழகிய நுண்கலை . ஏனைய அழகுக்கலைகள் 
லிருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டன. அவை உள்ளத்திற்கு உணர்ச்சியையும் மகிழ்ச்சி 
நடராஜர் சிவகாம சுந்தரி , இராமர் இலக் யையும் ஊட்டுவதுபோலவே 

இந்தச் 
குமணர் சீதாலக்ஷ்மி என்னும் உருவங்க சிற்பக்கலையும் உணர்ச்சியையும் மகிழ்ச்சி 
ளாகும் இந்த அழகான செம்பு உருவங் யையும் அளிக்கவல்லது . சிற்ப உருவங் 
களை 

ஒரு கோவிலில் வைத்து வணங்குகிறார் களில் கலையின்பத்தைக் காணலாம் . நம் 
களாம் . வைத்தவர்கள் நடராஜர் பக்கத்தில் முன்னோர் வளர்த்த சிற்பக் கலையை நாம் 
சீதை உருவத்தையும் இராமர் பக்கத்தில் கைவிடுவது 

பேதைமைத்தன 

மாகும் . 
சிவகாமியின் உருவத்தையும் மாற்றிவைத் இந்தக் கலைச் செல்வத்தைப் போற்றிப் 
திருக்கிறார்களாம் ! நடராசரின் தாண்ட பாதுகாக்க வேண்டியது நமது கடமை 
வத்தைக் கண்டு மகிழவேண்டிய சிவகாமி யாகும் . 

. எத்தனையோ 

இடங்களில் 
இராமன் பக்கத்தில் சீதையின் இடத்தி எத்தனையோ சிற்ப உருவங்களைக் காண் 
லிருப்பதும் , இராமர் பக்கத்தில் இருக்க கிறோம் . எல்லாச் சிற்பங்களும் கலையழகு 
வேண்டிய சீதை நடராசர் பக்கத்தில் நிரம்பியவை 

கூறமுடியாது . 
இருப்பதும் எதைக் காட்டுகின்றன ? கலையழகுள்ளவற்றையும் அல்லாதவற்றை 
சீதையின் உருவத்துக்கும் சிவகாமியின் யும் ஆராய்ந்து அறிய வேண்டும் . 


என்று 


சிற்பச் சிறப்பு 
பல்லவரை உலகம் புகழவைத்த பெருமை ஓவிய -சிற்பப் புலவர்கட்கே உரித் 
தானது . உயிருள்ள சித்தன்ன வாசல் ஓவியங்கள் , மாமல்லபுரம் , வைகுந்தப் 
பெருமாள் கோவில் , கைலாச நாதர் கோவில் இவற்றில் உள்ள வியப்பூட்டும் 
சிற்பங்கள் இன்ன பிறவும் இயற்றிய பெருமக்கள் கலை அறிவை நாம் என் 
னெனப் புகழ்வது ? 

ஓவியம் வரைதலும் சிற்பம் பொறித்தலும் எளிய செயல்கள் அல்ல . 
பல்லவர் கால ஓவிய சிற்பங்கள் இற்றைக்கு 1300 ஆண்டுகட்கு முற்பட்டவை . 
ஆயினும் இன்று செய்தாற் போலக் காட்சி அளிப்பவை எனின் , இவற்றில் 
அமைந்துள்ள வேலைத் திறனை என்னென்பது ! காவியம் படித்துணர்வது ; 
ஓவியமும் சிற்பமும் பார்த்து உணர்பவை . இவை காவியத்தையே கண்முன் 
காட்டுபவை அல்லவா ? எனவே , இவற்றில் வல்ல பெருமக்கள் முதலிற் காவிய 
உணர்ச்சி உடையராதல் வேண்டும் ; அத்துடன் சிறந்த ஒழுக்கமும் பக்தி 
முதிர்ந்த உள்ளமும் உடையராதல் வேண்டும் . மாசற்ற அகத்தூய்மை உடை 
யவர் தாம் இவற்றைச் செய்து முடித்தல் கூடும் . 

- டாக்டர் , மா . இராசமாணிக்கனார் , " பல்லவர் வரலாறு ". 


வள்ளுவர் செய்த புரட்சி 


[ பேராசிரியர் , திரு . கோ . சுப்பிரமணிய பிள்ளை , எம் . ஏ . , பி.எல் . ) 


களைப் 


திருநெல்வேலி , சிந்து பூந்துறை 
யில் 1906 ஆம் ஆண்டு அக்டோ 
பர்த் திங்களில் இவர் பிறந்தார் . 
தந்தையார் பெயர் சு . கோமதி 
நாயகம் பிள்ளை . சைவ வேளாள 
மரபினைச் சேர்ந்தவர் . 

சேர்ந்தவர் . வித்து 
வான் , எம்.ஏ. , பி.எல் . ஆகிய 
பட்டத்தேர்வுகளில் முதல் வகுப் 
பில் தேர்ச்சி பெற்றார் . அண்ணா 
மலைப் பல்கலைக் கழகத் தமிழ் 
ஆராய்ச்சித் தலைமைப் 

பேரா 
சிரியராகத் தனிப்பெருந் தொண் 
டாற்றி வருகின்றார் . சித்தாந்தச் 
செந்நாவலர் என்னும் சிறப்புப் 
பட்டம் பெற்றவர் . சைவமும் 


தமிழும் தழைக்கப் பணிபுரி 
பவர் . இசையோடு பாடல் 
பாடி இனிய 

முறை 
யில் எல்லாருடைய உள்ளங்களை 
யும் கவரும் வண்ணம் சொற் 
பொழிவாற்றுவதில் வல்லவர் . 
சிறந்த நூலாசிரியருமாவார் . 
இவர் தம் நூல்கள் முத்தமிழ் 
முழக்கம் , துள்ளி 

வருகுது 
வேல் , எத்தன் ஏகாம்பரம் ,, 
தமிழ் உள்ளம் , வெண்ணில 
வில் , வள்ளுவர் விருந்து , அப் 
பர் விருந்து , புதுமணப் பரிசு , 
கவி இன்பம் 

முதலியன 
வாகும் . 


சிந்தனை யுலகிலே , அறிவுத்துறை மையாகாது . ஒருசொல் உண்மையாக 
யிலே செந்நாப் போதார் செய்து போந்த இருந்து அது பிறருக்கு ஊறு விளைப்பதாய் 
புரட்சிகள் பலவாகும் . அவற்றுள் தலை இருக்குமானால் , அதனை வாய்மையென் 
சிறந்தது வாய்மையைப் பற்றியது . மெய்ந் கொள்ள அவர் உள்ளம் ஒருப்படவில்லை . 
நூல்கள் பலவற்றையும் வள்ளுவர் துருவி ஆனால் பிறரெல்லாம் , ஊறு விளைப்பதா 
ஆராய்ந்த பொழுது , வாய்மையின் மிக்க யிருந்தாலும் உள்ளதை உள்ளபடி உற் 
தோர் அறம் வேறு ஒன்று இல்லை என்ப றுரைப்பது தான் வாய்மையென்று கூறி 
தைத் தெளிந்து கண்டார் : 

னர் . பிற உயிர்களின் நோயையும் தன் 
" யாமெய்யாக் கண்டவற்று ளில்லை யெனைத் 

நோய்போற் போற்றும் தலையாய அறிவின் 

தலைமுகட்டிலே நின்ற வள்ளுவர் அதனை 
வாய்மையி னல்ல பிற 

( தொன்றும் 

ஒப்பவில்லை . ஆகவே ஒரு புதிய முறை 
என்பது திருக்குறள் . ஆனால் , எது யிலே வாய்மையின் இயல்பை யெடுத்து 
வாய்மை ? என்பது தான் விளக்கமுறாம உலகிற்கு விளக்கினார் ! -- 
லிருந்தது . உள்ளதை உள்ளபடி கூறு 

" வாய்மை யெனப்படுவ தியாதெனின் யாதொன் 
வது தான் வாய்மை என்று பலரும் கரு 
தினர் . உள்ளதை மறைத்துக் கூறுவது 

தீமை யிலாத சொலல் 

( றும் 
தான் பொய் என்னப்பட்டது . பிறர்க்கு மெய்ம்மை யென்று சிறப்பித்துச் 
மனமொழிமெய்களால் எவ்வாற்றானும் சொல்லப்படுவது யாதென்று வினவின் , 
தீமை பயத்தலாகாது என்ற அடிப்படை அது பிறிதோருயிர்க்குத் தீங்கு சிறிதும் 
யிலே எழுந்தது திருக்குறள் . ஆதலால் பயவாத சொற்களைச் சொல்லுதல் என்பது 
வாய்மை யென்பது கலப்பற்ற நலத்தைத் இக்குறளின் பொருள் . யாதொன்றும் 
தன்னகத்தே கொண்ட ஒரு தூய்மையான தீமையிலாத சொலல் வாய்மை எனவே , 
வாய்மொழியாக இருக்கவேண்டும் என்று தீமையுள்ளன , நிகழ்ந்தன வாயினும் , 
வள்ளுவர் கொண்டார் . அத்தகைய வாய் சொல்லப்படுவனவல்ல என்று ஓதினார் 
மொழி எவ்விதத்திலும் பிறருக்குத் தீங்கு திருவள்ளுவர் . இங்ஙனம் யாதொன்றும் 
விளைப்பதாய் இருக்க முடியாது . அப்படித் தீமையில்லாதனவற்றையே 
தீங்கு விளைப்பதாய் இருந்தால் அது வாய் சொல்வது என்று 

மேற்கொண்டால் , 


ஒருவன் 


107 


போதாது . 


தீமையுள்ளனவாய உண்மைகளைக் கூறாது இயல்புக்குக் கூடாத ஒன்றும் அதன் கண் 
விடுதல் பொய்ம்மையாகுமே என்ற கேள்வி இருக்கவேண்டும் என்றார் . அஃதாவது , 
எழா நிற்கும் . பொய் சொல்லலாமா ? அது நன்மையைக் கொடுக்கவேண்டும் 
என்று ஒருவன் திருவள்ளுவரிடம் கேட்டு என்றார் .. அந்த நன்மையும் சாதாரண 
விட்டான் . உடனே திருவள்ளுவர் சிறிதும் நன்மையாயிருத்தல் 

புரை 
தயங்காது , பொய்யும் சொல்லலாம் , தீர்ந்த நன்மையாய் இருக்கவேண்டும் 
அது குற்றமில்லாத நன்மையை விளைப்ப என்றார் . இவ்வளவு இருந்தாலும் அது 
தாய் இருந்தால் ” என்று கூறினார் : -- வாய்மைக்கு வலத்தில் கூடவரமுடியாது ; 
" பொய்ம்மையும் வாய்மை யிடத்த புரைதீர்ந்த 

இடப்பக்கத்தில் தான் இருத்தக் கூடிய 

தாகும் என்ற பொருளும்பட , வாய்மை 
நன்மை பயக்கும் எனின் . 

யிடத்த என்றார் . 
குற்றம் தீர்ந்த நன்மையே அறம் . 
அறப்பயனை விளைவிக்கும் பொய்யும் மெய் 

இது பொய்ம்மைக்கும் வாய்மைக்கும் 
யேயாம் . பொய் அறப்பயனை எவ்வாறு புதியதோர் இலக்கணமாகவே அமைந் 
உயிருக்குப் பெருங்கேடு அல்லது சாவு கோவையில் ஒரு பாடல் 
தரமுடியும் ? என்பது அடுத்த கேள்வி . ஓர் தது . திருவள்ளுவர் கருத்தை விளக்கு 

வதுபோல் , சிவப்பிரகாசர் திருவெங்கைக் 
ஏற்படக் கூடிய தறுவாயில் அது துன்பம் 

பாடியுள்ளார் . 
நீங்கி இன்புறும்படி செய்வதாயிருந்தால் , அஃது ஈண்டைக்கு நோக்கத்தகும். இரவுக் 
பொய்யும் சொல்லலாம் . 

அது 

மெய் குறியின்கண் தலைவன் தலைவியர் கூட்டத் 
யாகவே கொள்ளப்படும் . அப்படியாயின் , திற்கு இடையூறாகச் சேவல் கூவியது . 
ஒரு கொலையாளி தூக்குத்தண்டனை பெறு அஃது உண்மையிலேயே பொழுது விடிந்த 
வதைத் தவிர்க்க நம் சொல்லாலே மறைத் தைக் கூறுவதாக இருந்தும் , அதன் குரல் 
துத் தப்புவிக்கச் செய்வது வாய்மை 

காதலர்களுக்குப் பிரிவுத் துயராகிய தீமை 
யாகுமா ? என்ற ஐயம் நிகழக்கூடும் . அது 

யைக் கொடுத்ததால் , சேவல் கூவியது 
சட்டப்படி குற்றமாகும் . ஆகையால் , அது 

வாய்மையாகாது பொய்ம்மையே யாகும் 
போன்றவற்றை நீக்கவே , புரைதீர்ந்த 

என்று தலைவிகூறியதாக வரும் பாடல் : 
நன்மை பயக்குமெனின் என்று வள்ளுவர் 

" வாய்மை யெனினும் புலரியைக் 
அளந்து கூறினார் . அஃது எவ்வாறு நிகழக் 

கூறுதல் வாரணங்காள் 
கூடுமெனின் , ஓர் எடுத்துக் காட்டால் 

சேய்மை யறு நம் கொழுநர்தம் 
விளக்கலாம் . உயிரோடு போராடிக்கொண் 

கூட்டஞ் சிதைத்தெமக்குத் 
டிருக்கும் நோயாளி ஒருவன் , தான் 

தீமை புரிந்தமை யால் வெங்கை 
பிழைக்க முடியாதோ என்ற ஏக்கத்தில் , 

நாயகர் செய்த அறத் 
உள்ளவர்களை வினாவும் 

தூய்மை யுணர்ந்தவர் வாய்மையன் 
பொழுது , உண்மையைக் கூறின் அவன் 

றாமெனச் சொல்லுவரே . 
நோய்மிகும் என்று அஞ்சிக் கூறும் பொய்ம் 
மைகள் பொய்யாகாவாய் வாய்மையே 

இதனால் , அறத்தூய்மையின் அடிப் 
யாகும் . இவ்வாறு நன்மை பயக்கும் நிக படையிலே வாய்மையை வகுத்துக் கூறி 
ழாதது கூறலும் , தீங்கு பயவாத நிகழ்ந் னார் திருவள்ளுவர் என்பது நன்கு 
தது கூறலும் வாய்மையெனவும் , நன்மை விளங்கும் . அறத்திற்கு 

மாறாக 

வாய் 
பயவாத நிகழாதது கூறலும் , தீமை மையே வந்தாலும் அதனைப் புறத்தே வீசி 
பயக்கும் நிகழ்ந்தது கூறலும் பொய்ம்மை யெறிந்தார் திருவள்ளுவர் . அறத்திற்கு 
யெனவும் துணிந்து கூறினார் திருவள் உதவும் விதத்திலே பொய்ம்மையே வந் 
ளுவர் . இதனால் பொய்ம்மையைத் திரு தாலும் அதனை அஞ்சாமல் விரும்பி ஏற் 
வள்ளுவர் போற்றுகிறார் என்று கொள்ள றுக்கொண்டார் . சத்தியம் என்றால் என்ன 
லாகாது . அக்குறளின் சொற்களை நன்கு என்பதை வள்ளுவர்போல் எவரும் விளக் 
நோக்குதல் வேண்டும் . பொய் ஒருநாளும் கியதில்லை . வள்ளுவரின் விளக்கம் ஒரு 
வாய்மையாகிவிட முடியாது . 

வாய்மை புரட்சியாகவே இருந்தது . ஆயினும் 
யிடத்த என்றுதான் கூறினார் . பின்பு அதன் அஃது அறிவுக்கும் அறத்திற்கும் பழக்கத் 


அருகில் 


108 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


திற்கும் ஒப்ப முடிந்ததோர் 

உயர்ந்த 

" எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத் 
கருத்து என்பதை யாவரும் உணர்வர் . மாணா செய்யாமை தலை 

( தானாம் 
தூய 

உள்ளம் 
இதுபோன்று பொறுமையைப் பற்றி என்ற 

கொண்டவர் 
வள்ளுவர் கூறிய கருத்துக்களும் பல 

வள்ளுவப் பெருந்தகையார் . பழிவாங்கும் 
ருக்குப் புரட்சியாகவே தோன்றும் . இக் மனப்பான்மை அறக்கழிவுடையது என் 
காலத்திலுங்கூடப் , பழிக்குப்பழி வாங்குப பதை அறிவாற் கண்டார் . தனக்குக் கேடு 
வனை வீரன் என்றும் மானவன் என்றும் செய்தவர்களுக்கும் திருப்பித் தீங்கு புரியா 
பாராட்டுவர் . A tooth for a tooth and திருப்பதுவே அறிவாளியின் செயல் எனக் 
a nail for a nail என்பது ஓர் ஆங்கிலப் கொண்டார் . தனக்குத் தீங்கு புரிந்தவ 
பழமொழி . அதன்படி , பல்லுக்குப் பல் 

னைச் சும்மா விடலாமா ? அஃது அறி 
லும் நகத்திற்கு நகமும் எனப் பழி வாகுமா ? அது மடமை யல்லவா ? " என்று 
வாங்குதல் பொருந்தும் . சிலர் வஞ்சினம் ஒருவன் கேட்டான் . பழிவாங்கா திருப் 
கூறும் பொழுது , என் நிழலை மிதித்தால் பதா மடமை ? தமக்குத் தீங்குகளை வேண்டு 
உன் தலையை மிதித்துவிடுவேன் என் மென்று செய்கிறவர்களுக்கும் தீங்குபுரியா 
பலர் மெச்சக் கூறுவர் . தற்காப்புக்காக திருத்தலைத் தமக்குறுதி நாடும் அறிவுக 
( Self defence ) ஒருவன் எதுவேண்டு ளெல்லாவற்றுள்ளும் தலைசிறந்த அறி 
மானாலும் செய்யலாம் என்பது சட்ட வரம் வென்று நல்லோர் சொல்லுவர் " என்று 
புக்குட்பட்ட ஒரு நியதியாகும் . நஞ்சு வள்ளுவர் கூறினார் : 
போன்று கொடியவர்களையும் நன்றி கெட்ட 

" அறிவினு ளெல்லாந் தலையென்ப தீய 
வர்களையும் , வாக்குத் தவறியவர்களையும் 

செறுவார்க்குஞ் செய்யா விடல் 
கொன்றால் அது பாவமாகாது என்று 
மனுதர்ம சாத்திரத்தில் , இராச தருமம் இது பலருக்கும் மறுக்கம் விளை 
கூறும் ஏழாவது அத்தியாயத்தில் தண்டப் வித்தது . ஒருவன் கேட்கலுற்றான் : நம் 
பிரசம்ஸையிற் காணப்படுகிறது . அதனை கொல்ல வருபவனை நாம் கொல் 
இராமன் மேற்கோள் காட்டிக் கூறியதாகக் லாமல் விடுவதா ? அப்படி விடுவதானால் 
கிட்கிந்தா காண்டத்தில் கம்பர் பாடியுள் அவன் நம்மைக் கொன்றுவிடுவானே , " 
ளார் . கார்காலம் கழித்துப் படைகளுடன் 

என்றான் . 

பாவம் கொலையுண்டவழித் 
வருவதாகச் சொல்லிப்போன சுக்கிரீவன் தேய்தலையும் கொன்றவழி வளர் தலையும் 
அவ்வாறு வரவில்லை . இராமன் வாலியைக் நோக்கிய வள்ளுவர் , 
கொன்று தனக்குப் பட்டம் அளித்துள்ள 

" தன்னுயிர் நீப்பினுஞ் செய்யற்க தான் பிறி 
நன்றியையும் அவன் மறந்து , மதுமயக் 

தின்னுயிர் நீக்கும் வினை 
கத்தில் பெண்கள் கூட்டத்தனாய் இன்ப 
வாழ்க்கையில் ஆழ்ந்து விட்டான் . இராம 

என்று விடையிறுத்தார் . அப்படியானால் 
னுக்கு அளவுகடந்த சீற்றம் பிறந்தது . தனக்குத் தீங்கு செய்யும் ஒருவனை எப்படித் 
வாலியைக் காலிசெய்த கோலினால் அப் தான் தண்டிப்பது ? என்று ஒருவன் கேட் 
போலிப் பதரையும் தீர்த்துக் கட்டுவேன் டான் . அதற்குத் திருவள்ளுவர் , உனக் 
என்று கொதித்தெழுந்து இலக்குவனை குத் தீங்கு செய்தவரை நீ தண்டிப்பது 
அவன்பால் அனுப்பினான் . அப்பொழுது 

எவ்வாறெனில் , தீங்கு செய்தவர்கள் 
தம்பியிடம் அவன் கூறியதாவது : 

நாணும்படி அவர்களுக்கு நன்மையைச் 
நஞ்ச மன்னவரைநலிந் தாலது 

செய்து , அவர் செய்த தீங்கையும் அது 
வஞ்ச மன்று மனுவழக் காதலால் 

பற்றி அவரைத் தண்டிக்கும் கருத்தையும் 
அஞ்சி லைம்பதி லொன் றறி யாதவன் 

ஒருங்கே மறந்து விடுதலாகும் , " என்றார் : 
நெஞ்சி னின்று நிலாவ நிறுத்துவாய் 

இன்னா செய்தாரை யொறுத்தல் அவர்நாண 
இவ்வாறு பழிக்குப் பழிவாங்குவது 

நன்னயஞ் செய்து விடல் 
மனுதருமத்தில் கூறப்படும் ஒரு நீதியே இதைக் கேட்டுக்கொண்டிருந்தவன் 
யானாலும் , சான்றோராகிய வள்ளுவருக்கு வள்ளுவரை நோக்கி , ஐயா ! தாங்கள் 
அது ஏன்றதாக இல்லை. 

அவன் செய்த தீங்கை மறந்துவிட 


மைக் 


வெளியீட்டு விழா மலர் 


109 


என்று 


என்று 


வேண்டும் என்று சொல்வதே ஒரு புரட்சி அது பெரும்புகழை விளைத்து இன்பூட்டிக் 
யாக இருக்கிறது . அதற்குமேலும் , தாங் 

அதற்குமேலும் , தாங் கொண்டிருக்கும் என்பதை உணர்ந்து 
கள் அவனுக்கு நன்மையையும் செய்ய கொள் " என்று கூறினார் : 
வேண்டும் சொல்கின்றீர்களே , 

ஒறுத்தார்க் கொருநாளை யின்பம் பொறுத்தார்க் 
அஃது ஏன் ? " என்று கேட்டான் . அதற்கு 

பொன்றுந் துணையும் புகழ் 

[ குப் 
வள்ளுவர் , தீங்கு செய்தவனுக்கும் நன் 
மையைச் செய்யாது போனால் ஒருவன் 

பின்னும் விடாது தொடர்ந்து அவன் 
சால்புடையவனாதல் எப்படி ? தீங்குசெய் திருவள்ளுவரைக் கேட்கலுற்றான் : ஒரு 
தவனுக்கு அவனைத் திருத்தும் விதத்தில் வன் நெருப்பைக் கொண்டுவந்து நம்மீது 
நன்மையைச் செய்யாது , 

செய்யாது , நீயும் தீங்கு கொட்டினாலும் நாம் பொறுத்துக்கொண் 
செய்யத் தொடங்கினால் , உனக்கும் அவ டிருப்பதா ? அவனுக்கு ஒரு கெடுதலும் 
னுக்கும் என்ன வேற்றுமை இருக்கிறது ? செய்யக் கூடாதா ? " என்றான் . சுவாலை 
நீயும் அவனும் ஒன்று என்று ஆகிவிடு விட்டு எரிகிற நெருப்பிலே தோய்விப்பது 
வீரே . நீ அவனைவிட மேலானவன் , பெருந் போன்ற கொடிய தீங்கை ஒருவன் இழைத் 
தன்மையுள்ளவன் , சான்றோன் என்பது தானாயினும் , அவன் ஒருகால் உன்னுழை 
எவ்வாறு விளங்கும் ? ஒரு நாய் கடித்து வர நேர்ந்தால் , அவனுக்கு நீ மலர்ந்த 
விட்டால் அதனைத் திருப்பிக் கடிப்பவர்கள் முகத்துடன் வேண்டுங் குறைகளை முடித் 
உண்டா ? தீங்கிழைப்பவனுக்கும் நன்மை 

துக் கொடுத்து நல்லவனாய் நடந்து 
செய்வதல்லவா நீ கொண்ட சால்பின் 

காள்ள வேண்டும் என்று கூறினார் 
பயன் ? என்று பதில் வினாவினார் : -- திருவள்ளுவர் : 

இணரெரி தோய்வன்ன இன்னா செயினும் 
" இன்னாசெய் தார்க்கும் இனியவே செய்யாக்கால் 

புணரின் வெகுளாமை நன்று . 
என்ன பயத்ததோ சால்பு . 

" வெகுளவும் 
இதனைக் கேட்டவன் திருவள்ளுவ 

கூடாதா ? 
ரிடம் , அறமுடைய நல்லவர்க்கு நாம் 

முணுமுணுத்தான் கேட்டவன் . " வெகுள் 
அன்பு செலுத்துவது பொருந்தும் ; மறமு 

வது கூடாது என்பது மட்டும் இல்லை . 
டைய தீயவர்க்கும் தாம் அன்பு காட்டுதல் 

செய்யத்தகாத கொடியவற்றைச் செய்த 

அவன் அவற்றால் துன்பத்திற்கு ஆளா 
ஒக்குமா ? என்று கேட்டான் . உடனே 

வானே என்று பரிந்து , அவனுக்காக நீ 
அவன் திடுக்கிடும்படியாகப் பதில் வந் 

இரங்கவும் வேண்டும் . அதுதான் மனிதத் 
தது : 

தன்மைக்கு நல்லது என்றும் கூறினார் 
" அறத்திற்கே அன்புசார் பென்பர் அறியார் வள்ளுவர் : 
மறத்திற்கும் அஃதே துணை . " 

திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோநொந் 
திருவள்ளுவரை விடாது 

மீண்டும் 

தறனல்ல செய்யாமை நன்று . 
அவன் வினாவலுற்றான் : நமக்குத் தீங்கு இவ்வருமைக் குறளின் பொருளை 
செய்தவனுக்கு நாமும் ஒரு தீங்கைச் விளக்கி நாலடியாரிலும் ஒரு பாடல் வந் 
செய்து அவனை வருத்தப்படுத்தினால் , நம் துள்ளது : 
மனம் ஆறுதல் அடைகின்றது . அஃது 

" தம்மை யிகழ்ந்தமை தாம் பொறுப்ப தன்றிமற் 
ஒருதனி இன்பத்தைக் கொடுக்கிறது என் 

றெம்மை யிகழ்ந்த வினைப்பயத்தால் - உம்மை 
பதை யாவரும் அறிவார்களே . தாங்கள் 

எரிவாய் நிரயத்து வீழ்வர் கொல் என்று 
ஏன் அதனைக் கூடாது என்று கூற 
வேண்டும் ? என்று கேட்டான் . அதற்குத் 

பரிவதூ உம் சான்றோர் கடன் . 
திருவள்ளுவர் பழிக்குப்பழி வாங்குவதால் தகாத செய்தொழுகும் 

கொடியோ 
உண்டாகும் இன்பம் ஒரு நாளைக்குத் ருடைய அறியாமை நோக்கி நாம் அளிய 
தோன்றிப் பின் மறைந்துவிடும் . ஆனால் 

ராக வேண்டும் என்று சிலப்பதிகாரமும் 
ஒருவன் செய்த தீங்கை நீ பொறுத்துக் கூறுகிறது : 
கொண்டு பதிலுக்குத் தீங்கு செய்யாதிருந் நெறியி னீங்கியோர் நீரல கூறினும் 
தால் , உன் ஆயுள் உள்ள மட்டும் உனக்கு அறியா மையென் றறிதல் வேண்டும் . 


யா 


அதுபோல் 


எ 


110 

கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 
திருவள்ளுவர் வகுத்த இவ்விலக் இடுக்கட் படினும் இளிவந்த செய்யார் 
கணத்திற்குச் சிறந்த இலக்கியமாகத் நடுக்கற்ற காட்சி யவர் . 
திகழ்ந்தவர் இயேசு நாதர் . அவரைச் சிலு பேராண்மை யென்ப தறுகண் ஒன் றுற்றக்கால் 
வையிலே ஆணியால் அழுத்தியபோது ஊராண்மை மற்றதன் எஃகு. 
அவர் உடலம் நடுங்கிக்கொண்டிருந்தது . 
அப்பொழுது ஒரு கொடியவன் ஒரு வேற் பகல்கருதிப் பற்றா செயினும் இகல்கருதி 

இன்னாசெய் யாமை தலை . 
படையை அவர் வயிற்றிற் பாய்ச்சினான் . 
குருதி பொங்கி வடிந்தது உடல் துடித் இகலானாம் இன்னாத வெல்லாம் நகலானாம் 
தது . அந்த நிலையிலும் இயேசுவானவர் நன்னயம் என்னும் செருக்கு . 
தமக்கு இன்னல் இழைத்தவர்களை யாதும் பகைநட்பாக்கொண்டொழுகும் பண்புடையாளன் 
சினந்து கூறவில்லை . அவர்களின் அறியா 

தகைமைக்கட் டங்கிற் றுலகு . 
மைக்காகப் பரிந்து உருகினார் . தம்மை 
மிறைப்படுக்கும் செயலுக்குப் பின்னர் நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் 
குறைப்படுவார்களே என்று குழைந்தார் . பண்புள பாடறிவார் மாட்டு . 
" ஆண்டவனே ! அவர்கள் செய்வது அறி நண்பாற்றா ராகி நயமிலவே செய்வார்க்கும் 
து செய்கின்றனர் . அவர்களை 

மன் 

பண்பாற்றா ராதல் கடை . 
னித்துவிடு ! என்று வேண்டினார் . மனிதர் 

அகழ்வாரைத் தாங்கும் நிலம்போலத் தம்மை 
இயேசு அமரராகிவிட்டார் . 

இகழ்வார்ப் பொறுத்தல் தலை . 
ஒவ்வொரு மனிதனும் அமரனாக இம் 
மண்ணில் வாழவேண்டும் என்பது வள் 

பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை 
ளுவரின் ஆசை . பகைத்தவர்களையும் நட் மறத்தல் அதனினும் நன்று .. 
பாக்கி நல் வழிப்படுத்துவது ஓர் உயர்ந்த இன்மையு ளின்மை விருந்தொரால் வன்மையுள் 
ல்லை . அவ்வெல்லையை 

அடையும் 

வன்மை மடவார்ப் பொறை . 
பொழுது தான் மனிதன் தேவனாக மாறு 

நிறையுடைமை நீங்காமை வேண்டிற் பொறை 
கிறான் . வள்ளுவரின் கனவு 

போற்றி யொழுகப் படும் . 

( யுடைமை 
வாழ்க்கையில் நனவாக மலர்ந்தது . இந்த 
ஒரு பண்புக்கு மனிதனாய்ப் பிறந்த எவனும் ஒறுத்தாரை யொன்றாக வையாரே வைப்பர் 
இயேசுவைத் தொழாமலிருக்க முடியாது . 

பொறுத்தாரைப் பொன்போற் பொதிந்து . 
அத்தகைய பொறுமையின் சிறப்பினைப் 

சிறப்பினைப் மிகுதியான் மிக்கவை செய்தாரைத் தாம் தம் 
கோணங்களில் நமக்கு எடுத்துக் தகுதியான் வென்று விடல் . 
காட்டிப் பல குறள்களை வள்ளுவர் நமக்கு துறந்தாரிற் றூய்மை யுடையர் இறந்தார்வாய் 
அளித்துள்ளார் . அவற்றுள் சில வரு 

இன்னாச்சொல் நோற்கிற் பவர் . 
மாறு :: 

உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் 
நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல 

இன்னாச்சொல் நோற்பாரிற் பின் . 
தன்றே மறப்பது நன்று . 

இவை போன்று பல குறள் களிற் பழி 
கொன்றன்ன இன்னா செயினும் அவர் செய்த 

வாங்கும் 

பொல்லாங்கைத் தவிர்த்துப் 
ஒன்று நன் றுள்ளக் கெடும் . 

புரட்சிகரமாக அறிவு புகட்டியுள்ளார் திரு 
கறுத்தின்னா செய்தவக் கண்ணும் மறுத்தின்னா 

வள்ளுவர் . வேறு எப்பொருளைக் குறித் 
செய்யாமை மாசற்றார் கோள் . 

தும் வள்ளுவர் இத்தனை குறள்கள் செய்த 

தில்லை . இதனால் பொறுமையைப் பற்றிய 
செய்யாமற் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் 

அவரின் உறுதிப்பாடு நன்கு புலனாகும் . 
உய்யா விழுமம் தரும் . 
ஒறுத்தாற்றும் பண்பினார் கண்ணுங்கண் ணோடிப் தில் பார்த்தனுக்குப் பரந்தாமன் பாரித் 

பழிக்குப் பழிவாங்கப் பாரதப்படுகளத் 
பொறுத்தாற்றும் பண்பே தலை . 

துரைத்தது பகவத்கீதை. அதனை இன் 
பெயக்கண்டும் நஞ்சுண் டமைவர் நயத்தக்க றும் பல்லாயிரவர் பரவிப் பாராட்டுவர் . 
நாகரிகம் வேண்டு பவர் . 

வள்ளுவரும் அதனைப் பார்த்திருக்கிறார் 


இயேசு 


பல 


வெளியீட்டு விழா மலர் 


111 


3 


படித்து வேர்த்திருக்கிறார் . அதில் , செய்ய கின்றனர் . ஊன்மிச்சிலை மிசைகின்றனர் . 
வேண்டுவன இவை இவை யென்ற வரை திருவருட்பிரசாதம் என்று அசைபோடு 
யறை காணப்படும் . ஒரு குலத்துக்கொரு கின்றனர் . வேதம் ஓதி , உயிர்களைக்காதி , 
நீதியென வெவ்வேறு வருணங்களுக்கு வேள்விகளை ஊதிப் பலரும் வழிபடும் 
வெவ்வேறு நீதிகள் புகலப்படும் . நன்மை இம்முறை கண்டு வள்ளுவர் உள்ளம் 
களையும் கடமைகளையும் அவ்வாறு வரை வெதும்பினார் . எண்ணில் உயிர்களைக் 
யறை செய்துவிடமுடியாது என்பதை கொன்று குவித்துத் தீயிலிட்டுப் புண் 
வள்ளுவர் கண்டார் .அதற்கும் ஒரு புரட்சி ணியம் தேடுவதைவிட , ஓர் உயிரையாயி 
செய்தார் . நல்லன எல்லாவற்றையும் னும் கொன்று தின்னாதிருந்தால் பெரும் 
எல்லா மனிதரும் ஒல்லும்வாயெல்லாம் புண்ணியம் கிட்டுமே . வேதத்தின் உட் 
செய்து முடிப்பது கடமையாகும் என்று பொருள் காணாது ஏதத்தில் விழுந்து 
முழங்கினார் . பகவத்கீதை ஒவ்வொருவ ஏமாறுகின்றனரே 

ஏங்கினார் . 
ருடைய சாதிக்குமுரிய கடமை தான் கடமை வேள்விகளை எதிர்த்துப் புரட்சி செய்தார் : 
என்று அறுதியிட்டுக் கூறுகிறது . திருக் 

" அவிசொரிந் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் 
குறள் எது நன்மையோ அதைச் செய் 
வது தான் கடமை என்று கூறுகிறது : -- 

உயிர்செகுத் துண்ணாமை நன்று . 
" கடனென்ப நல்ல வை யெல்லாம் கடனறிந்து 

இவ்வாறு வள்ளுவர் செய்த புரட்சி 
சான்றாண்மை மேற்கொள் பவர்க்கு . 

கள் பல . 

அவை உண்மையில் புரட்சிகள் 
" ஒல்லும் வகையான் அறவினை யோவாதே 

அல்ல ; பெருஞ் சீர்திருத்தங்கள் ; மக்களைத் 
செல்லும்வாய் எல்லாம் செயல் . 

தேவராக்கும் மாண்புமிக்க மாற்றங்கள் .. 
இன்றும் வாஜபேயம் முதலிய வேள்வி வள்ளுவர் வகுத்தது பொய்தீர் ஒழுக்க 
களை வளர்க்கின்றனர் . உயிர்ப்பலி கொடுக் விழுப்பநெறி . 


என்று 


திருக்குறள் - பொதுநூல் 


வடமொழியில் வழங்கும் நீதி நூல்களுக்கும் வள்ளுவர் நீதி நூலுக்கும் 
பெரிதும் வேற்றுமை காணப்படுகின்றது . வடமொழி நீதி நூல்கள் பெரும்பாலும் 
சாதி வேற்றுமையை அடிப்படையாகக் கொண்டு , வழக்கு , தண்டம் முதலிய 
துறைகளில் ஒரு சாதிக்கொரு நீதியாகவும் , ஒரு குலத்துக்கொரு நீதியாகவும் 
அமைத்துக் கூறுகின்றன . அறங்கூறவையத் தலைவனான நீதியாளன் , குற்றம் 
செய்தான் ஒருவனது குலத்தை அறிந்தே அதற்கேற்ற தண்டனை விதிக்க 
வேண்டும் . 

ஒரு குற்றத்தை உயர்குலத்தானொருவன் செய்தால் எளிய 
தண்டனையும் , தாழ்குலத்தானொருவன் செய்தால் கடிய தண்டனையும் விதிக்கப் 
பட்டிருத்தலை மநுநீதி முதலாய நீதி நூல்களிற் காணலாம் . ஆனால் திரு 
வள்ளுவர் நீதி நூலில் சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போன்ற நடு நிலை வழுவாத 
பொது நீதியே போற்றப் பட்டுள்ளது . 

வள்ளுவர்செய் திருக்குறளை மறுவற நன் குணர்ந்தோர்கள் 
உள்ளுவரோ மனுவாதி ஒருகுலத்துக் கொருநீதி 

--டாக்டர் , ரா . பி . சேதுப் பிள்ளை , " திருவள்ளுவர் நூல்நயம் 


உரைநடை வளர்ச்சி 

( திரு . சு . அ . இராமசாமிப் புலவர் ) 


நடை 


சோழவள நாட்டிலே 
தஞ்சை மாவட்டத்திலே , திருத் 
தருப்பூண்டிப் பிரிவிலே , திரு 
மறைக் காட்டுக்கு அண்மையில் 
உள்ள ஆயக்காரன்புலம் என்னும் 
சிற்றூரில் 8-3-1907 இல் இவர் 
பிறந்தார் . தந்தையார் பெயர் 
சதாசிவபிள்ளை ; தாயார் பெயர் 
இரத்தினம் ஆச்சி . இளம் பருவத் 
தில் இல்லத்தை விட்டுப் புறப் 
பட்ட இவர் பல 

பல தமிழறிஞர் 
களிடங் கல்வி கற்றுப் புலமை 
பெற்றார் . பாரத நாடெங்கும் 
பயணஞ்செய்துள்ளார் . தமிழகத் 
தின் மூலை முடுக்குகளுக்கெல் 


லாம் சென்று , பொது நூலகங் 
களிலும் , தனிப்பட்டோர் நூல 
கங்களிலும் சேர்த்துவைக்கப் 
பெற்றுள்ள அரிய தமிழ் நூல் 
களையெல்லாம் படித்தாய்ந்து 
நூற்றுக்கு மேற்பட்ட உரை 

நூல்களையும் செய்யுள் 
நூல்களையும் எழுதியுள்ளார் . 
தமிழ்ப்புலவர்வரிசை ( 24 பகுதி 
கள் ) முதலிய அறுபதுக்கு மேற் 
பட்ட நூல்கள் கழக வெளியீடு 
களாக வெளிவந்துள்ளன . ஆழ்ந் 
தகன்ற நூற்புலமையுடன் 
தமிழ்ப் பணிபுரியும் இவர் 
தகைமை போற்றுதலுக்குரியது . 


உலகிற் காணலுறும் எல்லாப் தெரியவில்லை . பண்டைத் தமிழாசிரியர்கள் 
பொருள்களுமே வளர்ச்சியின் பாற்பட்டன . தாம் மக்கட்குணர்த்துவான் எடுத்துக் 
உயிருடைப் பொருள்களே அன்றி உயிரில் கொண்ட பொருளைப் 

பா வடிவானே 
பொருள்களும் வளர்ச்சியின் பாற்பட்டவை யாத்துவைத்தனர் . அவர்கள் உரை நடை 
யாய் விளங்கும் புதுமையை எல்லோரும் வடிவில் நூல்களைச் செய்யாமல் செய்யுள் 
நன்கு 

உணர்ந்திருக்கலாம் . மலர்தலை வடிவாகவே செய்தமைக்குக் காரணம் கற் 
உலகம் வளர்ச்சியைத் தன்னகத்துக் பார் அவைகளை உளங்கொளற்கு எளிதாக 
கொண்டதாக இராவிடின் நாளடைவிற் இருக்கும் என்னும் திண்ணமான எண் 
குன்றிப் பொன்றி மறைந்தொழியும் . ணமேயாம் . 

மேலும் 

உரை நடையில் 
இங்கு நான் ஆராயப்புகுவது உலகத் பரந்து செல்லும் . ஆனால் நூற்பா முத 

நூலைச் செய்யப்புகின் மிகுவிரைவாகப் 
துப் பொருள்கள் எல்லாவற்றையும் பற்றிய லிய பாக்களிலே அமைக்கப்புகினோ, சில் 
வளர்ச்சியன்று. தமிழ்மொழியின் உரை 
நடைபற்றிய வளர்ச்சி ஒன்றினையே இங்கு செவ்வனாடியிற் செறித்தினிது விளக்கித் 

வகை எழுத்திற் பல்வகைப் பொருளைச் 
கூற விரும்புகிறேன் . நந்தமிழ் திட்பமும் நுட்பமும் அமைந்தனவாகச் 
மொழியின் பண்டைக்கால 

உரைநடை 

செய்துவிடலாம் . சூத்திரமென்னும் 
எவ்வாறிருந்தது ? அஃது இந்நாளில் 

பெயர்ப் 
எவ்வாறு இருக்கின்றது ; என்பதனை ஒவ் விளக்கும் . இதனாற்றான் பண்டை யாசிரி 

பொருளும் இதனை நன்கு 
வொருவரும் 

உணர்ந்து கொள்ளுதல் யர்கள் உரைநடை நூல்களிற் கருத்துச் 
தமது உரைநடையினை மேலும் சீரிய 

செலுத்தாது செய்யுள் 

நூல்களிலேயே 
தாக்கிப் புகழ்பெறற்குத் தக்கதாம் . 

சிந்தையைச் செலுத்துவாராயினார்கள் . 
மக்கட் படைப்பு உலகில் தோன்றிய 
காலத்தில் அவர் தம் அறிவு சிறிது விளங் உரைநடை இயற்கையாகவே அமை 
கியது . அந்நாளில் இருந்தே உரை நடை வது . செய்யுளோ கருத்தூன்றிச் செய்யப் 
யுந் தோன்றி வளர்ந்து கொண்டு வரு பெற வேண்டுவது . உரை நடைப் பொருள் 
கிறது . தொல்காப்பியர் காலத்தில் உரை களை எல்லோரும் எளிதாக உணரலாம் . 
நடை நூல்கள் எவையும் இருந்தனவாகத் செய்யுட் பொருள்களையோ 


நான் 


அங்ஙனம் 


113 


இயலாது . 


லாவது , 


னரே 


உணர்தல் 

கற்றார் வாயி 
வாயி தமிழில் தமது 

உரைநடையை எழுதி 
லாகவே கேட்டுணரவேண்டியதாக இருக் யிருப்பராயின் எவ்வளவோ சீர்த்தி இவ 
கும் . நூல்கள் 

உரைநடையாகவே ருக்குரியதாகி யிருக்கும் . பண்டைக் காலத் 
அமையின் அதனைக் கற்க விரும்பியோர் துப் பேராசிரியர்களின் 

உரைநடையில் 
தாமே கற்றதோடமைந்துவிடுவர் . ஆசி இருந்து இன்றைவரைக்கும் உரை நடை 
ரியர் மாட்டுக் கேட்டுணரற்பாலனவாய வளர்ந்து கொண்டு வருதலை இங்குப் பார்ப் 
பல பொருள்கள் கேட்டுணரப் பெறாமலே போம் . 
போகும் . இதனால் எத்தனையோ நுண் 
பொருள்கள் அறிந்துணர் தற்கு 

முற்கால உரைநடைகள் 

வாய்ப் 
பில்லாமலே மறைந்தொழியும் . 

இளம்பூரணர் 
பிற்றை நாளில் நக்கீரர் சேனாவரை இச் சூத்திரத்துள் பாடலுட் பயின்ற 
யர் , இளப் பூரணர் , பேராசிரியர் , நச்சினார்க் பொருள் மூன்றென ஓதி அவற்றுள் உரிப் 
கினியர் முதலிய பல பேராசிரியர்கள் சூத் பொருள் என ஒன்றை ஓதினமையால் , 
திரவடிவில் 

உள்ள நூல்கட்கு 

புறப்பொருளும் உரிப்பொருளாகியவாறு 
வரைந்து தாம் உணர்ந்த அரும்பொருள் கண்டு கொள்க 

முறைமையாற் சிறத்த 
களை உலகிற் குணர்த்துவான் புக்கபின் 

யாதானும் ஒரு செய்யுட்கண் 
உரை நடை நூல்கள் தோன்று முதற்பொருளும் கருப்பொருளும் உரிப் 
தற்கும் வளர்தற்கும் வாய்ப்பு ஏற்பட்டன. பொருளும் வரின் , முதற்பொருளால் திணை 
சூத்திரத்திற்கு உரை கூறுவதேயன்றி யாகு 

யாகு மென்பதூஉம், உரிப்பொருள் 
அதற்கு விரிவுரை கூறத்தொடங்கி எழுதிய தானேவரின் அதனால் திணையாகு மென் 
உரை நடைகளே 

பின்னர் உரைநடை பதூஉமாம் . அவையாமாறு முன்னர்க் 
நூல்கள் தோன்றுதற்கு வழிகாட்டியாயின . காணப்படும் ” ( தொல் . பொருள் . அகத்.. ) 

இங்ஙனந் தோன்றிய உரைநடை சேனாவரையர் 
களைக் கண்ட சிலர் தமக்குச் செய்யுள் 
செய்யும் ஆற்றல் இன்மையானோ, அன் 

ஒக்குமென்னும் சொல்லன்றே ஒப் 
றிக் கூறப்புகும் பொருளைச் செம்மையாய் புமை யுணர்த்துவது ; அச்சொல் ஆண் 
விளக்குவான் கருதியோ , உரை நடை டின்மையான் , ஒப்புமை 

தோன்றாமை 
நூல்களை எழுதலாயினர் . 

யான் , ஒப்பில் வழியாலென்றார் . உவமை 

யொடு பொருட்கு ஒப்பில்லை யென்றாரல்ல 
வடமொழிமாட்டுக் கழிபெருங்காதல் ரென்பது . ஒக்குமென்னுஞ் சொல்லை ஒப் 
கொண்ட ஒரு சிலர் உரை நடைக்கு வசனம் பென்றாரென்பாரு முளர் . ஒப்பில்வழியாற் 
எனப் பெயரிட்டு வடமொழிச் சொற்களை பொருள் செய்கு நவாவன , அன்ன, ஏய்ப்ப , 
மிகுதியாகப் பெய்து உரை நடை நூல்களை உறழ , ஒப்ப என்பன முதலாகப் பொரு 
மணிப்பிரவாள மாக இயற்றலாயினர் . இங் ளதிகாரத்துக் கூறப்பட்ட முப்பத்தாறனுள் 
ஙனம் மிகுதிப்படத் தொடங்கிய உரை 

ஒக்குமென்ப 

தொழிய ஏனையவாம் 
நடை வளர்ச்சியில் முன்னேறாது வெகு ( தொல் . சொல் . இடை . உ ) 
காலம் வரையிலும் தட்டுத்தடுமாறி முட்டுக் 
கட்டைபோடப் பெற்றதைப் போன்று 

போன்று நச்சினார்க்கினியர் 
வளர்ச்சியுறாது நின்றது . 

" தொடர்மொழி , இருமொழித் தொட 
இலக்கண இலக்கியங்களை நன்கு கற்ரும் பன்மொழித் தொடரும் 
றுணர்ந்த யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறு வகைப்படும் . அவை தொடருங்கால் பய 
முக நாவலர் தாம் செய்யுள் பாடுந் திறமை னிலை 

னிலை வகையானும் தொகை நிலை வகை 
மிக்காராக இருந்தும் உரைநடை வளர்ச்சி யானும் எண்ணு நிலை வகையானும் தொட 
ஒன்றையே குறிக்கோளாகக் கொண்டு ரும் . இனி வடநூலார் கூறியவாறே 
உரை நடை நூல்கள் பலவற்றை இயற்று அவாய்நிலையானும் தகுதியானும் தொட 
வாராயினர் . 

இவர் அளவுகடந்த வட ரும் என்றலுமாம் . ( தொல் . சொல் . 
சொற்களைக் கையாளாமல் 

தூயசெந் கிள.க ) 


என 


15 


114 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


அடியார்க்கு நல்லார் 

பேராசிரியர் 
" அதுகேட்டுக் கடலை அகழாகவுடைய 

" கருங்குன்ற வெண்ணிறமென்பது 

பரப்ப 
இலங்காபுரத்துக் கயவாகு வென்று பெயர் பாடமாயின் நுண்களபத்தொளி 
கூறப்பட்ட அரசன் நங்கைக்கு அங்ஙனம் அவ்வொளி நும்மூர்க் 

நும்மூர்க் கருங்குன்றத்திற் 
நாடோறும் பலிகொள்ளுதலையுடைய பலி கிட்ட வெண்ணிறக் கஞ்சுகத் தோடொக்கு 
பீடத்தை முந்தச் செய்து பின்பு கோட்டமு மென்றுரைக்க . ஈண்டுரைத்த வாற்றால் 
மமைத்து முற்கூறிய துன்பங்களைக் தலைமகன் 

மிக்கோனாதல் 

வேண்டும் , 
கெடுத்து 

நமக்கு வேண்டும் வரங்களை வேண்டவே ஒப்பு என்னை பொருந்துமா 
இவள் தருமென்று துணிந்து ஆடித்திங்க றெனின் , மிக்கோனாயினுங் 

கடிவரை 
ளிடத்தே ஆட்டை விழாவாகத் தன்னகர யின்றே என்பதோத்தாகலிற் பொருந்து 
வீதிதோறும் உலாச்செய்விக்க மழை குறை மென்க . வற்புறுத்தி வலியுறுத்தி இ 
வின்றி நிலைபெறுதலானே அன்றே பொய் மணித் தென்றலே வற்புறுத்தலாக வுரைப் 
யாது விளையும் விளைவினையுடைய நாடா பினு மமையும் . 

பினு மமையும் . மெய்ப்பாடு- பெருமிதம் . 
யிற்று அவனாடு " (சிலப்பதிகார உரை ) பயன் - இடமணித் தென்று வற்புறுத்தல் 

( திருக்கோவையார் உரை) 
நக்கீரர் 

பிற்கால உரைநடைகள் 
" இனிப் புகழ் பொருள் நட்பு அற 
னென்னும் நான்கினையும் பயக்கும் இது பண்டைக்கால உரையாசிரியர்கள் 
வல்லவனாக ; என்னை ? 

கற்றுவல்லன் பெரும்பாலும் முற்கூறிய போக்கிலேயே 
என்பதனின் மிக்கபுகழ் இல்லை . உலகத் தம் உரைகளை எழுதிச் 

சென்றனர் . 
தாரானும் சமயத்தாரானும் ஒருங்கு புகழப் காலத்திற்குக் காலம் உரைநடை மாறு 
படுமாகலான் என்பது .இனிப் பொருளும் பாட்டை யடைந்து வந்திருக்கின்றது . 
பயக்கும் ; என்னை ? பொருளுடையாரும் ஹென்ரிஹார்க்னெஸ் 

துரை என்பவ 
பொருள் கொடுத்துக் கற்பவாகலின் என் ராலும் வேங்கடாசல முதலியார் என்பவ 
பது . இனி நட்பும் பயக்கும் ; என்னை ? கற் ராலும் இயற்றப் பெற்று கஅஉஎ ஆம் 
றாரைச் சார்ந்து ஒழுகவே நமக்கு அறிவு ஆண்டு , சென்னைக் கல்விச் சங்கத்து அச் 
பெருகும் என்று பலருஞ் சார்ந்து ஒழுக சிற் பதிப்பிக்கப்பெற்ற அரிச்சுவடி என் 
லின் என்பது இனி அறனும் பயக்கும் ; னும் நூலிற் கீழ்க்கண்ட உரை நடைகள் 
என்னை ? ஞானத்தின் மிக்க கொடை இன் காணப்பெறுகின்றன . துரையும் முதலி 
மையான் என்பது , இதுபயன் " ( கள யாருஞ் சேர்ந்து தமிழ் உரைநடையை 
வியலுரை ) 

எவ்வாறு 

கொலைசெய் திருக்கின்றன 

ரென்று பாருங்கள் : 
பரிமேலழகர் 

" ஒரு நசுக்கான் பையன்- எனக்கு 
" தத்தம் வருணத்திற்கும் நிலைக்கு தோள் மட்டுக்கும் வருவான் உசத்தியிலே 
முரிய ஒழுக்கங்களை வழுவாதொழுக அறம் - அவனை 

அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி 
வளரும் . அறம்வளரப் பாவந்தேயும் . னார்கள் அவன் அப்பனும் அம்மாளும் . 
பாவந்தேய அறியாமை நீங்கும் . அறி அன்றைய விடியற்காலம் வெகுவேடிக்கை 
யாமை நீங்க நித்த வநித்தங்களது வேறு உள்ள தாய் இருந்தது- சூரியபகவான் 
பாட்டுணர்வும் அழிதன் மாலையவாய குளிர்ந்து பிரகாசித்தான் . மரங்களின் 
இம்மை மறுமை யின்பங்களி னுவர்ப்பும் பேரில் பக்ஷிகள் பாடினதுகள் . அப்புறம் 
பிறவித் துன்பங்களுந் தோன்றும் . அவை இச்சிறு பையன் தான்சுவடியை விரும்ப 
தோன்ற வீட்டின்க ணாசையுண்டாம் . அஃ இல்லை - ஏனென்றால் அவன் கூர் 
துண்டாகப் பிறவிக்குக் காரணமாகிய பய மையோ இல்லாத ஒரு சின்ன பையன் 
னின் முயற்சிகளெல்லாம் நீங்கி வீட் மேலே நான் சொன்னபடிக்கு. 

நான் 
டிற்குக் காரணமாகிய யோகமுயற்சி யுண் பாணிக்கிறேன் அவன் ஒரு பெரிய பையன் 
டாம் ( குறளுரை ) 

ஆயிருந்தால் அவன் அதிக புத்திசாலி 


வெளியீட்டு விழா மலர் 


115 


மெலிந்த 


என்று 
பிராட்டி 


என 


ஆயிருப்பான் என்று ஆனால் அவனுக்கு நம்மவர்கள் துணிகிறார்கள் இல்லை . க்ஷயத் 
ஒரு பெரிய மனசு இருந்தது பள்ளிக்குப் தால் பீடிக்கப்பட்டு 

உடல் 
போகாமல் விளையாட . 

பின்னர் டாக்டர் அறிவுறுத்திய பிறகு 

வேண்டா வெறுப்பாக அக் கொடிய குடி 
ஆறுமுக நாவலர் 

களை அகற்ற நம்மவர்கள் முயல்கிறார்கள் . 
“ திருவருள் வடிவாகிய தடாதகைப் 

இஃதென்ன அறியாமை ? 

இளமை 
பிராட்டி அரசு செய்துகொண்டிருக்கும் தால் , காசத்துக்கும் க்ஷயத்துக்கும் மக்கள் 

தொட்டே அப்பானங்களை நீக்கிவந்திருந் 
நாளிலே அவளுக்குத் திருக்கல்யாணஞ் 
செய்யும் பருவம் வந்தடுப்ப , அது கண்டு 

இரையாக வேண்டுவதில்லை. கண்ணி 
மாதாவாகிய காஞ்சனமாலை எம்பெருமாட் ருந்துங் குழியில் விழுகிறார்கள் நம்மவர் 
டியை நோக்கி , உனக்குக் கன்னிப் பருவம் 

கள் " ( பெண்ணின் பெருமை ) 
வந்தும் இன்னமும் விவாகம் இல்லையே செகவீர பாண்டியர் 

துன்பமுற்றாள் . தடாதகைப் 
தாயே ! நீ நினைந்த எண்ணம் 

" உலகில் தோன்றியுள்ள பொருள் 

பெயர்கள் 
ஆம்பொழுது ஆகும் ; நீ இரங்கவேண் களுக் கெல்லாம் 

தோன்றி 
டாம் ; நான் போய் இப் பூமண்டலத்திலும் யுள்ளன . எங்கே உருவம் தெரிகின்றதோ 
எண்டிசைகளிலும் என் வெற்றியை நாட்டி அங்கே அதற்குப் பெயரும் மருவி நிற் 
மீளுவேன் ; நீ இங்கே இரு என்றாள் . 

. யாவும் 
( திருவிளையாடற் புராணவசனம் ) 

துச் சொல்லப்படுகின்றன . உருவமும் 
நாமமும் ஒருவா நிலையில் 

ஒருமுகமாய் 
மறைமலையடிகள் 

மருவியுள்ளமையால் உலகம் முழுவதும் 

இந்த இருவகையில் அடங்கியுளது என 
" இனித் திருநாவுக்கரசு நாயனார் பாற் மேலோர் துணிந்திருக்கின்றனர் . நாம 
கரைகடந்த மெய்யன்பு பூண்டு , அவ்வன் 

ரூபங்கள் வடமொழியாளர் இவற் 
பின் பெருக்கால் தம் புதல்வர்க்கெல்லாம் றைக் குறித்து வருகின்றனர் . பெயர்கள் 
திருநாவுக்கரசு நாயனாரது திருப்பெய இடுகுறி காரணம் 
என இரண்டு பிரிவா 
ரையே வைத்து அழைத்தும் , தாம் அறத் யிசைந்து வந்துள்ளன . குறிப்பும் ஏதுவும் 
திற்காக வழி நடையில் அமைத்த அழகிய கூர்ந்த நோக்கால் நேர்ந்தன . 
தண்ணீர்ப்பந்தருக்கும் அப் பெயரையே 
சூட்டியும் ஒழுகிய அந்தணரான அப்பூதி 

" நூல் என்பது காரணப்பெயர் . நூற் 
யடிகள் , திருநாவுக்கரசு நாயனார் தமதில் றலால் விளைந்தது என வினைக்குறிப்பால் 

பஞ்சிலிருந்து 

உண்டா 
லத்திற்கு எழுந்தருளக் காண்டலும் தம் வந்துள்ளது . 
மவருடன் சென்று அவர் தம் திருவடிகளில் கின்ற மெல்லிய இழையை நூல் என்று 
வீழ்ந்து வணங்கி அவரோடு 

அருகிருந்து சொல்லுகிறோம் . உலக நிலையிலுள்ள இந்த 

அன்பின் திறங்களெல் நூலை நூற்றற்கு ஒரு பெண்ணும் பஞ்சும் 
லாம் அன்பின் வழிப்படும் நல்லார்க்கு இராட்டினமும் கதிர் முதலியனவும் 
நினையுந்தோறும் அகம்நெகிழ்ந் துருகச் 

வேண்டும் ; அதுபோல் கலை நிலையிலுள்ள 
செய்யும் இயல்பினவாமன்றோ ?” ( சாதி கல்வி நூலை நூற்பதற்கு ஒரு கவிஞனும் , 
வேற்றுமையும் போலிச் சைவரும் ) 

டும் . அந்த உபகரணங்கள் உரிமையோடு 
திரு . வி . க . 

ஈண்டு உணர வந்தன ( கல்வி நிலை ) 
" காப்பியும் , தேயிலையும் , கொக்கோவும் 

இங்ஙனம் 

உரை நடை நாளொரு 
வெம்மை நாட்டு மக்களை எப்படி அரிக்கும் மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக 
என்பதைச் சொல்ல வேண்டுவதில்லை . வளர்ந்து இனிது திகழ்கின்றது . இவ் 
நாட்டில் காசம் , க்ஷயம் , நீரிழிவு முதலிய விருபதாம் நூற்றாண்டை உரைநடை நூற் 
நாய்களைக் காப்பி 

முதலிய குடிகள் றாண்டு என்றலும் சாலும் .. செய்யுட்கள் 
பெருக்கி வருகின்றன . கொடிய நோய் சிறுபான்மையாக வழக்காற்றி லிருப்பினும் 
கட்கு இரையாகியும் , அக்குடிகளை ஒழிக்க அவைகள் தலையெடுக்கத் தக்க வகையில் 


116 


. 


இல்லை . எல்லோருடைய உள்ளத்தையுங் காலமானது 

எல்லாவற்றையும் 
கவரும் ஆற்றல் பெற்றுக் கற்பார் உள்ளத் வளர்த்துக்கொண்டு செல்லும் பெற்றி 
தைக் கவரும் பான்மை பெற்றிருந்தா யமைந்ததாக விளங்குகின்றது . இக்கால 
லன்றோ செய்யுட்கள் அழியாப் புகழ் பெற் மக்கள் விரும்புந் துறையில் உரைநடை 
றுத் திகழும் ? அத்தகைய தகவமைந்த களை யெழுதித் தமிழ்த்தொண்டு புரிந்து 
செய்யுட்கள் இக் காலத்தில் தோன்றக் தமிழன்னையின் திருவருளைப் பெற்றுய் 
காண்டல் அருமையினும் 

அருமையினும் அருமையாக வோமாக 
இருக்கின்றதே . 

தூய தமிழ்ச் சொல்ல தனால் 
இக்கால மக்கள் வடமொழிக் கலப்பு தோன் றுசிறு சிறு தொடராய் 
மிகுந்து விளங்கும் உரை நடைகளை முற்றும் 

ஆய உரை நடைய துவே 
வெறுக்கின்றனர் . தூய தனித்தமிழ் உரை 

அழகிதெனச் சாற்றுவமே . ( க ) 
நடையையே பெரிதும் விரும்புகின்றனர் . 
இவ்விருபதாம் நூற்றாண்டிலே சிறந்த வடமொழியை ஈங்கிழுத்து 
உரை நடையைத் தூய தனித்தமிழில் இலக் 

வண்டமிழைக் கெடுக்காமல் 
கணப் பிழையின்றிச் சீரிய முறையில் பண் திடமுடைய தென் மொழியே 
டைக் காலத்திய உரை நடைகளை யெல் 

சேர்த்தெழுதிப் போற்றுவமே . ( உ ) 
லாம் தூக்கியடிக்கத் தக்கவாறு சிறந்த 

எழுவாயும் பயனிலையும் 
முறையில் இக்காலத்திற்கு ஏ 

இயைந்துநனி பொருந்திநிற்க 
எழுதியவர் தமிழ் மன்னராகவும் உரை 

வழுவாயே இல்லாமல் 
நடை மன்னராகவும் விளங்கி அண்மைக் 

மாண்பமைய எழுதுவமே . 
காலத்திற் காலஞ்சென்ற மறைத்திரு. 

( கூ ) 
மறைமலை யடிகளாரே யாவர் . அவர்தம் உரைநடையை மக்களெலாம் 
உரை நடை கற்றற்கு எவ்வளவு இனிமை உவந்து நனி கற்றிடவே 
விளங்குகின்ற தென்பதை 

புரையிலறி வோடதனைப் 
லோரும் உணர்வர் . 

பொறித்து நனி வழுத்துவமே . 


யாக 


எல் 


இலக்கண நூல்கள் 
இலக்கண நூல்களைப் பண்படுத்திச் செவ்வையாக எழுதி மொழிகளை ஒரு 
வரம்பிற்குட்பட்ட நிலை நிறுத்துவதற்கு மக்களின் நாகரிகமும் இன்றியமையாது 
வேண்டப்படுகின்றது . எவ்வாறெனின் , ஆரியர் தமக்கென ஊர் ஒன்றின்றி 
ஊணும் உடையுமின்றி ஊர் ஊராய்த் திரிந்து துன்புற்றமையின் , அவர்கள் 
இடரின்றி ஓர் ஊரில் அமர்ந்து அமைதியோடு ஆராய்ந்து , தம் முன்னோர் 
வகுத்த சொற்களையும் சொற்றொடர்களையும் ஒப்பிட்டு நோக்கிப் பார்த்து 
இலக்கண நூல்கள் எழுதுவதற்கு நேரமும் , செல்வமும் , கல்வியும் போதாமையின் , 
ஆரிய மொழியில் அவ்வக் காலத்து வேறுபட்ட அவ்வத் திரிபுகளுக்கு ஏற்ப 
இலக்கிய இலக்கணங்கள் எழுதுவாராயினர் . அதனால் , அவ் வாரிய மொழி 
ஒவ்வொருகாலத்தும் ஒவ்வொரு மொழியாய் வேறுவேறு திரிந்து ஒன்றற்கொன் 
றியைபின்றிக் கடைசியில் இறந்துபட்டது . 

- தி . நீலாம்பிகையம்மையார் , “ தனித்தமிழ்க் கட்டுரைகள் . 


சித்த மருத்துவம் 
( பேராசிரியர் , திரு . ந . சேதுரகுநாதன் ) 


முதல் 


தோகைக்காவின் துளு நாடு 
என்று அறிஞர்களால் பாராட் 
டப்பெற்ற துளுவநாட்டைக் கி . 
பி . 1500 முதல் கி . பி . 1763 வரை 
அரசு புரிந்த வேளிர் குலத்துத் 
தமிழ்க் குடும்பத்தைச் சார்ந்த 
வர் இவர் . தென் காசிப் பக்கத் 
திலுள்ள வீரப்ப நாயகர் அச்சம் 
பட்டியென்னும் ஊரிற் பிறந் 
தார் . தந்தையார் ரெ . நல்ல 
முத்து ; தாயார் சிவஞானம் . 
முதன் முதலில் இவருக்குத் தமிழ் 
கற்பித்தவர் ஊர்மேனியழகி 
யான் , அ . சுப்பிரமணிய நாயகர் . 
1941 ஆம் ஆண்டு வித்துவான் 


தேர்வில் 

வகுப்பில் 
வெற்றிபெற்றார் . திருநெல்வேலி 
யில் தமிழாசிரியராக 1941 முதல் 
1947 வரை திறம்படப் பணி 
யாற்றியுள்ளார் . 

1948 முதல் 
விருதுநகர் , செந்திக்குமார் 
நாடார் கல்லூரித் தமிழ்த் துறை 
யில் பேராசிரியராகத் தொண் 
டாற்றி வருகின்றார் . ஆராய்ச்சிச் 
சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் , 
அரிய கருத்துக்களடங்கிய நூல் 
களியற்றியும் தமிழுலகில் 
பெரும் 

புகழடைந்துள்ளார் . 
சித்த மருத்துவத்துறை பற்றி 
ஆராய்ச்சி நடத்திவருகின்றார் . 


வளர்ந்திருக் தமிழர்களின் 


இறைவன் அருள் நூல் இனிதாம் வழி நூல் மானாலும் , இறைவியினாலும் இயம்பப் 
துறைநன் முறையறிந்து தூய - நிறைவுடனே பெற்று வந்த அரும்பெரு நூல்கள் . 
ஆய்ந்துணர்ந்த சித்த மருத்துவத்தை ஆராய்ந்து இவற்றின் தொகை , துறைகோடி தொந் 
தேர்ந்துணர் வீர் வாழி திகழ்ந்து . 

தங்கோடி " என்பது உண்மை . தமிழ்ப் 
உலகின் கண்ணுள்ள 

பெருமக்களின் அறிவியற் கருவூலமாகச் 
அறிவியல் , 

சாகாக் கல்வியின் பெருங்கலை நூல்களாக 
இலக்கியம் , மருத்துவம் , கணிதம் , இசை , 
கூத்து முதலிய கலைச் செல்வங்களெல்லாம் இலங்குவன சித்தர் நூல்களேயாகும் .. 

மேன்மையை நிலை நாட் 
இருவகையாகத் தோன்றி 
கின்றன. ஒன்று மக்களின் முயற்சியால் டற்குத் தொல்காப்பியம் , திருக்குறள் , பத் 
அறிந்து ஆராய்ந்த கலைச்செல்வம் . மற் துப்பாட்டு , எட்டுத்தொகை , பதினெண் 
றொன்று வினையின் நீங்கி விளங்கிய அறி கீழ்க்கணக்கு முதலிய நூல்களும் , பெருங் 
வின் 

காப்பியங்களும் எவ்வளவு துணைபுரிகின் 
முனைவனாகிய 

இறைவனாலும் 
அவனையடைந்த தவப்பெரு முனிவர்க றனவோ அவற்றிற்கு மேலான 

துணை 

யைச் சித்தர் நூல்கள் புரியுமென்பது 
ளாலும் ஆக்கப்பட்ட பெருங்கலைச் செல்வ 
மாகும் . மொழியினை மக்களின் ஆக்கப் அவற்றை நோக்குவோர்க்குப் புலனாகும் . 
பொருள் என்று கூறுவது உண்மையாயி " நிலத்திற் குளித்து நெடுவிசும்பேறிச் 
னும் இறைவனருளிய அருள் நூல்களின் சலத்திற் றிரியுமோர்சாரணன் என்பது 
கருத்துக்களும் வரம்புகளும் அளவளாவிக் இப்பொழுது நமக்கு வெறும் இலக்கியக் 
கலந்து மெய்ம்மையாக மிளிரும் போதே லியவர்கள் நிலத்திற் குளித்தும் நெடு 
கலைச் செல்வங்கள் மேம்படுகின்றன . 

விசும்பேறியும் நீர்மேல் நடந்தும் இரும்பு 
சித்தமருத்துவ நூல்கள் இறைவ முதலிய உலோகங்களைப் பொன்னாக்கியும் , 
னாலும் தவப்பெரு முனிவர்களாகிய திரு சாகா நிலையில் " எண்ணிலி கோடியுக மிருந் 
மூலர் , அகத்தியர் முதலிய பெருமக்க தேனே என்று சொல்லும் வண்ணம் 
ளாலும் முருகக்கடவுள் , தென்முகக்கடவுள் இருந்தார்கள் . இரசம் என்னும் சூதத்தை 
முதலிய தெய்வங்களாலும் நந்தியம் பெரு மணியாக்கி வாயில் ஒதுக்கிக் கொண்டு 


118 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


விண்ணிற் பறக்கும் முறைமை சித்தர் நூல் பெருங்கலைச் செல்வத்தை மறந்திருக்கின் 
களில் நன்கு இயம்பப்பெற்றுளது . தகுந்த றார்களே ! " அகத்தியர் இரணவைத்தியம் 
செய்சாலையும் பொருள் உதவியும் இல்லா என்ற நூலின் அருமையும் தமிழர் உணர 
மையால் இத்தகைய அரும் பெருங்கலை வில்லை . அகத்தியர் நயனவிதி ஐந்நூறு " 
ஆராயப் பெறாமலும் செய்யப்பெறாமலும் என்ற நூலில் கண்ணில்வரும் தொண் 
வறிதே நிற்பது வருந்துவதற்கு உரிய ணூற்றாறு நோய்களின் 

பெயர்களும் 
தொன்றாகும் . சித்தர்கள் அறிவியற்கலையி அவற்றை நீக்குவதற்கு மருந்தும் கூறி 
லும் (விஞ்ஞானம் ) மிகவும் பெரியவர்கள் . அறுவை முறைகளையும் ,மருந்து கண்ணில் 
அகத்தியர் " கமலினி என்ற குளிகையின் ஒழுக்கும் முறைகளையும் தெளிவுறுத்தி 
துணையால் கடல் நீரை முழுதும் உறிஞ் யிருப்பதையும் பார்த்தால் தமிழர்களின் 
சியவர் . மீண்டும் உயிர்களுக்கு இரங்கி , கலைச் செல்வத்தின் பெருமையை அறிந்து 
" சுரபி என்ற குளிகையின் துணையால் திகைத்துப் பெருமூச்சுவிட வேண்டிய அள 
உறிஞ்சிய நீர்முழுவதும் சுரக்கச் செய் வுக்கு நமது நிலைமையை உணரலாம் . 
தவர் . " இலக்க சௌமியசாகரம் " என்ற நாகமுனிவர் நயனவிதி இருநூறு 
அரும்பெரு நூல் ஒன்று இருக்கின்றது . என்பதன் தெளிவு கண்டால் பண்டை 
சிவபெருமான் உமையம்மைக்குக் கூறி யோர் செய்த உதவியினை அறியலாம் . 
யருளிய நூலே " சௌமிய சாகரம் . " 
நூல் மறைந்துவிட அதன்பொருள் முழு அகத்தியர் அருளிய அறுவை மருத் 
தும் உணர்ந்த அகத்தியரை இறைவன் , துவக் கருவிகள் இருபத்தாறின் இலக்கண 
“ யான் இயம்பிய நூலை முழுதும் பாடு மும் ஒவ்வொன்றின் நிறையும் , அவற்றின் 
என்று கட்டளையிட அகத்தியர் நடுங்கி , வடிவங்கட்குக் கூறிய உவமைவகைகளும் 
" புகழ்ந்திட்ட சவுமியத்தைப் புவியிற் பாடப் கற்போருக்குக் கலையின் நிலைமையை அறி 
புகல்சீரு மறிகிலனே புகல்வீர் என்று வுறுத்தும் . அகத்தியர் அருளிய பன்னீ 
நிற்க , இறைவன் அண்டமொடு புவி நடுங்க ராயிரம் அச்சிடப் பெறாமல் சுவடியாகவே 
அணு என்று ஒலித்து முதற்சொல் சிலரிடம் இருந்துவிட்டது . இனி அது 
லெடுத்துக் கொடுக்க அகத்தியர் அந் வெளிவருமோ என்று ஐயுறவேண்டிய 
நூலைப் பாடி முடித்தார் . ( மருத்துவ நூல் திருக்கின்றது . திருமூலர் அருளிய எண்ணா 
களின் பெயர்களையும் அவற்றிற் கூறப் யிரமும் வெளிவரவில்லை . மருத்துவச் 
பெறும் பொருள்களையும் பற்றி எழுதத் சுவடிகள் ஆங்காங்கே தங்கியிருக்கின்றன . 
தொடங்கினால் அவை அளவு படாமையின் அவற்றை யெல்லாம் அழியவிடாமற் 
பொதுவாகவே எழுதுகின்றேன் . ) இத்த பேணிக் காத்து அச்சிட்டுப் போற்றுவது 
பெருநூல்களைத் தமிழ்ப் பெரு அரசினர் 

எனினும் 
மக்கள் கல்லாதுவிடுவது வருந்து தற்கு சித்தாந்தக் கழக ஆட்சியாளர் உயர் திரு . 
உரியது . இலக்கிய வரலாற்று நூல்களி வ . சுப்பையா பிள்ளையவர்களின் நுண் 
லேனும் மருத்துவ நூல்களைப்பற்றிக் குறிப் மாண் நுழைபுல ப் பேராற்றல் சிறிது 
பும் வகைகளும் எழுதப் பெறாமல் இருப்பது உதவுமெனின் தமிழ் மருத்துவ நூல்களும் 
இன்னும் வருந்துவதற்கு உரியது . நல்லமுறையில் வெளிவந்து நிலைபெறும் . 

உலகமெல்லாம் போற்றும் ஒப்பற்ற நூல் 
அறுவை மருத்துவம் தமிழில் களைக் கல்லாதவர்களின் கையில் விட்டு 
மேலோங்கி யிருந்தது . உடம்பிடைத் விட்டுக் கற்றோர் ஒதுங்கினர் .. அதனால் 
தோன்றிற் றொன்றை அறுத்ததன் உதிரம் அவைகளிற் பல மறைந்தன . இப்போது 
ஊற்றிச் , சுடலுறச் சுட்டு வேறோர் மருந் உள்ள நூல்களும் பல நூற்றுக் கணக்கி 
தினால் துயரம் தீர்வர் என்ற கம்பருக்கு லுள்ளன . அவற்றையெல்லாம் ஆராய்ந்து 
அது தெரியும் . 

" வாளால் அறுத்துச் நல்ல வழியிற் பயன்படுத்தல் வேண்டும் . 
மருத்துவன்பால் , மாளாத அகத்தியர் 

அருளிய 

" பஞ்சகாவிய 
காதல் நோயாளன் போல் " என்று உவமை நிகண்டு " " போகர் நிகண்டு " 
றிய குலசேகரப் பெருமாளுக்கு அது நிகண்டுகளும் தமிழ்ப் புலவர்களைப் பாரா 

முதலிய 
தெரியும் . ஆனால் தமிழர்கள் தங்கள் பழம் மல் இருக்கின்றன . செடிகொடி கிழங்கு 


கைய 


கடமை 


சைவ 


சுடினும் 


வெளியீட்டு விழா மலர் 


119 


முதலிய ஒவ்வொன்றிற்கும் எட்டுப் பெயர் டிற்கும் தமிழ் நாட்டு மருத்துவக்கலை 
கூறியிருக்கின்றார் , அகத்தியர் . தமிழ் சென்று பரவியிருக்கின்றது . சித்தர் மருந்து 
நிலத்திற் றோன்றிய மரம் , செடி , கொடி , ஒப்பற்ற மருந்து செய்ம்முறையும் வழங் 
ஊர்வன , நீர்வாழ்வன முதலியவற்றின் கும் முறையும் தெளிந்து நோயின் கூறும் 
பெயர்களை யெல்லாம் தமிழர்கள் மறக்க உடற்கூறும் அறிந்து மருத்துவஞ் செய் 
லாமா ? கொட்டிக் கிழங்கு கடையிலுளது ; தால் சித்தர் மருத்துவமுறையோடு ஒப்பக் 
தமிழ் மருத்துவர் அறிவர் . பாடலை மட்டும் கூற வேறு மருத்துவமுறை இன்றைக்கு 
படிப்பவர் அறியார் . கொட்டிப்பூ , ஆம் உலகில் இல்லை . அவற்றுள் பல மருந்து 
பற்பூ , நெய்தற் பூக்களெல்லாம் மருத்துவ கள் கைம்மணக்க , மெய்ம்மணக்க அமிழ்த 
முறையிற் பயன் தருகின்றன . அவற்றின் மாகப் பாகுபோலும் இனிமையாகத் தெவிட் 
அழகுகளை அறியாமலே நூலிற் பயில்வது டாத சுவையுடையனவாக விளங்குகின் 
தெளிவு தருவதில்லை . 

றன . 

வானவெளியை அளக்க முயன் 

றாலும் 
பாடாணங்கள் முதலிய சுச வகைப் 

அதுகூடும் . 

வானவெளியிற் 
பொருள்களையும் தூயனவாக்கி மருந்து நூல்களின் பெருமையை அளவிட்டுக் கூற 

பறந்து உலகெலாம் உணர்ந்த சித்தர் 
செய்யும் முறைகளை , ஏனைய நாடுகள் 
எழுத்தறியும் முன்பே தமிழ் நிலத்து முனி இயலாது . இனியேனும் தமிழ்ப் பெரு 
வர்கள் செய்துவந் திருக்கின்றார்கள் . உல 

தங்கள் 
கில் மருத்துவக்கலை முதன் முதலிற் றோன் தந்த கலைச் செல்வங்களைப் பேணுவாராக. 
றியது தமிழ் நிலத்திலே. எல்லா நாட் 

வாழிய செந்தமிழ் ! மலர்க தமிழகம் . 


காயசித்தி உபாயம் 


உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் 
திடம்பட மெய்ஞ்ஞானஞ் சேரவு மாட்டார் 
உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே 
உடம்பை வளர்த்தேன் உயிர்வளர்த் தேனே . 
உடம்பினை முன்னம் இழுக்கென் றிருந்தேன் 
உடம்பினுக் குள்ளே யுறுபொருள் கண்டேன் 
உடம்புளே உத்தமன் கோயில் கொண் டான் என்று 
உடம்பினை யானிருந் தோம்புகின் றேனே . 
அண்டஞ் சுருங்கில் அதற்கோ ரழிவில்லை 
பிண்டஞ் சுருங்கில் பிராணன் நிலைபெறும் 
உண்டி சுருங்கில் உபாயம் பலவுள 
கண்டங் கறுத்த கபாலியு மாமே . 

-- திருமூலர் , " திருமந்திரம் . 


வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதன் 


( திரு . அ . மு . பரமசிவானந்தம் , எம்.ஏ., எம் . லிட் . ) 


சான்றோருடைய தொண்டை 
நாட்டைச் சார்ந்த செங்கற்பட்டு 
மாவட்டத்திலுள்ள அங்கம்பாக் 
கம் என்னும் ஊரில் 5-7-1914 - ல் 
இவர் தோன்றினார் . பள்ளியி 
லும் , தனிப்பட்ட முறையிலும் 
கல்வி பயின்று தேர்ந்து , பி . ஓ . 
எல் . , எம்.ஏ. , எம் . லிட் . ஆகிய 
பட்டங்கள் பெற்றார் . காஞ்சி 
புரம் , ஆண்டர்சன் பள்ளியில் 
தமிழாசிரியராக 8 ஆண்டுகள் 
பணியாற்றினார் . 1944 ஆம் ஆண்டி 
லிருந்து சென்னைப் பச்சையப்பன் 
கல்லூரித் துணைத் தமிழ்ப் பேரா 
சிரியராகப் பணியாற்றி வருகின் 


றார் . இலங்கை , மலேயா , வட 
இந்தியா ஆகிய பகுதிகளுக்குச் 
சென்று , தமிழர் கலை , வாழ்வு , 
சமயம் பற்றிய சிறந்த சொற் 
பொழிவுகளாற்றியுள்ளார் . இரு 
பதுக்கு மேற்பட்ட இனிய தமிழ் 
நூல்களை இயற்றியுள்ளார் . வயது 
வந்தோர் கல்விபற்றிய 
வாழ் என்னும் இவருடைய 
நூலுக்கு இந்திய அரசினர் பரிசு 
வழங்கியுள்ளனர் . தமிழ்க்கலை 
இதழின் ஆசிரியராகத் தொண் 
டாற்றியுள்ளார் . 1937-42 இல் 
செங்கற்பட்டு மாவட்டக் கழக 
உறுப்பினராகவு மிருந்துள்ளார் . 


கூடி 


இருபதாம் நூற்றாண்டின் இடையில் தோற்றத்தைப் பல மேலை நாட்டுப் பேரறி 
வாழ்கின்ற நாம் எத்தனையோ 

வேறு ஞர்கள் ஒருவாறு கணக்கிட்டிருக்கின் 
பாடுகளை நமக்கிடையில் கற்பித்துக் றனர் . 

. 
கொண்டு வாழ்கின்றோம் . நமது நில 

மனிதன் விலங்கிலிருந்து 

தோன் 
உருண்டை அண்ட கோள எல்லையில் 

றினான் என்பது இன்று ஏற்றுக் கொள் 
ஓர் அணு . நமது காலம் நீண்ட அண்ட 

ளப்பட்ட 
கோள வாழ்வில் ஒரு நொடி. இந்தச் சிறு விலங்கினம் குரங்கு என்பதும் அனைவ 

உண்மையாகிவிட்டது . அவ் 
அளவில் வாழ்கின்ற நாம் எத்தனையோ 
வேறுபாடுகளை நமக்குள்ளே வளர்த்துவிட் ராலும் ஒத்துக் கொள்ளப்படுகின்றது . 

குரங்கினம் இன்றைக்கு 
டோம் . 
நமது தவறு புலப்படும் . பழங்கால மனி தோன்றியிருக்கக் கூடும் என்று ஆராய்ந் 
ஆனால் எண்ணிப் பார்த்தால் அத்தகைய 

ச 0 , 000 , 000 ஆண்டுகளுக்குமுன் உலகில் 
தனை நம்முன் நிறுத்தினால் - நாம் வளர்ந்த 

துள்ளனர் . எனினும் அதன் 
வரலாற்றை நினைத்துப் பார்த்தால் - பலப் 

வழித் 
பல உண்மைகள் நமக்குப் புலனாவதோடு 

தோன்றிய மனிதன் இன்றைக்கு சு 00 , 000 

ஆண்டுக்கும் 50,000 
நாம் வேறுபாடுகளை வளர்ப்பது வீண் 

ஆண்டுக்கும் 

காலத்தில் இவ்வுலகில் 
என்பதும் தெரியும் . அந்தப் பழங்கால இடைப்பட்ட 
மனிதனை - வரலாற்றுக்கு முற்பட்ட மனித 

தான்றினான் என்பர் அறிஞர் . 

அந்த 
னைப் பற்றிக் காண்போம் . 

முதல் 

தோன்றிய 

காலத்து இமயமும் தென்னாடும் கடலால் 
மனிதன் உலகில் 

பிரிக்கப்பட்டிருந்த தென்பர் . அத்துணை 
என்று தோன் 

மிகப் பழங்காலத்தில் விலங்கினத்திலிருந்து 
றினான் எனத் திட்டமாக ஒருவரும் வரை 

மனிதன் தோன்றிப் படிப்படியே 
யறுக்கவில்லை . இவ்வுலகம் தோன்றிய 

லானான் . 
நாளையே வரையறுக்க வழியில்லை . எனி 
னும் மேலை நாட்டு விஞ்ஞானிகள் தம் வரலாறு என்பது கடந்ததைக் கணக் 
இடைவிடா முயற்சியின் பயனால் ஏதோ ஓர் கிட்டுக் காண்குவது . அண்ட கோளத்தில் 
எல்லையை உலகத் தோற்றத்துக்கு வரை அளவிட முடியாத ஆண்டுகளிலே நடை 
யறுக்கின்றனர் . அதுபோன்றே மனிதனின் பெற்ற நிகழ்ச்சிகளை யெல்லாம் 
கூடு 


ஆம் ! 


மனிதன் 


வளர 


121 


உயர 


விட்டன 


எனலாம் . 


மாயின் வரலாறு வழிக் காணலாம் . ஆனால் விட்டான் என்று கூறமுடியாது 

. விலங் 
சிற்றறிவினனாகிய மனிதன் அத்துணைப் கொடு விலங்காக வாழ்ந்து சிறுகச் சிறுகவே 
பேராற்றலைப் பெறவில்லை . விஞ்ஞானத் அவன் மாறுபட்டான் . உயிர்த் தோற்ற 
துணைக் கருவிகள் மூலம் பலப் பல உண் வளர்ச்சியில் இன்று உச்சியில் இருப்பவன் 
மைகளைக் காணுகின்றானேனும் , பரந்த மனிதன் மீனாய் ஊர்வனவாய் விலங்காய்ப் 
எல்லை வெளியில் நடைபெறும் அத்தனையும் பின் மனிதனாய் வந்தான் என்பர் . நிலை 
அவனால் அறுதியிட்டுஉரைக்க முடியாதன . உயரத் தோற்ற நிலையின் எண் 
எனவே அவனது வரலாறு ஓர் எல்லைக்கு ணிக்கை குறைவுபடுகிறது . மீனும் அதை 
உட்பட்ட ஒன்று . உலக வரலாற்றிலும் ஒத்த உயிரினமும் பல ஆயிரக்கணக்கான 
பரந்த பாரதநாட்டு வரலாற்றிலும் தமிழக முட்டைகளை ஈன , அவற்றுள் ஒரு சில தான் 
வரலாற்றிலும் எத்தனையோ பகுதிகள் நம் பிழைக்கின்றன . மீன்கள் இடும் முட்டை 
அறிவுக்கு அப்பால் நடந்து கழிந்து கள் அத்தனையும் குஞ்சுகளானால் என்றோ 
எனலாம் . தமிழக வரலாறு 

கடல் முழுதும் மீன் நிறைந்து வற்றி 
என்னும்போது தொல்காப்பியமும் , கடைச் யிருக்கும் . அதற்கடுத்த ஊர்வன பறப்பன 
சங்கமும் தான் தெரியும் . கி.பி.க்குச் சற்று வெல்லாம் பல முட்டைகள் இடச் சில 
முன் பின்னாக அவற்றின் கால எல்லைகளை வாழ்கின்றன . விலங்கினத்தும் அப்படியே . 
அமைத்துக் கொள்வர் . இந்திய வரலாற்றி எங்கோ யானை போன்ற ஓரிருவிலங்கு 
லேயே மௌரியர் ஆட்சியும் அலெக் கள் ஒரே கான்முளையைப் பெறுகின் 
சாந்தர் படையெடுப்பும் தாம் வரலாற்று 

றன . 

மனிதன் அந்த நிலையில் ஒரு 
எல்லைகளாக அமைகின்றன. அப்படி மகவைப் பெறுகின்றான் . எனவே மகப் 
உலக வரலாற்றிலும் மனிதன் காணும் பெறு நிலையில் அவன் குறைந்த எண் 
எல்லை உண்டு . அந்த எல்லை எவ்வளவு ணிக்கையான ஒன்றினைப் பெற்று வளர்க் 
தாண்டினும் இன்றைக்கு ச 000 ஆண்டு கக் கற்றுக் கொண்டது முதல் மாறுதல் 
களுக்கு முன்னே செல்வதில்லை . 

ச 000 ஆண்டுகளுக்கு முன் வரலாறு முதல் மனிதன் இன்றைய மனிதனி 
தெரியவில்லையே ஒழிய அக்காலத்தில் னும் முற்றிலும் 

அக்காலத்தில் னும் முற்றிலும் மாறுபட்டே வாழ்ந்திருப் 
மனிதனும் , விலங்குகளும் , பிற உயிர்களும் பான் . வெம்மைக்கும் குளிருக்கும் தடுப்புச் 
வாழவில்லை என்று யாராவது முடிவுகட்டு சாதனங்கள் அவனிடம் கிடையா . பக்குவ 
வார்களா ? எப்படிக் கட்ட முடியும் ? வரலாற் உணவும் 

உணவும் படுக்கும் இடங்களும் அவ 
றுத் தொடக்கத்தில் மனிதன் இன்றைய னுக்குப் புரியாதன . விலங்குகளைப் போன்ற 
மனிதனைப்போல் வாழ்ந்தான் என்பதைக் இயற்கையான பருத்த தோலும் திண் 
காண்கின்றோம் . ஆனால் அதற்கு முன் ணிய மயிர் ஒழுங்கும் அவன் பெற்றிருக்க 
இந்த வாழும் வழியைப் பெற அவன் எத் வில்லை . எனவே அவன் வாழ்வு கடின 
தனை எத்தனை ஆண்டுகள் முயன்று முன் மானது . விலங்குகளினின்று 
னேறி யிருக்கவேண்டும் ? விலங்கினத்தி காப்பாற்றிக் கொள்வது ஒரு புறமிருக்க ,, 
லிருந்து வேறுபட்ட மனிதன் பலப்பல இயற்கைச் சுழலுக்கு ஏற்பத் தன் வாழ்வை 
ஆயிரமாயிரமாண்டுகள் வலிந்தும் நலிந் அமைத்துக்கொள்ள அவன் பெரும்பாடு 
தும் அல்லலுற்றும் அவதி ஏற்றும் இன்ப பட்டிருப்பான் . அந்தப் பெரும் தொல்லை 
துன்ப நிகழ்ச்சிகளுக்கு இடையிலே வர களை எடுத்துக் கூறக்கூட அவனுக்கு 
லாற்று மனிதனாக வரும்வரையில் வாழ்ந்து அன்று பேசும் மொழியும் கிடையாது . 
வளர்ந்து வந்த வரலாற்றை ஓரளவு காண விலங்கொடு விலங்காகக் கண்டதைத் 
முயல்வதே இக் கட்டுரையின் நோக்க 

தின்று குகைகளிலும் முழைகளிலும் மரக் 
மாகும் . 

கிளைகளிலும் தன் வாழ்வை ஆதிமனிதன் 
விலங்கினத்திலிருந்து மனிதன் வேறு கழித்திருக்கவேண்டும் . ஒரே சமயத்தில் 
பட்டான் என்றால் ஒருநாள் திடீரென்று பல மனிதர்கள் தோன்றினார்களா அன்றி 
விலங்கினங்களை விட்டுப் பிரிந்து வேறாகக் ஆதாமும் ஈவாளும் போன்று முதல் 
குடிசை கட்டிக்கொண்டு வாழத் தொடங்கி முதல் ஒருவனும் ஒருத்தியும் தான் தோன்றி 


தன்னைக் 


16 


122 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


டன . 


வள 


னார்களா என்று திட்ட மாகச் 

திட்ட மாகச் சொல்ல நாள் வளரச் செய்தன எனலாம் . அவ 
முடியாது . அன்று அவன் தன்னைக் காப் னது அறிவும் நரம்பு உணர்வும் மூளையின் 
பாற்றிக் கொள்ளவும் தனக்கு உணவு வேலையும் பலப்பல தேவைகளையும் சிறுகச் 
தேடிக் கொள்ளவும் அவன் பற்களையும் , சிறுக நிறைவேற்றிக் கொள்ள அவனுக்கு 
நகத்தையும் , பலத்தையும் தான் பயன் உதவின . 
படுத்திக் கொண்டிருந்திருப்பான் . மனிதன் 

மனிதன் வளர்ச்சி பிற விலங்கு 
பிறவற்றினின்றும் வேறுபட்ட தன்மை 

வளர்ச்சியைக் காட்டிலும் வேறுபட்டி 
யாளனானதோடு , அவனுக்குப் பிறவற் ருக்கும் . விலங்குகள் ஒன்றை ஒன்று 
றிற்கு இல்லாத ஓர் அறிவும் அக் காலத்தே 
உண்டாயிருக்க வேண்டும் . அந்த அறிவே 

கண்டே பலவற்றைத் தெரிந்து கொண் 

மனிதனோ காண்பதனால் மட்டு மல் 
தான் அவன் வளர்ச்சிக்குத் துணையாய் 

லாது கற்றும் கேட்டும் பலவற்றைத் 
அமைந்தது . 

தெரிந்து கொள்ளுகிறான் . அந்தப் பழங் 
தனித்து வாழ்ந்த மனிதன் காய் கனி காலத்தில் எழுத்தும் படிப்பும் இன்றே 
களை , 

உண்டு, பச்சை மாமிசத்தைப் பிற னும் , இயற்கையும் சுற்றுச் சூழல்களும் 
விலங்குகளோடு விலங்காய் உண்டபின் அவனுக்குப் பலவற்றைக் கற்றுத்தந்தன . 
எப்படியோ நெருப்பின் பயனை அவன் மனிதன் 

பேசக் கற்றுக்கொண்டதும் 
கற்றுக்கொண்டிருக்கவேண்டும் . விலங்கு அவன் கேள்வி மூலம் பற்பல வகையான 
களிட மிருந்தும் பிறவற்றினிட மிருந்தும் விளக்கங்களை அறிந்து 

கொண்டான் . 
அவன் தன்னைக் காப்பாற்றிக் கொள்ளக் இப்படி விலங்கினத்தினின்றும் தோன்றிய 
கல்லையும் முள்ளையும் எலும்பையும் பிற மனிதன் நாளுக்கு நாள் அவ்விலங்கினத்தி 
பொருள்களையும் ஆயுதங்களாக அவன் லிருந்து வேறுபட்டு வாழ்வினை 
உபயோகித் திருப்பான் . 

அவன் 

மாக்கிக் கொண்டே வந்தான் . 
யோகித்த பொருள்களைக் கொண்டேதான் முதல் மனிதன் எப்படித் தொடக்கத் 
வரலாற்று ஆசிரியர்கள் 

வரலாற்றுக்கு தில் மனைவி மக்களோடு வாழும் குடும்ப 
முற்பட்ட காலத்தை ஒருவாறு எண்ணிக் வாழ்க்கையை மேற்கொண்டான் என்ப 
கணச்கிடுகிறார்கள் . எலும்புக்காலம் , கற் தெரியாத ஒன்று . எனினும் அவன் தேவை 
காலம் , செம்புக்காலம் , இரும்புக்காலம் , யும் அறிவும் அவனைக் குடும்பத்தனாக்கின 
இரண்டாம் கற்காலம் என இப்படி எத் என்றல் மிகையாகாது . தனியாக வாழ்ந்த 
தனையோ காலங்கள் வரலாற்றுக்குமுன் மனிதன் கூடிவாழக் கற்றுக்கொண்டான் . 
கழிகின்றன . 

அவையெல்லாம் மனிதன் . அக் காலத்தில் தன்னைக் காப்பாற்றிக் 
உபயோகித்த பொருள்களைக் கொண்டு 
ஆழ்ந்து தோண்டப்படுமிடத்தில் அவற் கித்திருப்பான் . அந்தக் கல் ஆயுதங்களைக் 

கொள்ள அவன் கூரிய கற்களை உபயோ 
றைக் கண்டு பிடிப்பதைக் கொண்டு 

கொண்டே வரலாற்று ஆசிரியர்கள் கல் 
வரையறுக்கப்பட்டனவே ! 

காலம் என்ற ஒரு மைல்கல்லை அவ்வாழ் 
முதல் மனிதன் விலங்கினங்களைக் வுப் பாதையில் நட்டு விட்டார்கள் என 
காட்டிலும் எத்தனையோ வகையில் தாழ்ந்த லாம் . இக் கற்காலத்துக்குமுன் எலும்புக் 
வனாகத்தான் இருந்திருப்பான் . ஆயினும் காலம் ஒன்று கழிந்திருக்கவேண்டுமென்று 
நாளாக ஆக அவனது அறிவைக் கொண்டு அண்மையில் 

அண்மையில் ஆராய்ச்சியாளர் முடிவுசெய் 
சிறுகச் சிறுக வாழ்க்கையில் முன்னேறிக் துள்ளனர் . 
கொள்ளக் கற்றுக்கொண்டான் . வெயி தனிக்குடும்ப வாழ்க்கை 

வாழ்க்கை சமுதாயக் 
லுக்கும் மழைக்கும் ஒதுங்கி வாழவும் , குடும்ப வாழ்க்கையாக மலர நெடுங்காலம் 
சிங்கம் புலிகளின் கொடுமைகளுக்குத் தப் சென்றிருக்கும் . 

காலத்தில் தான் 
பித்துக் கொள்ளவும் அவன் வழி தேடி ஏறக்குறைய வரலாற்று மனிதனின் வாழ்வு 
இருப்பான் . 

அந்த வழித்துறைகளுக் உருவாகியிருக்கும் . ஆனால் அந்தக் காலத் 
கெல்லாம் அவன் அறிவு - மூளை - அவ துக்கும் வரலாற்றுக் காலத்துக்கும் நெடுந் 
னுக்குப் பெரிதும் உதவி இருக்கும் . அவன் தூரம் இடைவெளி உண்டு . எங்கெங்கோ 
தேவையும் அனுபவமும் அவனை நாளுக்கு காடுமேடுகளிலும் மூலை முடுக்குகளிலும் 


அக் 


123 


வெளியீட்டு விழா மலர் 


வாழ்ந்த மனிதன் கூடிவாழக் கற்றுக் இயற்கையான உணவினை உண்டு 
கொண்ட அந்தக் காலத்தில் தான் ஊர்கள் கொண்டிருந்த மனிதன் , அவ்வுணவினை 
உண்டாயின . அப்படி ஊர்கள் அமைக் நெருப்பிலிட்டு உண்ணக் கற்றுக்கொண் 
முன்னமே மனிதன் தனக்கென மக்களை டான் என்று கண்டோம் . அந்த நிலையில் 
உறவு கொண்டதோடு , தன் வாழ்வுக் அவன் நெருப்பை எப்படி உண்டாக் 
கெனப் பல விலங்குகளையும் பழக்கப் படுத்தி கினான் ? காட்டில் மரங்கள் உராய்வதால் 
வைத்துக் கொண்டான் மாடு , ஆடு , நாய் , உண்டாகும் நெருப்பு , அவனுக்குத் தன் 
பூனை முதலிய விலங்குகள் அவ்வாறு அவ வழியைக் கற்றுக்கொடுத்திருக்கும் . இவ் 
னொடு ஒன்றிக் கலந்து வாழத் தொடங் வாறு உணவினைப் 

பொசுக்கக் கற்றுக் 
கின . 

கொண்டபின் அவன் விவசாயம் செய் 
ஊரும் நாடும் 

யவும் கற்றுக்கொண்டான் 

என்பது 
தேர்ந்தெடுக்குமுன் பொருந்தும் . செம்புக்காலமும் இரும்புக் 
மனிதன் ஒரே இடத்தில் தங்கி இருந்தான் 
என்று சொல்ல முடியாது . 

எங்கோ ஓரி 

காலமும் அவனைப் பெரிய விஞ்ஞானியாக 

மாற்றாவிட்டாலும் , அவ்விஞ்ஞான அடிப் 
டத்திலோ - அன்றி ஒரு சில இடங்களி 
லோதான் ஆதி மனிதன் தோன்றி இருக் ஆயுதங்களையும் பாண்டங்களையும் செய்து 

படை தான் அவனுக்கு உலோகங்களால் 
கக் கூடும் . பின் அவன் சமுதாயமாக வளர 
வளரப் பல்வேறு திசைகளில் பிரிந்து தந்தன எனலாம் . 
சென்றிருப்பான் . பிரிந்து சென்ற மக்கட் திடீரென ஒரு நாள் அவன் உழக் 
கூட்டங்கள் சென்ற சென்ற திக்குகளில் கற்றுக்கொண்டான் என்று அறுதியிட 
தனித் தனியாக அமைந்து வாழக் கற்றுக் முடியாது . இயற்கையாக விளைந்த நெல் 
கொண்டன. அந்தத் தனிச்சமுதாய வாழ்க் லும் கோதுமையும் பிறவும் அவனுக்கு 
கைகளே மக்கள் பாகுபாட்டையும் அவர் உணவாக அமைந்திருக்கும் . ஓரிடத்தில் 
வழிப் பின்னால் ஏற்பட்ட மொழி , வாழ்க்கை கூடித் தங்கிவாழக் கற்ற அவனுக்கு 
முறை , பண்பாடு ஆகியவற்றின் வேறு அவற்றின் வளர்ச்சி ஓரளவு புரிந்திருக்கும் . 
பாடுகளையும் பெருக்கி இன்றைய மனித முற்றிய கதிர்களிலிருந்து தான் எடுத்தது 
னைப் பல்வேறு வெறிச் செயல்களுக்கு போக, மீதி பூமியில் வீழ்ந்து முளைத்ததை 
ஆளாக்கின எனலாம் . 

அவன் கண்டிருப்பான் . அது நிலத்துக்கு 
நாடும் நகரும் காண நினைப்பதன் முன் ஏற்பப் பருத்தும் சிறுத்தும் கதிர் விளைவ 

தைக் கண்டிருப்பான் . அவற்றின் வழி 
மனிதன் செம்புக் காலம் , இரும்புக் காலம் 
முதலியவற்றைக் 

கடந்து 

விட்டான் . அவன் விவசாயத்தைக் கைவரப் பெற்றான் . 
கற்காலத்தில் மனிதன் தனியாக வாழ்ந் இவ்வாறு ஓர் இடத்தில் நிலைத்த பின்னரே 

அவன் விவசாயத்தை மேற்கொண்டான் 
திருக்க முடியும் . யாருடை உதவியும் 

என்பது பொருந்தும் . ஏறக்குறைய அக் 
இல்லாமல் மனிதன் கூரிய கற்களைத் 

அவன் 
காலத்திலேயே 

மட்பாண்டங் 
தன் ஆயுதமாக வைத்துக்கொண்டு பாது களையும் பிற தேவைகளையும் நன்கு அறிந்து 
தேடிக்கொண்டான் . குடிசை 

கற்றுக்கொண்டான் எனக் கூறுவர் வர 
அமைக்காமலேயே குகைகளில் வாழவும் 
பழகியிருந்தான் . ஆனால் குடிசை வாழ்வும் 

லாற்று ஆராய்ச்சியாளர் . ஆம் ! அவ் 
செம்பு ஆயுதங்களும் அவனைச் சமூக 

வாறு கற்றுக்கொண்ட மனிதன் உலகில் 

எவ்வெப்பகுதிகளில் வாழ்ந்து வந்தான் ? 
வாழ்வில் செலுத்தின என்னலாம் . 
செம்பை உருக்கி 

உருக்கி அவனுக்கு ஆயுதம் முதல் ஊர் அல்லது நகரம் எங்குத் 

ஒருவனுக்கு மேற்பட்டார் தோன்றிற்று என்பது திட்டமாகத் தெரியா 
இருந்து உதவி இருக்கவேண்டும் . அதே விட்டாலும் மனிதன் தன் கூட்டுவாழ்க் 
போன்று குடிசை 

குடிசை அமைக்கவும் ,, கையை ஆற்றங்கரைகளில் அமைத்துக் 
தேவைகளை நிறைவு செய்யவும் சில கொண்டான் என்பது மட்டும் ஓரளவு 
ருடைய உதவி தேவைப்பட்டிருக்கும் . உண்மையாகிறது . நைல் நதி நாகரிகம் , 
அந்தத் தேவையே தான் கூட்டுவாழ்வை மெசபொடேமியன் நாகரிகம் , சிந்துவெளி 
அவனுக்கு அளித்தன . 

நாகரிகம் , காவிரிக்கரை நாகரிகம் , சீனத்து 


செய்து தர 


பிற 


124 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


உணர்வு 


வகையான 


ஆனால் 


நாகரிகம் ஆகிய பலவும் இந்த அடிப் லாற்று ஆசிரியர்கள் ஓரளவு கணக்கிட்டு 
படையிலேயே அமைந்தன எனலாம் . கி.மு சு 000 க்கும் 

மு சு 000 க்கும் கூ 000 க்கும் இடைப் 
இன்று அவற்றுள் பல நிலைகெட்டிருப்பி பட்டகாலமே இது என்று கூறுகின் 
னும் அவையே மனித வரலாற்றையும் றனர் . 
உலகவரலாற்றையும் ஆய்ந்துகாண உறு 
துணையாயிருக்கின்றன என்பதை மறுப் 

ஏறக்குறைய அதே காலத்தில் மனித 

னுக்கு மற்றோர் உணர்வும் தோன்றி 
பார் யார் ? 

யிருக்கக் கூடும் . 

அதுதான் 

கடவுள் 
கூட்டு வாழ்க்கையில் நாடு நகரங்கள் உணர்வு . அக் கடவுள் உணர்ச்சி அச்சத் 
அமைத்துக் கொண்ட பின்னும் அதற்குச் தாலும் அன்பாலும் உண்டாயிற்று என்பர் . 
சற்று முன்னும் மனிதன் எத்தனையோ அந்தக் காலத்திலே கடவுள் 

உண்டாயிருக்க வேண்டுமென மேலை 
தேவைகளைக் கண்டு 
அவற்றை அடையவும் முயன்று ஓரளவு நாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் அனைவ 

ருமே ஒத்துக்கொள்ளுகின்றனர் . 
வெற்றியும் பெற்று விட்டான் எனலாம் . 
மண்ணால் பாண்டம் செய்து அதில் தன் கடவுள் உணர்வு சமய வெறியாக இன்று 
திறனைக் காட்டினான் மனிதன் ;; விலங் 

மாறியுள்ள அந்த அளவுக்கு அன்று 
கினத்தைத் தனக்கு வேண்டியதைத் தரப் அவர்கள் வெறிகொண்டு வாழ்ந்தார்கள் 
பழக்கிக் கொண்டு தன் வாழ்வை வளப் 

என்று கூறமுடியாது . தமிழ்நாட்டு வர 
படுத்தினான் மனிதன் ; பயிரிடவும் பழகி லாறே பழந்தமிழ்க் கடவுள் உணர்வு மாறு 
விட்டான் மனிதன் என்று கண்டோம் . 

பாடற்ற ஓர் உயர் நிலையில் இருந்ததைக் 

காட்டுகிறது . எனவே பழங்காலக் கடவுள் 
ஆனால் பயிர்த்தொழிலோடேயே அவன் 
பயின்றன பல . பயிரிடப் பல ஆயுதங்கள் 

உணர்வு ஒருமை வாழ்வுக்கு வழிகோ 
வேண்டும் . அவற்றைச் செய்யக் கற்றுக் 

லியதேயன்றி , வெறிகொண்டு வேற்றுமை 

உணர்வை 
கொண்டான் . 

பயிர்செய் 

வளர்க்கவில்லை 
பருவத்தே 

எனலாம் . 
என்பது நமது நாட்டுப் பழமொழி . ஆகவே இன்று கடவுள் மனிதனைப் படைத்தானா 
பயிர் செய்யப்பருவம் பார்த்தல் வேண்டும் . மனிதன் கடவுளைப் படைத்தானா என்று 
அப்பருவத்தைப் பார்த்தறிதல் எளிதன்று . 

ஐயம் கொள்ளும் அளவுக்குக் கடவுளர் 
வானவீதியே வாயிலாகத்தான் 

நாள்தோறும் வளர்ந்து 

கொண்டே 
பருவங் 

போகின்றனர் . 
களும் ஆண்டும் மதியும் நாளும் அறுதி 

அவற்றின் வழியும் 
யிடப்படுகின்றன . அவற்றின் எல்லையில் அவற்றை ஆக்கிய தலைவர் வழியும் உலகில் 
நின்று தான் மனிதன் பயிர்த் தொழிலைச் 

வேறுபாடுகள் தாம் வளர்கின்றன . 
செய்கின்றான் . அன்றைய 

வரலாற்றுக்கு முற்பட்ட 

மனிதன் 
அவற்றையெல்லாம் நிச்சயம் அறிந் கடவுள் உணர்வைப் பெற்றிருந்தான் எனி 
திருந்தவனாகத்தான் இருந்திருப்பான் . னும் அவன் இத்தனை வேறுபாடுகளை 
அன்றேல் எப்படி நன்கு பயிரிட முடியும் ? வளர்க்கவில்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட கட 
பருவங்களின் தோற்ற ஒடுக்கங்களும் வுளர் இருந்திருக்கலாம் . கடவுளர் வாழும் 
அவை தரும் நலக்கேடுகளும் அறிந்தே கோயில்கள் ஊர்தொறும் நன்கு போற்றப் 
அவன் 

பயிர்செய்தான் . வான வீதியில் பட்டன . அக்கோயில்களைத் தங்கள் வாழ் 
செல்லும் ஞாயிறும் திங்களும் விண்மீன் வின் மையமாக வைத்துக்கொண்டு மக்கள் 
களும் அன்றே அவனுக்குப் பல கணக்குக் வாழ்ந்தார்கள் என்பர் . கடவுளைப் பெருஞ் 
களைச் சொல்லித் தந்தனவாதல் செல்வராக்கி , தாம்பெறும் செல்வங்களை 
வேண்டும் . அவற்றின் துணைகொண்டு அவருக்கு உரிமையாக்கி , தாம் பொருள் 
தான் அவன் பயிர்த்தொழிலைச் செய்தான் . வேண்டும்போது அக் கோயிலிலிருந்து 
எனவே அன்றைய மனிதன் வானாராய்ச்சி பெற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள் என வர 
யில் வல்லவன் அல்லன் எனினும் வான் லாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் . தமிழ் 
கணக்கை ஓரளவு அறிந்தவனாகத்தான் நாட்டு வரலாற்றில் 
இருந்தான் என்பது மறுக்க முடியாத நாம் கோயில்களைப் பார்க்கின்றோம் . ஏறக் 

இடைக்காலத்தில் 
இந்த ஆய்வுக் காலத்தினை வர குறைய அந்த நிலையில் பழங்கால மனிதன் 


மனிதனும் 


உண்மை . 


வெளியீட்டு விழா மலர் 


125 


உலக 


தன்னை 


கோயிலை நிலைக்களனாகக்கொண்டு வாழ்ந் முற்பட்ட மனிதன் என்றுதான் கொள்வர் 
தான் எனலாம் . அவன் கும்பிட்ட ஆய்வாளர் . எப்படியாயினும் வரலாற் 
தெய்வத்தின் பெயரும் பிறவும் அறிய றுக்கு முற்பட்ட மனிதன் வள்ளுவர் கூறிய 
இயலாவிடினும் அவன் கடவுள் உணர் படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ க் கற் 
வொடு வாழ்ந்தான் என்பதில் ஐயமில்லை . றுக்கொண்ட மனிதனாக இருந்தானே 
அக் கடவுள் யாவனேயாயினும் அவன் யன்றி வெறும் காட்டுமிராண்டியாக இருக்க 
அன்றைய மனிதன் வாழ்வை உயர்த்த வில்லை என்பது துணிபு . வரலாற்றுக்குப் 
உறு துணையாயிருந்தான் என்பது ஒரு பின் தான் கற்றிருந்த கலை , தொழில், 
தலை . 

செயல் முதலியவற்றாலும் , பெற்றிருந்த 

பண்பாடு , மொழி , வாழ்வின் அமைதி முத 
இனி , அன்றைய மனிதன் எம்மொழி 
யைப் பேசினான் என்றும் கூறமுடியாது . அதன்வழி 

லியவற்றாலும் தன் சமுதாயத்தையும் 
இந்த மொழி வேறுபாடே இன்று நாட்டை 

நலத்தையும் ஓம்பி 
நலிவுறுத்துகின்றது . மொழியும் 

வளர்த்தான் என்பதுதான் நாம் காணும் 

பண் 
பாடும் நாடுதொறும் வேறுபட்டிருக்கலாம் , இன்றைய வரலாறு என்பதை அனைவரும் 
கடவுள் நெறியைப்போல . ஆனால் அவற் 

அறிவர் . 

எனவே இன்றைய மனிதனு 

டைய செம்மையான வாழ்வுக்கு , முன் 
றின் வேறுபாட்டுக்கிடையில் ஒற்றுமை 
காண வேண்டிய மனித சமுதாயம் அவ் நின்று பல இன்னல்களை ஏற்று வாடி 
வேறுபாடுகளைக் 

வதங்கி , ஒன்றினுக்கும் உளையாது சிறிது 
கொண்டே 
அழிவுப் பாதைக்கு அழைத்துச் செல்லு சிறிதாக முன்னேறி வழிகாட்டியாக நின்ற 
கிறது . எப்படியோ அன்றைய மனிதன் அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதனை 
பேசினான் . பேசிப் பேசி நெடுங்காலம் நாம் என்றும் மறக்க முடியாது . ஆம் ! 
கழிந்த பிறகு வரிவடிவில் எழுத்துக்கள் மறக்க முடியாத வகையிலே தான் இன் 
தோன்றியிருக்கக் கூடும் . அவ்வெழுத்துக் றைய வரலாற்று ஆசிரியர்கள் அவனைப் 
களும் அவற்றின் வழி எழுந்த மொழிகளும் பற்றி ஆய்ந்து ஆய்ந்து புத்தம் புதிய 

உண்மைகளைக் 

கண்டு வெளியிட்டுக் 
இன்று மனிதனைப் பலவகையில் 

கொண்டே 
கின்றன . வரலாற்றுக்கு முற்பட்ட மனி 

இருக்கிறார்கள் . 
தன் தான் தன் தேவைக்குப் பேசியும் எழு 

பணி சிறக்க என நாமும் வாழ்த்துவோம் . 
தியும் மொழியினைக் கண்டான் . இன்று 

இவ்வாறு பல்லாயிர மாண்டுகளாக 
வழக்கிலிருக்கும் பல மொழிகளும் அவற் 
றின் எழுத்துக்களும் வரலாற்று எல்லைக்கு இருபதாம் நூற்றாண்டுக்கு 

வளர்ச்சி யடைந்த மனிதன் இந்தக் கி . பி . 
உட்பட்டனவே என்பர் ஆய்வாளர் . எப் 

இடையில் 
படியாயினும் அன்றைய மனிதன் ஏதாவது செல்கின்றான் . 

விரைந்து தன் முடிவைத் தேடிக்கொண்டு 

வாழ 
ஒரு மொழியைப் பேசித்தான் கூடி வாழ்ந் விடுத்து , அறிவியல் துணையால் அழிவை 

வழிகாண்பதை 
தான் என்பதை யாரும் மறுக்கமுடியாது . 

நோக்கிச் சென்றுகொண்டே இருக்கிறான் . 
இனப் போராட்டமும் கடவுள் வெறிப் 
போராட்டமும் , மொழிப் போராட்டமும் இந்த முறையால் ஒருவேளை மனிதனின் 
மனிதனை இன்றைய கொடிய பாதையில் அழிவு அண்மையில் நேரினும் நேரும் 
அழைத்துச் 
செல்லும் என அந்த முந்திய அன்றி நெடிது வாழினும் உலகம் மனித 
மனிதன் அறிந்திருக்க நியாயமில்லை . ஒரு போது அவன் அழியத்தான் வேண்டும் . 

வாழ்வுக்கு இடமளிக்காத வகையில் மாறும் 
வேளை அறிந்திருந்தால் இவற்றை உண் 
டாக்காமலேயே இருந்திருப்பான் . 

அந்தக் கடைசிக் காலத்தில் ஆயிரமாயிர 

மாண்டுகளாக வாழ்ந்த மனிதன் அழியும் 
இவ்வாறு ஒவ்வொரு துறையிலும் காலத்தில் மிகச் சிலர் தாம் , தோன்றிய 
வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதன் வளர்ந்த வாறேபோல் , சிற்சில இடங்களில் வாழ 
வரலாற்றை ஆராய்ந்து கொண்டே போக நேரும் . 

நேரும் . சூரியன் இல்லையாகும் காலம் 
விரிப்பின் பெருகும் . நம் இந்திய வருமுன்பே நிலம் வாழ்வுக்கு ஏற்றதற்ற 
நாட்டில் கண்டெடுத்த சிந்துவெளிநாகரி தாகிவிடும் . அன்று வாழும் 
கத்தில் வாழ்ந்த மனிதனை வரலாற்றுக்கு பாவம் அழிந்த நாகரிகங்கள் - நகரங்கள் 


பிரிக் 


அவர்கள் 


பே 


லாம் . 


மனிதன் 


126 


இவை 


- பிற சிறப்புக்கள் --இவற்றை எல்லாம் வும் கேட்கவும் முடியாத நிலையில் நீண்டு 
எண்ணி எண்ணி ஏங்குவன் . ஒருவேளை வளர்ந்த மனித சமுதாயத்தில் இறுதி 
அவன் எண்ணத்தில் வாழாத அளவில் மூச்சாக நின்று நிலவுவான் . ஆம் ! அந்த 

அனைத்தும் வெகுகாலத்துக்கு இறுதியை நோக்கிச் சென்று கொண் 
முன்பே அழியினும் அழிவுறும் . அந்தக் டிருக்கும் இன்றைய மனித சமுதாயம் 
கடைசிக் காலத்து மனிதன் நமது விஞ் சென்றதையும் வருவதையும் எண்ணிச் சீர் 
ஞான அறிவையும் ஆற்றலையும் , அணு தூக்கி ஆராய்ந்து , வாழும் நாளில் மற்ற 
சக்தியையும் , ஏன் - அவனது பழைய வர வரை ஒத்து நோக்கி எல்லாரும் இன்புற் 
லாற்றையும் கூட அறிய மாட்டான் . அவ றிருக்கும் வகையில் நலம்புரியுமாயின் 
னுக்கு உற்றாரும் மற்றாரும் அற்ற நிலையில் நல்லதாகும் . அந்த நல்ல நெறியை 
அறமும் மறமும் அன்பும் வன்பும் அறி நோக்கி மனித சமுதாயம் செல்ல வேண்டு 

பொருள்களாகிவிடும் . இன்றைய மென்பது என் அவா ! 
கலையும் வாழ்வும் கலாசாரமும் அவன் 
கனவிற்கும் எட்டாத பொருள்களாகிவிடும் இக் கட்டுரை அந்நெறியை விளக்க 
பாவம் ! அவன் அமைதியே வடிவமாகி- ஓரளவாவது உதவுமாயின் அதுவே இதன் 
விண்ணையும் மண்ணையும் நோக்கி பேச பயன் என அமைவுறுவேன் ! 


யாப் 


திராவிட நாகரிகம் 
வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழின நாகரிகத்தின் வளர்ச்சி முகட்டை நாம் 
வரலாற்று வாயிலில் காண்கிறோம் . தமிழகக் கோயில்களின் மிக உயர்ந்த மிக 
வீறமைந்த கட்டட அமைப்பை நாம் இன்று அதன் வாயிற் கோபுரத்திலேயே 
பார்க்க முடிகிறது . இதுபோலவே , சிந்துவெளியில் கண்டு வெளிப்படுத்தப் 
பட்டுள்ள நாகரிகம் தமிழின நாகரிகத்தின் பாரிய , சீரிய முகப்புக் கோபுரமாக 
நமக்குக் காட்சியளிக்கின்றது . 

இந்திய நாகரிகத்தின் வரலாறு , மனித இன நாகரிகத்தின் தோற்றம் 
ஆகியவை பற்றி இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை நிலவியிருந்த கருத் 
துக்கள் அத்தனையிலும் சிந்துவெளிப் புதைபொருளாராய்ச்சி புரட்சிகரமான 
பெருத்த மாறுபாடுகளை உண்டுபண்ணியுள்ளது . கிரேக்க நாகரிகத்தின் பழமை 
யும் இருக்கு வேத ஆரியரின் பழமையும் இப்போது நேற்றைய , இடைக்காலப் 
புதுமைகளாய் விட்டன . கிரேக்க , சால்டிய , சுமேரிய நாகரிகங்கள் இவற்றுக்கு 
ஆயிரக் கணக்கான ஆண்டு முற்பட்ட பழமையும் பெருமையும் உடையன . 
தமிழின நாகரிகத்தின் மூலவடிவமான திராவிட நாகரிகமோ இத் தொல் பழ 
நாகரிகங்களின் தலைமூத்த நாகரிகமாய் , அவற்றிலும் ஆயிர பதினாயிரக்கணக்கான 
ஆண்டுப் பழம்பெருமையுடையதென்பதை இன்றைய அறிஞருலகம் திட்டவட்ட 
மாக எடுத்துக்காட்டுகிறது . இந்தியாவின் அரசியல் , சமுதாய , சமயப்பண்பாடுகள் 
அத்தனைக்கும் மூல முதல் கரு நிலையை இப்போது யாரும் இருக்கு வேதத்திலோ 
புராண இதிகாசங்களிலோ தடவித் தேட வேண்டியதில்லை . ஏனெனில் திராவிட 
நாகரிகத்தில் அவையெல்லாவற்றின் மூல முதலை மட்டுமன்றி , உலக நாகரிகத் 
தின் மூல முதலையே தேடிக் காணலாம் . 


- கா . அப்பாத்துரை , எம்.ஏ. , எல்.டி. , தமிழக வரலாறு 


நாடகக்கலை 


( திருவாட்டி மேரி மாசிலாமணி அம்மையார் ) 


தமிழகப் புலவர் குழுவின் 
தகைசான்ற புலவர்களுள் ஒருவ 
ராகத் தமிழ்ப் பெரும் பணிபுரி 
யும் பேறு பெற்ற இவ் வம்மை 
யார் வித்துவான் , எம்.ஏ. , எல்.டி. 
ஆகிய பட்டங்கள் பெற்றுள்ளார் . 
சென்னை , மகளிர் கிறித்துவக்கல் 
லூரியின் தமிழ்ப் பேராசிரியரா 
கக் கடந்த இருபதாண்டுகளா 
கத் தொண்டாற்றி வருகின்றார் . 

ங்கிலாந்து , பிரான் சு , சுவிட்சர் 
லாந்து , சர்மனி முதலிய வெளி 
நாடுகளில் சுமார் ஒன்றரையாண் 
டுகள் சுற்றுப்பயணம் செய்து 
தமிழ்மணம் பரப்பிவந்துள்ளார் . 


இலங்கைத் திருக்குறள் மாநாட் 
டிலும் , கழகத்தின் பதிற்றுப் 
பத்து மாநாட்டிலும் 

சொற் 
பொழிவாற்றிய பெருமையுடை 
யவர் . அம்புஜத்தின் ரகசியம் , 
தழைத்த மல்லிகை , அகஸ்தீன் 
அடிகள் , நான் கண்ட உலகம் , 
பாரி மகளிர் ஆகிய அருமை 
யான 

இயற்றியுள் 
ளார் . அவ்வப்போது செந் 
தமிழ்ச்செல்வி முதலான உயரிய 
தமிழ்ச் செய்தியிதழ்களில் பல் 
வேறு பொருள்கள் பற்றித் தண் 
டமிழ்ச் சுவை ததும்பும் கட் 
டுரைகள் வரைந்து வருகின்றார் . 


நூல்களை 


இலக்கியத் துறையில் , 

, 

அறிவிற் யங்களை ஆராய்கிறார் . நாடகத்தைக் குறித் 
சிறந்த மக்கள் உருவாக்கும் கவிதை , கட் துக் கூறுகையில் பெரும்பாலும் துன்ப 
டுரை , நவீனம் , சிறுகதை , நாடகம் முதலிய நாடகத்தையே குறிக்கிறார் . கிரேக்கர்கள் 
எல்லாவற்றுள்ளும் பண்டிதர் முதல் இன்ப நாடகங்களைச் சிறிது கீழ்த்தர நாட 
பாமரர் வரை யாவருக்கும் விருந்தளிப்பது கங்களாகவே கருதினர் . கி.மு. நான் 
நாடகமே . உணர்ச்சி வயப்பட்டிருக்கும் காம் நூற்றாண்டைச் சேர்ந்த அரிஸ் 
காதலிக்கும் , வீரவெறி கொண்ட காதல டாட்டில் , இந்நூலை எழுதுதற்கு முன் , 
னுக்கும் , கூத்தாடும் கோமாளிக்கும் , கொலு கிரேக்க நாட்டில் , ஏசக்லீஸ் ( Aeschylus) 
வீற்றிருக்கும் கோமகனுக்கும் , அழுக்காறு சோபக்லீஸ் ( Sophocles ) யூரிப்பிடிஸ் 
வெகுளியில் அழிவுறும் 

அழிவுறும் தீயோ ( Euripides ) என்ற முப்பெரும் புலவர்கள் 
னுக்கும் , அன்பும் அருளும் பெருக்கும் துன்ப நாடகம் எழுதுதலில் பெயர் பெற் 
அறிவுடையோனுக்குமாக நாடகத்தில் றிருந்தனர் . இவ்வாசிரியர்களின் நாட 
அவரவர்க்கு உரியதொரு தனித்த இட 

கங்களை நன்கு ஆராய்ந்து அவைகளி 
முண்டு . பண்டைத் தமிழர்கள் கண்ட னின்றும் பொதுவிதிகளை வடித்தெடுத்தார் 
தெருக்கூத்திலும் , தற்கால மக்கள் பல் அரிஸ்டாட்டில் . இவர் எழுதிய நூல் , மேல் 
வகைப் புதுமுறைகளையும் பயன்படுத்தி நாட்டு நாடக , காப்பிய ஆசிரியர்களுக்குப் 
நடத்தும் நாடகத்திலும் எத்தகைய நடிப் பல நூற்றாண்டுகளாக வழிகாட்டியாயிருந் 
பிலும் , சூழ்நிலையிலும் - மக்கட்குச் சுவை தது . 
யூட்டும் கூறுகளிருக்கின்றன . 

இயற்கையில் இருப்பதொன்றை எழி 
நாடகங்களின் தன்மையை அறி லொழுகும் முறையில் சித்திரித்துக் காட்டு 
தற்கு , மேல் நாட்டு இலக்கிய நூல்களுள் வன கவிதை , நாடகம் முதலிய கலைகள் . 
மிகவும் பயன்பட்ட நூல் கிரேக்க அறிஞர் ரோம நாட்டைச் சேர்ந்த ஸிஸரோ 
அரிஸ்டாட்டில் எழுதிய கவிதைக் கட் ( Cicero ) எனும் அறிஞர் , நாடகம் உலக 
டளை ( Poetics ) என்னும் நூலே . இந் வாழ்க்கையின் படம் ; மக்கட் சமுதாயத்தின் 
நூலை ஓரளவில் திறனாய்வுக்கலை நூலாகக் பழக்க வழக்கங்களை உள்ளவாறே எடுத் 
கொள்ளலாம் . இதில் , ஆசிரியர் , நாடகம் துக் கூறும் கலை ; உலகியலின் உண்மை 
காப்பியம் 

என்னும் இருவகை இலக்கி நிலையைப் பிரதிவிம்பிக்கும் 


கண்ணாடி 


கூடி 


காண்ப 


ஏனைய 


நாடகக் 


ஆசிரியர் unities ) 
128 

கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 
என்று கூறி வைத்ததில் பெரியதொரு கற்பனையைப் பாட்டால் வழங்குகிறான் . 
கருத்துக் காணலாம் . கலை என்பது இயற் நாடகக்கலையோ , கூடியிருக்கும் மக்களுக்கு 
கையில் உள்ளதைப் படம் பிடித்துக் காட் நாடக முறைப்படி கதையைச் சொல்வது 
டுதலே ; ஆனால் படம் பிடித்த லென்றால் மட்டுமன்று . நாடக ஆசிரியனின் குறிக் 
புகைப்படத்தில் கண்டவாறு உள்ளதை 

கோளையும் , 

கதையின் தொடர்பையும் 
அப்படியே அப்பிவைத்துக் காண்பதா ? மனத்தில் கொண்டு , அவைகள் 
இவ்வாறு தான் பல நூற்றாண்டுகளாகக் யிருக்கும் மக்களின் உணர்ச்சியையும் அறி 
கலைகளைக் குறித்து மக்கள் கருதிவந்தனர் . வையும் ஈர்க்குமாறு நாடகப் பாத்திரங்கள் 
இக் கொள்கை தவறு என்பதைப் பல் 

விளக்கிக் காட்டுதல் வேண்டும் 
லாண்டுகளுக்குப் பின்புதான் உணர்ந்த தற்கு மக்கட் கூட்டமில்லையேல் , நடித்தல் 
னர் . வாழ்க்கையைப் புகைப் படம் எடுத்த என்னும் கலைக்கு இடமில்லை. இவ்வகை 
வாறு எழுதிக் காட்டினால் , அப்படத்தைப் யில் நாடகக்கலை ஏனைய கலைகளினின்றும் 
பார்ப்பவருக்குச் சலிப்பு ஏற்பட்டுவிடும் வேறுபடுகின்றது . 
என்று கண்டனர் . மக்களின் வாழ்க்கை 
வரலாற்றை நிரல்படக் கூறும் வரலாற்றா 

கலைகளைப்போல் , 
சிரியர்கள் இம்முறையைப் பயன் படுத்த கலைக்கும் சிற்சில சம்பிரதாயங்களிருக் 
லாம் . ஆனால் நாடகத்திலோ , ஓர் 

கின்றன . அவை ஒவ்வொரு நாட்டிற்கும் , 
உண்மை நிகழ்ச்சியை எடுத்துக் கூறுங் காலத்திற்கும் , நாடக வகைக்கும் ஏற் 
கால் , நாடகத்தைப் படிப்போரும் காண் றனவா யிருக்கின்றன . மேல்நாடுகளில் , 
போரும் ரசிகர்களாயிருத்தலால் , நிகழ்ச்சி நாடகக் கலையைத் துவக்கி வைத்த கிரேக் 
யின் கோணத்தைச் சிறிது உயர்த்தி , கர்கள் கற்பித்துக் கூறிய சம்பிரதாயங் 
அதற்கு முதன்மை யளித்தும் , மற்றொரு களில் 

களில் சில , வழக்கிலிருந்தன . கிரேக்க 
கோணத்திற்குச் சிறிது மெருகு கொடுத் நாடக எழுத்தாளர்கள் துன்ப நாடகங் 
தும் , மற்றொரு கோணத்திற்குச் சிறிது களில் , இசைக்குழு (chorus ) ஒன்றைப் 
வர்ணம் ஊட்டியும் இவ்வாறு உருவாக்க புகுத்தி , அக்குழு , நாடக அரங்கிலிருந்து 
வேண்டும் . இவ்வாறு செய்வதாலேயே , கொண்டு, இடையிடையே ஒன்று சேர்ந்து 
அந்நிகழ்ச்சியின் உண்மைத் தத்துவத் சோகச் சுவை யூட்டுதற்குரிய சொற்களைச் 
தையும் , ஆசிரியன் மனத்துள்ள கொள்கை சொல்லிக்கொண்டிருக்குமாறு செய்தனர் . 
யையும் , படிப்பவருக்கும் நடிப்பவருக்கும் , இஃதொரு சம்பிரதாயம் . மேலும் அவர் 
நாடகம் பார்ப்பவருக்கும் எடுத்துக் கூற கள் மூன்று ஒருமைப்பாடுகளைக் (the three 
வியலும் . ஆங்கிலக் கவிதை 

ஒருமை 
கோல்ரிட்ஜ் என்பார் , நாடகம் உலக ( unity of time ) என்பது குறிப்பிட்ட ஒரு 
இயற்கையை மாதிரியாக வைத்து உரு சிறிய காலத்திற்குள் 

கூடிய 
வாக்கும் கலையேயன்றி , உலக இயற்கை நிகழ்ச்சியை , நாடகத்தில் சில மணிநேரத் 
யின் படமன்று என்கிறார் . ஆகவே , உலக தில் 

நடித்தலாகும் . 

ஒருமை 
இயற்கையில் காணும் சுவையுள்ள தொரு ( unity of place ) என்பது ,நாடக நிகழ்ச்சி 
நிகழ்ச்சியையோ , உண்மையையோ எடுத் 

கள் 

பல்வேறிடங்களுக்கு மாறிக்கொண் 
துக்கொண்டு , அது மக்கள் மனத்தையும் டிராமல் , ஒரேயிடத்தில் நிகழுமாறு 
உணர்ச்சியையும் பரவசப்படுத்தக் கூடிய அமைத்தலாகும் . நிகழ்ச்சி ஒருமை ( unity 
ஒரு நிலைக்கு அதை உயர்த்துவதே நாடகம் . of action ) என்பது துன்ப நாடகத்தில் , 
சித்திரக்கலையில் , ஒருவன் 

ஒருவன் வர்ணங்களா பக்கக் கதைகளையோ, கோமாளிக் கூத்துக் 
லும் கோடுகளாலும் தன் எண்ணங்களை களையோ புகுத்தாது , சோகச் சுவையையே 
வெளியிடுகிறான் . சிற்பக்கலையில் ஒருவன் , மிகுதிப் படுத்துதலாகும் . இச் சம்பிரதாயங் 
செம்பிலும் கல்லிலும் கட்டையிலும் உரு கள் ஓரளவில் பயனளித்தனவெனினும் ,, 
வங்களைச் செதுக்கித் தன் கருத்துக்களை நாளடைவில் மக்கள் இவற்றை ஒழித் 
உணர்த்துகிறான் . கவிதையில் கவிஞன் தனர் . ஏனெனில் காலம் , இடம் , நிகழ்ச்சி 
எதுகை , மோனை , சந்தம் முதலிய யாப் இவற்றில் கட்டுப்பாடுகளைப் 
பிலக்கண விதிகளின் உதவி கொண்டு தன் தால் , ஒரு நாடகம் , உயிரும் உணர்ச்சியும் 

புகுத்துவ 


கால 


நடக்கக் 


வெளியீட்டு விழா மலர் 


129 


சுவையு மற்றுப் போகுமென மக்கள் றன்று ; மக்களுக்கு இன்பமளித்து அவர் 
உணர்ந்தனர் . எனினும் துன்ப நாடகங் களை மகிழ்விப்பதொன்றே நாடகத்தின் 
களில் 

இச் சம்பிரதாயங்கள் ஒருவாறு தலையாயபயன் என்பர் . முன்னைய கூற்றில் 
பயனளிக்கின்றன என்றே காள்ளல் ஒரு சிறிது உண்மையிருந்த போதிலும் , 
வேண்டும் . நாடக இயல்புகள் பொருந்தி நாடகம் மக்களை மகிழ்விப்பதற் கெழுந்தது 
நிற்கும் தமிழ்க் காப்பியமாகிய சிலப்பதி என்று கொள்தலே சிறந்தது . தமிழில் சம் 
காரத்தில் இட ஒருமையைக் காண்கின் பந்த முதலியார் இயற்றிய சபாபதி , 
றோம் . புகார் நிகழ்ச்சிகளைத் தொகுத்துப் வேதாள உலகம் முதலிய நாடகங்கள் 
புகார்க் காண்டமென்றும் , மதுரை நிகழ்ச்சி நகைச் சுவையையே பெரும்பாலும் ஊட் 
களைத் தொகுத்து மதுரைக் காண்டமென் நம்மை மகிழ்விக்கின்றன . உடலும் மன 
றும் , இறுதி நிகழ்ச்சிகளைத் தொகுத்து மும் களைத்துப் போய்வரும் மக்களுக்கு 
வஞ்சிக் காண்டமென்றும் கூறி வைத்த நகைச்சுவை நாடகங்கள் அரிய விருந்தா 
தால் , நம் மனத்தின் எண்ணங்களை ஒரே யமைகின்றன . துன்ப நாடகங்கள் பெரும் 
நேரத்தில் பல்வேறிடங்களில் சிதறவிடாது பாலும் மக்கள் வாழ்க்கையின் ஆராய்ச்சிக 
ஒரேயிடத்தில் பதியும்படி வைத்து , புகார்க் ளாக விளங்குகின்றன . 

ஷேக்ஸ்பியர் 
காண்டத்தில் இன்பச் சுவையையும் , மது இயற்றி 

இயற்றிய துன்ப நாடகங்களான 
ரைக் காண்டத்தில் அவலச் சுவையையும் ஒதெல்லோ , ஹாம்லெத் , லீயர் அரசர் ,, 
வஞ்சிக் காண்டத்தில் வீரச்சுவையையும் மாக்பெத் போன்றவற்றை , நாம் காண் 
நாம் சுவைக்குமாறு வைத்து விடுகிறார் கையில் நாடகத்தின் அவலச்சுவையை 
ஆசிரியர் இளங்கோ. இந்த அவரது மாத்திரம் நாம் அனுபவிப்பதில்லை ; நமது 
நாடகத்திறமும் கவிதைத்திறமும் பெரிதும் உள்ளத்தில் பற்பல பிரச்னைகள் எழுகின் 
போற்றற் பாலன . 

றன . சிக்கல்கள் நிறைந்த நம் வாழ்க் 

கையை , நாடகக்கண் கொண்டு பார்த்து , 
மேற்கூறப்பட்ட மூவகை ஒருமை வாழ்க்கையின் குறிக்கோள் , மனித இயல் 
களைக் காட்டிலும் உணர்ச்சி ஒருமையையே பின் உயர் நிலை முதலிய உண்மைகள் மீது 
( unity of emotion ) ஒரு நாடகத்தில் நாம் நம் கருத்தைச் செலுத்துகிறோம் . எனி 
அதிகமாய் எதிர் பார்க்கிறோம் எனலாம் . னும் , நாடகத்தைப் பார்த்துச் சுவைக்க 
ஒரே நாடகத்தில் கண்ணீரும் நகையும் வேண்டுமென்று இந் நாடகங்களுக்குச் 
கலந்திருக்கலாம் ; இவ்வாறு உலக இயற் 

வ்வாறு உலக இயற் செல்கிறோமேயன்றி , வாழ்க்கையைத் திருத் 
கையிலும் காண்கிறோம் . வீரமும் பயமும் திக்கொள்வதற்காக வன்று . 
ஒன்றி வரலாம் . இதனையும் உலக இயல் 

பண்டைத் தமிழர்கள் , வாழ்க்கையின் 
பில் காண்கிறோம் . வடமொழிப் புலவர் 
கள் எடுத்துக் கூறிய ஒன்பது சுவைக இன்பியலையே ஈற்றில் சொல்லி மக்களை 

மகிழ்விக்கும் நோக்கங் கொண்டனர் 
சிருங்காரம் , வீரம் , 
கோபம் , நகை , பயம் , வெறுப்பு , அற்புதம் , போலும் . நாடகக் காப்பியமாகிய சிலப் 
சாந்தம் என்பனவற்றுள் , ஒன்றுக்கு மேற் பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டநிகழ்ச்சிகளைப் 
பட்ட சுவைகளும் , அவைகளின் உட்பிரி புகுத்தித் துன்பக் காப்பியத்தை இன்பக் 
வான எத்தனையோ உணர்ச்சிகளும் ஒரு எனினும் , கண்ணகி , கோவலன் , மாதவி 

காப்பிய மாக்க முயல்கின்றார் இளங்கோ . 
நாடகத்தில் வரலாம் . எனினும் 
யொரு உணர்ச்சியே ஈற்றில் நம்மனத்தில் 

என்பாரின் துன்பக் கதையே நம் மனத்தில் 
பொங்கி யெழவேண்டும் . 

பல சுவைகளி நின்று உறுத்துகிறது . 
ருப்பினும் தலையானதும் முடிவானது துன்ப நாடகத்திற்குத் தொடர்ச்சி 
மான ஒருசுவை யுணர்ச்சிக்கே நம் மனம் யானதொரு கதை பெரிதும் உதவுகிறது . 
அடிப்படவேண்டும் . இதுவே உணர்ச்சி மக்கள் கவனத்தை நாடகம் முடியும்வரை 
ஒருமையாகும் . நாடகத்தின் பயன் , இன் ஈர்ப்பதற்கு அத்தகைய கதை பயன்படு 
பம் அளிப்பதும் , மக்கள் வாழ்க்கை நெறி கிறது . இன்ப நாடகத்திலோ தொடர்ச்சி 
யைத் திருத்துவதுமே என்பது ஒருசாரார் யானதொரு கதையில்லாவிடினும் , நகைச் 
கொள்கை . மற்றொரு சாரார் , அவ்வா சுவைதரும் வழிவகைகளைக் 


கருணை , 


ஒரே 


பல 


கை 


17 


130 


நாடகங்கள் 


யாண்டு , எழுத்தாளன் மக்களை மகிழ்விக் எழுத்தாளனுக்கே இயலும் . மேல் நாட்டு 
கிறான் . நகைச்சுவை நாடகத்தில் எத் ஆசிரியர்களுள் - ஆங்கில எழுத்தாளருள் 
தனையோ 

வகையுண்டு. தற்காலத்தில் ஷேக்ஸ்பியரும் , பிரெஞ்சு எழுத்தாளருள் 
சமூக நாடகங்களில் பெரும்பாலன இப் மோலியருமே முற்காலத்தில் இத்தகைய 
பகுதியைச் சார்ந்தன 

நாடகங்கள் எழுதிய தாகவும் , பெர்னாட்ஷா 
நடிகரின் சமத்காரமான வார்த்தை என்பவர் சமீபகாலத்தில் இவ்வகை நாட 
கள் , செயல்கள் , உலகியலைப் பற்றிய கங்கள் எழுதிய தாகவும் கூறப்படுகிறது . 
குறிப்புக்கள் இவைகள் மூலமாய் வரும் 
நகைச்சுவை ஒருபுறம் ; 
ஒருபுறம் ; மக்களிடத்துக் 

பண்டைய காலத்திலேயே , இந்திய 
காணப்படும் அறிவீனம் , மூடப் பழக்க நாட்டில் , காளிதாசன் , பவபூதி , பாசர் 
வழக்கங்கள் , நகைக்குரிய சொற்றொடர்கள் முதலிய சிறந்த வடமொழி நாடக எழுத் 
இவைகளைக் காட்டி நடிகர் அளிக்கும் தாளர்கள் தோன்றிச் சாகுந்தலம் போன்ற 
நகைச்சுவை மற்றொருபுறம் ; மக்கள் அழியா 

எழுதிவைத்துப் 
வாழ்க்கையில் மறைந்து கிடக்கும் இயல்பு போயினரெனினும் , தமிழ் நாட்டின் நாடக 
களை நாடக அரங்கில் வெட்ட வெளியாக் வளர்ச்சிக்கு இந் நாடகங்கள் ஏனோ உதவி 
குவதால் வரும் நகைச்சுவை ஒருவகை ; புரியவில்லை . இலக்கணம் , கவிதை போன்ற 
மக்கள் வாழ்க்கையில் இயல்பாய் நடை துறைகளில் தமிழ்மொழி சிறந்த நூல் 
பெறும் வேடிக்கையான சம்பவங்களை களைத் தோற்றுவித்தது போல் , நாடகத் 
உள்ளவாறே விரித்துக் காட்டிச் சிரிக்க துறையில் தோற்றுவிக்கவில்லை . படிப்ப 
வைக்கும் நகைச்சுவை மற்றொரு முறை ; தற்கும் நடிப்பதற்கும் ஏற்ற நாடகங்கள் 
ஒரு கூட்டத்தாரின் உணவு , உடை, பேச்சு , பல தமிழ் நாட்டில் இன்றும் வரவில்லை 
பழக்க வழக்கங்கள் இவற்றைப் பகடி 

யெனினும் தமிழ் நாடகக் கலைக்குப் புத்துயி 
பண்ணிச் சிரிக்க வைப்பது 

ரளித்தவர்களாக , சுந்தரம் 

பிள்ளையவர் 
ஒருவகை ; 
எளிய நகைச்சுவைபோல் முதலில் காட்டி களையும் , சம்பந்த முதலியாரையும் எடுத் 
மக்கள் சமுதாயத்துக்குக் குத்துக் கொடுப் துக் கூற வேண்டும் . சுந்தரம் பிள்ளையவர் 
பது மற்றொரு வகை ; கோமாளியால் கள் நடிப்பதற்கென்றெழுதாது , படித்துச் 
வரும் நகை , நடிகரின் உடல் சேஷ்டை சுவைத்தற்கென்றெழுதிய மனோன்மணீ 
யால் வரும் நகை , மக்கள் வாழ்க்கையில் யம் என்னும் நாடகம் , யாவர் பாராட்டுக்கு 
காணும் முரண்பாடுகளைக் காட்டுவதால் முரியது . ஆங்கிலப் புலவர் ஷேக்ஸ்பியர் 
வரும் நகை , இவ்வாறு எண்ணில . மக்கள் இயற்றிய நாடகங்களில் பயின்று , அந் 
வாழ்க்கையில் தற்காலத்தில் நகைச்சுவை 

நாடகங்களை மேல்வரிச் சட்டமாய் வைத்து 
நாடகங்களுக்கு மிகுதியான சலுகையுண்டு . 

எளிய செய்யுள் நடையில் எழுதப்பெற்ற 
நகைச்சுவை நாடகங்கள் , சமூக ஊழல் 

இந் நாடகம் , தமிழுலகில் புதியதொரு 
களையும் , பழக்க வழக்கங்களையும் எடுத்துக் முறையைத் துவக்கிவைத்தது என்னலாம் . 
காட்டிச் சமூகச் சீர்திருத்தத்திற்குப் பய நாடகங்கள் நடிப்பதற்கும் மக்களை மகிழ் 
னளிக்கின்றன ! 

விப்பதற்குமே யென்ற கருத்தைத் தமிழுல 

குக்குக் காட்டியவர் சம்பந்த முதலியார் . 
ஆகவே நாடகக்கலை , சமுதாயத்தைச் 
சீர்திருத்தப் பயன்படுமெனினும் , மக்கட் 

இவர் ஆங்கில நாடக முறையை ஒட்டி ,, 

மக்கள் பேசும் எளிய வசன நடையில் நாட 
கூட்டத்திற்கு மகிழ்ச்சி யூட்டுவதே அதன் கங்கள் எழுதித் தமிழ் நாடகக் கலைக்குப் 
உண்மைக் குறிக்கோளாகும் . 

புத்துயிரளித்தார் . செய்யுட்களைக் கலந் 
வாசித்து இன்புறுதற்கு இலக்கியச் தெழுதாமல் , எளிய நடையில் நடிப்பதற்கு 
சுவையுடையதாயும் 

ருப்பவர் ஏற்றவாறு நாடகங்கள் எழுதுதல் ஒரு 
சுவைக்குமாறு நடிக்க ஏற்ற தாயுமுள்ள தனிக்கலை என்பது இவர் நாடகங்களி 
நாடகம் இயற்றுதல் ஓர் அரும்பெரும் லிருந்து தெற்றெனப் புலப்படும் . 


கூடி 


இக்கட்டுரையில் ஏ . நிக்கல் என்பார் எழுதிய நாடகக் கலையின் கோட்பாடுகள் என்னும் நூலி 
லிருந்து சில கருத்துக்கள் கூறியிருக்கிறேன் . 


ஆடற்கலை 


[ திரு . க . வெள்ளைவாரணன் ) 


தஞ்சை மாவட்டத்தைச் 
சார்ந்த திருநாகேச்சுரத்தில் 
14-1-1917 இல் இவர் தோன்றி 
னார் . தந்தையார் பெயர் மெ . 
கந்தசாமி முதலியார் . திருப் 
பெருந்துறை திருவாசகப் பாட 
சாலை , அண்ணாமலைப் பல்கலைக் 
கழகம் ஆகியவற்றில் பயின்று 
1935 ஆம் ஆண்டு வித்துவான் 
தேர்வில் முதல்வராகத்தேறினார் . 
யாழ் நூல் ஆசிரியர் விபுலாநந்த 
அடிகளாரின் அருமந்த மாணவர் . 
கரந்தைப் புலவர் கல்லூரியில் 
1938-43 இல் தமிழ் விரிவுரை 
யாளராகப் பணியாற்றியுள்ளார் . 


1943 இலிருந்து அண்ணாமலைப் 
பல்கலைக் கழகத் தமிழாராய்ச்சித் 
துறை விரிவுரையாளராகச் சிறப் 
புப் பணி புரிந்து வருகின்றார் . 
சங்ககாலத் தமிழ் மக்கள் , 
குறிஞ்சிப் பாட்டாராய்ச்சி , 
தமிழ் இலக்கிய வரலாறு - தொல் 
காப்பியம் - ஆய்வு நூல் ஆகிய 
நூல்களினாசிரியர் . பர்த சங்கி 
ரகம் , அரபத்த நாவலர் 
பரதம் , தேவாரத் திருமுறைத் 
தொகுப்பு ஆகியவற்றின் பதிப் 
பாசிரியர். சித்தாந்தச் செம்மல் 
திருமுறைத் தமிழ்மணி ஆகிய 
பட்டங்கள் பெற்றவர் . 


என்பது 


மாகிய 


உள்ளத்திற்கு உவகையளிக்கும் கவின் கோலம்புனைந்து நடிக்கவல்ல நாடக 
கலைகளுள் 

ஆடற்கலையாகிய கூத்தும் மாந்தர்கள் பொருநர் என அழைக்கப் 
ஒன்றாகும் . தமிழ் முனிவராகிய அகத்தியர் , பெற்றனர் . நோக்கினார் கண்ணிடத்தே 
இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழுக் தமது ஆடற்பொலிவு என்றும் நிலை 
கும் உரிய இலக்கணமாக அகத்தியம் பெற்றுத் தோன்றும்படி நடித்துக்காட்டு 
என்ற இலக்கண நூலை இயற்றியுதவினார் தல் கூத்தர் பொருநர் ஆகிய இக்கலைஞர் 

வரலாறு . இயற்றமிழிலக்கண களது இயல்பாகும் . இவ்வியல்பு நோக்கி 

தொல்காப்பியத்திலும் , பத்துப் இவர்களைக் கண்ணுளர் எனவும் கண் 
பாட்டும் எட்டுத் தொகையுமாகிய சங்க ணுளாளர் எனவும் பண்டைத் தமிழ்ச் 
இலக்கியத்திலும் , சிலப்பதிகாரம் 

சிலப்பதிகாரம் மணி சான்றோர் பெயரிட்டு அழைத்துள்ளார்கள் . 
மேகலை பெருங்கதை சீவகசிந்தாமணி 

இவர்களால் மேற்கொள்ளப்பெற்ற 
யாகிய செந்தமிழ்க் காப்பியங்களிலும் ஆடற்கலையானது , அகக்கூத்து, புறக் 
இசைக்கும் நாடகத்திற்கும் உரிய குறிப்புக் கூத்து , பதினோராடல்கள் எனப் 
பல்வேறு 
கள் பல ஆங்காங்கே காணப்படுகின்றன . பகுதிகளாக வளர்க்கப்பெற்றது . ஏதாவ 
அவற்றைக் கூர்ந்து நோக்குங்கால் இசை தொரு கதையினைத் தழுவி நடிக்கப்பெறும் 
நாடகமாகிய இக்கலைத்துறைகளை எழில் கூத்தினை 

என்றும் , 
பெற வளர்த்த கலைஞர்கள் கூத்தர் , பாணர் , 

தழுவாது பாட்டினது பொருளுக்கேற்பக் 
பொருநர் , விறலியென்னும் இந்நால்வகை கைகாட்டி வல்லபஞ் செய்யும் சுவையும் 
யோராவர் என்பது நன்கு புலனாம் . மெய்ப்பாடும் பொருந்திய அவி நயக் 
இவர்களுள் , கூத்தர் என்பார் எண் 

கூத்தினை நாட்டியம் எனல் மரபு . 
வகைச் சுவையும் மனத்தின்கண் பொருந் நாட்டியமாவது , ஆடல் பாடல் அழகு 
திய குறிப்புக்களும் புறத்துப்போந்து புலப் என்னும் மூவகை நலங்களையும் ஒருங்கு 
படும்படி ஆடவல்லவராவர் . இவர்களை பெற்ற நாடகமகளிரால் தமது உள்ளக் 
யொத்து விறல்பட ஆடுவாள் விறலியென 
ஆடுவாள் விறலியென குறிப்பு உடம்பில் தோன்றும் 

மெய்ப்பாடு 
அழைக்கப் பெற்றாள் . பொருந் என்பது களால் புலப்படும்படி சுவைபெற நடிக்கப் 
ஒத்து நடித்தல் என்ற பொருளில் வழங் பெறுவதாகும் . இதன் இலக்கணத்தினை 
கும் சொல்லாகும் . ஒருவரைப்போன்று விரித்துரைப்பது நாட்டிய நூல் . ஆடல் 


நாடகம் 


கதை 


132 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


தொடங்கிப் 


ஆடினாள் 


என 


6 


குறிக்கப் 


பாடல் அழகு என்னும் இம்மூன்று திறத் சிலப்பதிகார அரங்கேற்றுகாதையில் 
தாலும் குறைவின்றி நிரம்பிய நாடகக் 
நிரம்பிய நாடகக் ஆடலாசிரியனது 

ஆடலாசிரியனது இலக்கணம் வருமா 
கணிகையாகிய மாதவி என்பாள் , ஐந்தாம் றுணர்த்தப்பட்டமை காண்க . 
ஆண்டு 

பன்னிரண்டாம் 

இருவகைக் கூத்தின் இலக்கண மறிந்து 
ஆண்டு வரை ஏழாண்டுகள் ஆடலாசிரி 

பலவகைக் கூத்தும் விலக்கினிற் புணர்த்துப் 
யன்பால் நாட்டிய நூலை நன்கு பயின்று 

பதினோ ராடலும் பாட்டும் கொட்டும் 
சோழமன்னன் பேரவையிலே திறம்பெற 

என்ற செய்தி சிலப்பதிகார ஆகியவற்றின் நுட்பங்களை விளங்க அறிந் 
அரங்கேற்று காதையாற் புலனாம் . 

திருத்தல் வேண்டுமென விதித்துள்ளார் . 

இருவகைக் கூத்தாவன : - வசைக்கூத்து , 
முத்தமிழுள் ஒன்றாகிய நாடகத்தின் புகழ்க்கூத்து ; வேத்தியல் , பொதுவியல் : 
இலக்கணத்தினை விளக்குதல் வேண்டிப் வரிக்கூத்து , வரிச்சாந்திக் கூத்து சாந்திக் 
பரதமுனிவர் இயற்றிய நாடகத்தமிழ் நூல் 
பரதம் என்ற பெயரால் வழங்கப்பெற்ற இயல்புக்கூத்து , 

கூத்து , விநோதக்கூத்து ; ஆரியம் , தமிழ் ; 

தேசிக் கூத்து 
தென்பது , நாடகத்தமிழ் நூலாகிய 

இவ்வாறு இரண்டிரண்டு பகுதிகளாக 
பரதம் என அடியார்க்கு நல்லார் கூறுத வகைப்படுத்துரைக்கத் தக்க கூத்து விகற் 
லாற் புலனாம் . பரதராற் செய்யப்பட்டது 
என்ற பொருளில் வழங்கிய பரதம் என்ற தெனக் குறிக்கப்பட்டவை சாந்திக்கூத்தும் 

பங்கள் எனவும் , ஈண்டு இருவகைக்கூத் 
நூற்பெயரானது , அந்நூலிற் சொல்லப் 

விநோதக்கூத்தும் ஆகிய 

இரண்டுமே 
பட்ட சிறப்புடைய நாட்டிய மாகிய கலைத் 

யெனவும் 
திறத்தைக் குறிக்கும் பெயராகவும் பிற் பிடுவர் . எனினும் இளங்கோவடிகளால் 

அடியார்க்கு நல்லார் குறிப் 
காலத்தில் வழங்கப்பெறுவதாயிற்று . 

இருவகைக்கூத்து எனக் 
தமிழ் நாட்டில் தொன்று தொட்டுப் பட்டவை வேத்தியல் , பொதுவியல் 
பயிலப் பெற்றுவரும் ஆடற்கலையாகிய என்னும் இரண்டுமேயாம் என்பது , 
இதன் இயல்பும் , இதனைப் பயின்று 

" வேத்தியல் பொதுவியல் என்றிரு திறத்தின் 
ஆடவல்ல கூத்தியராகிய நாடகமகளிரின் 

நாட்டிய நன்னூல் நன்குகடைப் பிடித்து " 
இயல்பும் , இம்மகளிர்க்கு நாட்டியக் 

( அரங்கேற் - கூக , ச 0 ) 
கலையைக் கற்பிக்கவல்ல ஆடலாசிரியனது 
இலக்கணமும் , நாடகத்திற்கும் இசைக்கும் 

எனவரும் சிலப்பதிகாரத் தொடராலும் , 
உரிய இசைப் பாடல்களை இயற்றித்தரும் " வேத்தியல் பொதுவியல் என்றிரு திறத்துக் 
கவிஞனது இயல்பும் , இசையினை அளவு கூத்தும் பாட்டும் தூக்கும் துணிவும் 
பெற நிறுத்தவல்ல தண்ணுமையாசிரியன் 

( ஊரலர்- கஅ , கசு ) 
வேய்ங்குழலூதுவோன் 

சிரியன் 
முதலியோர் இயல்புகளும் , நாடக அரங் 

எனவரும் மணிமேகலையடிகளாலும் நன்கு 
கின் அமைப்பும் , அவ்வரங்கிலே புகுந்து துணியப்படும் . சான்றோர் குழுமிய மன்ன 
ஆடுகின்ற முறையும் பிற நுட்பங்களும் 

னது பேரவையிலே நடித்தற்கேற்ற நுட்ப 
சிலப்பதிகார 

அரங்கேற்றுகாதையிலே மும் சிறப்பும் வாய்ந்த கூத்து வேத்தியல் 
தெளிவாக விளக்கப் பெற்றுள்ளன. 

எனப்படும் . கற்றோர் கல்லாதார் ஆகிய 

பொதுமக்கள் அனைவரும் கண்டு களித்தற் 
நோக்குங்கால் இளங்கோவடிகள் வாழ்ந்த கேற்ற எளிமை நிலையில் நிகழுங்கூத்து 
காலமாகிய கி . பி . இரண்டாம் நூற்றாண்டி 

பொதுவியல் எனப்படும் . வேத்தியலை 
லேயே 

நம் தமிழ்நாட்டில் ஆடற்கலை அகக் கூத்தென்ப . பொதுவியலைப் புறக் 
யானது காண்போர் கண்ணையுங் கருத்தை கூத்தென்ப . 
யுங் கவரும் பொலிவும் நுட்பமும் உடைய இனி , சாந்திக் கூத்தாவது தலைவன் 
தாய்ச் சிறந்த முறையில் வளர்ச்சி பெற் சாந்தமாக ஆடிய கூத்தெனவும் , அது 
றிருந்த தென்பதும் , 

இக்கலையின் சொக்கம் , மெய்க்கூத்து , 

அவி நயம் , 
நுட்பத்தைக் கற்பிக்கவல்ல ஆடலாசிரியர் 

நாடகம் 

என நால்வகைப்படுமெனவும் 
பலர் வாழ்ந்தார்களென்பதும் விளங்கும் . கூறுவர் . 

கூறுவர் . இவற்றுள் , சொக்கம் என்பது 


யாழா 


வெளியீட்டு விழா மலர் 


133 


சுத்த நிருத்தம் . அது நூற்றெட்டுக் கரண கூத்து என இவ்வாறு பகுத்துரைக்கப்படும் 
முடைய தென்பர் . உடம்பாகிய மெய்யின் கூத்துக்களாகும் . பகைவனது ஒடுக்கமும் 
தொழில் நலம் விளங்க நடிக்கப்பெறுங் தம்முடைய வேந்தனது உயர்ச்சியும் மேற் 
கூத்து மெய்த்தொழிற் கூத்தாகும் . அது படும் நிலையில் அமைந்த கூத்து வென்றிக் 
தேசி , வடுகு , சிங்களம் என மூவகைப் கூத்தெனப்படும் . பலவகையுருவங்களையும் 
படும் . இவை மனத்தகத்தே தோன்றும் பழித்துக்காட்டுங் கருத்துடன் நிகழ்வது 
இராசதம் தாமதம் சாத்துவிகம் என்னும் வசைக்கூத்தெனப்படும் . பெருவேந்தரும் 
அகச்சுவை பற்றித் தோன்றுவனவாத குறு நில மன்னரும் முதலாயினோர் பகை 
லால் அகமார்க்கம் எனக் 

எனக் கூறப்படும் . வரை வென்று கொற்றத்துடன் வீற்றிருக் 
அவிநயக் கூத்தாவது கதை தழுவாது கும் பெருமித நிலையில் அன்னோர் பொழுது 
பாட்டினது பொருளுக்குக் கைகாட்டி போக்காகக் கண்டு மகிழ்தற்குரிய முறையில் 
வல்லபஞ் செய்வது என்பதும் , நாடக நிகழ்த்தப்பெறுங்கூத்து விநோதக்கூத்தின் 
மாவது கதை தழுவிவரும் கூத்தென்பதும் பாற் படுவதாகும் . 
முன்னர்க் கூறப்பட்டன . 

இவ்வாறு 
நால்வகைப்படப் பகுத்துரைக்கப்பட்ட 

இனி , தெய்வத்திறம் வாய்ந்த கூத்துக் 
க்கூத்துக்கள் யாவும் உலகமக்கள் தீமை போற்றப் 

களாக நம் நாட்டில் நெடுங்காலமாகப் 
நீங்கி நன்மை பெற்றுயர்க என நிகழ்த்தப் போற்றப் பெறும் சிறப்புடைய ஆடல்கள் 
படுவனவாதலின் சாந்திக் கூத்து எனப் பதினொன்றாம் . அவையாவன: அல்லியம் , 

கொடுகொட்டி , 
பெயர் பெறுவனவாயின. 

குடைக்கூத்து , குடக் 

கூத்து , பாண்டரங்கம் , மல்லாடல் , துடி 
இனி , விநோதக்கூத்தாவன குரவைக் யாடல் , கடையம் , பேடு , மரக்காலாடல் , 
கூத்து , கழாய்க் கூத்து , குடக் கூத்து , பாவையாடல் என்பனவாம் . இவற்றுள் 
கரணம் , நோக்கு , தோற்பாவைக்கூத்து முன்னுள்ள ஆறும் நின்ற நிலையில் நிகழ்த் 
முதலியனவாம் . இவை மக்கள் உள்ளத் தப்படும் கூத்துக்கள் . பின்னுள்ள ஐந்தும் 
திற்கு மகிழ்ச்சிதரும் பொழுதுபோக்காத நிலத்திற்படிந்து வீழ்ந்து ஆடுமியல்பின 
லின் விநோதமெனப்பட்டன . இவற்றுள் , வாகிய கூத்துக்களாகும் . இவை பதினொன் 
குரவை யென்பது காமமும் வீரமும் றையும் பதினோராடல் என்ற பெயராற் 
பொருளாகக் குரவைச் செய்யுள் பாட்டாக குறிப்பிடுதல் மரபு . உலகிற்கு 
மகளிர் 

எழுவர் அல்லது எண்மர் விளைத்த அசுரர்களாகிய கொடியோர்களைக் 
ஒன்பதின்மர் கைகோத்து ஆடும் கூத் கொல்லுதற்பொருட்டு அமரர்களால் 
தாகும் . கலி நடமாகிய கழாய்க் கூத் 

நிகழ்த்தப் பெற்றவை இப்பதினோராடல் 
தென்பது , மூங்கிலைக் காலாக நிறுத்தி களாகும் . இவற்றைத் தெய்வவிருத்தி 
அதன்மேற் கட்டிய கயிற்றின்மேல் ஏறி என்ற பெயராற் குறிப்பிடுதலும் உண்டு . 

. 
யாடும் இயல்பினதாகும் . குடக்கூத்தென் 

இந்திர விழாவைக் காணவிரும்பித் 
பது தெய்வத்திறம்பற்றிய பதினோராடல் 

தன் 
களுள் ஒன்றாகும். கரணம் என்பது நிலத் னத்தை யடைந்த விஞ்சை வீரனொருவன் , 

மனைவியுடன் காவிரிப் 

காவிரிப் பூம்பட்டி 
தின்மேற் படிந்தாடும் ஆடலாகும் . 
பாக்கு என்பது பாரமும் ( பெரியனவும் ) யென்பாள் சிவபெருமான் முதலிய தெய் 

அந்நகரத்து ஆடல் 

மகளாகிய மாதவி 
நுண்மையும் ( நுண்ணியனவும் ) மாயமும் வங்களால் நிகழ்த்தப்பெற்ற கொடுகொட்டி 
(காண்போர் கண்களை மறைக்கும் தந்திரச் முதலிய பதினோராடல்களையும் அவ்வத் 
செயல்களும் ) அமையச் செய்யப்படும் 
இயல்பின தாகும். தோற்பாவை யென்பது , கோலத்துடனும் கொள்கையுடனும் மேற் 

தெய்வங்களுக்குரிய அணி வகையாகிய 
தோலாற் பாவை செய்து ஆட்டுவிப்பது . கொண்டு ஆடியதிறத்தைத் தன் மனைவிக் 
இவற்றுடன் நகைச்சுவைபற்றிய விதூட குக் காட்டி மகிழ்ந்தான் என்ற செய்தி 
கக் கூத்தும் சேர்த்து விநோதக்கூத்து சிலப்பதிகாரம் கடலாடுகாதையிற் கூறப் 
எழுவகைப்படும் என்பாரும் உளர் . 

பட்டது . இக்காதையில் தெய்வவிருத்தி 
இனி , பல்வகைக் கூத்தாவன யாகிய 

பதினோராடல்களின் 

சிறப்பு 
வென்றிக் கூத்து , வசைக்கூத்து , விநோதக் இளங்கோவடிகளால் 

விளக்கப்பட்டது . 


134 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


ன 


கடல் 


நடுவே 


நின்று 


1. கொடுகொட்டி 

குறிப்பிடுதலால் இக்கூத்து அலியாந் 
எல்லாம் வல்ல இறைவனாகிய சிவ தன்மையில் நின்றாடியது எனலாம் . 
பெருமான் , தேவர்களது வேண்டுகோட் 

4. மல்லாடல் 
கிரங்கிக் கொடியோர்களாகிய அவுணர்கள் 
வாழும் முப்புரங்களும் வெந்தழிய எரிமுகப் மாயோனாகிய திருமால் , வாணன் 
பேரம்பினை ஏந்திய அளவிலே , திரிபுரத் என்னும் அசுரனை வெல்லுதற் பொருட்டு 
தவுணர்கள் எரிந்து சாம்பராய் விழ அங்ங 
னம் விழுந்த வெண்பலிக்குவையாகிய 

வெண்பலிக்குவையாகிய யழைத்து அவனது உடம்பினை இறுகப் 
பாரதியரங்கத்திலே ( சுடுகாட்டிலே ) உமா பிடித்து உயிர்போக நெரித்துத் தொலைத்த 

. 
தேவியார் தன் திருமேனியின் ஒரு கூற் நிலையில் ஆடிய கூத்து , மல்லாடல் என்ப 
றினராய் நின்று பாணி தூக்கு சீர் என்னும் 5. துடியாடல் 
தாளங்களைச் செலுத்தி 

சலுத்தி நிற்க 

நிற்க வெற்றி 
மகிழ்ச்சியாற் கைகொட்டி நின்று ஆடிய 

வேற்று ருவாய் 
கூத்து கொடுகொட்டி எனப்படும் . அருளா மறைந்து நின்ற சூரனது வஞ்சனையறிந்து 
ளனாகிய இறைவன் தன் திருமுன்னர் அவனைப் போரிற் கொன்ற முருகப்பெரு 
முப்புரங்களும் தீப்பற்றி வெந்தழியக் மான் , அக்கடலின்கண் எழும் திரையே 
கண்டும் சிறிதும் இரங்காது தனது மறக் அரங்கமாக அமைய நின்று துடி கொட்டி 
கருணை தோன்றக் கைகொட்டி 

யாடிய கூத்து துடியாடல் எனப்படும் . 
ஆடிய கொடுமையுடைத்தாதல் நோக்கி 

6 

குடைக்கூத்து 
இக்கூத்திற்குக் கொடுகொட்டி யெனப் 
பெயர் தந்தனர் முன்னோர் . கொடுங் 

முருகனொடு பொருதற்கு வந்த 
கொட்டி எனற்பாலது கொடுகொட்டியென அவுணர்கள் , அப்பெருமான் முன் பொருத 
வந்தது 

விகாரம் . கொடுகொட்டியாகிய லாற்றாது தாம் போர் செய்தற்கு எடுத்த 
இக்கூத்தினைப் பறையூர்க் கூத்தச் சாக் 

படைக்கலங்களைக் கீழே யெறிந்து விட்டு 
கையன் என்பான் , சேரன் செங்குட்டுவன் வருத்தமுற்றபொழுது , அப் பெருமான் , 
முன் திறம்பட ஆடிக் காட்டிய செய்தியை அன்னோர்க்கு நல்லுணர்வுண்டாம் 

ளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் நடுகற் வண்ணம் தனது குடையை முன்னே 
காதையில் விளக்கியுள்ளார் . 

சாய்த்து அக்குடையினையே ஒருமுக எழினி 

யாகிய திரையாகக் கொண்டு ஆடிய கூத்து 
பாண்டரங்கம் 

குடைக் கூத்தெனப்படும் . 
வானோராகிய தேரில் நான் மறை 7 . 

நான்மறை 7. குடக்கூத்து 
களாகிய குதிரைகளைப் பூட்டித் தேர்முன் 
நின்ற திசைமுகனாகிய பிரமன் காணும்படி 

வாணாசுரன் , தன் மகள் உழைகாரண 
பாரதி வடிவாகிய (உமையுருவாகிய ) சிவ 

மாகக் காமன் மகன் அநிருத்தன் என் 
பெருமான் வெண்ணீற்றையணிந்தாடிய நெடியோனாகிய 

பானைச் சிறைப்படுத்தினானாக , நீலமேனி 
கூத்து பாண்டரங்கம் எனப்படும் . பாண் 

யோனாகிய திருமால் , 

வாணனை 

சோ 
டரம் - வெண்மை . 

அவனுடைய 
வெண்மை வாய்ந்த என்னும் நகர வீதியிற் சென்று குடங் 
திருநீற்றையணிந்து ஆடுதலால் பாண்ட 
ரங்கம் என்னும் பெயர்த்தாயிற்று . 

கொண்டு ஆடிய கூத்து குடக்கூத்தெனப் 

படும் . இது பஞ்சலோகங்களாலும் மண் 
3. அல்லியம் 

ணாலும் இயன்ற குடத்தினைக் கொண்டு 

ஆடப்பெறுவதால் வந்த பெயர் . 
அஞ்சன வண்ணனாகிய கண்ணன் , 
தன்மாமனாகிய கஞ்சனது வஞ்சனையால் 

8. பேடாடல் 
வந்த யானையின் கொம்பினை ஒடித்தற்கு காமன் தன் மகன் அநிருத்தனைச் சிறை 
நின்றாடிய ஆடல் அல்லியம் எனப்படும் . மீட்ட நிலையில் ஆண்மைத் தன்மையில் 
அல்லியம் என்பதனை அலிப்பேடு என் திரிந்த பெண்மைக் கோலத்தோடு சோ 
பாருமுளர் அடியார்க்கு நல்லார் நகரத்தில் ஆடிய ஆடல் பேடு எனப்படும் . 


2 
. 


என 


வெளியீட்டு விழா மலர் 


135 


யாகிய 


அவுணர்கள் 


என்றது 


என 


றவை , 


அவுணர்கள் 


வய 


9. மரக்காலாடல் 

தாயிற்று . இவ்வாறே தெய்வத்திறம் 
வெற்றிவேற் றடக்கைக் கொற்றவை பற்றிய ஆடல்கள் பல முற்காலத்தில் நம் 

துர்க்கை , சினமிக்க அவுணர் நாட்டில் வழங்கி யிருத்தல் வேண்டும் . 
வஞ்சனையாற் செய்த கொடுந்தொழிலைப் அவற்றுட் சிறப்புடையனவே பதினோ 
பொறாளாய் ஆடிய ஆடல் மரக்காலாடல் 

ராடல் எனத் தொகுத்துரைக்கப்பட்டன . 
எனப்படும் . 

உண்மைப் 

தாண்டவம் நிருத்தம் நாட்டியம் 
போரால் வெல்லமாட்டாது வஞ்சனையால் என்னும் மூன்று கூறுபாட்டினும் நாட் 
வெல்லக் கருதித் தன்மேல் பாம்பு தேள் டியம் 

புற நடத்தை 
முதலியனவாகப் புகுதலை யுணர்ந்த கொற் அரும்பதவுரையாசிரியர் கூறியதனைக் 

அவற்றை உழக்கிக் களைதற் கூர்ந்து சிந்திக்குமிடத்து ,அவரால் முதற் 
பொருட்டு மரத்தைக் காலாகக் கட்டிக் கண் குறிப்பிடப்பட்ட தாண்டவம் என்பது 
காண்டு கையில் வாளேந்தி யாடுதலின் அகமார்க்கப் பொருள் பற்றி 
இது மரக்காலாடலாயிற்று என்பர் . 

பதும் , நிருத்தம் என்பது அகச்சுவை 

முதலியன கலவாத சுத்த நிருத்தம் என் 
10. பாவையாடல் 

பதும் நன்கு புலனாம் . இராசதம் தாமதம் 
கொடும் போர் செய்தற்கு முற்பட்ட 

முற்பட்ட சாத்துவிகம் என்னும் குணத்தின்வழித் 
போர்க்கோலத்தோடு தோன்றும் அகத்துணர்வு அகமார்க்கப் 
மோகித்து வீழும்படி திருமகள் , கொல்லிப் பொருளாகும் . இறைவன் ஆடிய திருக் 
பாவை வடிவாய் ஆடியது பாவை ஆடல் . கூத்துக்கள் இவ்வாறு தோன்றியனவாத 

லால் தாண்டவம் எனும் பெயர் பெற்றன . 
11. கடையம் 
வாணாசுரனுடைய சோ நகரத்தின் 

அவரவர் பிறந்த நிலத்தன்மையும் 

பிறப்பிற்கேற்ற தொழிற்றன்மையும் 
வடக்கு வாயிலின் கண் 

உளதாகிய 
லிடத்தே நின்று அயிராணி ( இந்திரன் 

விளங்க நடிக்கப் பெறுவது வரியென்னும் 
மனைவி ) ஆடியது 

என்னும் 

கூத்தாகும் . இது , கண்கூடுவரி , காண்வரி , 
கூத்தாகும் . இது கடைசியராகிய உழத் காட்சிவரி , எடுத்துக் கோள்வரி என எண் 

உள் வரி , புறவரி , கிளர்வரி , தேர்ச்சிவரி , 
கடையம் என்னும் பெயர்த்தாயிற்று . 

வகைப்படும் . இவை நாட கமகளிராலன்றி 

ஏனையோரால் நடித்தற்கரியன . இவை 
தேவர் அசுரர் முதலிய எல்லாவுயிர் சிலப்பதிகாரம் 

வேனிற் 

காதையாலும் 
களும் ஏனைப் பொருள்களும் தத்தம் நிலை அதனுரையாலும் நன்குவிளங்கும் . 
குலைந்து அழிதற்குரிய ஊழிக்காலத்திலே 

குறள் , மறம் , சித்து , 

சோனகம் , 
முழுமுதற் 

சிவபெருமான் பார்ப்பான் , சடாதாரி , பறை முதலிய பல 
உலகிலுள்ள பல வடிவுகளையும் மீண்டு 

வடிவுகளையும் மீண்டு கோலங்களை மேற்கொண்டு அவ்வக் 
தன்னிடத்தே ஒடுக்கிக்கொண்டு கொடு கோலத்திற்குப் பொருத்தமான வசனத் 
கொட்டி , காபாலம் , பாண்டரங்கம் ஆகிய 
கூத்துக்களை ஆடியருள்வாரெனவும் , அக் துடன் மகளிரால் ஆடப்படும் கூத்துக்கள் 

கோலம் என்னும் வகையைச் சார்ந்தன 
கூத்துக்களுக்கேற்ப 

அவருடன் 

பிரிப் 

என்பர் பரதசங்கிரக நூலாசிரியர் . 
விளங்கும் 

உமையம்மையார் 
பாணி , தூக்கு , சீர் என்னும் தாளவகை 

" விழவிற் 

கோடியர் நீர்மை போல முறை முறை 
களைத் தருவார் எனவும் கலித்தொகையி 

ஆடுநர் கழியும் இவ்வுலகத்து 
லுள்ள கடவுள் வாழ்த்துப் பாடல் கூறும் . 
பதினோராடலிற் சொல்லப் 

நகைப்புற னாக நின்சுற்றம் 

இசைப்புற னாக நீ ஓம்பிய பொருளே 
படாத காபாலம் என்றதொரு கூத்துக் 
கூறப்பட்டுள்ளது . இறைவன் , 

அயன் 

எனவரும் புறப்பாடல் , நாடக அரங்கிற் 
தலையாகிய கபாலத்தைக் கையிலேந்தியாடு பலவேறு கோலந்தாங்கி நடித்து மறையும் 
தலால் இது காபாலம் என்னும் பெயர்த் நடிப்புத்திறனை நன்கு விளக்குதல் காண்க. 


கடையம் 


கடவுளாகிய 


பின்றி 


9 


இதன்கண் 


ஒற்றுமைப்படுதல் 


( டாக்டர் , வி . ஐ . சுப்பிரமணியம் ) 


கன்னியாகுமரி மாவட்டத் 
தில் உள்ள வடசேரியில் 1928 - ல் 
இவர் தோன்றினார் . 

அண்ணா 
மலைப் பல்கலைக்கழகத்தில் 
பயின்று தேர்ந்து எம். ஏ . பட்டம் 
பெற்றார் . 1948 இல் திருநெல் 
வேலி ம.தி.தா. இந்துக் கல்லூரி 
யில் தமிழ் விரிவுரையாளராகப் 
பணியாற்றினார் . 1953 இல் 
திருவாங்கூர்ப் பல்கலைக்கழகத் 
தில் தமிழ்ப் பேராசிரியராகப் 
பதவியேற்றார் . 1955 இல் ராக் 
பெல்லர் நிலையத்தாரின் உதவிச் 
சம்பளம் பெற்று , அமெரிக்கா 
சென்று , அங்குள்ள இந்தியானா 


பல்கலைக் கழகத்தில் டாக்டர் 
பட்டம் பெற்றார் . அமெரிக்க 
நாட்டு மொழியியல் சங்கத்தில் 
தமிழ்மொழி பற்றி இவர் 
எழுதிப் படித்த 

இரண்டு 
ஆராய்ச்சிக்கட்டுரைகள் அறிஞர் 
பலரின் பாராட்டு தலைப் பெற் 
றன . இதுபோழ்து கேரளப் 
பல்கலைக்கழகத் தமிழ்த்துறைத் 
தலைவராகத் தொண்டாற்றி வரு 
கின்றார் . சங்க இலக்கியம் முழு 
மைக்கும் சொல்லடைவும் இலக் 
கணமும் அமைக்கும் பெரும் 
பணியில் இவர் ஈடுபட்டுள்ளமை 
பாராட்டற்குரியது . 


வினையியலில் குறிப்பு வினையை 

( 2 ) குறிப்பு வினையடியாகிய 
விளக்கும்போது தெய்வச் சிலையார் மிக உடைமை கெடுதல் . 
அரிய இலக்கணக் கொள்கை யொன்றைக் 
குறிப்பிட்டிருக்கிறார். மேனாட்டில் , குறிப் படும் போது இவ்வாறு நிற்கும் : 

மேற்குறித்த இருவிதிகளும் செயற் 
பாக , ஐக்கிய அமெரிக்காவில் இப்போது 
இந்தக் கொள்கை தொடர் நிலை ( syntax ) 

சாத்தன் குழையை உடையன் 
ஆராய்ச்சியாளரிடையே 

செல்வாக்குப் ( வாக்கியம் ) 
பெற்று வருகிறது . 

சாத்தன் குழை உடையன் ( 1 ) 
குறிப்புவினை யென்பது காலத்தையும் சாத்தன் குழையன் ( 2 ) (சந்தியால் ) 
பொருளையும் 

குறிப்பாகக் காட்டுவது உடம்படுமெய் பெற்றது . 
என்று கூறி அதனை விளக்கச் சாத்தன் 

தெய்வச் சிலையார் கூறிய ஒன்றிப்பு 
குழையை உடையன் என்ற வாக்கியத்தை முறையால் தொடர் நிலையில் தோன்றும் 
முதலில் குறித்து , குழையாகிய பொருளும் , வேறுபாடுகளைச் சில 

அடிப்படையான 
உருபும் உடைமை என்னும் சொல்லும் வாக்கியங்களிலிருந்து தோற்றுவிக்கலாம் 
ஒற்றுமைப் பட்டு , சாத்தன் குழையன் என 

என்பதும் , அவ்வாறு செய்யும்போது மாற் 
ஒரு 

சொல்லாகி நிற்கிறது என்கிறார் . றங்கள் ஒவ்வொன்றையும் வேறு பிரித்து 
பக் . கஙக , R. வேங்கடாசலம் 

பிள்ளை விதிகளாகக் கொள்ள முடியும் என்பதும் 
பதிப்பு) 

ஊகிக்க இயலும் . 
கணக்கு வகுப்பில் சிறுவன் ஒவ் 

மேனாட்டு அறிஞர்கள் தொடர் நிலை 
வொரு வழியையும் தெளிவாக எழுதி யாராய்ச்சியில் இதையொத்த முறையைப் 
விடை காணுவதுபோல் தெய்வச் சிலையார் பின்பற்றி வருகிறார்கள் . அவர்களை இட 
குறிப்பிட்டுள்ள ஒன்றிப்பு முறையைத் மாற்று இலக்கண ஆசிரியர்கள் ( Transfor 
தனித் தனி விதியாக மாற்றி எழுதினால் mation Analysts )என்று அழைப்பர் .. 
அது இவ்வாறு நிற்கும் : 

அவர்களுள்ளே ஆரிஸ் ( Z. S. Harris ) 
( 1 ) உருபு கெடுதல் . 

என்பாரையும் அவருடைய 

மாணாக்கர் 


137 


இரண் 


நோவம் சம்ஸ்கி ( Noam Chomsky ) என் வோம் . அவற்றுள் முதற்சொல் 
பாரையும் சிறப்பாகக் குறிப்பிடவேண்டும் . டாவது நின்ற நிலையையும் இரண்டாவது ,, 
இவ்விருவருள் பின்னவரே இந்தப் புது முதற்சொல் நின்ற நிலையையும் பெறுவ 
வழியைப் பின்பற்றி இலக்கண அமைப்பு தாகும் . மற்றொரு வகையில் கூறினால் 
முறையொன்றை வகுத்தளித்திருக்கிறார் . 1 , 2 என நிற்பது 2 , 1 என மாறுவதாகும் . 
( Syntactic Structures - 1957) 

இதையும் தெய்வச் சிலையார் குறிப்பு வினை 
சம்ஸ்கியினுடைய 

இலக்கணம் முற்றிற்கும் வேற்றுமை உருபும் பொரு 
இரண்டு அடிப்படையில் இயங்குகிறது . 

ளும் தொக்க தொகைக்கும் வேறுபாடு 
முதலில் , சிக்கலான வாக்கியங்கள் அனைத் கூறும்போது மனத்திற்கொண்டிருந்தார் 
தும் அடிப்படையான எளிய வாக்கியங் என்று ஊகிக்க இடம் உண்டு . சாத்தன் 
களில் ( Kernal Sentences ) இருந்து பிறக் குழையன் என்றால் குறிப்பு வினைமுற்று 
கும் . இரண்டாவது , அடிப்படை வாக்கி என்றும் , குழைச் சாத்தன் என்றால் வேற் 
யத்தில் இருந்து சிக்கலான வாக்கியம் றுமை உருபும் பொருளும் தொக்க தொகை 
தோன்றும்போது பல தோற்ற விதிகளைக் என்றும் அவர் கூறியுள்ளார் . 

இதை 
கொண்டு பிறக்கும் . 

இந்தத் தோற்ற முன் கூறியவாறு அடிப்படை வாக்கியத் 
விதிகளில் ஒவ்வொன்றும் 
ஒவ்வொரு மாற் தாலும் தோற்று விதியாலும் கூறும்போது 
றத்தை மட்டும் குறித்து நிற்கவேண்டும் . இவ்வாறு ஆகும் : 
எடுத்துக் காட்டாக ஐ உருபு கெடுதலையும் 

( 1 ) ஐ கெடல் 
உடை கெடுதலையும் ஒரே விதியிற் கூறாமல் 2 ) 

உடை கெடல் . 
ஒவ்வொன்று கெடும்போதும் தனித்தனி 
விதிகளால் கூறுவதையே அவர் குறிக் 

( 3 ) அன் கெடல் 
கிறார் . இதனால் விதிகள் மிக எளியவை 

( 4 ) 1 + 2 + 2 + 1 ஆதல் . 
யாக அமையும் . விதிகளை அடுக்கி ஒழுங்கு இவை செயற்படும்போது , 
படுத்தும்போது ஒரு குறிப்பிட்ட முறை 
யைப் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் 

சாத்தன் குழையை உடையன் ( வாக் 
கூறுகிறார் . மேற்குறித்த ஐ உருபு கெடும் 
விதியை இரண்டாவதாகக் 

கொண்டு சாத்தன் குழை உடையன் 

( 1 ) 
உடை கெடுதலை முதலாவதாக மாற்றினால் சாத்தன் குழை அன் 

( 2 ) 
சில இடையூறுகள் ஏற்படும் . ஏனெனில் 

சாத்தன் குழை 

( 3 ) 
இம்மாற்றத்தால் உடை கெட்ட பின்னர்த் 

குழைச் சாத்தன் 

( 4 ) 
தான் ஐ கெட முடியும் . 

ஆனால் பல 
இடங்களில் உடை கெடாமலே ஐ கெடு 

(சந்தியால் சகரம் இரட்டித்தது ) 
வது உண்டு . எனவே விதிகளை அடுக்கும் மேற்கூறிய தோற்று முறைகளில் 
போது பல்வேறிடங்களுக்கும் பயன்பட குறிப்புவினைக்கும் , வேற்றுமைத் தொகைக் 
அமைக்க வேண்டுவதவர் கருத்து . 

கும் வேற்றுமை உருபும் 

பொருளும் 
தெய்வச் சிலையார் குறிப்பிட்ட சாத்தன் தொக்க தொகைக்கும் பொதுவான விதிகள் 
குழையை உடையன் என்பது அடிப்படை இருப்பதையும் கவனிக்க ஓர் இடத்திற் 
வாக்கியமாகும் . அவர் அடுத்துக் குறிப் 

கென அமைத்த விதி பல இடங்களுக்குப் 

முதலியவை 
உருபு உ.டைமை 

பயனாவதும் இங்கு நினைவிற்கொள்ள 
மறைதல் தோற்று விதிகளாகும் . 

வேண்டும் . இந்த முறையால் தொடர் 

நிலை இலக்கணம் எளிதாக அமைவதற்கு 
தோற்று விதிகளுள்ளே 

உருபுகள் 

வாய்ப்புண்டு என்பதும் புலனாகும் . 
அல்லது இடைச் சொற்கள் சேர்வது 
அல்லது மறைவது ஆகியவையும் தொடர் தமிழில் தொடர் நிலை இலக்கணம் 
மொழியில் ஏற்படும் சொற்களின் இட மிகவும் சிக்கலானது . பின்னிப் பிணைந்து 
மாற்று விதிகளும் அடங்கும் . இடமாற்று வாக்கியமுறை அமைந்திருப்பினும் ஒவ் 
விதியென்பது 

ஒரு தொடர்மொழியில் வொரு விரிவும் எளிய வாக்கியங்களில் 
இருசொற்கள் இருக்கின்றன என்று கொள் இருந்து தோன்றியிருக்கின்றன என்ற 


கியம் ) 


138 


பொருளை 


உண்மையைத் தெய்வச் சிலையார் காட்டிய இவன்வந்த் ) 
ஒன்றிப்பு முறையால் விளக்க இயலும் . இவன் வந்த ( 2 ) 
இதை எடுத்துக்காட்டுகளால் விளக்குதும் . 

வினைத்தொகையடிக்கு 
வினைமுற்று எழுவாய் முதலியவற்றை 

1. இடம் பால் எண்விகுதி கெடல் 
ஏற்பதுபோன்று வினையெச்சமும் எழு 

2 . 
வாய் முதலியவற்றை ஏற்கும் . பெயரெச் 

கால இடைநிலை கெடல் 
சமும் வினைத்தொகையடியும் அத்தகையன . 

இவை செயற்படும்போது , 
அவன் வீட்டில் உண்டான் 

என்பதில் வன் தந்தான் ( வாக்கியம் ) 
எழுவாய் , ஏழாம் வேற்றுமை பயனிலை இவன் தந்த் ( 1 ) 
ஆகியவை உள்ளன . இவன் வர அவன் 

இவன் த - தரு ( 2 ) ( சொன்னிலையில் 
உண்டான் என்பதில் எழுவாய் , வினை 

பத இறுதியாயின் த - தரு எனத் திரியும் ) 
யெச்சம் , எழுவாய் , பயனிலை ஆகியவை 
இருக்கின்றன . இவன் வந்த இடத்தில் அவன் 

இவற்றால் வினையெச்சம் , பெயரெச் 
உண்டான் என்பதில் எழுவாய் , பெய 

சம் , வினைத்தொகையடி முதலியவை வினை 
ரெச்சம் , ஏழாம் வேற்றுமை , எழுவாய் , முற்றிலிருந்து பிறந்தவை யென்றாகும் . 
பயனிலை ஆகியவை உள்ளன . இவன் தரு 

இவ்வாறாயின் வாக்கிய நிலையில் வினை 
அவன் உண்டான் என்பதில் முற்று ஏற்பனவற்றை இவை 

ஏற்று 
எழுவாய் வினைத்தொகையடி , இரண்டாம் நிற்பது இயல்பே. இம்முறையால் தொடர் 
வேற்றுமை , எழுவாய் , பயனிலை ஆகியவை நிலை இலக்கண அமைப்பு எளிதாகின்றது .. 
இருக்கின்றன . இவற்றால் வினையெச்சம் , இந்த முறையைப் பின்பற்றும்போது 
பெயரெச்சம் , வினைத்தொகையடி முதலி ஓர் ஐயப்பாடு தோன்றுவது இயற்கையே . 
யவை , வினைமுற்றாகிய பயனிலை ஏற்பதை விதிகள் செயற்படும் சமயம் பல உருவங் 
ஏற்பது தெளிவாகும் . தெய்வச்சிலையார் 

தெய்வச்சிலையார் கள் இடையில் தோன்றுகின்றன . எடுத்துக் 
சுட்டிய முறையில் மேற்குறித்த மூன்றை காட்டாக வந்த், தந்த் முதலியவை சில . 
யும் வினைமுற்றிலிருந்து தோற்றுவிக்க இவை மொழி வரலாற்றில் என்றேனும் 
லாம் . முதலில் வினையெச்சத்தை எடுத்துக் வழக்கிலிருந்தனவா என்று வினவலாம் . 
கொள்வோம் . 

கணித ஆசிரியர்கள் ஒரு கணக்கிற்கு 
1. இடம் பால் எண் காட்டும் விகுதி விடை காணும்போது ஊகங்களை 
கடல் 

வாய்பாடுகளாகக் கொண்டு விடைகாண 
2. கால இடைநிலை கெடல் 

முயல்வது நாம் அறிந்ததே அந்த 
3. வினை யெச்ச விகுதியாகிய அகரம் 

ஊகங்களில் எவையேனும் விடை காண்ப 
சேரல் 

தற்கு உதவுமாயின் அவற்றை வாய் 
இவ்விதிகள் செயற்படும்போது 

பாடாக அவர்கள் கொள்வது வழக்கம் . 

அவை உண்மையா அல்லவா என்று 
இவன் வந்தான் வாக்கியம் ) 

அவர்கள் வினவுவதில்லை . எளிதில் விடை 
இவன் வந்த் ( 1 ) 

காணுதற்குரிய உத்தியாகவே அவற்றைக் 
இவன் வ ( 2 ) 

கொள்வர் . அதைப்போன்றே இடையில் 
இவன் வ + அ - வர ( ? ) ( சொன்னிலை 

வரும் இந்தச் சொல்லுருவங்களையும் 
யில் அகரத்தின் முன்வ > வர் எனத்திரியும் ) 

காள்ளவேண்டும் . தெய்வச் 

தெய்வச் சிலையார் 
பெயரெச்சத்திற்கு 

முறையை இடமாற்று இலக்கணிகளும் 

அவ்வாறே கொள்கின்றனர் . 
1. இடம் பால் எண் காட்டும் விகுதி 
கெடல் 

இக்காலத்தில் நமக்குக் 
2. பெயரெச்ச விகுதிசேரல் 

புதுப் பயிற்சியும் இலக்கண ஞானமும் 
இவ்விதிகள் செயற்படும்போது 

பண்டைத் தமிழ் இலக்கணக் கருவூலத்தின் 

பெருமையை அறிவதற்குப் பெருந்துணை 
இவன் வந்தான் ( வாக்கியம் ) 

யாதல் தெளிவு . 


பல 


கிடைத்த 


விண்டவர் கண்டிலர் 


( பேராசிரியர் , திரு. ஆர் . கே . விஸ்வநாதன் 


தஞ்சை , 

மாயூரத்தில் 
1906 ஆம் ஆண்டு இவர் பிறந் 
தார் . தந்தையார் கிருட்டிண 
ஐயர் ; தாயார் இலட்சுமி அம்மை 
யார் . கும்ப கோணத்திலும் 
திருச்சியிலும் கல்வி பயின்று 
தேர்ந்து எம் ஏ . பட்டம் பெற்றார் . 
திருச்சி , செயின்ட் ஜோசப் கல் 
லூரியில் ஓராண்டு ஆசிரியராக 
விருந்து , பின்னர் , அண்ணாமலைப் 
பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட 
நாள் தொட்டு , அதன் பௌதிகத் 
துறையில் பணியாற்றி வருகின் 
றார் . அண்ணாமலைப் பல்கலைக் 
கழகம் ஆயிரம் வெண் பொற் 


காசுகள் பரிசளித்து வெளியிட் 
டிருக்கும் இவரது " பௌதிக 
நூல் " தமிழிலேயே பௌதிகத் 
தைக் கற்றலும் கற்பித்தலும் 
கூடும் என்பதை முதன் முதலாக 
எடுத்துக்காட்டியது . பொதுமக்க 
ளின் விஞ்ஞான அறிவை வளர்க் 
கச் சிறந்த துணையாகுமென்று 
இவர் எழுதிய " சக்தி என் 
னும் நூலைத் தேர்ந்தெடுத்துச் 
சென்னை அரசினர் ரூபா ஐந்நூறு 
பரிசளித்துள்ளனர் . பல அரிய 
அறிவியல் நூல்களை எல்லோருக் 
கும் விளங்கும் எளிய நடையில் 
இயற்றியுள்ளார் . 


அண்டம் 


கண்டவர் விண்டிலர் , விண்டவர் இவற்றில் ஒன்று . வானத்தைப் பார்த்த 
கண்டிலர் என்பது நமது மூதாதையரின் வுடன் முதலில் அதன் பரப்பே நம்மைத் 
வாக்கு . அர்ச்சுனனுக்குக் கண்ணன் உப திகைக்கச் செய்கிறது . இதன் குறுக்கே 
தேசித்த கீதையின் கடைசி அத்தியாயத் ஓர் ஒளிப்பட்டை தோன்றுவதைக் காண 
தில் சாத்வீக , ராஜச , தாமசகுணங்களை லாம் . இதுவே நாமிருக்கும் 
விவரிக்கும் இடத்தில் இதன் உட்கருத்தை ( Galaxy ) இதைப் பால் வழி ( Milky way ) 

பிரிவு பட்டு நிற்கும் என்றும் கூறுவதுண்டு இதில் நட்சத் 
எல்லா உயிர்களிலும் 

உயிர்களிலும் பிரிவற்ற ஒரே திரங்கள் மிக நெருக்கமாக இருப்பதைக் 
இயல்பைக் காணும் ஞானம் சாத்வீக காணலாம் . வெறுங்கண்களைக் கொண்டு 
ஞானம் என்றும் , உயிர்கள் அனைத்திலும் பார்க்கும்போது இதில் சுமார் ஆயிரக்கணக் 
வெவ்வேறு வகைப்பட்ட பல இயல்புகள் கான நட்சத்திரங்களே இருப்பது போலத் 
இருப்பதாகப் பிரித்துக் காணும் ஞானம் தெரியும் . பெரிய தொலைநோக்கிகளை 
ராஜச என்றும் கூறப்படுகிறது . பின்னர்க் ( Telescopes ) க்கொண்டு பார்க்கின் கோடிக் 
கூறப்பட்ட முறையையே விஞ்ஞானிகள் கணக்கான நட்சத்திரங்கள் இருப்பது 
பெரும்பாலும் கையாண்டு வருகிறார்கள் . தெரிகிறது . இவற்றில் ஒன்றுதான் நமது 
சுமார் 

நூற்றைம்பது ஆண்டுகளில் பூமி அண்டிப் பிழைக்கும் சூரியன் . 
அவர்கள் அடைந்துள்ள வெற்றி நம்மை 

வான வெளியில் 

நட்சத்திரங்களி 
எல்லாம் பிரமிக்கச் செய்துவிட்டது . னிடையே உள்ள தூரங்களை மைல் கணக் 
மக்களின் வாழ்க்கையையே முற்றிலும் கில் சொல்லிச் சாத்தியப்படாது . ஒரு 
மாற்றிவிட்டது என்று கூடக் கூறலாம் . விநாடியில் ஒளி செல்லும் வேகத்தை 
இருந்தபோதிலும் இப்பிரபஞ்சத்தின் இரக 

ஆதாரமாகக் கொண்டு தூரங்கள் அளக்கப் 
சியத்தை அவர்கள் அறிய முடிந்ததா படுகின்றன . ஒளி அலைகள் ஒரு விநாடிக்கு 
என்றால் இல்லை என்ற பதிலே கிடைக்கும் . ஒரு லக்ஷத்து எண்பத்தாறாயிரம் மைல்கள் 

நம்மைப் பிரமிக்கச் செய்யும் இயற்கைக் வீதம் விசும்பில் பரவிச் செல்லுகின்றன 
காட்சிகள் பல இருக்கின்றன . நள்ளிரவில் சந்திரனது ஒளி பூமியை வந்தடைய ஒரு 
மேகங்கள் இல்லாதபோது வானத்தில் விநாடிக்குச் சற்று அதிகமாக நேரம் பிடிக் 
உள்ள நட்சத்திரங்கள் அளிக்கும் காட்சி , கிறது . எனவே சந்திரன் பூமியிலிருந்து 


140 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


இனி, 


விரிந்த 


ஓர் ஒளி - வி நாடி ( Light - second ) தூரத்தி சுற்றி வருவதை நாமறிவோம் . தன் இரு 
லிருக்கிறது என்று கூறலாம் அல்லவா ? சைச் சுற்றி மணிக்குச் சுமார் ஆயிரம் மைல் 
சூரியனது ஒளி பூமியை அடைவதற்கு கள் வேகத்துடன் பூமி சுழன்று வருகின் 
எட்டு நிமிஷங்கள் ஆகின்றன . எனவே றது . அதன் மீதுள்ள நமக்கும் இவ்வியக்கம் 
சூரியன் பூமியிலிருந்து எட்டு ஒளி- நிமி உண்டு . மேலும் நாம் பூமியுடன் கூடச் 
ஷங்கள் ( Light - minute) தூரத்தில் இருக் சூரியனைச் சுற்றிவந்து கொண்டிருக் 
கிறது என்று கூறலாம் . நமக்கு மிக கிறோம் சூரியனைச் சுற்றிப் பூமி மணிக்கு 
அருகாமையிலுள்ள நட்சத்திரத்தி எழுபதினாயிரம் மைல்கள் 

எழுபதினாயிரம் மைல்கள் வேகத்துடன் 
லிருந்து ஒளி பூமி வந்தடைவதற்கு நான் கு ஓடி வந்து கொண்டிருக்கிறது . இவ்வியக்க 
வருஷங்களுக்குமேல் ஆகிறது . பூமியி மும் நமக்கு உண்டு . இத்துடன் சூரிய 
லிருந்து அந்நட்சத்திரம் எவ்வளவு தூரத் னுடன் கூட அண்டத்தின் இருசை மணிக் 
தில் இருக்கவேண்டும் என்று ஊகித்துக் குப் பத்துலக்ஷம் மைல்கள் வேகத்துடன் 
கொள்ளலாம் . மைல் கணக்கில் இதைச் சுற்றிக் கொண்டு வருகிறோம் . 
சொல்லவேண்டுமாயின் ஒருமணிக்கு மூவா நமது அண்டம் ஏற்பட்ட விதத்தைப் 
யிரத்து அறுநூறு விநாடிகள் . ஒரு நாளைக்கு பற்றி விஞ்ஞானிகள் கூறும் காரணத்தைப் 
இருபத்தினான்கு மணி நேரம் . ஒரு வரு பார்ப்போம் . 
ஷத்துக்கு முந்நூற்று அறுபத்தைந்து 
நாட்கள் . ஒரு லக்ஷத்து எண்பத்தாறாயிரம் 

முதன் முதலில் இவ்வண்டத்தில் 
மைல்களை மூவாயிரத்து அறுநூறினால் பொருள் மிக மிக 

நிலையில் 
பெருக்கிப் பின்னர் இருபத்தினான் கிலும் , வாயுப் பொருளாக இருந்திருக்க வேண்டு 
முந்நூற்று அறுபத்தைந்தினாலும் பெருக்கி மென்று அவர்கள் கருதுகிறார்கள் . இப் 
னால் ஒளி ஒரு வருஷத்தில் செல்லக்கூடிய பொருளை அண்டப் பொருள் (Interstellar 
தூரத்தைப் பெறலாம் . இவ்வாறு பெருக் gas ) என்று குறிப்பிடுவதுண்டு. நம் பவன 
கினால் அத்தொகை அரைக்கோடியே கோடி இறுக்கத்தைவிட மிக மிகக் குறைந்த இறுக் 
மைல் தூரம் ஆகும் . இப்போது நமக்கு கத்தில் இவ்வண்டப்பொருள் இருந்திருக்க 
அருகாமையிலுள்ள நட்சத்திரம் நான்கு வேண்டும் . பூமியைச் சூழ்ந்து பல மைல் 
ஒளி வருஷங்கள் தூரத்தில் இருக்கிறது . உயரம்வரை ஒரு காற்று மண்டலம் உளது . 

இது சதுர அங்குலத்துக்குச் சுமார் 
நமது அண்டம் உருவத்தில் வெள் பதினைந்து பவுண்டு எடையுள்ள இறுக் 
ளெழுத்து மூக்குக் கண்ணாடி வில்லையைப் கத்துடன் பூமியின் மேற்பரப்பிலுள்ள 
போல அமைந்து நடுவில் தடித்து இருப் எல்லாப் பொருள்களையும் தாக்கி நிற்கின் 
பதை ஞ்ஞானிகள் பார்த்தார்கள் இதன் றது . இதுவே பவன இறுக்கம் என்று 
தடிமன் சுமார் அறுபதினாயிரம் ஒளி வரு கூறப்படும் . இறுக்கம் பூஜ்ஜியமாக இருக் 
ஷங்கள் என்றும் , விட்டம் சுமார் மூன்று கும் இடத்தைப் பாழிடம் ( Vacuum ) என்று 
லக்ஷம் ஒளி வருஷங்கள் என்றும் கணக் சொல்லுவார்கள் . ஏறக்குறையப் பாழிடம் 
கிட்டிருக்கிறார்கள் . இதன் 

மையத்தி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அண் 
லிருந்து நமது சூரியன் சுமார் அறுபதி டத்தின் இறுக்கம் அமைந்திருந்ததாகக் 
னாயிரம் ஒளி வருஷ தூரத்தில் இருக்கிறது . கருதுகிறார்கள் . இவ்வண்டம் தன் 
இவ் வண்டம் சக்கரத்தைப்போல அதன் இருசைச் சுற்றிவந்து கொண்டிருக்கும் 
மையத்தை இருசாகக்கொண்டு சுழன்று போது நீரோட்டத்தில் ஆங்காங்கே நீர்ச் 
கொண்டே இருக்கிறது . சூரியனும் அதன் சுழிகள் ( Eddies ) தென்படுவது போலச் 
பரிவாரங்களாகிய கிரகங்களும் இம்மையத் சிறு சிறு இயக்கங்கள் முதலில் தோன்றி 
தைச் சுற்றி மணிக்குப் பத்துலக்ஷம் இருக்கவேண்டும் . பின்னர்ப் 

பொருட் 
மைல்கள் வேகத்துடன் சுழன்று வருகின் கவர்ச்சியின் 

ஏற்பட்டிருக்க 
றன . ஒரு முறை சுற்றுவதற்குச் சுமார் வேண்டும் . பொருட் கவர்ச்சி 
இருபது கோடி வருஷங்கள் ஆகும் . நம் இரண்டு பொருள்களுக்கு இடையே ஏற் 
முடைய நிலைமை 

எத்தகையது என்று படும் கவர்ச்சிச் சக்தி . இதை நியூட்டன் 
சற்றுக் கவனிப்போம் . பூமி தன்னைத்தானே ( Newton ) என்ற விஞ்ஞானி முதலில் 


ஆதிக்கம் 


என்பது 


வெளியீட்டு விழா மலர் 


141 


கின்றன . 


வண்ணம் 


கண்டுபிடித்தார் . இக்கவர்ச்சிச் சக்தியின் திரங்களில் இருப்பது தெரியவந்தது . ஒவ் 

பொருள்களின் நிறைகளுக்கு வொரு பொருளிலும் கோடிக் கணக்கான 
ஏற்பவும் அவற்றின் இடைத் தூரத்தின் அணுக்கள் இருக்கின்றன . நட்சத்திரங் 
அளவுக்கு ஏற்பவும் அமைகின்றது . இக் களில் உள்ள அதீத சூட்டு நிலையில் இத் 
கவர்ச்சிச் சக்தியின் விளைவாக அண்டத்தின் தாதுப் பொருள்களின் அணுக்கள் எல் 
பொருள் மேகங்களாகச் சிதற ஆரம்பித் லாம் சிதறுண்டு இருக்கின்றன . ஒவ்வொரு 
தனவாம் . பின்னர்ச் சிதறுண்ட மேகங் அணுவிலும் அணுக்கருவு (Nucleus ) என்ற 
கள் சுருங்க ஆரம்பித்து , இது தொடர்ந்து பகுதியுண்டு . 

பகுதியுண்டு . அதை நடுவாகக்கொண்டு 
நடைபெற்று , முடிவில் நட்சத்திரங்கள் ஏற் பல்வேறு எலெக்ட்ரான்கள் ( Electrons ) 
பட்டதாக நினைக்கின்றார்கள் . அண்டத்தைப் அதைச் சுற்றி ஓடிவந்து கொண்டிருக் 
போல இந்நட்சத்திரங்களும் சுழன்றுவரு கின்றன . நட்சத்திரங்களில் 

அணுக் 
இச்சுழற்சி இயக்கத்துடன் கருக்கள் வேறாகவும் ,, எலெக்ட்ரான்கள் 
அவற்றுக்குத் தனிப்பட்ட இயக்கமும் ஏற் வேறாகவும் சிதறடிக்கப்பட்ட நிலையில் 
படலாயிற்று . ஒவ்வொரு நட்சத்திரமும் இருக்கின்றனவாம் . அணுக்கருக்கள் ஒன் 
மேலும் அண்டப் பொருளைக் கவர்ந்த றோடொன்று மோதுதலால் பலவேறு 

இருந்து வருகிறது . இவ் நூதன இரசாயன நிகழ்ச்சிகள் நடை 
வுண்மை பரிசோதனையினால் நிரூபிக்கப்பட் பெற்ற வண்ணம் 

பெற்ற வண்ணம் இருந்துவருகின்றன . 
டது . சூரியன் நட்சத்திரங்களில் ஒன்றே . நட்சத்திரங்களில் ஹைட்ரஜன் ( Hydro 
சூரியன் பல அடுக்குகளாக அமைந்திருக் gen ) என்னும் தாதுப் பொருள் நூற்றுக்கு 
கிறது . சிவப்பாகத் தோன்றும் ( Photo- முப்பத்தைந்து பங்குக்குமேல் இருக்க 
sphere ) உள்வட்டத்தைச் சூழ்ந்து மூன்று வேண்டுமென்று கருதுகிறார்கள் . ஹைட் 
அடுக்குகள் இருக்கின்றன . கடைசி அடுக் ரஜன் அணுக்கருக்கள் நா 
நான்கு ஒன்று 
கைக் கொறோனா ( Corona ) என்று கூறுவார் சேர்ந்து ஹீலிய ( Helium ) அணுக்கரு 
கள் . இது முத்துப்போன்ற வெண்மை வாக மாறுவது இந்நூதன இரசாயன 
நிறத்துடன் இருக்கிறது . இது பூரண சூரிய நிகழ்ச்சிகளில் ஒன்று . அவ்வாறு நடை 
கிரகணத்தின்போது நன்றாகத் தென்படும் . பெறும்போது ஹைட்ரஜன் அணுக்கருக் 
1878 ஆம் ஆண்டில் நடைபெற்ற பூரண 

கள் கூட்டு நிறையில் சிறிதளவு குறைவு 
சூரிய கிரகணத்தின்போது இக்கொறோனா ஏற்படுகிறது . ஐன்ஸ்டைன் ( Einstein ) 
விலிருந்து ஐம்பதுலக்ஷம் மைல்கள் உயரம் கொள்கைப்படி இவ்வாறு குறைந்த 
வரை ஜுவாலைகள் பீறிட்டு எழுவதைக் பொருள் சக்தியாக மாறுவதினால் நட்சத் 
கவனித்தார்கள் . சூரியனால் கவரப்படும் திரங்கள் அபரிமித ஆற்றலை வெளியிட்டு 
அண்டப் பொருள் தான் இத்தகைய வரினும் நிலைத்திருப்பது சாத்தியமாயிற் 
ஜூவாலைகளாகத் தென்படுகின்றது என் றெனக் கருதுகிறார்கள் . 
பதை உணர்ந்தார்கள் . இதிலிருந்து 
அண்டப்பொருள் சுருங்கி ஆங்காங்கே ரியனுக்குப் பரிவாரங்களாகக் கிர 
நட்சத்திரங்கள் ஏற்பட்டன 

கங்கள் இருப்பதுபோல நமது அண்டத் 
முடிவை எல்லோரும் ஒப்புக்கொள்ளத் துக்கும் பரிவாரங்கள் இருப்பது தெரிய 
தொடங்கினார்கள் . மற்றொரு கேள்வி வந்தது . கிரகங்களைப்போல் இவை தனிப் 
பிறந்தது . நட்சத்திரங்கள் எல்லாம் கோடிக் பட்ட பொருள்களாக அமையவில்லை . பிரம் 
கணக்கான வருஷங்களாக அளவு கடந்த மாண்டமான நட்சத்திரக் கூட்டங்களாக 
ஆற்றலை ஓயாமல் வெளியிட்டு வருகின்ற அமைந்திருக்கின்றன . இவற்றுக்குக் கோள 
னவே , அஃது எவ்வாறு சாத்தியமாயிற்று வடிவங்கொண்ட கூட்டங்கள் ( Globular 
என்பதற்குக் காரணத்தை ஆராய்ந்ததில் clusters ) என்று பெயர் . அண்டத்தின் 
இதற்கு அடிப்படையாக 
அடிப்படையாக அணுசக்தியே 

அணுசக்தியே பரிமாணத்தைவிட இவற்றின் பரிமாணம் 
இருப்பதை உணர்ந்தார்கள் . 

மிகமிகச் சிறியது . இவை ஒவ்வொன்றி 

லும் ஒருலக்ஷம் நட்சத்திரங்களுக்குமேல் 
பூமியில் நாம் காணும் எல்லா வகைத் இருக்கின்றன . அண்டத்தின் கவர்ச்சிச் 
தாதுப் பொருள்களும் 
( Elements ) நட்சத் சக்தியினால் இக் கூட்டங்கள் அதைச் சுற்றி 


சூ 


என்ற 


142 


அண்டங்கள் 


வான 


அருகாமையில் 


கள் . 


மென்று 


வருகின்றன இத்தகைய கூட்டங்களில் 

கூட்டங்களில் களின் ஒளியைச் சோதித்து அவற்றின் 
சுமார் நூறுவரை கண்டு பிடித்திருக்கிறார் ஒளியில் இத்தகைய சுருதி வேறுபாடு ஏற் 
கள் . து மட்டுமா ? நமது அண்டத் படுவதை விஞ்ஞானிகள் கவனித்தார்கள் . 
தைப்போலப் பல 

நமது அண்டத்துக்கு 
வெளியில் 

இருப்பதைப் பார்த்தார்கள் . உள்ள புற அண்டம் மணிக்குச் சுமார் 
இவற்றுக்குப் புற அண்டங்கள் ( External - பத்து லக்ஷம் மைல்கள் வேகத்துடன் 
galaxies ) என்று பெயர் . ஒவ்வொரு புற நம்மை விட்டுவிலகி ஓடுவதையும் , தொலைவி 
அண்டத்திலும் நட்சத்திரக் கூட்டங்கள் , லுள்ள அண்டம் மணிக்குச் சுமார் இருபது 
நட்சத்திர மேகங்கள் , தனிப்பட்ட நட்சத் கோடி மைல்கள் வேகத்துடன் விலகி ஓடு 
திரங்கள் முதலியன இருப்பது தெரிய வதையும் பார்த்தார்கள் . குழந்தைகள் விளை 
வந்தது . இப்புற அண்டங்களில் ஒன்று யாடும் பலூனின் ( Balloon ) மீது பல இடங் 
நமது அண்டத்திலிருந்து ஏழுலக்ஷம் ஒளி களில் புள்ளிகளை இட்டுக்கொண்டு அதில் 
வருஷதூரத்தில் இருப்பதை அறிந்தார் காற்றை நிரப்பிக்கொண்டே 

சென்றால் 
நமது அண்டத்தைப்போல இவை இப் புள்ளிகளின் இடைத்தூரம் அதிகரித் 
ஒவ்வொன்றும் வானவெளியில் சுழன்று துக்கொண்டு போவதைக் கவனிக்கலாம் . 
கொண்டிருக்கின்றன . 

சுமார் 

பத்துக் இதைப்போல இப்பிரபஞ்சத்திலுள்ள 
கோடிப் புற அண்டங்கள் இருக்க வேண்டு அண்டங்கள் விலகி 

ஓடி 

அவற்றின் 
மதிப்பிட்டிருக்கிறார்கள் ஒவ் இடைத் தூரம் அதிகரித்துக்கொண்டு 
வொன்றும் நமது அண்டத்தைப்போல இருப்பதை விஞ்ஞானிகள் உணர்ந்தார் 
அகண்டாகாரமாக இருந்த போதிலும் கள் . அஃதாவது இப்பிரபஞ்சம் முழுவதும் 
அவற்றின் இடைத்தூரத்தூரத்துடன் ஒப் விரிந்து கொண்டே இருக்கிறது . 
பிடும்போது மிகமிக அற்பமாக இருக் நிகழ்ச்சி விஞ்ஞானிகளைத் திடுக்கிடச் செய் 
கிறது . வானவெளியைக் கடலுக்கு ஒப் தது . மேலும் 

மேலும் பெரிய தொலைநோக்கி 
பிட்டால் இவ்வண்டங்கள் ஒவ்வொன் களுக்கும் தெரியாத புற 

அண்டங்கள் 
றையும் ஆங்காங்கே கடலில் தோன்றும் இருக்கவேண்டுமென்றும் , அவை ஒளியின் 
மிகச் சிறிய தீவுகளுக்கு ஒப்பிடலாம் . அண் வேகத்தைவிட அதிகமான வேகத்துடன் 
டத்திலிருந்து நட்சத்திரங்கள் ஏற்பட்ட நம்மை விட்டுவிலகி ஓடிச்செல்ல வேண்டு 
விதத்தைப் போலப் பிரபஞ்சத்தில் அண் மென்றும் அவர்கள் அறிந்தவுடன் அவர்க 
டங்கள் தோன்றி இருக்க வேண்டுமென்று ளது திகைப்புப் பின்னும் அதிகரித்தது . 
நினைக்கிறார்கள் . முதன் முதலில் இப்பிர ஒளியின் வேகத்தைவிட அதிகமான வேகம் 
பஞ்சம் முழுவதும் பொருள் மிகமிக விரிந்த இப்பிரபஞ்சத்தில் இருக்க முடியாது என்று 
நிலையில் இருந்து கவர்ச்சிச் சக்தியின் விளை அவர்கள் இதுகாறும் மேற்கொண்டு வந்த 
வாக அது பல்வேறு அண்டங்களாகப் கருத்துக்குப் பங்கம் ஏற்பட்டது . மேலும் 
பிரிந்து பின்னர் ஒவ்வொரு அண்டத்தி பொருள்களுக்கிடையே கவர்ச்சிச் சக்தி 
லிருந்தும் நட்சத்திரக் கூட்டங்கள் , நட் இருப்பதுபோல அண்டங்களுக்கு மிடை 
சத்திரங்கள் முதலியன ஏற்பட்டு இருக்க யேயும் கவர்ச்சிச் சக்தி அல்லவா இருக்க 
வேண்டுமென்று கருதுகிறார்கள் . 

வேண்டும் ? அவ்வாறு இல்லாமல் விலக்கு 

சக்தி அல்லவா இருக்கிறது என்று வியப்பு 
ஊதிக்கொண்டே நிலையத்தை நோக்கி அடைந்தார்கள் . எதுவரை கவர்ச்சிச் சக்தி 
ஓடிவரும் 

புகைவண்டியின் ஒலியைக் இருந்து பின்னர் விலக்கு சக்தியாக 
கேட்கும்போது அதன் சுருதி (frequency ) மாறிற்று என்று அவர்களால் அறிய முடிய 
அதிகமாவதையும் , புகைவண்டி நிலையத் வில்லை . கண்ணன் விசுவரூபத்தைக் காட் 
தைக் கடந்து சென்றபின் அதன் ஒலியின் டியபொழுது அர்ச்சுனன் திகைத்து நின் 
சுருதி குறைவதையும் கவனிக்கலாம் . 

விஞ்ஞானிகளும் 

தாங்கள் 
ஒளியை வெளியிட்டுக் கொண்டு கண்ட விரிந்து செல்லும் பிரபஞ்சத்துக்கு 

பொருள்களினிடத்தும் இந் எல்லை காணமுடியாது திகைத்து நிற்கின் 
நிகழ்ச்சி காணப்பட்டது . புற அண்டங் றார்கள் . 


றதுபோல 


ஓடிச் 


செல்லும் 


தேவார காலத்தில் தமிழ்நாட்டின் நிலை 


( திரு . வ . சு . செங்கல்வராய பிள்ளை ) 


இப்பெருந்தகை 15-8-1883 - ல் 
மஞ்சக்குப்பத்தில் தோன்றினார் . 
திருப்புகழைப் பதிப்பித்தவரும் 
மாவட்ட முன்சீப்பாகப் பணி 
யாற்றியவருமான வ . த . சுப்பிர 
மணிய பிள்ளை என்பார் இவர்தம் 
தந்தையார் ஆவார் . சென்னைக் 
கிறித்துவக் கல்லூரியில் பயின்று 
தமிழில் எம் . ஏ . பட்டம் பெற் 
றார் . ஆவணப் பதிவுத்துறைத் 
தலைவரின் துணையாளர் பதவி 
வகித்து 1938 இல் ஓய்வு பெற் 
றார் . இராவ்பகதூர் , தணிகை 
மணி என்னும் உயரிய பட்டங் 
கள் பெற்றவர் . தமிழ் நூற் 


புலமை -சிறப்பாகச் சைவ சமய 
நூற்பயிற்சி நிரம்பியவர் . 
அருணகிரிநாதர் வரலாறும் நூல் 
ஆராய்ச்சியும் எழுதியவர் . முருக 
வேள் பன்னிரு திருமுறையின் 
உரையாசிரியர் . உபதேச காண் 
டத்தின் பதிப்பாசிரியர் . தேவார 
ஒளிநெறி - சம்பந்தர் , 

தேவார 
ஒளிநெறி - அப்பர் , தேவார ஒளி 
நெறிக் கட்டுரை - சம்பந்தர் , 
தேவார ஒளிநெறிக் கட்டுரை 
அப்பர் என்னும் நூல்கள் இவர் 
தம் ஆராய்ச்சியின் பயனாக 
எழுதப்பட்டுப் பலரின் பாராட்டு 
களைப் பெற்றுவருகின்றன . 


கூகை 


2 


மேலிருந்து 


நின் றவர் , 


ஏழாம் நூற்றாண்டில் செந்தமிழ் நாட் மொழி கூறாத பெருங்குணத்தவர்களும் 
டில் - மக்களின் நிலை - நாகரிகம் - பழக்க அக்காலத்து 

அக்காலத்து வாழ்ந்துவந்தனர் . 
வழக்கங்கள் எவ்வாறு இருந்தன என்பது யன்ன மாக்களும் பொய்மிகுத்த வாயரும் 
அக்காலத்துத் திருஞானசம்பந்தப் பெருமா இருந்தனர் . 
னது தேவாரத்தினின்றும் ஒருவாறு புலப் 
படும் : அதனை ஈண்டு விளக்குவாம் . 

2. மாதர்கள் 

காலையில் இசைபாடி எழுவார்கள் . 
1. மக்கள் 

சோலையில் உள்ள சுனைக்கோ , பொய் 
உயர் ஞானத்தர் , எழுமையும் விழுமி கைக்கோ , யாற்றுக்கோ , கடலுக்கோ 
யர் , கேடில் எண்ணத்தர் , சீலம்மிகு சித்தத் சென்று 

குடைவார்கள் . 

பொய்கையிற் 
தவர் , தலைப்படுந் தவத்தார் , தவமலிபத்தர் , குதித்து விளையாடுவார்கள் . கொடிமுல்லை , 
துலை எடுத்த சொற்பயில்வார் , நடுவுணர் மல்லிகை, சண்பகம் ஆதிய பூக்களைக் 
பெருமையர் , நித்த நியமங்கள் விதிப்படி கொய்வார்கள் . மாளிகை 

நிலைகொண்ட மனத்தவர் , அச்சமின்றிப் பாடல் ஒலியை எழுப்புவர் . 

வென்றவர் , மனந் தளராத் ஊஞ் 
) சல் ஏறி இனிதாக இசை பாடுவர் . 
தகுதியர் , வாய்மை வழுவாதவர் , வெஞ் கண்களுக்கு மை யிட்டுக்கொள்வர் . 

செங் 
சினம் ஒழிந்தவர் ஆகிய பலரிருந்தனர் . கழுநீர் , தாமரை , நீலம் , நெய்தல் முதலிய 

கலைவல்ல புலவர்கள் , கற்றல் கேட் மலர்களைத் தலையில் அணிவார்கள் . கிளிக் 
டல் உடையார், தமிழ்க்கலை தெரிந்த செஞ் அம்மானை , கழல் ,பந்து ஆடுவர் ; மாட 

கும் பூவைக்கும் சொல் பயிற்றுவர் ; 
சொலாளர்கள் , நாவலர்கள் , பாவலர்கள் 
பலரிருந்தனர் . இரப்போர்க்குக் கரப்பு 

வீதியிற் கையாற் பந்தோச்சி விளையாடுவர். 
இலாமலும் இல்லை என்று சொல்லாமலும் கோயிலுக்கு மலர் , புனல் , தூபம் , 
ஈந்து . மகிழ்ந்த பெரியோர்களும் , சாந்தம் இவை கொண்டு கன்னியர் செல் 
வரையின்றி அளித்த செல்வர்களும் , அறங் வர் ; அகில் கொண்டு புகைப்பர் ; காலையில் 
களைப்பயிற்றி வந்த அறிஞர்களும் , மழை இறைவனை இறைஞ்சுவர் ; கூட்டமாய்ச் 
யின்றிப் பஞ்சம் புகுந்த காலத்தும் செல்வர் ; ஆடவருடன் செல்வர் ; நள் 
வண்மை குன்றாத வள்ளல்களும் , எக் ளிருளிலும் பணிவர் ; 

சிவ வேடத்தைப் 
காரணத்தாலும் புலவர்மாட்டு வெய்ய பரவுவார் ; அண்ணல் புகழ் பாடுவார் . 


புலன்களை 


144 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


நடனமாதர்கள் 


அரங்கேறி நடம் வேடர் மடவார் பரண்மீதிருந்து ஆயோ 
பயில்வர் . ஆடும்பொழுது பண் காந்தாரத் எனக் கூவிக் கிளிகளை ஓட்டுவர் ; வேடர்கள் 
தில் ( நவரோசு ராகத்தில் ) பாடுவார்கள் . காரகிற்கட்டையை விறகாக உபயோகிப்பர் . 
முரவம் , முழவம் என்னும் வாத்தியங்கள் குறச் சிறுமிகள் சங்கவளை தரித்திருப் 
ஒலிக்க , தாளத்துக்கு ஒப்ப நடமாடி இறை பர் . மலைச்சாரலில் மூங்கில் உகுத்த முத்துக் 
வனுடைய நாமங்களைச் சொல்லித் துதிப் களைக் குவித்து முத்து வாங்குங்கள் என்று 
பார்கள் ; யாழ் பயிலுவர் , வண்ணம் பாடு 
வண்ணம் பாடு ஆடியும் 

பாடியும் விலைகூ 

விலைகூறி அளந்து 
வர் ; நாடகம் ஆடிப் பாடுவர் ; பாடல் அளிப்பார் . வேங்கை மரம் மலரும் காலம் 
களில் இறைவன் 

பெருமையையே அவர்களுக்கு மணம்செய் காலமாம் . 
எடுத்து ஓதுவார் . குறிஞ்சி நிலத்துப் 
பெண்கள் குறிஞ்சிப் பண்ணில் ( சுருட்டி 

( 4 ) வேளாளர்- ஈதலிற் சிறந்தவர் . 
ராகத்தில் ) பாடி முருகன் பெருமையைப் ( 5 ) மறையோர் : ஆகுதி வேள்வி 
பகர்வர் . 

செய்வர் ; எரி மூன்றும் ஓம்புவர் ; இறைவன் 
மாதர்கள் நடனம் செய்யும் பொழுது வேதம் , ஆறங்கம் கற்றவர் ; சீரும் புகழும் 

திருவடியையே ஆயும் மனத்தினர் . நான்கு 
தண்டு ( வீணை வகை ), உடுக்கை , தாளம் , 
தக்கை - இவை ஒத்துவர வாசிக்கப்படும் தேசத்தில் மிக்க செல்வர். இவர்கள் கூடும் 

சபைகள் 

உண்டு. இவர்கள் தளராத 
3. அடியார்கள் 

வாய்மைப் புந்தியாளர் . தோலொடு 
இறைவன் பேச்சையே பேசி இன்புறு நூலிழை சேர்ந்த மார்பினர் ; திரு நீறு 
வர் . வேறு பேச்சுக்களுக்குத் 

தமது நிரம்பிய 

மார்பினர் . சுருதிப்பொருள் 
செவிகொடார் . 

அடியார்கள் வட்டம் வல்லவர் . வேதமொழி சொல்லி இறை 
வட்டமாகச் சூழ்ந்து நின்று இறைவன் வனை ஏத்துவர் ; புதுமலர் மாலைகொண்டு 
திருவடியைப் பரவுவார்கள் . 

அடியார் சிவபிரானை 

வழிபடுவர் . இவர்களுக்கு 
களுக்கு அன்னம் அளித்தல் உயர்ந்த அந்தியுள் மந்திரம் ஐந்தெழுத்து . 
அறச்செயலாகக் கொள்ளப்பட்டிருந்தது . அந்தணர்களுள் மலையாளரும் இருந் 
4 . 

தனர் . 

அரியலூருக்கு அருகில் உள்ள 
சாதிகள் , சாதி வழக்கங்கள் 

திருப்பழுவூரில் இவர்கள் பூசை செய்தனர் ; 
( 1 ) ஆயன் : குழலை ஊதிக் காணாமற் 

அந்தணர்க ளான மலையாளாவ ரேத்தும் 
போன எருமையை வரச் செய்வான் . 

பந்த மலி கின்ற பழுவூர் அரன் . ( 2-34-11 ) 
( 2 ) பரதர்- கடற்கரை ஓரத்தில் இவர் கங்கை நாட்டு மறையவர் நன்னியமத் 
கள் மனை ; கடற்பொருளைச் 

சேகரித்து தவர் . 
விலைபேசுவர் ; வலையிட்டு வாரின மீன் 

" சங்கையின்றி நன்னியமம் தாம் செய்து 
களைப் பல இடங்களுக்குக் கொண்டுபோய் 

தகுதியின் மிக்க கங்கை நாடுயர் கீர்த்தி 
விற்பர் ; கடற்கரையில் வாழும் மாதர்கள் 
தாழைமடல் கொய்துகளிப்பர் ; 

மறையவர் காழி நன்னகரே . ( 2-96-5 ) 
( 3 ) வேடர் , குறவர் -- இவர்கள் மலை 

5. அரசர்கள் 
யிலும் , காட்டிலும் வசித்து வந்தார்கள் . இவர்களுக்குக் கழல் , குடை , முடி , 
கரு நிறத்தினர் ; வெஞ்சொற் பேசுவர் ; யானை , சிவிகை, அந்தளகம் ( கவசம் ), 
வில்லும் அம்பும் கையிற் கொண்டவர்கள் ; ஈச்சோப்பி ( ஈயோட்டி ) , வட்டில் ( பொற் ) 
பூமியில் பன்றிகள் உழுது கிளைத்த இடங் கிண்ணம் முதலியன உண்டு; இவர்கள் 
களிற் கிடைக்கும் மணிகளை வேடர்கள் 

பட்டணப் பிரவேசம் செய்யும்பொழுது 
குவித்து வைப்பார்கள் . வேடர்கள் ஒன்று மணியொலி , சங்கொலி , 

முரசொலி 
கூடிக் கடவுளைத் தொழுவார்கள் . சந்தன ஒலிக்கும் . 
மரத்தின் சிறகால் தினையை விதைத்து 6. கோயிலும் வழிபாடும் 
விளைவு செய்வார்கள் . கிளி முதலியன 
தினையை உண்ண ஒட்டாமல் மணிகளைக் தண்டு , உடுக்கை , தாளம் , தக்கை 
கவணென வீசி வெருட்டி 

ஓட்டுவர் . என்னும் பக்கவாத்தியங்களுடன் அடியார் 


145 


வெளியீட்டு விழா மலர் 


கள் இன்னிசை பாடியும் , நடனம் செய்தும் பல ஓசைக்கும் இடம் தருவது , பெருகுந் 
தொழுவார்கள் ; பல தொண்டர் ஒன்று தன்மையது , முடிவிலாதது எனப் 
கூடித் திருநீறு பூசி அதிகாலையிற் பஜனை பாராட்டப்பட்டுளது . 
செய்வார்கள் . தமிழிலும் , வடமொழியிலும் , 
வேற்றுத் திசைமொழியிலும் நரம்புக் 

8. இசை, நடம் 
கருவிகள் கொண்டு இசைகூட்டி வாசித்துத் இன்னிசையாற் பாட வல்லவரும் , 
தொழுவார்கள் . 

கீதத்தை மிகப் பாடும் அடியார்களும் , 
" தென்சொல் ... வடசொல்...திசைமொழி எழில் நடத்தொடு இசைபாடும் அடியார்களும் , 

[ நரம்பெடுத்து வேற்றுத் திசை இசைகளைக் கேட்டுத் 
....நெஞ்சிருள் நீங்கத் தொழுதெழு 

தேர்ந்து ஆயும் பெரியோர்களும் , இசை 
( தொல்புகலூர் . " ( 2-92-7 ) பாடும் பொழுது விம்மியழும் பெரியோர் 
அருச்சனை : அந்தியிலும் சந்தியிலும் களும் இருந்தார்கள் . யாழ் , வீணை , குழல் , 
செந்தமிழரும் , மறை நாவரும் அருச்சனை மொந்தை , முழவு இவை கீதம் பொலித 
செய்வர் . மலர் , நீர் , அவி ( நைவேத்தியம் ) , லுக்கு முக்கியமாய் விளங்கின . இசைபாடும் 
பாட்டு , ஓமம் , நாவிவாய்ச் சாந்து ( புனுகு அடியார்கள் கூட்டம் கூட்டமாய்க் கூடித் 
சட்டம் ) , சந்தனம் , கந்தம் , குங்கிலியம் , துதிப்பர் ; பாடுவர் ; ஆடுவர் . 
தீபம் , தூபம் , மாலை வகைகள் - இவை திருவையாற்றில் மடந்தையர் பண் 
வழிபாட்டுக்கு உரிய சாதனங்களாம் ; செந் காந்தாரத்தில் 

காந்தாரத்தில் பாடல்கள் பாடினதும் , 
தமிழர் பூசித்தது , மறையவர் பூசித்தது , திருக்களரில் மாதர்கள் பண் பொலிய யாழ் 
இரண்டும் கூறப்பட்டுள ; 

வாசித்ததும் , திருவாரூரில் மாதர்கள் 
செந்தமிழர் , தெய்வமறை நாவர் ,செழுநற்கலை பாடும் கீதம் தேவலோகத்தையும் ஊடறுத் 
தெரிந்த அவரோ ( டு ) , அருச்சனைகள் செய்ய தது என்பதும் , திருஆமாத்தூரில் மங்கை 
அமர்கின்ற அரனூர் ...வீழிநகரே . " ( 3-80-4 ) மார் நடமாடி இன்னிசை 

இன்னிசை பாடினதும் , 

திருமாணிகுழியில் மடந்தையர் தத்தம் 
ஸ்ரீசைலம் , கோகர்ணம் , காசி முதலிய மாளிகையில் ஊசலில் வீற்றிருந்து இனி 
தலங்களில் இப்போது நடைபெறும் 

தாக இசை பாடினதும் கூறப்பட்டுள . 
வழக்கம்போல , அப்போது தமிழ் நாட்டி 
லும்- திருவிடைமருதூர் முதலிய தலங் 9. வாத்தியங்கள் 
களில் - அடியார்கள் சாதிபேதத் தடை பலவித வாத்தியங்கள் இருந்தன . 
யின்றி , இறைவனுக்கு முழுக்காட்டுச் 

அவைதாம் இடக்கை, 

உடுக்கை , 
( அபிஷேகம் ) செய்து வந்தனர் . 

கத்திரிகை , கல்லவடம் , குடமுழா , குழல் , 
" தடங் கொண்டதொர் தாமரைப் பொன்முடி கொக்கரை , கொடுகொட்டி , கொட்டு , சங்கு , 

(தன்மேல் சல்லரி , தக்கை , தகுணிச்சம் , தண்டு , 
குடங்கொண் டடியார் குளிர் நீர் சுமந்தாட்டப் ... தண்ணுமை, தமருகம் , தாளம் , 

, 
பரமன் இடங்கொண் டிருந்தான் தன் 
(இடைமரு தீதோ. ( 1-32-2 ) துத்திரி , துந்துபி, படகம் , பறை , பேர் , 

மணி , முரசு , முரவம் , முழவம் , மொந்தை , 
வழிபாட்டின் போது காலையிலும் மாலை யாழ் , வீணை என்பன . 
யிலும் குழல் , சங்கு , துந்துபி , முழவு, யாழ் 
ஒலி செய்தன . 

10. திருவிழாக்கள் 

விழாக்களில் நெடுவெண்கொடிகள் 

நெருங்கிப் பொலிய - முழவு, 
தமிழ்க்கலை தெரிந்த பெரியோர் இருந் மொந்தை , கொக்கரை , சங்கம் , படகம் , 
தனர் . தமிழின் தன்மை , பெருமைகளைப் 

பறை - இவைகள் கடலொலி 

அயரப் 
பேசிப் பாடல்கள் பாடுவார்கள் . மாதர் பேரொலி எழுப்பும் ; 

தலங்களில் 
களும் தமிழில் ஊறு பொருளைத் தேர்ந்து தேர்கள் வரும் மாடவீதிகள் விளங் 
உணர்ந்திருந்தனர் . 

கின ; விழாக் காலங்களில் வேல் வல்லார் 
தமிழ்மொழி - இசை மலிந்தது ; கள் தத்தம் திறத்தைக் காட்டிப் போர் 
இனிமை கொண்டது . கீதத்துக்கு ஏற்றது . பொருது விளையாடுவார்கள் , சிவனடியார் 


7. தமிழ் 


குழல் , 


146 


. 
களுக்கு அன்னம் இடப்படும் . மாதர் 3 . ஊனொடு உண்டல் நன்று என 
கூட்டம் வீதிகளில் நெருங்கும் . அரங்க றும் , தீயது என்றும் அடியார்கள் பேசுவர் . 
மேடைகளில் மாதர்களும் மைந்தர்களும் 

4. கள் குடித்து ஊரில் திரிதல் 
ஏறி இறைவன் புகழைப் பாடித் சொல்லப்பட்டுளது . சிவனடியார் கட்குடி 
துதிப்பார்கள் . மாதர்கள் ஆடல் புரிவார் யராயிருப்பினும் அவர் பண்பை இகழ்வார் 
கள் . மறையோர் கூட்ட 
பொலியும் . கார்த்திகை நாளில் பெண்கள் அறிவிலிகள் எனக் கூறப்பட்டுளது . 
விளக்கிட்டு அலங்காரம் செய்வார்கள் .. 5. இறைவனுறையும் திருமலையை 

வலமாக வணங்கும் வழக்கம் இருந்தது . 
அடியார்கள் இறைவன் புகழைப் பண் 
ணுடன் பாடிப் பின் செல்வர் ; வேத ஒலி 6. அறிவுமிக்க பெரியோர்களைச் சிறி 
முழங்கும் ; திருவிழாக்கள் பொழில்களிலும் யவர் கீழே விழுந்து பணிவர் . 
நடைபெறும் . அட்டமி நாள் , ஆதிரை 

7. திருமண ஓமத்தீயுள் பொரியிடும் 
நாள் , ஏழ்விழா , நாள் விழா , திங்கள் நாள் 

வழக்கம் இருந்தது . 
விழா , ஐப்பசி ஓண விழா , கார்த்திகை 
விளக்கீடு , தைப்பூசம் , பங்குனி உத்திரம் , 

8. விரதம் அநுட்டிப்போர் நிலத்தில் 
பருவ நாள் விழா, மாசிக் கடலாட்டு , பொற் உண்ணுதல் சொல்லப்பட்டுளது . 
றாப்பு , பெருஞ்சாந்தி முதலிய விசேட 9. பிள்ளை வரம் வேண்டினோர் தீர்த் 
விழாக்கள் நடைபெற்றன . தேர் விழா தங்களில் ஆடும் வழக்கம் இருந்தது . 
வின்போது தெருக்கள் அலங்கரிக்கப்படும் ; 
நறுமணம் வீசப்படும் ; நீண்ட மாடவீதி 10. புலவர்களிடத்தில் மிக மதிப்பு 
களில் தேர்வரும் ; அப்பொழுது சங்கம் , இருந்தது . 
படகம் ஒலிக்கும் . தைப்பூச விழாவில் 11. திருவெண்காட்டு முக்குள நீரில் 
மாதர்கள் நெய்யுணா நிவேதிப்பர் . 

முழுகின் பேய் விலகுவது கூறப்பட்டுளது . 
11. வியாபாரம் 

12. பொழில்களில் ஆடல் , பாடல் 
நெல் ஆலைகள் நிரம்பி இருந்தன . நடைபெற்றன . 
மலை போன்ற மிகப் பெரிய கப்பல்கள் 

வழிபாடு , வந்தனை செய்யும் 
உலவின . மரக்கலங்கள் துறைமுகத்துக்கு காலம் தவிர மற்ற நேரங்களில் மறைபேசி 
வருகின்ற சேதி சங்க ஒலியால் தெரிவிக்கப் யும் , சந்திப்போதில் நிஷ்டையிலிருந்தும் 
பட்டது . மரக்கலங்களில் பாய்கள் கட்டப் 

பெரியோர்கள் காலம் கழித்தனர் . 
பட்டிருந்தன . சீகாழி , திருக்கழிப்பாலை ,, 
திருச்சாய்க்காடு , திருவேட்டக்குடி , நாக 

14. மனைகளுக்காகச் சுவர் , கழி , கூரை 
பட்டினம் , மயேந்திரப்பள்ளி , வேதாரணி 

வாசல் அமைத்தல் கூறப்பட்டுள . 
யம் இவை துறைமுகப் பட்டினங்களாய் 15. மனைகளைச் சுற்றி மதில் , கிடங்கு 
விளங்கின . அணிகள் , சங்கங்கள் , பவளம் , கள் இருந்தன . 
முத்து , மணி ஆகிய சரக்குகள் கடற்கரைத் 

16 . 
துறைமுகத்திற் பொலிந்தன . 

மாதவர் - முனிவர் - நீறுபூசுவர் , 

நிலத்தில் உண்பர் , நீரில் மூழ்குவர் , மலை 
12. வழக்கங்கள் - பழக்கங்கள் 

மேல் வசிப்பர் , மரவுரி புனைவர் . 
1. மேழிகொண்டு உழுவார்கள் ; 
கடைசியர்- வயலில் வேலை செய்பவர் 

17. தீர்த்தம் புரோக்ஷித்துக் 

கொள்ளல் : 
கழனியில் பாடுவர் , விளையாடுவர் . 
2 . 

" வீடுடன் எய்துவார்கள் விதியென்று சென்று 
ஊர்களில் அந்தணர் வேள்வி , 
மறை ஒலி , செந்தமிழ்க் கீதம் - இவை சிறப் 

வெறிநீர் தெளிப்ப விரலால் . " ( 2-84-5 ) 
புடன் வளர்ச்சி பெற்றிருந்தன . 

18. வேதம் 

வேதம் - பொழில்களில் ஓதப் 
" அந்தணர் வேள்வியும் , அருமறைத் துழனியும் , 
செந்தமிழ்க் கீதமும் சீரினால் வளர் தரப் .... 19. வேள்வி - ஆகுதியால் 
பயில் விடம் ... மழபாடியே . " 

மழை 
( 3-28-3 ) பொழியும் . 


பட்டது . 


சிவநெறியும் தமிழும் 


( டாக்டர் , தி . இரா . அண்ணாமலைப் பிள்ளை ) 


திருநெல்வேலி , பாளையங் 
கோட்டையில் 2-6-1892 இல் 
சைவ வேளாள 

மரபினரான 
நெ.சு. திரவியம் பிள்ளையவர்கட் 
கும் முத்தம்மாளுக்கும் மகவாகத் 
தோன்றினார் . நெல்லை , செயின்ட் 
சேவியர் , இந்துக் கல்லூரிகளி 
லும் , சென்னை , பம்பாய் மருத் 
துவக் கல்லூரிகளிலும் பயின்று 
தேர்ந்து 

பட்டம் பெற்றார் . 
இலண்டன் சென்று பயின்று 
எல் . எம் . எஸ் . எஸ் . ஏ . என்ற 
பட்டமும் பெற்றார் . மருத்துவக் 
கலையின் சிறப்பான ஆராய்ச்சி 
களைக் கற்றறிந்தவர் . சென்னை 


ஸ்டான்லி மருத்துவப் பள்ளி 
ஆசிரியராகப் பன்னிரண்டாண்டு 
கள் பணிபுரிந்துள்ளார் . இராவ் 
சாகெப் , சித்தாந்தச் சைவப் 
புலவர் , செந்தமிழ் வித்தகர் , 
சைவப்புலவர் ஆகிய பட்டங் 
களைப் பெற்றவர் . இலத்தீன் 
மொழியும் வல்லவர் . காயப் 
பட்டவர்களுக்கு 

முதலுதவி 
என்னும் ஆங்கில நூலைத் தமிழில் 
பெயர்த்துள்ளார் . முருகன் முக் 
கண்ணன் விளக்கம் , திருவள்ளு 
வர் மருந்து முதலிய அரிய நூல் 
களை இயற்றியுள்ளார் . சிறந்த 
ஆராய்ச்சிச் சொற்பொழிவாளர் . 


கிய 


சிவநெறி தொன்றுதொட்டுத் தொன் றப்பட்ட தொல்காப்பியத்தில் , சிவநெறிக்கு 
னெறி , மெய்ந்நெறி , ஒருநெறி , திருநெறி அடிப்படையான முக்கண்ணன் , சேயோன் , 
என்று வழங்கப்பெற்று வந்துள்ளது ; மாயோன் வழிபாடுகள் வெள்ளிடைமலை 
இப்பேரண்டத்தில் உள்ள எந்நாட்டிற்கும் போல் எடுத்துரைக்கப் பட்டுள்ளன . இற் 
இறைவனா முழு முதற்கடவுளே , றைக்கு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய 
தென்னாட்டில் , சிறப்பாகச் சிவன் என் தாக , யாவராலும் ஒப்புக்கொள்ளப்படும் 
றழைக்கப்படுவதனால் , சிவநெறி என்னும் மொகஞ்சதாரை ......... புதைபொருள்களிற் 
பெயர் தோன்றிற்று . இச்சைவ சமயமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 

சிவலிங்கங்கள் , 
உமாபதி சிவாசாரியாரால் " வேதாந்தத் தாண்டவன் , மும்முகன் , முருகன் , விடை 
தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்றும் ( இடபம் - நந்தி ) , தென்முகக் கடவுள், 
குமரகுருபர அடிகளாரால் " வேதாந்த அம்மை உருவங்களும் சித்திர எழுத்துக் 
மென்றுச்சியிற் பழுத்த , ஆராவின்ப களும் , சிவநெறியை யொட்டிய பாம்பு , 
அருங்கனி பிழிந்து , சாரங்கொண்ட சைவ அரசுமரவணக்கங்களும் போன்ற பற்பல 
சித்தாந்தத், தேனமுது " என்றும் ஓதப் சான்று , அங்குச் சிவநெறி தழைத்தோங்கி 
பட்டுள்ளது . 

முதிர்ந்திருந்ததென்பதைக் கண்கூடாகக் 

காட்டுகின்றன . மேற்கூறிய சிந்துவெளி 
சிவநெறியும் தமிழும் இவ்விரண்டும் நாகரிகச் சின்னங்களை , நடுவு நிலைமையி 
உலகில் ஒரே நாட்டிலேயே தோன்றி னின்று 

கட்டியுதவிய 
யிருத்தல் வேண்டுமென நம்புவதற்கிட தூயதிரு கெராஸ் அடிகளார் அங்குள்ள 

சிவநெறி தோன்றிய காலம் சித்திர எழுத்துக்களும் ஆதித்திராவிட 
இன்னும் அறுதியிட்டுக் கூறப்படவில்லை மொழியிலேயே அமைந்துள்ளன வென்று 
யாயினும் , இற்றைக்குப் பதினாயிரம் உறுதிப்படுத்தியுள்ளனரே ! 6000 ஆண்டு 
ஆண்டுகளுக்கும் முந்திய தென்பதற்குத் களுக்கு முன்னரே இத்திருநெறி வியக்கத் 
தக்க பல சான்றுகள் கிடைக்கின்றன . சிவ தக்க 

உச்ச நிலையையடைந்து 

நிலவி 
நெறியைப்பற்றிய குறிப்புக்கள் இரண் யிருந்ததானால் , அதற்கும் எத்தனை ஆயிரம் 
டாயிர மாண்டுகளுக்கு முந்திய கடைச்சங்க ஆண்டுகளுக்கு முன்னரேயே அந்நெறி 
நூல்களில் மலிந்து காணப்படுகின்றன . முளைத்துப் படிப்படியாக வளர்ந்து மலர்ந் 
மூவாயிரமாண்டுகளுக்கு முன்னரே இயற் திருக்கவேண்டும் !!! 


முண்டு . 


148 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


கின்றன . 


அவைகளின் 


தமிழின் தொன்மை - இற்றைக்கு 8,000 எகிப்து நாட்டிலும் , மத்திய தரைக்கடலை 
ஆண்டுகளுக்கு முன்னரேயே தொல்காப் யொட்டிய சின்ன ஆசியா , கிரீசு , இத்தா 
பியம் இயற்றப்பட்டதென்று கூறுவாரு லியா , மற்றும் அயர்லாந்து , உருசியா 
முளர் ( ப . 32 , கருணாமிர்த சாகரம் - ஆபிரகாம் முதலிய நாடுகளிலும் இன்றும் இலிங்கம் , 
பண்டிதர் ) . இத்தகைய தொன்மை பெற்ற நந்தி போன்ற சிவச் சின்னங்கள் காணப் 
இந்நூலில் , சீரிய இலக்கணமுறைகளும் , படுமாயின் , இந்நாடுகளில் , பண்டைக் 
எழுத்து , சொல் , அகப்பொருள் , புறப் காலத்திலேயே சிவநெறி பரவியிருந்த 
பொருள் , மெய்ப்பொருளைப்பற்றிய குறிப் தென்பது வெளிப்படை . எகிப்து நாட்டி 
புக்களும் ஒருங்கே அமைந்து திகழ் லுள்ள விடை ( நந்தி ) உலகிலேயே மிகப் 

இது இங்ஙனமிருக்க , தொல் பெரியதெனக் கூறப்படுகிறதே ! அமெரிக் 
காப்பிய நூற்பாக்களில் என்மனார் புலவர் காவில் , கொலராடோ யாற்றங்கரையில் 
என்று கூறியதற்கிணங்க, தொல்காப்பியர் 10,000 ஆண்டுகளுக்கு முந்திய சிவன் 
காலத்துக்கு முன்னரேயே , உச்சிமேற் கோயில் கண்டுபிடிக்கப்பட்டதென்ற செய்தி 
புலவர்கள் பலர் இருந்தனராயின் , இதற் யும் உண்மைதானே ! உலகிற் பல பாகங் 
கும் எத்தனையாயிரமாண்டுகளுக்கு முன் களில் , இலிங்கமும் ( = இலங்கும் ஒளிப் 
னரே . தமிழ் வழக்கில் இருந்திருக்க பிழம்பு ) விடையும் ( நந்தியும் ) ஆங்காங்கே 
வேண்டும் ? தொல்காப்பிய நூற்பாக்களி கண்டெடுக்கப்பட்டுள்ளனவே ! தமிழகத்து , 
லுள்ள ஒலி அமைப்பு முறைகளை , 

முறைகளை , பிறவா யாக்கைப் பெரியோன் கோயில் 
விஞ்ஞான விதிகளோடு இயைத்துப் களில் , கொடிமரத்தின் 

காடிமரத்தின் உச்சியில் ஒரு 
பார்த்து 

முறை தவறா பக்கத்தில் முத்தலை வேலும் ( திரிசூலம் ) , 
ஒப்புமைகளைக் கண்டு பெருவியப்படைந்த அதற்கெதிரே விடை (நந்தி ) யும் அதில் 
டாக்டர் C. R. சங்கரன் M.A. , Ph.D. , (பூனா, முப்பத்து மூன்று வளையங்களும் இன்றும் 
பல்கலைக் கழகம் ) " Phonemics of old Tamil " எங்கும் காணப்படுகின்றன . அப்பரடிகளார் 
என்னும் 

அரிய நூலை ஆங்கிலத்தில் தூங்கானை மாடத்தில் தங்கியபொழுது ,, 
எழுதியுதவியது மன்றி , 

மன்றி , மேனாடுகளிலும் இரவில் வலது தோளில் திரிசூலமும் 
இத்தகைய கருத்துக்களை அம்பலப்படுத்த இடது தோளில் விடையும் சிவ முத்திரைச் 
வாய்ப்புப் பெற்றதும் 
பெற்றதும் திருவருட்டுணை 

திருவருட்டுணை சின்னங்களாகச் சிவகணங்களாற் பொறிக் 
யன்றோ !! சிந்துவெளி நாகரிகச் சொல் கப்பட்டன என்பது வரலாறு . 

சிறிய 
வரிசைகளிலுங்கூட , குறள் வெண்பாவுக் ஆசிய 

வசித்து வந்த , 
குரிய கவிதை இசை நுணுக்கங்கள் காணப் விவிலிய 

நூலிற் கூறப்பட்டுள்ள 
படுவதாகத் தூய திரு உலகப் பேரறிஞர் கிட்டைட்சு ( The Tittites ) என்னும் மக்கள் 
கெராசு அடிகளார் எடுத்துக் காட்டுகின்ற 3000 ஆண்டுகளுக்குமுன் வழிபட்ட , வான் 
னரே ! எகிப்து நாட்டில் பிரமிட் என்னும் தெய்வத்தின் அடையாளங்கள் மேற்கூறிய 
சாவுக் குழிகளின் சுவர்களிலே எழுதப் தூய திரிசூலமும் விடையும்( இடபம்- நந்தி 
பட்டுள்ள ( Egyptian hieroglyphics) தூய தானே !! விரிப்பிற் பெருகும் . சிவநெறி 
சித்திர எழுத்துக்களுக்கும் ஆதித் தமிழுக் பண்டைக் காலத்தில் உலகெங்கும் பரவி 
கும் நெருங்கிய தொடர்பு காணப்படுகிற யிருந்த தென்பது ஒருதலை . 
தென்னும் கருத்தும் வலுப்பெறுமே 
யானால் , தமிழ்மொழி 10,000 ஆண்டு தமிழ் - பரப்பு : திராவிட மொழிகளுள் 
களுக்கு முன்னரே யிருந்து 
யிருந்து உலகில் 

தாய் மொழி ஆதித் தமிழென்ப ; தமிழகத் 
எங்கும் நிலவி வளம்பெற்றுள்ள தென் திற் செந்தமிழும் , நமது நாடு முழுவதும் 
னும் உண்மையை மறுக்கமுடியுமோ ? தமிழை யொட்டிய மொழிகளும் வழக்கில் 

இருப்பது நாமறிந்ததே . பூகோளத்தின் 
சிவநெறி , தமிழ் - பரப்பு : இவ்வுலகில் வடமுனையின் அருகிலுள்ள காமச்சட்கா 
நமது நாடு முழுவதிலும் , மலேயா , ( Kamatchatka ) என்னும் உருசியப் பகுதியிற் 
ஆஃச்திரேலியா , சீயாம் முதலிய தீவுகளி பேசப்படும் மொழி தமிழையொட்டிய 
லும் , அமெரிக்காவிலும் (மேற்கரையோரங் தென்று வரலாற்றாசிரியர் சர் ஃகண்ட்டர் 
கள் ) , ஆப்பிரிக்காவின் பகுதியாகிய ( Hunter ) கூறுகின்றனர் . இங்ஙனமே , 


நாடுகளில் 


வெளியீட்டு விழா மலர் 


149 


கின்றன . 


கன்னியாகுமரிக்குத் தெற்கே 7,000 இலக்கணப் பிரிவுகளாக ( Declensions ) 
மைலுக்குப் பரவியிருந்ததும் , கடல் அமைந்திருப்பதும் கூர்ந்து ஆய் 
கோளால் விழுங்கப்பட்டதுமான குமரி வதற்குரியது . நம் முன்னோர் , எண்கள் 
நாட்டின் ( Lemuria) தென்மூலைகளிலுள்ள 216 , 33 , 5 இவைகளைத் தனிச் சிறப்புடை 
நியூசீலந்து முதலிய பல தீவுகளிற் பேசப் யனவாகக் கருதினரென்பதற்கு ஒன் 
படும் மொழி தமிழை யொட்டிய தென்று றிரண்டு சான்று இவண் தருதும் . தில்லைச் 
கூறப்படுகின்றதே ! இத்தாலியா நாட்டில் சிற்றம்பலத்திலே , சிற்சபை ஓடுகளை , ஒரு 
டசுக்கானி என்னும் பகுதியிற் பேசப் காலத்திற் பிரிக்கத் தொடங்கிய பொழுது 
படுவது தமிழின் திரிபென்று எடுத்துரைக் ஓடுகளின் தொகை 21,600 என்றும் , அதில் 
கப்படுகின்றதே ( J.R. A.S ) . ஐரோப்பா ஓர் ஓட்டில் " முப்பத்து முக்கோடி மூவைந் 
வின் மேற்பாகத்திலுள்ள ஐபீரியா நாட்டி தெழுத்தும் செப்பேட்டில் அடைத்தது " என் 
லுள்ள ( Spain ) , பிரனிஸ் மலையடிவாரத்திற் றெழுதப்பட்டிருந்ததையும் தொண்டர்கள் 
குடியேறியுள்ள பாசுக் என்னும் இனத்தார் திரள் திரளாகக் கண்டு வியந்தனர் . இதன் 
( Basques) பேசும் மொழி ஆதித்திராவிட மறைபொருள் உண்மையைச் சிந்தித்துத் 
மொழியை யடிப்படையாக உள்ளதென்று தெளிவார் 216 (உயிர் மெய்யின் சிறப்பை 
மொழிவல்லுநர் கூறுகின்றனரே ! பண்டை யும் , தமிழ் நெடுங்கணக்கு எழுத்துக்கள் 
மொழிகளிலெல்லாம் ( ஈபீரூ , கிரேக்கம் , 33 இன் தனிச் சிறப்பையும் நன்குணர்வர் . 
இலத்தீன் , சமக்கிருதம் ) தமிழ் வேர்ச் ( 33 கோடி = 33 ) . மந்திரப் பொருளடங்கிய 
சொற்கள் திட்டவட்டமாய்க் காணப்படு இவ் வெழுத்துக்களுக்கு நடுநாயகமா யிருப் 

இங்ஙனமாக , இவ்வுலகில் பது திரு ஐந்தெழுத்து ; இதில் மூன்று 
நாற்றிசைகளிலும் தமிழ்மொழி பரவி 

மாழி பரவி வகை ( மூவைந்தெழுத்து ) என்பதை மறை 
யிருந்ததென்பது உண்மைக்குப் புறம் ஆசிரியர் வாய்க் கேட்டுணர்க. 
பாமோ ? நமது நாட்டு ஆட்சி மொழிகளுக் 
குள் ஒன்றாயமைவதற்குத் தமிழ்மொழி 

தமிழ் எழுத்துக்கள் ஆதியில் சித்திர 
சீரிய தகுதிபெற்று நிலவி வருகின்றதே !! எழுத்துக்களினின்றே தோன்றியனவாகக் 

கூறுவார் மொழிவல்லுநர் . இதை நன் 
காராய்ந்து முடிவுகட்டிய 

பேரறிஞர் 
தமிழ் எழுத்துக்கள் - தொல்காப்பியர் 
காலத்து நிலவிய தமிழ் நெடுங் கணக் ( Ancient Tamil letters by P.N.S. ) 

என்னும் நூலிற் பின்வருமாறு குறித் 
குருவங்களுக்கும் இன்றும் வழக்கிலி 

துள்ளனர் : 

“ இங்ஙனம் - எழுத்துக்கள் 
கும் வடிவங்களுக்கும் ( வீரமாமுனிவர் 

நடுங்கணக்கின் நிலையை அடைவதற்கு 
செய்த இரண்டொரு பொருந்திய திருத் 
தங்களைத் 
தவிர) அதிக வேறுபாடு காணப் முந்திய காலங்களிற் பெற்றிருந்த உருவங் 
படுகின்ற தெனக் கூறுவதற் கிடமில்லை . களைப்பற்றிய குறிப்புக்கள் தமிழைத் தவிர 

வேறு இந்திய மொழிகளிலுள்ள இலக் 
தொல்காப்பியர் 

நூற்பாவின்படி , தமிழ் கியங்களிற் காணப்படவில்லை . 
எழுத்துக்களின் எண்கள் -249 (உயிர் -12, 
மெய் -18 , சார்பு -3 , உயிர் மெய் -216 ) ஆக பண்டைத் தமிழ்க் கலைகள் - நமது பண் 
இருநூற்று நாற்பத்தொன்பது . ஆய்த டைக் கூத்துக் கலையின் சிறப்பைத் தாண் 
எழுத்தென்று கூறப்படும் முப்பாற் டவப்பெருமானிடமும் , இசைக்கலையின் 
புள்ளியை ஓரெழுத்தென்று மயங்கி இடர்ப் தெய்வீகத் தன்மையை ஏழுவல்லமை 
படுவர் ; ஆனால் அது மூன்று சார்பெழுத் களை ( சத்திகளை ) க் குறிக்கும் ஏழு நெட் 
துக்களையும் குறிக்குமென்னும் சிவஞான டுயிரெழுத்துக்களிலும் ( ஆ , ஈ , ஊ , ஏ , ஐ , 
முனிவரின் திருவாக்கைப் பசுமரத்தாணி ஓ , ஔ ), ஓவியத்தின் உச்ச நிலையை 
போல் பதித்துக்கொள்வோமாக . தமிழ் அம்பலவாணனது அருட்கோலத்திலும் , 
எழுத்துக்களின் ஒலி அமைப்புக்கும் சமக் கவிதையின் கட்டழகை மற்றைய மொழி 
கிருதத்துக்கும் நெருங்கிய ஒற்றுமை களிற் காணப்படாத மோனை , எதுகை 
காணப்படுவதும் , தமிழ் மொழியிலுள்ள களின் பல்வேறு பிரிவுகளிலும் , வான 
ஐந்து குற்றுயிரெழுத்துக்களே ( அ , இ , உ , நூற்றிறமையை முருகக்கடவுளின் திருக்கை 

இலக்தீன் மொழியிலும் ஐந்து களிலுள்ள ஆயுதங்களின் பெயரால் சில 


ருக் 


எ.வி 


150 


கிடக்கின்றன 


விண்மீன்கள் அழைக்கப்படுவதிலும் , களில் , தூய அடிகளார் 

களில் , தூய அடிகளார் ஒருவர் , தமிழ 
மருத்துவக்கலையின் வளப்பத்தைச் சித்த எழுத்துக்களில் மந்திரப் பொருள்கள் 
வயித்தியத்தின் தொன்மையிலும் சிறப் ( Mystic significance ) மறைந்து பொதிந்து 
பிலும் யோக முறையிலும் உண்ணா 

வென்றும் அவைகளைக் 
நோன்பிலும் அகத்துறையறிவைத் திருக் காண்பதற்கு , நுண்ணறிவும் தெய்வத் 
குறள் , திருக்கோவையார் முதலிய நூல் தன்மையும் பொருந்திய முதல் மாணவர் 
களிலும் , தமிழரின் வீரத்தைச் சங்க நூல் ஒருவர் உதிக்கவேண்டுமென்றும் தமிழ்த் 
களிலும் , மெய்ப்பொருள் ஞானத்தை , தாயை வாழ்த்துகின்றனர். 

முருகப் 
தொல்காப்பியம் , திருக்குறள் , தேவாரம் பெருமானின் திருவுருவமே தூய எழுத்துக்களாய் 
அனைய மெய்கண்ட நூல்களிலும் கண்டு அமையப்பெற்றுள்ளன வென்று சிவ , ஆகம 
தெளிவோமாக . 

நூல்கள் ஐயந்திரிபற ஓதுகின்றன . அவ 

னருளாலே அவன் தாள் வணங்கிக்கூர்ந்து 
தமிழ் எழுத்துக்களின் ஒப்புயர் ஆய்ந்து இதை 

முடிவுகட்டுவோமாக . 
வில்லாத் தனிச்சிறப்பைக் கண்டு வியந்து நம்முடைய முன்னோர் பண்பாட்டை உலக 
தாமும் தமிழ் மாணவர் என்று பெருமிதங் முழுவதும் பரப்பிப் பிறர்க்கென வாழும் 
காண்ட மேனாட்டறிஞர் பலர் . இவர் பெரும் பேற்றைப் பெற்று உய்வோமாக . 


தமிழும் சைவமும் 
எல்லாம்வல்ல இறைவனுக்குப் பழைய தமிழ் நூல்களிலும் , வட நூல்களி 
லும் வழங்கிய முக்கண்ணான் உருத்திரன் முதலான பல பெயர்கள் இருக்க,, 
அவற்றுள் ஒன்றான சிவன் என்னும் பெயர் மட்டும் ஏனைப்பெயர்கள் எல்லாவற்றி 
னுஞ் சிறந்ததாக எடுக்கப்பட்டு முதல்வனுக்கு வழங்கலானதும் , அப்பெயரின் 
வழியே முழுமுதற் கடவுளை வழிபடுந் தமிழரது கொள்கை அல்லது மதம் சைவம் 
எனப் பெயர்பெறலானதும் என்னையெனின் , சிவன் என்னுஞ் சொல்லே ஏனை 
யெல்லாவற்றினும் மிக்க பழமையுடைய தொன்றென்பது , மற்றைப் பண்டை 
மக்களிற் பலர் அச்சொல்லையே இறைவனுக்குச் சிறந்த பெயராக வைத்து 
வழங்கியவாற்றால் அறியப்படுகின்றது . எபிரேயர் தாம் வணங்கிப்போந்த 
கடவுளைச் சிகோவா என்றே அழைத்தனர் ; கிரேக்கர் அதனைச் சியூஸ் என்றே 
அழைத்தனர் . உரோமர் அதனைச் சூபிதர் என்றே அழைத்தனர் ; இவ்வயல 
வர் வழங்கிய அச்சொற்களெல்லாஞ் சிவ என்னுஞ் சொல்லின் திரிபேயன்றி 
வேறல்ல . மேல் நாடுகளில் அஞ்ஞான்று வாணிகம் நடாத்திய பண்டைத் தமிழரின் 
வாயிலாகச் சிவ என்னுஞ்சொல் அயல் நாட்டு நாகரிக மக்களிடையே பரவினாற் 
போற் , சிவபிரானைக் குறிக்கும் ஏனைப்பெயர்ச்சொற்கள் அம் மக்களிடையே பரவக் 
காணாமையின் , வடக்கிருந்த பழந்தமிழர் வழங்கிய சிவ என்னுஞ் சொல்லே 
ஏனையெல்லாவற்றினும் மிக்க பழமையுடைத் தென்பது தெளியப்படா நிற்கும் . 
அதனாற்றான் , சிவ என்னுஞ்சொல் தமிழர் வணங்கிய முழுமுதற் கடவுளுக்குச் 
சாலச் சிறந்த பெயராகவும் , அவரது மதம் அச்சொல்லின் வழியே சைவம் என் 
னுஞ் சிறப்புப்பெயருடையதாகவும் வழங்கி நிலைபெறலாயினவென்று ஓர்ந்து 
கொள்க . 

--மறைத்திரு. மறைமலையடிகள் , " தமிழர் மதம் 


உலகின் முதல்மொழி நூலாராய்ச்சி 

தொல்காப்பியம் ! 


[பன்மொழிப்புலவர் , திரு . கா . அப்பாத்துரை, எம்.ஏ. , எல்.டி. ) 


பன் 


குமரி மாவட்டம் , ஆரல் 
வாய்மொழியில் 1907 இல் இவர் 
தோன் றினார் . தந்தையார் ந.காசி 
நாதபிள்ளை , தாயார் முத்தம்மாள் . 
நாகர்கோவில் ஸ்காட் கிறித் 
துவக் கல்லூரி, திருவனந்தபுரம் 
மகாராஜா கலைக்கல்லூரி ஆகிய 
வற்றில் பயின்று ஆங்கிலத்தில் 
பி.ஏ. ( ஆனர்சு ) பட்டம் பெற்றார் . 
தமிழ் எம் . ஏ . , இந்தி விசாரத் , 
எல் . டி . ஆகிய பட்டங்களும் 
பெற்றார் . சென்னை முத்தியாலுப் 
பேட்டை உயர்நிலைப் பள்ளி , 
பச்சையப்பன் கல்லூரி,திருநெல் 
வேலி இந்துக்கல்லூரி ஆகியவற் 


றில் ஆசிரியராகவும் , திராவி 
டன் , ஜஸ்டிஸ் , லிபரேட்டர் , 
விடுதலை முதலிய பல செய்தி 
யிதழ்களின் ஆசிரியராகவும் 
தொண்டாற்றியுள்ளார் . 
மொழிப் புலவரான இவர் 
நூற்றுக்கு மேற்பட்ட அரிய 
ஆராய்ச்சி நூல்களை இயற்றி 
யுள்ளார் . தமிழ் எழுத்தாளர் 
சங்கத் தலைவரான இவர் , 
சென்னைப் பல்கலைக் கழக ஆங் 
கில - தமிழ் அகர வரிசைக் குழு 
வின் துணையாசிரியராவார் . இவ 
ருடைய தமிழ்த்தொண்டு வியந்து 
பாராட்டற்குரியது . 


கிடையாது . 


மொழிகள் எல்லாவற்றுக்கும் எழுத் தாலியம் ) , மேற்கு , கிழக்கு ஆசியாவில் 
தும் இலக்கியமும் இலக்கணமும் உண்டு மூன்று ( பாரசீகம் , சீனம் , சப்பானியம் ), 
என்று பலரும் கருதுதல் கூடும் . தமிழ் தென் ஆசியாவில் ஐந்து ( தமிழ் , மலை 
போன்ற மிகப் பழம்பெருமை வாய்ந்த யாளம் , கன்னடம் ,, தெலுங்கு , சமசுக் 
மொழியைத் தாய்மொழியாகக் கொண்ட கிருதம் ) ஆகியவைகளே . ஆரிய இன 
தமிழருக்கு இஃது இயல்பே . ஆனால் மொழிகள் என்று கூறப்படும் வட இந்தியத் 
உண்மை நிலை இதற்கு எவ்வளவோ 
மாறு தாய்மொழிகள் அனைத்தும் பிரிட்டிஷ் 
பட்டது - வியத்தகு முறையில் மாறு ஆட்சிக் காலம்வரை இலக்கியமற்ற மொழி 
பட்டது ! 

களாகவே இயங்கின என்பது குறிப்பிடத் 
இன்றைய உலக மொழிகளில் தமக் தக்கது . சிலவற்றுக்கு இன்றும் இலக்கியம் 
கெனத் தனியாகத் தாமே எழுத்து வகுத் 
துக்கொண்ட மொழிகள் தமிழும் தமிழின அணிமை மேலையுலகில் கிரேக்க 
மொழிகளும் மட்டுமே இஃது இன்றைய இலத்தீன மொழிகள் தமிழுடன் ஒத்த 
உலகப் பொது மக்களுக்குத் தெரியவராத இலக்கியப் பழமையுடையவை . ஆனால் 
செய்தி - மாணவருலகும் அறிஞரும் கூடக் நீடித்த இலக்கிய வாழ்வுடையன அல்ல . 
கவனியாத மெய்ம்மை ஆகும் . ஆயினும் 
இது வரலாறு காட்டும் உண்மை . 

இலக்கண வகையில் தமிழும் உயர் 

தனிச் செம்மொழிகளாகிய சமசுக்கிருதம் , 
இன்றுவரைகூட எழுத்து வடிவம் கிரேக்கம் , இலத்தீனம் , அரபு , ஏபிரேயம் , 
மேற்கொள்ளாத மொழிகள் மேலையுல பாரசீகம் ஆகியவையும் - இவ் ஏழுமொழி 
கிலும் கீழையுலகிலும் உண்டு. 

கள் மட்டுமே - தமக்கென இலக்கணம் 
ஆயிர ஆண்டு இலக்கிய வளர்ச்சி வகுத்துக் கொண்டவை . . மற்ற 

மற்ற எல்லா 
யுடைய மொழிகள் உலகிலேயே பதினொன் மொழிகளும் இவற்றைப் பின்பற்றியே 
றுக்கு 

மேல் இல்லை . அவை மேலை அணிமைக் காலத்தில் இலக்கணம் 
உலகில் மூன்று ( ஆங்கிலம் , பிரஞ்சு , இத் வகுத்துள்ளன , 


152 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


( 1 ) வரி 


சிறிது 


மொழியின் வளர்ச்சிப் படிகளை இச் நூற்றாண்டில் புதிதாகத் தோன்றி 
செய்திகள் நமக்கு வரிசை முறையாக வளர்ந்துவரும் புத்தம் புதிய துறையே 
வகுத்துக் காண உதவுகின்றன . 

யாகும் . 

s 
வடிவில் 

எழுத்து உரு தமிழ்மொழி பற்றிய வியப்பார்வமிக்க 
வாகிய 

நிலை , நெடுங்கணக்கும் நெடுங் ஒரு புதுமை என்ன வென்றால் , ஆயிரக்கணக் 
கணக்கின் எழுத்து வரிசை முறையும் கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மேற்கூறிய 
வகுக்கப்பட்ட நிலை - இவற்றின் பின் எண் மொழியின் மூன்று படிகளையும் கடந்து 19 ஆம் 
களுக்கு இலக்கமும் எண்மானமும் வகுக்கப் நூற்றாண்டின் புத்தம் புதிய படியாகிய நான்காம் 
பட்ட நிலை - ஆகியவை முதற்படி . 

படியிலும் இன்றைய மேலை நாடுகடந்து முன்னேறி 

யிருந்தது என்பதே . 
தனக்கென எண் இலக்கமும் எண் மானமும் 
வகுத்துக்கொண்ட உலகின் ஒரே மொழி கூடத் தொல்காப்பியம் 

சரிவர 

ஆராயப் 
தமிழே . மற்ற எல்லா மொழிகளிலும் அதை பட்டால் , அந்நூல் இதனைக் காட்டும் . 
அப்படியே , மேற்கொண்டோ 
திரித்தோ இன்றுவரை வழங்குகின்றன . 

மேலை நாட்டில் தொல்காப்பிய 
ஆராய்ச்சி 

தொடங்கப்பட்டுவிட்டது . 
( 2 ) இலக்கியம் உருவாகிய நிலை மேலை 

ஆராய்ச்சியாளர் ஏற்கெனவே 
வளர்ந்த நிலை - மொழி சார்ந்த இசை, இதைக் கண்டு தமிழர் தொல்பழங்கால 
நாடகம் , 

மொழி சாராத பிறகலைகள் ஆராய்ச்சித் திறம் நோக்கி மூக்கில் கை 
வளர்ந்த நிலைகள் - மொழியில் அறிவு வைக்கத் தொடங்கியுள்ளனர் ! 
நூல்கள் வகுக்கப்பட்ட நிலை- இவையே 
மொழியின் இரண்டாம் படி . 

தமிழகத்திலேயே தொல்காப்பியம் 

என்னும் ஆராய்ச்சிக் கருவூலத்தின் மறை 
அறிவு நூல்கள் 

மேலைமொழிகளில் மெய்ம்மைகளை அறிவுத்திறவு கொண்டு 
சென்ற நான்கு நூற்றாண்டு வளர்ச்சியே. திறந்து காண முயன்ற அறிஞர் ஒரு சிலர் 
அதற்குமுன் அவ்வளர்ச்சி அரபு , கிரேக்க , உண்டு - தமிழகம் 

உண்டு - தமிழகம் அவர்களை இன்னும் 
சமசுக்கிருத , எகிப்திய , தமிழக வளர்ச்சி உணர்ந்து கொள்ளவில்லை . அயற் பண் 
களையே மூலமாகக் கொண்டிருந்தது . பளாவிய தமிழக ஆட்சி வகுப்பு அவர் 
3 ) அறிவு நூல்களில் 

களைத் தமிழகம் 
ஒன்றாக 

காணவிடவில்லை . அறி 
மொழிக்கு இலக்கணம் ஏற்பட்ட நிலை . வுலகம் தீண்ட விடவில்லை . 
இது மொழியின் மூன்றாம் படி . 

இன்னும் தமிழகம் வந்தெட்டாத சில 
இலக்கணமுடைய 
பழைய மொழி தொல்காப்பிய ஆராய்ச்சி விளைவுகளையும் , 
கள் ஏழு என்று மேலே கூறப்பட்டாலும் தமிழகம் புறக்கணித்துள்ள அறிஞர் அறிவு 
தமிழுடன் ஒப்பிடத் தக்க விரிவகற்சி முடிவுகளையும் இங்கே ஒரு சிறிது சுட்டிச் 
யுடைய மொழி கீழ்த்திசையின் வழக்கிலாச் செல்வோம் .. 
செயற்கை இலக்கிய மொழியாகிய சமசுக் 

மொழி ஒப்பீட்டினால் மட்டுமே காணப் 
கிருதம் ஒன்றே . 

படும் சில தொல்காப்பியத் தனிச் சிறப்புக் 
( 4 ) கடைசிப் படியாகிய நான்காம் படி 

உண்டு . தொல்காப்பியர் 
மொழியாராய்ச்சிப் படியாகிய மொழி நூற் 

பின்னணியால் இச் சிறப்புக்கள் பின்னும் 
படியே . இத்துறை மேலை உலகின் இயல் சிறப்புப் பெறுவன . ஆகவே தொல்காப் 
நூல் துறைகளிலேயே மிகப் புதிது -19 பியக் காலம் பற்றிய சில குத்து மதிப்புக் 
ஆம் நூற்றாண்டிலிருந்தே அது பிறந்து கணக்கையும் ஒப்பீட்டினால் வரும் சிறப்புக் 
வளர்ந்து வருகிறது . 

களையும் இங்கே வகுத்துக் காண்போம் . 
எழுத்துக்களின் ஒலிவடிவம் பற்றிய காலமதிப்பு : 
ஆராய்ச்சி ஒலி நூல் . இதுவும் மொழி 

வடமொழி இலக்கண 
நூலாரான 

பாணினிக்கு 
ஒரு பகுதியே . மொழி நூலைப் தொல்காப்பியர் என்று ஆராய்ச்சியாளர் 

முற்பட்டவர் 
போல துவும் மேலை உலகில் 19 ஆம் கருதுகின்றனர் . பாணினி கி . மு . நான்காம் 


கள் 


காலப் 


நூலின் 


வெளியீட்டு விழா மலர் 


153 


கூறு 

கிறது . 


ஐயமில்லை . 


முதலில் 


நூற்றாண்டினர் 

என்பர் வட 

வடமொழி ( 2 ) தமிழர் இடைக்காலத்தில் இலக் 
ஆராய்ச்சியாளர் . அத்துடன் தமிழில் கணத்தை ஐந்திலக்கணம் 

என்றனர் . 
கடைச்சங்க காலம் கி.மு. மூன்றாம் நூற் முழு நிறை இலக்கணத்தின் ஐந்து கூறு 
றாண்டுக்கும் கி.பி. மூன்றாம் நூற்றாண்டுக் களாக அவர்கள் கொண்டவை எழுத்து , 
கும் இடைப்பட்ட தென்று கணிக்கப்பட் சொல் , பொருள் , யாப்பு , அணி ஆகியவை . 
டுள்ளது . தொல்காப்பியம் கடைச்சங்கத் இவற்றுள் தொல்காப்பியம் 

எழுத்து , 
துக்கு முற்பட்டது . முதற்சங்கத்து இறுதிக் சொல் , பொருள் என்ற மூன்று தலைப்பு 
காலத்திலும் இடைச்சங்கத் தொடக்கத்தி களையே அதிகாரப் பெயர்களாகக் கொண் 
லும் அந்நூல் விளக்கம் பெற்றதென்று டாலும் , பொருளதிகாரத்திலேயே யாப்பும் 
முச்சங்க மரபும் தொல்காப்பியப் பாயிரமும் அணியும் உள்ளடக்கிக் 
சுட்டுகின்றன . எனவே அதன் காலம் ஆகவே அது தமிழின் முழு நிறை இலக்க 
கி.மு. 5 ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கண நூலாகும் . 
தென்பது தெளிவு . எவ்வளவு முற்பட்ட 

யாப்பும் , அணியும் சங்க காலத்துக்குப் 
தென்ப தோ , கணித்து வரையறுக்க பிற்பட்டே 

தனி இலக்கணத் 

துறை 
முடியாததாகின்றது . அது 2500 ஆண்டு களாகத் தமிழிலும் சமசுக்கிருதத்திலும் 
கட்கு நெடிது 
நெடிது முற்பட்டது என்பதில் 

வளர்க்கப் பெற்றன . இரு மொழிகளின் 

இந்த வளர்ச்சிக்கும் மூலமும் முதனூலும் 
ஆரிய வேதங்கள் வகுக்கப்படுவதற்கு தொல்காப்பியமே யாகும் . ஆகவே தமி 
முற்பட்டது தொல்காப்பியம் என்பர் 

ழுக்குச் சிறப்பான இலக்கணம் பொருள் 
உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் . வேத மட்டுமன்று . யாப்பு அணி ஆகியவற்றை 
காலம் கி மு . 1500 க்கும் கி.மு. 1000 க்கும் யும் முதன் 

இலக்கணமாக 
இடைப்பட்ட தென்பர் வரலாற்றாசிரியர் . ஆராய்ந்த உலகமொழி தமிழேயாகும் . 
பழைய கணித நூலாரும் புராணிகரும் 
கூறுகிறபடி அது கி.மு. 3100 க்குச் சரியா 

இன்றளவும் சமசுக்கிருத இலக்கணத் 
தில் எழுத்தும் சொல்லுமே 

உண்டு ; 
தல் வேண்டும் . 

பொருளில்லை . யாப்பும் அணியும் தனி 
தொல்காப்பியம் 

10,000 ஆண்டு ல்களாகப் பாணினிக்குப் பின் தமிழ்த் 
களுக்கு முற்பட்டதாயிருத்தல் கூடும் 

தொல்காப்பியத்தைப் பின் பற்றியே 
என்பர் ஆசிரியர் மறைமலையடிகள் . இப் 

வகுக்கப்பட்டுள்ளன. மேலை மொழிகளில் 
பழமை கூடப் புராணப் பழமை யன்று யாப்பும் இலக்கணத்தில் சேர்க்கப்பட்டா 
என்று வருங்கால ஆராய்ச்சியும் புதுமைக் லும் , அணி இன்றும் பெரும்பாலும் தனித் 
கண்டுபிடிப்புகளும் காட்டக் கூடும் என்று துறையாகவே கணிக்கப்படுகிறது. அதன் 
நம்ப இடமுண்டு. 

வளர்ச்சி இன்னும் தமிழ் , சமசுக்கிருதத் 
தொல்காப்பியத்தின் தனிச் சிறப்புக்கள் : தின் வளத்துக்குப் பிற்பட்டதேயாகும் . 
( 1 ) தொல்காப்பியத்தில் எழுத்து , சொல் , 

( 3 ) மேற்கூறிய இரண்டு செய்தி 
பொருள் என்ற மூன்று அதிகாரப் பாகு களையும் இணைத்துப் பார்த்தால், தமிழ் , 
பாடுகளும் , ஒவ்வொரு அதிகாரத்திலும் 

ஆகியவற்றின் தனிச் 
ஒன்பது 
நூற்பாக்களும் உண்டு. 
பொருளதிகாரம் என்ற பகுப்போ , பொரு தொல்காப்பியக் காலத்துக்கு முற் 
ளிலக்கணம் என்ற ஓர் இலக்கணப் பட்டே தமிழில் இலக்கியமும் இலக்கண 
பகுதியோ உலகில் வேறு எந்த மொழிக் மும் வளமுற்றிருந்தன . இதைத் தொல் 
கும் 

கிடையாது . 
இன்றுவரை 

காப்பியமே 
அது காட்டுகின்றது . 

எனவே 
தமிழுக்கே - தொல்காப்பியத்துக்கே -சிறப் தொல்காப்பியம் மொழிக்கு இலக்கணமாக 
புடைய பகுதி- ஆயிரக்கணக்கான ஆண்டு மட்டும் வகுக்கப்படவில்லை, இலக்கியத்துக்கும் 
களுக்கு முன்பே தமிழர் வகுத்து வளர்த் இலக்கணமாக 

இலக்கணமாக வகுக்கப்பட்டது என்பது 
துள்ள பகுதி அது என்பது குறிப்பிடத் விளங்கும் . சமசுக்கிருதத்திலும் இன்றைய 
தக்கது . 

மேலை மொழிகளிலும் மற்ற உலக மொழி 


நூ 


யல்களும் , மொத்தம் 1610 தொல்காப்பியம் 

இவற்றுள் சிறப்பு விளங்கும் . 


154 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


நூலார் 


தொல்காப் மலும் 


களிலும் கூட இலக்கணம் என்பது பெரிதும் குறில் நெடில் வகைப்படுத்தியும் , வலி 
மொழியின் இலக்கணம் மட்டுமே . இலக்கி மெலி இடை வகைப்படுத்தியும் பின் 
யத்தின் இலக்கணமாக அவை கருதப்பட உயிரும் மெய்யும் தொகுத்துரைக்கும் 
வில்லை . 

தொல்காப்பிய முறையின் இனிய பண்பு 
தமிழில் இலக்கியம் , இலக்கணம் என்ற ஒப்பிட்டுக் கண்டு மகிழத்தக்கது . 
சொல் தொடர்பும் இச் சிறப்பைச் சுட்டிக் ( 6 ) தொல்காப்பியம் முதல் நூல் . வழி 
காட்டுகிறது . சமசுக்கிருதத்திலோ மேலை நூல் அன்று . அத்துடன் இன்று தமிழருக்கு 
மொழிகளிலோ இரண்டின் பெயர்களும் அது மூல முழுமுதல் இலக்கண நூலாக 
தொடர்பற்றவையாகவே இயல்கின்றன . 

வும் இயல்கிறது . ஆயினும் அவர் காலச் 
( சமசுக்கிருதம் : இலக்கணம் = வ்யாகரணம் சூழ்நிலையில் அது முதல் நூலேயன்றி 
இலக்கியம் = சாகித்யம் : ஆங்கிலம் : இலக் முழுமுதல் நூலல்ல . 

ஏனெனில் , முத 
கணம் = க்ராமர் ; இலக்கியம் 

லிட்ட 

லாவதாக , அக்காலத்துக்கு முன்பே இயல் , 
ரேச்சர் ) . 

இசை , நாடகம் என்ற முத்தமிழ்த் துறை 
( 4 ) நூற்பா அல்லது 

சூத்திரம் களுக்கும் இலக்கிய இலக்கணங்கள் இருந் 
தமிழ் , சமசுக்கிருதம் ஆகிய இருமொழி மட்டுமே இலக்கணம் கூறிற்று . இசைக் 

தொல்காப்பியம் 

இயல் தமிழுக்கு 
களுக்குமட்டுமே யுரிய சிறப்பு நடை ஆகும் . 
சமசுக்கிருதத்தில் சூத்திரங்கள் வியக்கத் 

கும் நாடகத்துக்கும் இலக்கணம் கூற 
தக்க அளவில் செறிவுடையவை . தமிழில் 

வில்லை . இரண்டாவதாக , இயலிலேயே 
நூற்பாவடிவில் அமையாத திருக்குறள் பிற இலக்கண கூறியதையும் 
இதே வியத்தகு செறிவுடன் இனிமையும் விளக்கியதையும் தாம் முற்றிலும் கூறா 
கவிதை நயமும் உடையது . 

விளக்காமலும் 

அவ்வப்போது 
பியமோ நூற்பா நடையிலேயே செறிவு , 

காட்டிச் சென்று , பிறர் கூறாதன , விளக்காதன 
இனிமை , கவிதைநயம் , எளிமை ஆகிய வற்றையே தமக்கேயுரிய புத்தாராய்ச்சி முடிபு 
அரும்பெரும்பண்புகளும் ஒருங்கே 

களாகத் தொல்காப்பியர் விளக்கினர் . இது 
கொண்டது ஆகும் . 

ஆராய்ச்சியாளர் பலர் சுட்டிச் சென்ற 
ஒரு கருத்தேயாயினும் , அதன் 

அதன் முழு 
( 5 ) நன்னூலார் காலம் ( 12 ஆம் அருமை இன்னும் வலியுறுத்தி உணரப்பட , 
நூற்றாண்டு ) முதல் தமிழ் இலக்கணங்கள் 
பேரளவில் பாணினியின் சமசுக்கிருத இலக் 

உணர்த்தப்பட இல்லை . 
கணத்தைப் பின்பற்றின. 

அவற்றின் 

( 7 ) 9 ஆம் நூற்றா 

நூற்றாண்டிலிருந்து 
சிறப்பும் பாணினியின் சிறப்பே . ஆனால் 18 ஆம் நூற்றாண்டுவரை 
பல தமிழ் இலக் 
பாணினியும் பிற்காலத் தமிழ் இலக்கண 

கண நூலாசிரியர்கள் தமிழ் இலக்கணத் 
நூலாரும் தொகுத்துச் சுட்டல் , வகுத்துக் தைப் பாணினியின் முன்மாதிரியில் வகுக்க 
காட்டல் , விரித்துரைத்தல் என்ற 

முனைந்ததுடன் அமையாமல் , தமிழ் 
புலமை வரிசை முறையைக் ( Deductive இலக்கணமே பாணினியின் இலக்கணத் 
Method ) கையாண்டனர் . தொல்காப் தின் வழிவந்தது என்று கூற முனைந் 
பியமோ விரித்துரைத்தல் , 
காட்டுதல் , தொகுத்துச் சுட்டல் என்ற வடமொழியைப் பாணினிக்கு வகுத்தருளி 
ஆராய்ச்சி முறையை ( Indu 

[ அதற்கிணையாத் 
ctive Method ) மேற்கொண்டுள்ளது . பின் தொடர்புடைய தென்மொழியை....... 
னதன் சிறப்பு ஆராய்ச்சித் துறைகளிலும் , குடமுனிக்கு வரையறுத்தார் 
ஆசிரியத் துறையிலும் இன்று போற்றப் 

என்ற புதுப்புராணக் கூற்றை அவர்கள் 
ஆதாரமாகக் கொண்டனர் . 

ஆனால் நச்சி 
எழுத்து என்பது என்ன என்றுகூறி , னார்க்கினியர் கூற்றும் தற்கால வரலாற்று 
முதல் சார்பு , உயிர் , மெய் , உயிர்மெய் ஆராய்ச்சியாளர் முடிபும் தொல்காப்பிய 
என வகுத்து 
வகுத்து எண் 

கூறும் நன்னூல் ஆராய்ச்சியும் பாணினிக்குத் தொல்காப் 
முறையுடன் எழுத்து முப்பதெனக் கூறி , பியர் முற்பட்டவர் என்பதையும் , பாணினி 


9 


வகுத்துக் தனர் . 


ஆசிரிய 


படுவது . 


வெளியீட்டு விழா மலர் 


155 


9 


யைத் தொல்காப்பியர் எங்கும் பின்பற்றிய ( 9 ) பாணினி ஒலி நூலறிவற்றவர் ; 
தாகக் காட்டமுடியாது என்பதையும் விளக் தொல்காப்பியத்தையும் பிரா திசாக்கியத் 
கின . உயிர் , மெய் ,இறந்த காலம் , நிகழ் தையும் நன்கு உணராது பிறழ்ந்தவர் 
காலம் முதலிய இலக்கணக்குறியீடுகளுக் என்று கண்ட பின்னும் , மொழி நூல் துறை 
குப் பாணினியின் இலக்கணம் பெயரே யில் அவர் சொல்லாக்க விளக்கம் , ஒலித் 
தரவில்லை - செயற்கை ஒலிக்குறியீடுகளே திரிபு விளக்கம் ஆகியவை மேலையறிஞர் 
தந்தன . 

களின் வியப்பார்வத்தையே தூண்டின , 
நம்கால ஆராய்ச்சியாளர் ஒருவர் 

தூண்டிவருகின்றன . ஆனால் தொல்காப் 
திரு . பி . எஸ் . சாஸ்திரி , தொல்காப்பியர் புதுப்பாதை காட்டிவருகின்றது . சமசுக் 

பியப் பயிற்சி இங்கும் மேலை நாட்டவர்க்குப் 
பாணினிக்கு முற்பட்டவர் என்பதையும் , கிருதத்துக்குப் பாணினி வகுத்த சொல்லாக் 
அவரைப் பின்பற்றவில்லை என்பதையும் கம் பெரிதும் தமிழில் அவர் மாணவரான 
கண்டு ஏற்றுக்கொண்டார் . ஆனால் வட நன்னூலாசிரியரின் சொற்சிதைவு ( பகுதி , 
மொழியிலே வேதங்கள் சார்ந்த பிராதி விகுதி , இடைநிலை, சாரியை , சந்தி , விகாரம் 
சாக்கியங்கள் பாணினிக்கு முற்பட்டவை ஆறினும் ...எப்பதங்களும் என்ற விதி ) 
என்றும் , தொல்காப்பியர் அவற்றையே போன்ற செயற்கைச் சிதைவு ஆகும் 
பின்பற்றினார் என்றும் திறம்பட ஆய்ந்து இங்கும் 

. 

தொல்காப்பியர் மொழி நூல் 
கூறி , மீண்டும் தமிழிலக்கணத்துக்கு 

முறை தெரிந்து செல்கிறார் . மொழி 
வடபுலமூலம் நாட்டமுற்பட்டார் . 

இயற்கையானது , செயற்கையானதல்ல 
ஆனால் தொல்காப்பியர் பிரா திசாக் என்று தெரிந்து முழுதும் ஆராய்ந்து 
கியங்களைப் பின்பற்றவில்லை , பிராதிசாக் விளக்கம் பெறுமுன் தம் முடிபை மொழி 
கியங்களே தொல்காப்பியத்தைப் பின் 

மேல் ஏற்றத் தயங்குகிறார் . 
பற்றின என்பது மேலையாராய்ச்சியாளர் 
களுக்குப் படிப்படியாக இன்று புலனா 

( 10 ) தொல்காப்பியர் மொழி நூலு 
வருகிறது . வேதங்களே தொல்காப்பியத் ணர்வு வியந்தின் புறத்தக்கது என்பதனைப் 
துக்குப் பிற்பட்டவை என்பதையும் இது கின்றன . ( i) சார்பெழுத்துக்களை இ 

பல செய்திகள் தெள்ளத் தெளியக் காட்டு 
சுட்டிக் காட்டுகிறது . 

பேதத்தால் மட்டுமே வேறு வேறு எழுத் 
( 8 ) எழுத்துக்களின் பிறப்புக் கூறும் தாகக் கொள்ளும் நன்னூலார் கருத்துத் 
இலக்கணப் பகுதி ஒலி நூலாராய்ச்சி தொல்காப்பியரிடம் கிடையாது . எழுத் 
யுடன் தொடர்புடையது . பாணினியின் துக்களை முப்பதாக மட்டுமே ( உயிர் 12+ 
இலக்கணத்திலுள்ள இப்பகுதி மேலை மெய் 18 ) அவர் கொள்கிறார் . ஆய்தமும் 
நாட்டில் ஒலி நூலை ஊக்கிப் பிறப்பித்தது . குறுகிய 

குறுகிய இகர உகரமும் சார்பெழுத்துக் 
நூற்றாண்டு முழுவதும் ஒரு 

அவற்றுடன் ஒருசார வைத்தே 
நூற்றாண்டளவு பாணினியே மேலை ஒலி கூறப்படுகின்றன . இவை ஒலிக் குறியீடு 

முன்னோடி ஆசானாயிருந்து களல்ல , ஒலித்திரிபுக் குறிகள் மட்டுமே 
மேலை அறிவுலகில் பெரும்புகழ் நிறுவி என்பதை அறிஞர் பா . வே . மாணிக்க 
. 

இருபதாம் நூற்றாண்டில் நாயகர் ஒருவரே கண்டுரைத்தார் . அறிஞர் 
பாணினியின் குறைபாடுகள் பல காணப் கூறியதே ஏற்புடையது என்பதில் ஐய 
பட்டன . 

ஆராய்ச்சியாளர் மில்லை . ஏனெனில் மகரக் குறுக்கத்துக்கும் 
பிராதிசாக்கியங்களைத் தேடி அவை பாணி ஐகார ஔகாரக் குறுக்கத்துக்கும் ஆய்தக் 
னியைவிட ஒலி நூலறிவில் மேம்பட்டன குறுக்கத்துக்கும் இலக்கணம் கூறும் தொல் 
என்றும் , தமிழ்த் தொல்காப்பியத்தைத்தேடி காப்பியர் அவற்றை எழுத்துக்களாகச் 
அஃது இவற்றினும் நுண்ணறிவு சான்ற சேர்க்கவில்லை . ஒலித்திரிபுகள் மட்டுமே 
தென்றும் கண்டு இப்போது தொல்காப் யாதலால் ஒருசார்வைப்புக்கூட அவற் 
பியத்தையும் தமிழையுமே ஒலி நூலின் றுக்கு அளிக்கப்படவில்லை . ( ii ) சொல்லி 
முன்னோடிகளாகப் பின்பற்றத் தொடங்கி லும் இதுபோலத் தொல்காப்பியர் பெய 
யுள்ளார்கள் . 

வினையும் மட்டுமே 

கொள்கிறார் . 


19 ஆம் 


களாக 


நூலாரின் 


அதன்பின் 


ரும் 


156 


வது . 


என 


புணரியல் 


கள் 


இடையும் உரியும் பெயராகவோ வினை 

பின்னது வருங்கால ஆராய்ச்சிக் குரிய 
யாகவோ கொள்ளப்படலாம் . அவற்றை தென்று விடப்பட்டதாகும் . ( vi ) எழுத்த 
அடுத்து அசையாகும் நிலையுணர்ந்தே திகாரத்தில் இலக்கண மரபை நூன் மர 
அவர் அவற்றை ஒரு சாரவேனும் பாகவும் , தமிழ் மொழிக்கே சிறப்பு மரபான 
வைத்தார். ( iii ) சொல்லுறுப்புக்களில் வற்றை மொழிமரபாகவும் , சொற்கள் 
பகுதி மட்டுமே செசால்லாக வழங்கு இணைந்து ஒரு சொல் நீர்மையாகி வருவன 

அதிலும் சொல்லாக வழங்கித் வற்றைப் பிற்காலத்தார் போலப் புணரிய 
தெளிந்த உருவுடையவற்றை மட்டுமே லுள் சேர்க்காமல் தொகைமரபு 
பகுதியாகச் சுட்டி , ஏனையவற்றைத் தொல் வகுத்ததும் , உயிராகவோ முழுதும் இயல் 
காப்பியர் விழிப்புடன் ஈறு , சாரியை என்று பான ஒற்றாகவோ நில்லாது மயங்கும் 
மட்டும் வழங்கிச் செல்கிறார் . பாணினி குற்றியலுகரத்துக்குத் தனிப் 
யைப் போலவும் பிற்காலத் தமிழ் இலக் வகுத்ததும் , பகுதியோ ஈறோமட்டும் தம் 
கண நூலார் போலவும் எல்லாச் சொல்லை காலத்தவர்க்கு அல்லது தமக்கு விளக்க 
யும் அவர் ஆராயாச் செயற்கை முடிவுட மாகி மற்றது ஆகாத சொற்களைப் பிரிக்க 
னேயே சிதைக்க எண்ணவில்லை . ( iv ) மக் முடியாதன என்று தனி நூற்பாச் செய்த 

வழக்கு இலக்கிய வழக்கு ஆகிய தும் ( சொல் : எச்சவியல் : 893 ; சொல் : 
இரண்டுக்கும் பொதுவான சொற்களை உரி : 878 காண்க . ) தொல்காப்பியர்தம் 
இயற்சொல்லென்றும் , இலக்கிய வழக்கில் மொழி நூல் சார்ந்த நுண்மாண் நுழை 
மட்டும் நிலவிய பழஞ் சொற்களைத் திரி புலத்தைக் காட்டுகின்றன. இடைக்காலத் 
சொல்லென்றும் , மக்கள் வழக்கில் மட்டும் தாரும் உரையாசிரியர்களும் மொழி நூலு 
பெருகலாக 

உள்ளவற்றைத் திசைச் ணர்வின்றி இவற்றை மயங்கவும் பிறழவும் 
சொற்களென்றும் , அறிவு நூல் வழக்கை பிழைபடவும் 

தடுமாறினர் , 
வடசொல்லென்றும் தொல்காப்பியர் பிறருக்கும் தடுமாற்றம் உண்டு பண்ணினர் . 
பிரித்த நயமறியாது உரையாசிரியர்களும் 
இடைக்காலத்தவர்களும் மயங்கினர் . இப் தொல்காப்பியத்தின் ஆராய்ச்சி இக் 
பிரிவு மொழி நூலுணர்வுடையது என்பது கூறுகளை இன்னும் துருவிக் 

துருவிக் காணல் 
குறிப்பிடத்தக்கது (v ) எல்லாச் சொல் 

வேண்டும் . முன்னாள் அறிஞர் பா . வே . 
பொருள் குறித் தனவே என்ற மாணிக்க நாயகரும் , இந்நாள் அறிஞர் 
நூற்பா தொல்காப்பியர் 

மொழி நூற் தேவநேயப்பாவாணரும் இத்துறையில் 
கோட்பாட்டையும் , மொழிப் பொருட் வழிகாட்டிகளாவர் . ஆனால் வருங்காலமே 
காரணம் விழிப்பத் தோன்றா 

மேலை யுலகிலும் இங்கும் புத்தாராய்ச்சி 
நூற்பா அவர் மொழி நூல் உணர்வையும் ஒளிமூலம் மெய்ந்நிலை விளக்க முற்பட 
தெள்ளத் தெளியக் காட்டுவது ஆகும் . வேண்டும் . 


உணர்ந்து 


லும் 


6 


என்ற 


தொல்காப்பியப் பழமை 
தொல்காப்பியம் கி.மு. மூன்றாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதெனக் கொள் 
வதற்கு அதனகத்திற்றானே பல சான்றுகள் காணப் பெறுகின்றன . தொல்காப் 
பியம் எழுத்ததிகாரம் சூ . 24,27,28 - களால் அக்காலத்து ஞ்ய , ந்ய , ம்ய , ம்வ 
என மொழிக்கிடையில் வருஞ் சொற்கள் உண்டு என விளங்குகின்றது . இக் 
காலத்துள்ள தமிழ் நூல்கள் ஒன்றிலேனும் அவ் வகையான சொற்கள் காணப் 
படவில்லை . கி . பி . முதல் நூற்றாண்டில் செய்யப்பட்ட திருக்குறளிலும் அவ்வகை 
யான சொற்கள் ஆளப்படவில்லை . அவ்வகையான சொற்கள் வழங்கிய காலம் 
குறைந்தபட்சம் திருக்குறளுக்கு மூன்று நூற்றாண்டு வரையிலிருத்தல் கூடும் . 

-ந.சி. கந்தையா பிள்ளை , தமிழகம் 


அறத்தாறு எது ? 
( இராவ்சாகெப் திரு . K. கோதண்டபாணி பிள்ளை ) 


பி . ஏ . 


ஆராய்ச்சி வல்லுநர் என 
அழைக்கப்பெறும் 

இவர் , 
29-10-1896 இல் தோன் றினார் . 
தந்தையார் பெயர் குப்புசாமிப் 
பிள்ளை என்பதாகும் . 
பட்டம் பெற்றவர் . மாவட்டத் 
தண்டல் தலைவர் , அயல் நாட்டுச் 
செல்கைக் கட்டுப்பாட்டாளர் 
ஆகிய பதவிகளில் பிறர் பாராட் 
டும் வண்ணம் பணிபுரிந்து ஓய்வு 
பெற்றவர் . 

இவரின் பண்பை 
யும் , பணியாற்றும் திறனையும் 
பாராட்டி அக்கால அரசினர் 
" இராவ் சாகெப் " என்னும் பட் 
டம் வழங்கினர் . பின்னத்தூர் 


நாராயணசாமி ஐயர் , பண்டித 
சௌரிராயன் ஆகிய பெரியார்க 
ளிடத்தே தமிழ் பயின்றார் . இவர் 
தம் ஆராய்ச்சிப் புலமைக்குச் 
சான்றாக நெடுநல்வாடைப் 
பொருள் நலன் , நெடுநல் 
வாடைப் பாநலன் , முதற்குறள் 
உவமை , பழந்தமிழ் இசை , 
ஈரடி இரு நூறு , தரைச் 
செலவு , 

மங்கையர்க்கரசி , 
பங்கயச் செல்வி ஆகிய நூல்கள் 
விளங்குகின்றன . தமிழ் எழுத் 
தாளர் சங்கத்தார் எட்டாவது 
மாநாட்டில் ( 1960 ) இவருக்குப் 
பாராட்டுக்கேடயம் வழங்கினர் . 


யாக 


இதன் 


அறத்தாறு எது ?, என்னும் வினா கண்டுகொள்ளலாம் . அறம் தந்த பயன் 
விற்கு விடை திருக்குறள் பகர்கின்றது . இவை என்பதற்கு வேறு சான்றுகள் 
விடைதரும் குறட்பாவைக் கீழே காண்க : வேண்டா, என்பது அவர் உரையின் 

கருத்தாகக் கொள்ளலாம் . 
" அறத்தா றிதுவென வேண்டா சிவிகை 
பொறுத்தானோ டூர்ந்தான் இடை . " 

இக்காலத்தில் , எவர் உரையும் படாத 

( குறள் -37 ) பாடு ,பரிமேலழகர் உரையே படுகின்றது . 
எழுந்த வினாவிற்கு இக்குறள் விடை ஆராயும் தன்மை வாய்ந்தது , ஆயும் அறி 

விற்குப் போதிய வாய்ப்பு அளிப்பது அறி 
அமைந்த போதிலும் , 

வாளிகளின் உரையே ; ஏனையோர் உரை 
பொருள் விளங்கவில்லை . இக் குறளுக்குப் யன்று . உரையாசிரியர்களிற் சிறந்த அறி 
பலர் பலவாறு பொருள் கூறுகின்றனர் . வாளர் பரிமேலழகர்; ஆதலின் , அவர் உரை 
சிறந்த உரையாசிரியராகிய பரிமேலழகர் யையே பலரும் ஆய்கின்றனர் ; பற்பல 
உரையைக் காண்போம் : 

வகைகளில் ஆராய்கின்றனர் . அவர் உரை 
அறத்து ஆறு இது என வேண்டா யிற் காணும் நுட்பங்கள் பற்பல . வேறு 
- அறத்தின் பயன் இது என்று யாம் எவர் உரையிலும் காணாத பொருள் நுட் 
ஆகம அளவையான் உணர்த்தல் பங்களை , பற்பல இலக்கண நுட்பங்களை , 
சிவிகை பொறுத்தானோடு அவர் உரையிற் 

காணலாம் . ஆனால் 
ஊர்ந்தான் இடை- சிவிகையைக் காவுவா குறை பாடுகளும் , சில இடங்களில் காணப் 
னோடு செலுத்துவானிடைக் காட்சியளவை படுவன . அவர் உரை நலத்தைப் பாராட் 

உணரப்படும் " என்பது டுவதோடு அவர் குறைகளை 
அவர் கூறிய உரை . அறம் செய்தவன் , ஆராய்தலும் தவறன்று ; முறையேயாகும் . 
அதன் பயனாகச் சிவிகையில் ஏறிச் செல் இலக்கண வரம்பில் நின்று , தமிழ் இலக் 
கின்றான் . அறம் செய்யாதவன் ( அல்லது கிய மரபும் தமிழ்மக்களின் பண்பாட்டு 
மறம் (பாவம் ) செய்தவன் ) சிவிகையைச் மரபும் வழாமல் , குறைகளை எடுத்துக் 
சுமந்து செல்கின்றான் . சிவிகையில் ஏறிச் காட்ட முடியுமானால் , 

பரிமேலழகரே 
செல்வானிடத்திலும் சுமந்து செல்வா அவற்றை விரும்புவர் . உண்மை உரை 
னிடத்திலும் அறத்தின் பயனைக் கண்ணாற் யைக் காண்பதுதானே அவர் நோக்கம் ? 


2 


வேண்டா , 


எடுத்து 


தன்னானே 


158 

கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 
பரிமேலழகருக்குப் பரிந்து உரைப்பாரை அவர் காட்டும் காரணம் தக்க காரண 
விட , பரிமேலழகரே இத்தகு ஆராய்ச்சியை மாகவே அமைகின்றது . இவ்வாறு , 
மேற்கொள்ளத் தூண்டுவர் . இவ் ஆழ்ந்த கருத்துக்களைக் 

கொண்டவை . 
வாராய்ச்சியின் முடிவு , 

முடிவு , அறிவு நிலைக்கும் அவர் குறித்துச் செல்லும் குறிப்புக்களிற் 
மரபின் மாண்பிற்கும் பொருந்துமெனின் , பல உள. அவர் உரையின் ஆழமும் சுருக்க 
அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்வர் . மும் , குறளை அறிவதைவிட , அவர் உரையை 

அறிவதையே கடினமாக்குகின்றன . 
உரையிற் காணும் குறைகள் 
மேலே கூறிய உரையில் முதலாகக் 

இங்குப் பரிமேலழகர் காட்டிய கார 

ணம் மிக்க நுட்பம் வாய்ந்தது . இந்நுண் 
காணும் குறைபாடு அறத்தாறு என்ப 

ணறிவாளர் அன்றி வேறு யாரால் ஆறு , 
தற்குப் பரிமேலழகர் அறத்தின் பயன் 

பயன் என்று காட்டுதல் கூடும் ! எவ்வளவு 
எனப் பொருள் கண்டதாகும் . ஆறு என் 

கூர்த்த மதியைக்கொண்டு,, 
பது , வழி எனப் பொருள் தரும் , அஃது 

எவ்வளவு 
எவ்வாறு பயன் என்று பொருள் படும் என் ஆழ்ந்து ஆழ்ந்து 

ஆழ்ந்து ஆழ்ந்து கருதி , இவ்வுரையைக் 
வியப்பைத் தருகின்றது . 
பது 

கண்டிருத்தல் வேண்டும் ? கருதுக . பரிமே 

ஆறு 
என்பது , வேறு எந்த இடத்திலும் , இப் லழகர் எத்தகு நுண்ணிய அறிவினர் , எத் 

என் 
பொருளில் ஆளப்பட்டதாகத் தெரிய தகு திண்ணிய உரைநடையினர் 
வில்லை . ஆனால் பரிமேலழகரோ , அவ் 

பதை , அவர் தம் இச்சிறு குறிப்பு ஒன்றே 
வாறு , தாம் உரை கண்டதற்குக் காரணமும் பொருந்தாதாவதே வருத்தம் 

காட்டிவிடும் . அரிதிற்கண்ட அவர் உரை 
காட்டுகின்றார் . பயனை ஆறு என்றார் , 

தருவதா 
பின்ன தாகலின் , என்பது 

அவர்காட்டும் கின்றது . அவர் உரை எவ்வாறு பொருந் 
காரணம் . இச்சிறு குறிப்பின் பொருளைக் தாதாகின்றது என்பதைப் பின்னர்க் காண் 

போம் . 
காணவே பெருமுயற்சி வேண்டும் . 

நாம் நடந்து செல்லும் இடங்களில் மற்றொரு குறையும் அவர் உரையில் 
அடிச்சுவடு பட்டு ஒரு பாதை ( அல்லது காணப்படுகின்றது . இடை என்ற சொல் 
ஆறு ) ஏற்படுகின்றது . அப்பாதை நாம் லில் , " பொறுத்தானோடு ஊர்ந்தான் 
நடந்ததன் பயனாய் ஏற்படுவது ; நாம் இடை என்று , இக்குறள் முடிகின்றது .. 
நடந்தபின் ஏற்படுவது . இதே போன் இங்கு இடை என்பதற்கு இடத்தில் 
றது அறத்தின் வழியும் . அறத்திற்குக் எனப் பொருள் கொண்டு 
கால்கள் இலவாயினும் , அது சென்ற னோடு ஊர்ந்தானிடத்தில் உணரப்படும் 


அடிச்சுவட்டைக் காணுதல் கூடும் . அறம் என , அவர் உரைகண்டார் . இடை 

ற இடத்திலெல்லாம் அதன் பயனைக் என்பதற்கு இடத்தில் எனப் பொருள் 
காணலாம் . அறத்தின் பயன் அதன்பின் உணர்த்தியதோடு 

உணரப்படும் என் 
அதைத் தொடர்ந்தே செல்வது . ஆதலின் , னும் சொல்லையும் வருவித்துப் பொருள் 

சென்ற இடங்களில் எல்லாம் கண்டார் . உணரப்படும் என்னும் 
அதன் பயனாகிய அடிச்சுவட்டை அதன் சொல்லோ , அப்பொருளைத் தரும் வேறு 
பின் பதிய விட்டே அறம் செல்கிறது . சொல்லோ குறளில் இல்லை . குறளில் 
அறத்தின் பயன் ( அடிச்சுவடு ) உள்ள சொற்களைக் கொண்டே பொருள் 
கெங்குக் காணப்படுகின்றதோ அவைதாம் காணுதல் 

காணுதல் இயலாதெனின் , பொருந்திய 
அறம் சென்றவழி எனக் காணமுடியும் . ஒரு சொல்லை வருவித்தல் முறையாகும் 
ஆதலின் , அறம் தன் பின்னே விட்டுச் குறளில் உள்ள சொற்களே முழுப் பொரு 

. 
பயனே 

அறத்தாறு - அறம் ளையும் தருமானால் மற்றொரு சொல்லை வரு 
சென்ற பாதை ஆமாறு காண்க . இவற் வித்தல் மிகையாகின்றது . இவ்வாறு ஒரு 
றைக் கருதியே பரிமேலழகர் " பயனை சொல்லை வருவித்து உரை கண்டதற்கும் 
ஆறு என்றார் , அது பின்னதாகலின் , " பரிமேலழகர் ஒரு காரணம் காட்டுகின்றார் . 
என்னும் காரணக் குறிப்பை எழுதிச் "உணரப்படும் என்பது சொல்லெச்சம் 
சென்றார் . பரிமேலழகர் கண்ட உரைக்கு என்பது அவர் எழுதிய சிறுகுறிப்பு . 


பொறுத்தா 


அறம் 


எங் 


சென்ற 


வெளியீட்டு விழா மலர் 


159 


கூற 


பது 


நடையே 


கூறவேண்டுவன வெல்லாம் முற்றக் சிவிகை ஊர்ந்து செல்லும்போது அப்பர் 
கூறுதல் உரை நடையின் பண்பு . சொற் பெருமான் , மெய்யுணர்வு கைவரப் பெற்ற 
களை எஞ்சவிட்டுக் கூறுதல் பாக்களில் வர் , சம்பந்தரைவிட வயதில் முதிர்ந்தவர் , 
காணப்படும் ஒருவகைப் பா நலம் . சுருங்கிய தம்மை இன்னார் என்று காட்டிக்கொள்ளா 
அடிகளைக் கொண்ட பாக்களில் 

மலே , சம்பந்தர் சிவிகையைத் தாங்கிச் 
வேண்டிய எல்லாவற்றையும் கூறி முடிப் சென்றார் என்று வரலாறு காட்டுகின் . 

இயலாததாகின்றது . எல்லாவற் குழவிப் பருவத்திலேயே மெய்யுணர்வு 
றையும் கூறுவதனால் பாவியல் பண்பு பெற்ற ஞானத்தின் இளங்கன்றைச் 
குறைவுபடும் . அவ்வாறு கூறுவதால் அப் சுமந்து செல்லும் பேறு பெறுதல் வேண் 
பாட்டின் 

உரைநடையாக டும் ; அதுவே நல்லறம் , எனக் கருதினார் 
மாற்றமும் பெறும் . ஆதலின் , பா நலத் அப்பர் பெருமான் . ஆதலின் தாமே 
தைப் பெருக்கச் சில சொற்களை எஞ்ச சென்று சம்பந்தர் சிவிகையைச் சுமந்து 
விட்டும் குறிப்பால் பொருள் உணர்த்தியும் நடந்தார் ; அவர் சுமந்தது , சுமக்கும் ஆள் 
பாவலர் கூறுவர் . இவ்வாறு எஞ்சவிடும் வேறு இல்லாமையால் அன்று . சம்பந்தரை 
சொல்லைச் சொல்லெச்சம் என்பர் . எஞ்ச அவர் சென்ற இடமெல்லாம் சுமந்து 
விட்ட சொற்களைக் காணும் முயற்சி , சிந் சென்ற மற்றவர்களும் பாவிகள் அல்லது 
தனையைத் தூண்டுவது ; கற்பனையை அறம் செய்யாதவர்கள் ஆகார் . சிவிகை 
எழுப்புவது ; மனக்கண்ணைத் திறப்பது . பொறுத்துச் சென்ற அவர்களும் பேரறம் 
ஆதலின் , 

சொல்லெச்சத்தைப் புலவர் செய்தவர்களே . ஆதலின் , சம்பந்தன் 
பெருமக்கள் விரும்பியே பாக்களில் கை சிவிகை பரித்தார் , ( சம்பந்தன் சிவிகை 
யாண்டார்கள் . இப்பாவியல் பண்பைப் யைச் சுமந்து சென்றவர்) , திரிகுவர் 
பரிமேலழகர் இப்பாட்டில் கண்டார் . கண் மற்றுந்துஞ் சிவிகையினை 

யூர்ந்து 
டார் என்பதை உணரப்படும் என்பது வானுலகத்திலே தேவர்கள் சுமந்து செல் 
சொல்லெச்சம் " என்னும் அவர் 

அவர் சிறு லும் சிவிகையில் ஏறி , உந்திச் செலுத்தத் 
குறிப்பு உணர்த்தும் . ஆனால் , இச்சொல் தேவர்கள் சுமந்து செல்லத் திரிவர் . முன்பு 
லெச்சமின்றியே பொருள் தருமாறு குறள் சிவிகை சுமந்தவர் இப்போது சிவிகை 
அமைந்துள்ளதையும் நாம் காண்போம் . ஊர்ந்து திரிகின்றனர் . இவ்வாறு உந்தும் 

சிவிகை ஊர்ந்து திரிபவர் பரிமேலழகர் 
உரைக்கு மறுப்பு 

உரையை மறுக்கின்றனர் . 

மறுக்கின்றனர் . உரையாசிரி 
இக் குறளுக்குப் பரிமேலழகர் கூறிய யரை மறுத்தது மட்டுமோ ? அறத்தாறிது 
உரையை மறுத்தவர்களுள் முன்னிற்பவர் வென வேண்டா, என்னும் குறளையே 
சிவப்பிரகாச சுவாமிகள் என்னும் புலவர் மறுத்தார் என முடிக்கின்றார் , சிவப்பிரகாசர் . 
பெருமகனார் , மரபு வழா மதிநுட்பம் அந்தோ ! உரையிற் படிந்த மாசு குறளை 
வாய்ந்தவர் . அவர் இயற்றிய நால்வர் யும் தாவிற்று. அதன் ஆசிரியரையும் 
மாலையில் அவர் கூறுவ 

மாசுறச் செய்தது போலும் ! 
தாவது : 

பரிமேலழகர் , இப் புலவர் பெருமக 
" அறத்தா றிது வென வேண்டா சிவிகை 

னாரைப் போன்ற மதிநுட்பம் வாய்ந்தவரே. 
பொறுத்தானோ டூர்ந்தா னிடையை மறுத்தார்சம் 

சிவப்பிரகாசர் கூறிய இந் நுட்பம் பரிமே 
பந்தன் சிவிகை பரித்தார் திரிகுவர்மற் 

லழகருக்கு ஏன் புலப்பட்டிலது ? சம்பந்தர் 
றுந்துஞ் சிவிகையினை ஊர்ந்து . 

காலத்தில் சிவிகை பொறுத்தல் இழி 
சம்பந்தர் 

சிவிகையைத் தூக்கிச் தொழிலாகவோ அறம் அற்றார் செய 
சென்றவர்களும் பரிமேலழகர் கருத்தின்படி லாகவோ கருதப்படவில்லை. மெய்யுணர் 
பாவிகள் அல்லது அறம் செய்யாதவர் வாளர்களைத் தூக்கிச் செல்வதே பெரும் 
ஆதல் வேண்டும் . ஆனால் , அவர்கள் பேறு எனக் கருதிய காலம் அது . இதன் 
அவ்வாறு இதுகாறும் 

கருதப்பட்டார் உண்மையை அப்பர் பெருமான் செயலிற் 
அல்லர் . அவ்வாறு கருதலும் பண்பாட் கண்டோம் . ஆனால் , பரிமேலழகர் காலத் 
டின் மரபாக அமையவில்லை . சம்பந்தர் தில் , சிவிகை சுமத்தல் அவ்வாறு கருதப் 


நான்மணி 


160 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


என்றே 


அமைந் 


இதுவென 


என 


படவில்லை . குருமார்களுக்கு 

புறம் 370-9 கழைகாய்ந்து உலறிய 
( மெய்ப்பொருளாளர்களுக்கே ) 

வறங்கூர் நீளிடை 
திருந்த சிவிகை , பொய்ப்பொருளாளர்கட் 

குறுந்தொகை 331-1 
கும் பொருந்துவதாயிற்று . 

சிவிகை 

நெடுங்கழை திரங்கிய நீரில் ஆரிடை 
பொறுத்தலே ஒரு தொழிலாக , மக்க 

( அரிய வழி ) 
ளிடையே 

அமைந்தது போலும் ! 
ஆதலின் , அஃது இழிதொழிலாக , பாவிகள் , 356-1 நிழலான் றவிந்த நீரில் ஆரிடை 
அறம் அற்றார் தொழிலாகவும் கருதப் 

( நீரில்லாத அரிய வழி ) 
பட்டது . மனிதனை மனிதன் சுமந்து 

396-7 கழைதிரங்கு ஆரிடை அவனொடு 
செல்வது அறம் ஆகுமோ ? 
ஆகுமோ ? ஆகாது . 

செலவே . 
இழிதொழிலே ஆகும் . ஆதலின் , பரிமே 

இடையெனும் சொல்லைப் பெயர்ச் 
லழகர் மேலே கூறியவாறு உரை கண்டார் . 

சொல்லாகக் கொண்டால் , அறத்தாறு 
ஆனால் , சிவப்பிரகாசரோ வரலாற்றுக்கண் 

வேண்டா- அறத்தின் வழி 
கொண்டு , குருமார்களின் நிலையில் நின்று , 
குறளையும் அதன் உரையையும் கண்டார் . இது 

இது எனச் சொல்ல வேண்டா. அது 

சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் 
பரிமேலழகர் உரையையன்றிக் குறளையே 

வழியே ஆகும் , என இக் குறளுக்குப் 
மறுத்தார் . 

பொருள் காணலாம் . 
ஆனால் , திருவள்ளுவர் காலத்தில் 
சிவிகை பொறுத்தலும் ஊர்தலும் எவ்வாறு 

பொய்யாமொழிப் பெருந்தகையே ! 

இல்லறமே உயர்ந்தது 
இருந்தன என்பது . இக் குறள் உரைக்கு 

இல்லற 
வேண்டற்பாலதன்று . ஆறு என்பதற்குப் இயலில் உணர்த்தினீர் பிறகு துறவறமே 
பயன் எனக் கொண்டு சிவிகை ஊர்தல் சிறந்தது எனத் தோன்றுமாறு துறவற 
அறத்தின் பயன் என்றும் , அறம் அற்றார் வியலில் கூறினீர் . ஆதலின் , அறத்து 

மயக்கம் 
எய்தும் பயன் சுமந்து செல்வது என்றும் ஆறு கவர் படுகின்றது ; 

தரு 
உரை கண்டால் தானே , சிவிகையைச் சுமக் கின்றது . அறத்தாறு எது ? என்ற வினா 
கும் தொழில் , வள்ளுவர் காலத்தில் விற்கு இக் குறள் விடை கூறுகின்றது 

. 
எவ்வாறு கருதப்பட்டது என்பதைத் 

அறத்தாறு இதுவென 

வேண்டா ; 
தெரிதல் வேண்டும் ? வள்ளுவர் இங்குச் 

இரண்டு பாதைகள் இருந்தால் அல்லவோ 
சிவிகையைப் பொறுத்தானையும் ஊர்ந் 

ஊர்ந் அறத்தாறு எது எனச் சுட்டிக்காட்டுதல் 
தானையும் எடுத்துக் காட்டுவது வேறு 

வேண்டும் . இரண்டு 

இரண்டு பாதைகள் இங்கு 
பொருளை உணர்த்து தற்பொருட்டேயன்றி , 

இல்லை ! இருவேறு 

வழிகளை 
அறப்பயனை உணர்த்தற்கு அன்று . 

உணர்த்தவில்லையே ! இரண்டு 

பாதை 
களாகக் காட்டுவது மயக்க உணர்வும் 
வேறு பொருள் 

தெளிவின்மையும் ஆகும் . இரண்டு வழி 

களே இல்லையாதலின் , அறத்தாறு இது 
இடை என்னும் சொல் இடைச்சொல் 

வென வேண்டா . சிவிகை பொறுத்தா 
லாகுதல் அன்றிப் பெயர்ச்சொல்லும் 

னுக்கு ஒருவழி ஊர்ந்தானுக்கு வேறு வழி 
ஆகும் . இடைச் சொல்லாகு ம் போ 

து , 

என்பது எங்கேயாவது உண்டோ ? ஊர்ந் 
இடையே , இடையாக , இடையில் , இடத் 
தில் இடப்பொருளை உணர்த்தும் . 

தானுக்கு எது வழியோ அதுவே பொறுத் 

தானுக்கும் வழி . ஊர்ந்தானுக்கும் 
இடை என்னும் சொல்லே பெயர்ச்சொல் 
லாகும்போது வழி எனவும் பொருள் படும் . போன்றது என் அறத்தாறு 

பொறுத்தானுக்கும் ஒரு வழியே. அதுவே 
சங்க நூல்களில் பல இடங்களில் பெயர்ச் திற்கும் துறவுக்கும் ஒரே வழி , " என விடை 

அறத்தாறு . இல்லறத் 
சொல்லாக இப் பொருளில் இடை என் 
னும் சொல் ஆளப்பட்டுள்ளது . அவற்றுள் 

பகர்கின்றார் வள்ளுவர் . இங்கு இடை 
சிலவற்றைக் கீழே காண்க : 

என்னும் பெயர்ச்சொல்லே வினைமுற்றா 

கின்றது . இங்கு ஆறு பயனாவது இல்லை . 
புறம் 3-10 நீரில்ல நீள் இடைய 

உணரப்படும் என்னும் சொல்லெச்சத்தை 
( நீண்ட வழியினை உடைய ) வருந்தியழைத்தாலும் அது வாராது , வந் 


66 


நான் 


என 


வெளியீட்டு விழா மலர் 


161 


46 


என 


தாலும் இங்குப் பொருந்தாது என்பதை அது வழியன்று என மருண்டு வேறு 
யும் காண்க. 

வழியை நாடுகின்றது . அங்கும் பற்பல 

மக்கள் வில்லும் வேலும் வாளும் தாங்கிப் 
கூறிய வேறு பொருளுக்கு பணியாற்றச் செல்கின்றார்கள் . அந்தோ ! 
உறுதிபயப்பவை 

முன் கண்ட வழியினும் கொடுமையை 
இக் குறள் பாயிரத்தில் கூறப்பட்டது ; றால் துன்பம் பல விளையுமே ! என அஞ்சு 

உடைத்து இவ்வழி . இவ் வழியே சென் 
நூலுள் கூறப்பட்டதன்று . நூலுக்குப் கிறது மான் . எந்த வழியை மேற்கொள்ளு 
புறத்தே அமைந்து நூலுட் புகுவோரை 
நிறுத்தி , நூலுள் 

பொருளை 

வது என அறியாது மயங்கித் தவிக்கின் 
காணும் 
எவ்வாறு கருதுதல் வேண்டும் ? எவ்வாறு திருக்குறளைப் படித்த மாணாக்கனும் மயங்கு 

றது . அவ்வாறே , பாயிரத்தைப் படியாது 
துணிதல் வேண்டும் ? என வழிகாட்டிய கின்றான் ; வள்ளுவரை வினவுகின்றான் ; 
பின் நூலுள் புகுமாறு செய்வது பாயிரம் . 

பெருந்தகையீர் ! அறம் எனப்பட்டதே 
பாயிரத்தின் பண்புகளைக் கருத்துட் இல்வாழ்க்கை என்றீர் . இல்வாழ்பவன் 
கொண்டே இக்குறளுக்கு உரை காணு தல் 
வேண்டும் . பாயிரத்தின் பண்பை விளக்க என்றீர் . அந்தோ! இல்லறமே பிறவிக் 

என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை 
உரையாசிரியர்கள் பற்பல 

உவமைகள் 
தந்துள்ளார்கள் . அவற்றை ஆராய்ந்தால் பட்டோர் உறுவது மட்டிலாத் துன்பம் , 

கடலினும் பெருங்கடல் என்பர் . அதிற் 
இங்குக் கூறிய உரையின் பொருத்தம் அதிலிருந்து கரையேறுதல் அரிதினும் 
நன்கு விளங்கும் ; கூறிய புத்துரைக்கு அரிது ; சையம் பூண்டு சமுத்திரம் நீந்து 
உறுதியும் காணலாம் . பாயிரத்தை விளக் 

வதை ஒக்கும் , என்றெல்லாம் கூறுகின்றார் 
கும் உவமைகளுள் 

ஒன் றனை இங்கு களே ! இவ்வாறு கூறுவது தவறு 
ஆராய்ந்து பாயிரத்தின் பண்பினை உணர் ஒருதலைத் துணிந்து கூறினீர் அல்லீர். 
வோம் . 

துறவறத்தையும் உயர்த்தி நீத்தார் 
" பாயிரம் கேளாக்கால் குன்று முட்டிய குரீஇப் பெருமையைப் புகழ்கின்றீர் . நீத்தார் 

[ போலவுங் பெருமையே உலகின்கண் 
குறிச்சி புக்க மான் போலவும் மாணாக்கன் 

என்கின்றீர் . வேண்டின் உண்டாகத் 
[ இடர்ப்படுமென்க " துறக்க 

என்கிறீர் , துறந்தோர் 

வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் 
என்பது உரையாசிரியர்கள் தரும் விளக்கங் 
களில் ஒன்று . இதிற் காணும் இரண்டு 

என்று வற்புறுத்துகிறீர். துறவோ , தாங்கு 
உவமைகளுள் குறிச்சிபுக்க மான் போல தற்கு அரியது . உடையைத் துறந்தும் , 

உண்ணாதொழிந்தும் , உடலை ஒறுத்தும் , 
என்னும் உவமை ஒன்றே ( இக்குறளை 
விளக்கப் போதிய ) பாயிரத்தின் பண்பை 

நடுங்க நோற்றும் , தளரும் யாக்கையைத் 

தளரச் செய்வது யாரால் இயன்றது ? 
உணர்த்துவதாகும் . 

இவ் இவ்வழிச் செல்வதும் 

பெருந்துன்பம் 
வுவமைகளுள் குறிச்சிபுக்க மான் போல 

தரும் போலும் ! இத் துன்பத்தோற்றத் 
என்பதை முதலில் ஆராய்வோம் . 

தேதோடுகூடக் குறள் நூல் உணர்த்துவதும் 
குறிச்சி என்பது மலை நாட்டு ஊர் . வழியும் கவர்படு வழியாகவே காணப்படு 
குறிஞ்சி நிலத்தில் உள்ள ஊர் குறிச்சி கின்றது . எவ்வழி யான் செல்வேன் ! 
எனப் பெயர்பெறும். மலையும் மலைக்காடும் அறத்தாறு எது 

? எனக் குறிச்சி புக்க 
மிக்கது குறிஞ்சி . அக்காட்டில் இயற்கையே மான்போல மருண்டு இடர்ப்படும் மாணாக்க 
பிறந்து வளர்ந்த மான் குறிச்சியில் ( மலை னுக்குப் பாயிரம் பயன்படுகின்றது ; பாயிரத் 
நாட்டு பருக்குள் ) புக்கது . மீண்டும் தான் தில் பெய்து அமைத்த இக் குறள் வழி 
பிறந்து வளர்ந்த காட்டை அடைய எது காட்டுகின்றது . 
வழியென அறியாது மயங்குகின்றது . ஒரு 
தெருவின் வழியே ஓடுகின்றது . அங்கு உன்புலன்களும் உன் அறிவும் 
மக்கள் காணப்படுகின்றார்கள் . அவர்கள் உன்னை மயக்கின . விரைந்து சுழலும் 
தன்னைப் பிடித்துக்கொள்வார்களாதலின் , பம்பரத்தை அசையாது நிற்பது எனக் 


உயர்ந்தது 


ஆதலின் , 


6 


162 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


என 


உரு 


இவ் 


காட்டும் புலனும் அறிவும் போன்றன யற்றதாகும் . சமணர் புத்தர் கூறிய அறமே 
உன்புலனும் அப்புலன் தரும் அறிவும் . வள்ளுவர் 

அறம் 

வலிவிழந்து 
உற்றுப்பார் . கண்ணை மறைக்கும் மாசினை நிற்கும் . அவ்வாறு அன்று என்றும் , 
நீக்கிப்பார் . இருமை (இல்லறம் துறவறம் வள்ளுவர் அறம் இல்லறம் துறவு என 
எனும் இருதன்மையின் ) வகை தெரிந்து வேறு வழிகள் கொண்ட தெனப் பிழை 
அறம் பூண்க. அறத்தால் வருவதே இன் படும் உணர்வை அகற்றியும் இக்குறள் 
பம் , துன்பம் 

யாண்டுளது ? உற்ற அறன் வலியுறுத்தும் ஆற்றலைக் காண்க . 
நோய் நோன்றல் உயிர்க்குறுகண் செய் வள்ளுவர் காட்டிய துறவு புத்தர் , 

, 
யாமை அற்றே யாம் கூறும் தவத்திற்கு சமணர் காட்டிய துறவினின்றும் வேறாகும் . 

உடலை ஒறுத்தலும் நடுங்க நோற்ற வேறு என்பதைக் காட்ட , இக்குறளே 
லும் யாண்டுளது ? துன்பம் என்பது சான்றாக அமைகின்றது . இவ்வுண்மையை 
இயற்கையின் கூறு . துன்பம் இல்வாழ் எடுத்துக் காட்ட வேறு சான்று எங்குளது ? 
விற்கும் துறவிற்கும் பொதுவானது துன் தேடுக . தமிழர் துறவு இல்லறத்தை 
பத்தை மாற்றுவது அன்பு . இவ்வியற்கைத் வெறுக்கும் பொல்லாத் துறவு அன்று . 
துன்பத்திற்கு அஞ்சி ஓடாது , ஒளியாது , இல்லறத்தினின்று தூய்மை அடைந்தது 
துன்பம் சுடச்சுட நோற்பவன் வானோர்க்கு துறவு . இல்லறத்தின் உயர்வே தமிழன் 
உயர்ந்த உலகம் புகும் . எம் அறத்தில் துறவு . இல்லறமின்றேல் , துறவின்று. 
கவர்படு வழிகள் , இரண்டு வழிகள் எங்கே சிவிகை பொறுப்பானில்லையேல் , ஊர்வா 
உள ? இரண்டெனக் 

கண்டது உன் 

னில்லை . ஊர்வானில்லையேல் , பொறுப் 
காட்சியின் குற்றம் . சிவிகை பொறுத்தா பானுமில்லை . இவ்வாறே இல்லறமும் துற 
னோடு ஊர்ந்தான் வழியே எம் அறத்தின் வறமும் பிணிப்புண்டு அமைவன . 
வழி , எனத் தெளிவு தருகின்றார் வள் வாறு கொள்ளார் சமணரும் புத்தரும் . 
ளுவர் என இப்பாயிரக் குறளும் பாயிரத் தமிழ்மரபின்படி இல்லறத்தினின்றும் 
தின் வழி யாத்த அவர் நூலும் காட்டும் . 

எழாத் துறவு சிறப்பதில்லை . 

உயரா இல்லறமும் சிறப்பதில்லை . " ஒழுக் 
பாயிரத்தில் இக்குறளைப் பெய்ததோடு கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து , 
நின்றாரிலர் வள்ளுவர் . தமிழ்நாடு பாயி வேண்டும் பனுவல் துணிவு . இல்லற 
ரத்தின் நுட்பத்தையும் ஆழத்தையும் அறி ஒழுக்கத்தின் கண் நின்று நீத்தார் பெருமை 

உளதாகும் . பாயிரத்தை யையே விழுமிய தாகக் கொள்வது தமிழ் 
வள்ளுவர் இயற்றினார் இலர் 

இலர் என்றே மரபு . இதுவே தமிழ்மக்கள் கண்ட நெறி , 
கூறுவாருமுளராவர் என்பதை வள்ளுவர் வள்ளுவர் கூறும் நெறி , நாயன்மார்களும் 
அறிவார் போலும் ! ஆதலின் , இக்குறளைக் ஆழ்வார்களும் வாழ்ந்து காட்டிய நெறி , 
கூறும் அதிசாரத்திற்கே அறன் வலியுறுத் உயர் தனிச் செந்நெறி . அறத்தாறு எது 
தல் பெயரிட்டார் . அறத்தை என 

உணர்த்தி , அதுவே தமிழன் பண் 
நூலுள் விரிவாகக் 

கூறியது போதா பாட்டின் மரபு , பண்பாட்டின் உயர்வு , 
தாகுமோ ? அதை ஏன் வலியுறுத்தல் என்பதற்குச் சான்று 

பகர்கின்றது , 
என்பதைக் கருதிக்காண்க 

அதையே வலியுறுத்துகின்றது , இக்குறள் . 
குறள்கள் எல்லாம் பத்துப் பத்தாகச் 
சேர்ந்து , பற்பல தலைப்பின் கீழ்ச் சிதறுண்டு 

காமமும் துறவும் ஒருவழிப்படுதல் 
கிடக்கின்றன . இவற்றை யெல்லாம் தக்க வள்ளுவர் காமத்துப்பாலைக் கடை 
வாறு பிணித்து , இந்நூலுக்கே முழுமை சியில் உய்ப்பினும் இல்லறத் தொடர்பை 
சேர்ப்பது பாயிரம் ஆகும் . இல்வாழ்க்கை , அஃது ஏற்றே நிற்பது . இல்லறம் ஏற்ற 
துறவு எனப் பிளவுபடக் காண்பதை இக் காமமும் துறவும் எவ்வாறு ஒன்றுபடும் ? 
குறள் ஒன்று சேர்த்துப் பிணித்து வலி ஒருவழிப்படும் ? ” 

மருண்டாரும் 
யுறச் செய்கிறது . இவற்றைப் பிணி , உளர் . மருண்டது மட்டுமோ ! அப்பால் 
இல்வாழ்க்கையும் துறவும் ஒரே நெறி கொள்ளத் தக்கவை எவை உள ? " எனக் 
யென ஒருமைப்பாடு இக்குறள் உணர்த்தா குன்றுமுட்டிய குரீஇப் போலத் திரும் 
தாயின் , வள்ளுவர் கூறிய அறமே வலி பினாரும் உளர் . 


துறவில் 


யாத 


காலம் 


எனப் 


வேண்டும் 


க . 


என 


வெளியீட்டு விழா மலர் 


163 


ஆணும் 


பெண்மக்களை வெறுப்பது தமிழ் 

தமிழ் அறியும் ஐம்புலனை அறிக , விலங்கின் 
மரபன்று ; வள்ளுவர் அறமும் அன்று . தன்மையினின்றும் எழுக , 

உடல் நல 
பெண்மையைக் கண்டு , ஓடி ஒளிந்து , மன்றி உயிர் நலம் பருகப் பழகுக , உயிர்ப் 
வெற்றி காண்பதன்று வள்ளுவர் அறம் . பண்பில் உயர்ந்து உயர்ந்து நீத்தார் பெரு 
பெண்மையுடன் 

பழகியும் பயின்றும் மையை அடைக " என ஊக்குவது , அவற் 
வெற்றி பெறும் ஆற்றை உணர்த்துவது றிற்கான வழிகளை வகுப்பது வள்ளுவர் 
அவர் அறம் . 

பெண்ணும் நூல் . 
சேர்ந்து வாழும் வாழ்வால் , மென்மை 
பெறுவது எங்ஙனம் , திண்மை உறுவது 

இவ்வறிவால் 

பெறுவது வெறுப் 
எங்ஙனம் என விளக்குவதும் வள்ளுவர் 

பன்று , மகிழ்ச்சி ; உறுதொறும் உறு 
அறம் . 

தொறும் ( 1106 குறள் ) உயிர் தளிர்ப்பப் 

பெறுகின்ற மகிழ்ச்சி ; உடல் தளிர்க்கப் 
பாயிரத்தில் 

அமைந்த மற்றொரு பெறும் மகிழ்ச்சியன்று . அதிகாரத் தலைப் 
குறளையும் சற்றுக் கருதுவோம் . சுவை , புடன் இணைத்துக் " கண்டு கேட்டு உண்டு 
ஒளி , ஊறு , ஓசை , நாற்றம் என்றைந்தின் உயிர்த்து " என்னும் குறளுக்குப் பொருள் 
வகை தெரிவான் கட்டே உலகு " என்று காணலும் வேண்டும் .மகிழ்தலை முடிவில் 
உணர்த்துகின்றது , பாயிரத்தில் அமைந்த தாங்கி நிற்கின்றது 

இவ்வதிகாரத்தின் 
நீத்தார் பெருமை . இவற்றின் வகை தெரி பெயர் . இவ்வதிகாரத்தால் உணர்த்தப் 
வது எங்கு ? எவ்வாறு ? இவற்றிற்கு பட்டவை எல்லாம் மகிழ்தலையே தருவன . 
விடை காமத்துப்பால் பகர்வது வியப்பா மகிழ்தல் அன்றி வேறில்லை என உணர்த் 
கின்றது . " கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து தவே அதிகாரத் தலைப்பு மகிழ்தலை ஏற் 
உற்று அறியும் ஐம்புலனும் ஒள்தொடி றுள்ளது . ஆதலின் இங்கு உணர்த்தப் 
கண்ணே உள 
உள எனச் 

பட்டது எதுவும் வெறுப்பைத் தருவ 
கின்றது காமத்துப் பால் . காமத்துப்பாலை தன்று . துன்பத்தையோ துக்கத்தையோ 
அதனுள்ளும் மகிழ்தலை நீத்தார் பெருமை உணர்த்துவதும் அன்று . நிலையாமையை 
யுடன் இணைத்த நுட்பத்தை ஆழ்ந்து உணர்த்துவது அன்று , இவற்றை உய்த் 
கருதல் வேண்டும் . உலகையே தன் ஆற்ற துணர வைத்ததும் அன்று . 

கண்டும் 
லுக் குள்ளாக்கும் நீத்தார் பெருமை எங் கேட்டும் உண்டும் 

கேட்டும் உண்டும் உயிர்த்தும் உற்றும் 
கிருந்து தொடங்குகிறது என்பதை அறிக ! அறியும் ஐம்புலனையும் அறிந்து மகிழ்தலே 
பாயிரம் தரும் ஒளியைக் சொண்டு இக் இங்குக் குறிப்பிடப்படுவது . 
குறளின் பொருளைத் தேர்தல் வேண்டும் . 

மகிழ்தல் தருவது ஆக்கம் . மகிழ்ச்சி 
இங்கு வள்ளுவர் கூறுவது அறியும் தருபொருளை மனமுவந்து பெறுதலும் , 
ஐப்புலன் , நுகரும் ஐம்புலன் அல்ல . நுக பெற்றதைப் போற்றி ஆக்கம் உறுதலும் 
ரும் ஐம்புலன் , விலங்கின் தன்மையைத் மகிழ்வின் இயல்பு . அவற்றை விலக்கலோ , 
தருவன . இவற்றின் பெருமையைக் கண் விட்டு ஓடுதலோ மகிழ்ச்சிக்கில்லை . 
டவர் , நுகர்வின் பெருமகனார் வாத்சாய வெறுப்புத் தரும் பொருளை விட்டு ஓடுதல் 

நுகர்க , நுகர்க , நுகர்வின் பெரும் விலக்கல் அல்லது அழித்தல் , வெறுப்பின் 
பயன் பெறுக என ஊக்குவது , அவற் இயல்பு . மகிழ்பவர் வேண்டுவதும் பெறு 
றிற்கு ஏற்ற வழிகளை வகுப்பது , அவர் வதும் ஆக்கம் . வெறுப்பவர் வேண்டுவ 
நூல் ; மக்களை மாக்களாக இழியச் செய் தும் பெறுவதும் விடுதலை . ஆதலின் இங்கு 
வதும் அது . வள்ளுவர் என்னும் அறிவின் உணர்த்தப்படுவது , மகிழ்பவருக்கு மகிழ் 
பெருமகனார் கண்டவை அறியும் ஐம்புலன் . தலைத்தரும் ஆக்கநெறி விட்டு 
இவை , மனித இயல்பினுள் பதுங்கிக் நெறி விடுதலை நெறி - அன்று - " தானே 
கிடக்கும் விலங்கின் தன்மையைத் தணிப் அவளே " ஆகும் ஆக்கநெறி . அவனே 

தானே ஆகிய அந்நெறி யுள் உடன் 
பன , மாற்றுவன , உயிர்ப்பண்பை வளர்ப் 

மனத்தின் மாசைப் போக்குவன . கொண்டு உய்ப்பது , " காமமொடு தோன் 


னர் . 


ஓடும் 


பன . 


1. இறையனார் அகப் பொருள் , 2 . 


2. சிவஞான போதம் , 10 , 


164 


றிக் காதலின் ஒன்றி அன்புற்றமர்ந்து , றெனத் திரண்ட பெருவழி ; ஒரேவழி . 

அன்பு ஈன்குழவி யாகிய அருளொடு இல்லறமும் துறவறமும் ஒன்றோ 
புணர்ந்த அகற்சி யாகும் வள்ளுவர் தம் டொன்று அறுதியில்லாத் தொடர்புடை 
துறவு , நீத்தார் பெருமை . காமமும் காத யன , ஒன்றிற்கொன்று இன்றியமையாதன 
லும் நீத்தார் பெருமைக்கு ஊற்றாகியும் என வற்புறுத்துகின்றார் வள்ளுவர் . ஒன் 
உறு துணையாகியும் , இடர்ப்பாடு எதுவு றின் மிக்கது மற்றொன்று எனக் கொள்ள 
மின்றி , நீத்தார் பெருமையுடன் துற வும் 

பெருமையுடன் துற வும் இடமில்லை . இவற்றை எல்லாம் 
வுடன் - ஒருவழிப் படுதலைக் காண்க. கருத்துள் இருத்தி நூலுள் நுழைக, நூல் 
இனி , அறத்தாறு எது எனக் கூற 

நலம் பருக வருக எனப் பாயிரம் அழைக் 
லும் வேண்டுமோ ? அறத்தாறு இது என 

பாயிரத்தையே பின்பற்றித் 
வேண்டா ; சிவிகை பொறுத்தானொடு 

தொடர்வோம் ; அது காட்டும் வழியே 
ஊர்ந்தான் வழியே அறத்தாறு . 

செல்வோம் . 
இவ் 

நூலுள் நுழைந்து அப் 
வழியைக் காட்டி அறத்தாறு என்னும் பெருவழியின் பண்பெலாம் காண்போம் . 
வாழ்க்கைப் பெருநெறியை இதோ காண்க 

அது தரும் பயனையும் துய்ப்போமாக . 
எனச் சுட்டிக் காட்டுகின்றார் வள்ளுவர் . 

" வாழ்க நம்குறள் வள்ளுவர் தம் அறம் 
இல்லறம் துறவறம் என்னும் இரு சூழ்க வையகம் சூழ் துயர் நீங்கவே 
வெவ்வேறு வழிகள் கொண்டது அன்று ஆழ்க தீயவை அன்பறன் ஓங்குக 
இவ்வழி ; இவை இரண்டும் சேர்ந்து ஒன் வாழ்க செந்தமிழ் வையகம் வாழ்கவே . " 


கின்றது . 


அன்பும் அருளும் 
அன்பு இல்லறத்திற்குரிய பண்பென்றும் , அருள் துறவறத்திற்குரிய பண் 
பென்றும் நாம் கொள்ளாமல் அன்பும் அருளும் எவ்வகை யறத்திற்கும் பொருந் 
திய பண்புகளென்றும் கூறுதலே சிறப்புடைத்தாம் . ஒருவகையில் , வள்ளுவர் 
கூறும் இல்லறம் , ஒருவனது குடும்ப வாழ்க்கையைச் சுட்டிக் காட்டுகிறது . குடும்ப 
வாழ்க்கையின் . 

உயிர் நிலைப் பண்பு அன்பே . வள்ளுவர் கூறும் துறவறம் 
சமுதாய நிலையை அடிப்படையாகக் கொண்டது . துறவறம் பூண்டவர்களுக்குரிய 
நிலையை மாத்திரம் சுட்டிக்காட்டவேண்டுவதில்லை . ஒரு சமுதாயத்தில் , தொடர் 
பற்ற மக்களுடன் நாம் சேர்ந்து வாழ்கிறோம் . ஆகையால் அவர்களிடத்து அருள் 
செய்து அவர்கள் இன்னல்களை நம் இன்னல் போல் கொள்கிறோம் . ஆகையால் , 
உலக வாழ்க்கையில் இவ்விரு நெறிகளும் மனிதனின் இருவகை நிலைகளுக்குரிய 
நெறிகளாக அமைகின்றன . மனிதனது வாழ்க்கை இவ்விரு நிலைகளையே கொண் 
டுள்ளது . தனிமனிதன் , தன் குடும்பத்தில் அன்புடன் வாழ்கிறான் . குடும்பத்தி 
லுள்ள தனிமகன் , சமுதாயத்திலுள்ள அயலாருடன் அருளுடன் வாழ்கிறான் ; 
வாழவேண்டும் . 
--திருவாட்டி , மேரி மாசிலாமணி அம்மையார் , எம்.ஏ. , எல்.டி. , 

செந்தமிழ்ச் செல்வி சிலம்பு : கூஉ - பரல் : க 0 . 


1. 2. தொல் , பொருள் ., புறத்திணை இயல் , 21 . 

3. நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சீயர் நம் பிள்ளை என்பவற்றிற்போல ந உயர்வுப் பொருள் 
உணர்த்தும் இடைச்சொல்லாகவும் கொள்க . 


இந்துமத அறநிலைய ஆட்சிமுறை வரலாறு 


( திரு . அ . உத்தண்டராம பிள்ளை , ஐ.ஏ. எஸ் . ) 


3 


திருநெல்வேலி மாவட்டம் 
ஓட்டப் பிடாரத்தில் 13-4-1905 
இல் இவர் தோன்றினார் . தந்தை 
யார் பெயர் அய்யாசாமிப்பிள்ளை . 
திருநெல்வேலி , இந்துக்கல்லூரி, 
திருச்சிராப்பள்ளி செயின்ட் 
சோசப் கல்லூரி , 

சென்னை 
சட்டக் கல்லூரி ஆகியவற்றில் 
பயின்று தேர்ந்து பி.ஏ., பி.எல் . 
ஆகிய பட்டங்கள் பெற்றார் . பல 
மாவட்டங்களில் தண்டல் தலைவ 
ராகத் திறமையாகப் பணியாற் 
றிப் பேரும் புகழும் பெற்றுள் 
ளார் . 1955 அக்டோபர்த் திங்கள் 
முதல் சென்னை , இந்து அற 


நிலையப் பாதுகாவற் கழக ஆணை 
யாளராக விருந்து இவர் செய்து 
வரும் திருத்தொண்டு எல்லோ 
ராலும் போற்றி வரவேற்கப் 
பட்டு வருதல் கண்கூடு . தாம் 
ஆணையாளராக வந்த பிறகு 
திருக்கோயில் என்னும் செந் 
தமிழ்ச் சமயத் திங்கள் வெளி 
யீட்டினைத் தொடங்கி அதன் 
ஆசிரியராக அமர்ந்து சிறப்புப் 
பணி புரிந்து வருகிறார் . தமிழும் 
சைவமும் தழைத்தினி தோங்கச் 
செய்துவரும் இவர்தம் தூய 
திருத்தொண்டு பெறற்கரிய 
பெரும்பேறாகும் . 


இற்றைக்குப் பல்லாயிரம் ஆண்டு டத்திறையோன் 

கோயில் 

முதலாப் ..... 
களுக்கு முற்பட்டதாகக் கருதப்படும் சிந்து தெய்வம் ஈறாக க் 

தய்வம் ஈறாக க் கோயில்கள் 

கோயில்கள் இருந்த 
வளி நாகரிகம் 

நாகரிகம் தமிழர் நாகரிகமாக மையைக் குறிக்கின்றார் . சுமார் 2000 
இருக்கவேண்டும் என்பது பெரும்பாலான ஆண்டுகளுக்கு முன்னமேயே மதுரை , திரு 
புதைபொருள் ஆராய்ச்சி வல்லுநர்கள் வரங்கம் , திருவேங்கடம் , திருப்பரங்குன் 
கண்ட முடிபு . மொகஞ்சோதாரோ , ஆரப்பா றம் , திருவேரகம் , திருச்செங்கோடு , பழ 
முதலிய இடங்களில் அகழ்ந்தெடுக்கப் முதிர்சோலை , திருச்சீரலைவாய் , திருவாவி 
பட்ட பொருள்களில் நூற்றுக்கணக்கான னன்குடி முதலிய தலங்கள் இருந்ததைச் 
சிவலிங்கங்களும் , உருவங்களும் காணப் சங்க இலக்கியங்களிலிருந்து அறிகிறோம் . 
படுகின்றன . பழந்தமிழ் இலக்கியங்களில் அக்காலத்திலேயே பெருந்திருக்கோயில் 
கோயில் நகர் என்ற சொல்லால் குறிக்கப் கள் இருந்தன என்றாலும் அவை எப்படி 
பெற்றிருக்கிறது . காரிகிழார் என்ற புலவர் ஆட்சி செய்யப்பட்டன என்பதற்குப் 
பெருந்தகையார் பாண்டியன் பல்யாகசாலை போதிய சான்றுகள் கிடைக்கவில்லை . எனி 
முதுகுடுமிப் பெருவழுதியைப் பாடிய புற னும் அரசர்கள் கோயில்களிடத்து எவ் 
நானூற்றுச் செய்யுள் ஒன்றில் முக்கட் வளவு பேரன்பு வைத்திருந்தார்கள் என் 
செல்வர் நகர்வலம் செயற்கே இறைஞ்சுக பது மேற்கூறிய காரிகிழார் செய்யுளி 
பெரும நின் சென்னி என்று சிவன் னின்றும் அறிகிறோம் . சேரன் செங்குட்டு 
கோயிலை வலம்வரும்போது மாத்திரமே வன் 

மாத்திரமே வன் வட நாட்டுக்குச்சென்று கண்ணகிக் 
பாண்டியனுடைய தலைவணங்குவதாக " குப் படிமம் செய்ய இமயத்தில் கல் எடுத்து 

பொருள்படக் கூறியிருக்கிறார் . வருவதற்காக இறைஞ்சாச் சென்னி 
சிலப்பதிகாரத்தில் பிறவாயாக்கைப் பெரி இறைஞ்சி " சிவன் சேவடியைத் தலை 
யோன் கோயில் ..... என்று தொடங்கும் மிசைத் தாங்கிப் புறப்பட்டான் என்ற சிலப் 
அடிகளில் இளங்கோவடிகள் சிவபெரு பதிகாரப்பகுதி அரசர்களிடம் தெய்வ பத்தி 
மான் , திருமால் , பலராமன் , இந்திரன் , மிக்குவிளங்கியதைக் காட்டுகிறது . 
கொற்றவை , முருகன் இவர்களுக்குக் 
கோயில்கள் இருந்ததாகக் கூறியிருக்கிறார் . மரங்களின் அடியிலேயே முதல் முதல் 
மணிமேகலை ஆசிரியரும் நுதல்விழி நாட் தோன்றிய கோயில்கள் பின்னர்க் களிமண் , 


என்ற 


166 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


குருடர்கள் 


லவ 


செங்கல் , மரங்கள் போன்றவைகளால் யோரும் கட்டிய பல்லாயிரக்கணக்கான 
கட்டப்பெற்றிருந்தமையின் அவை அதிகக் கோயில்கள் எழுந்தன . கோயில்களுக்குப் 
காலம் 

நிலைபெற்றிருக்கவில்லை. கி . பி . பூசனைகள் , திருவிழாக்கள் நடத்தல் , விளக் 
மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற் கேற்றல் , பழுதுபார்த்தல் முதலியவற் 
றாண்டுவரை இருண்டகாலமாக இருந்தது . றிற்கு நிலம் , ஊர் , ஆடு , மாடு , பொன் , 
அந்த இடைப்பட்ட காலத்தில் கோயில் ஆபரணங்கள் 

இவைகளைத் 

தானமாக 
களின் நிலை எவ்வாறு இருந்ததென்ப வழங்கியதாக அக்கோயில்களிலுள்ள கல் 
தற்குப் போதிய ஆதாரங்கள் இல்லை . வெட்டுக்கள் சான்று பகர்கின்றன . தேவா 
தமிழ்நாட்டில் பல்லவர் ஆட்சிக் காலத்தில் ரம் , திருவாசகம் , திவ்வியப்பிரபந்தம் முத 
மலைகளையும் , பெருங்கற் பாறைகளையும் லிய திருப்பதிகங்கள் பாடுவதற்காகப் பல 
குடைந்து கோயில்கள் 

அமைக்கப்பெற் தானங்கள் செய்யப்பெற்றிருக்கின்றன . 
றன . அப்படிக் குடையப் பெற்ற குகைக் திருவாமாத்தூர்க் கோயிலில் 
கோயில்கள் திருச்சிராப்பள்ளி , சித்தன்ன 

சித்தன்ன திருப்பதிகம் பாடுவதற்காக நிலம் வழங்கப் 
வாசல் , மாமண்டூர் , வல்லம் , மகாபலிபுரம் பட்ட செய்தி கல்வெட்டில் காணக்கிடக் 
முதலிய இடங்களில் உள்ளன . அதற்குப் 

அதற்குப் கிறது . பிரபாகரம் , சிவ தருமம் , சோமசித் 
பிறகு கருங்கற்களைக்கொண்டு கோயில் தாந்தம் , பெரிய புராணம் , பாரதம் , இரா 
களைக் கட்டினர் . இராஜசிம்ம பல்லவன் மாயணம் 

முதலியன குறித்துப் பெரி 
கட்டிய காஞ்சிக் கைலாசநாதர்கோயில் , மகா யோர்களால் கோயில்களில் காலக்ஷேபங் 
பலிபுரம் கடற்கரைக்கோயில் முதலியன கள் நடைபெற்றன . இசை , நடனம் , 
அப்படிக் கட்டப்பெற்ற கற்றளிகள் . பல் 

கூத்து , 

ஓவியம் முதலியவைகளுக்குக் 
மன்னர் ஆட்சிக்காலத்திலே தான் கோயில்கள் ஆதரவு தந்தன . சில கோயில் 
அப்பர் , சம்பந்தர் முதலிய நாயன்மார்கள் களில் கல்லூரிகளும் , ஆதுலர் சாலைகளும் , 
இருந்து சைவ சமயத்தைப் பரப்பினர் ; மருத்துவ நிலையங்களும் , மாணவர் விடுதி 
கோயில்களுக்குச் சென்று தேவாரத்திரு களும் இருந்தன . சில கோயில்கள் துறவிக 
முறைகளை ஓதினர் . கோயில்களின் ஆட்சி ளான சிவயோகிகள் , மாகேசுவரர் , பஞ்சமா 
யைக் கவனிக்கச் சபையார் இருந்தனர் . கேசுவரர் , மகாவைஷ்ணவர் என்பவர் 
பெரிய கோயில்கள் தனிப்பட்ட ஆட்சிக் மேற்பார்வையிலிருந்தன . 

வேறு 

சில 
குழுவினர் மேற்பார்வையில் இருந்தன . கோயில்கள் அவைகளைச் சார்ந்த மடத்துத் 
அவர்களுக்கு " அமிர்தகணத்தார் 

தலைவர்களின் அதிகாரத்திலிருந்தன . சில 
பெயர் . அவர்கள் கோயில் வரவு செலவுக் கோயில்களுக்கு ஆட்சிக்குழுவினர் இருந்த 
கணக்குகளை நன்முறையில் கவனித்து வந் னர் . அக்குழுவினருக்கு " ஸ்ரீகோயிற் கண 
தனர் . கோயில்களுக்கு விடப்பட்ட நிலங் வாரியப் பெருமக்கள் , " ஸ்ரீகாரியம் செய் 
கள் தேவதானம் எனப்பட்டன . கோயில் வார் , " பாதமூலத்தார் " என்று பலவிதப் 
களிலுள்ள கருவூலத்துக்குக் கோயில் பண் பெயர்கள் வழங்கின . 

பெயர்கள் வழங்கின . அக்குழுவில் ஊர்ச் 
டாரம் என்று பெயர் கோயில்களை அடுத்து சபையார் , மாகேசுவரர் , மடத்துத் தலைவர் 
மடங்கள் இருந்தன. அங்கே காவியம் , கள் முதலியவர்களும் இடம் பெற்றிருந்த 
இலக்கணம் , தர்க்கம் முதலியன பயிற்று னர் . கன்னியாகுமரி மாவட்டத்திலுள்ள 
விக்கப்பட்டது . மடத்து ஆட்சியைக் கவ கோயில் மேற்பார்வையாளர்கள் இப்போ 
னிக்கப் பெருமக்கள் என்ற குழுவினர் இருந் தும் ஸ்ரீகாரியம் " என்றே அழைக்கப்படு 
தனர் . காஞ்சியிலும் , புதுச்சேரிக்கடுத்த கின்றனர் . மிகப்பெரிய கோயில்கள் தனிப் 
பாகூரிலும் , சோளிங்கரிலும் ( கடிகாசலம் ) பட்ட அதிகாரிகள் மேற்பார்வையிலும் , 
வடமொழிக் கல்லூரிகள் இருந்தன . அரசர்களுடைய நேர்பார்வையிலும் இருந் 

தன . கோயில் கருவூலத்திற்கு ஸ்ரீபண்டாரம் 
பல்லவர்களுக்குப் பின்னர் தமிழ் நாட் என்று பெயர் . அங்கு வைக்கப் பெற்றிருந்த 
டைச் சோழ மன்னர்கள் 

ஆண்டனர் . 

கணக்குக்கு " ஸ்ரீபண்டாரப் 
கி . பி . 9 ஆம் நூற்றாண்டு முதல் 13 ஆம் என்றும் , அவைகளின் 

புத்தகம் 
நூற்றாண்டுவரை அவர்களுடைய காலத் " ஸ்ரீபண்டாரிகள் 

அதிகாரிகளுக்கு 

பெயர்கள் 
திலே தான் அம்மன்னர்களும் , மற்றை வழங்கின . கோயிலிலுள்ள 

கோயிலிலுள்ள அணிகலன் 


என்று 


என்றும் 


வெளியீட்டு விழா மலர் 


167 


சாங்க 


உயர் 


களில் பதிக்கப் பெற்ற நவமணிகளைக் போன்ற மகம்மதிய மன்னர்களும் சில 
கணக்கெடுத்து மதிப்பு எழுதிவைத்தனர் . கோயில்களுக்கு நிலங்கள் வழங்கியிருக் 
இப்போதும் ஓர் அதிகாரி ( Verification கின்றனர் . 
Officer ) அப்பணியைச் செய்கிறார் . 
கோயில் கணக்குகளும் , நித்தியநைமித் தில் 1817ஆம் 

கிழக்கு இந்தியக் கம்பெனியார் காலத் 

ஆண்டு ரெகுலேஷன் 
திய காமிய பூசனைகளும் இதர நடை ( Regulation il 1817 ) படி அறநிலையங்கள் 
முறைகளும் சரிவரக் கவனிக்கப்படுகின் அவர்கள் மேற்பார்வையிலிருந்தன . விக் 
றனவா று அவ்வப்போது அரசாங்க டோரியா மகாராணியார் சமய விஷயங் 
அதிகாரிகள் கண்காணித்து வந்தனர் . அப் களில் அரசாங்கம் தலையிடுவதில்லை என்று 
படிச் செய்ததை ஸ்ரீகாரியம் ஆராய்ச்சி " பிரகடனம் செய்து ஊரார்வசமே கோயில் 
என்று கல்வெட்டுக்கள் அறிவிக்கின்றன. கள் நிர்வாகம் விடப்பட்டது . மேற்பார்வை 
உத்தமசோழன் மகனான மதுராந்தகன் யின்மையால் அநேக கோயில்களில் நிர் 
கண்டராதித்தன் என்ற இளவரசன் , அதி வாகம் சீர்குலைந்து கிராமங்களில் பூசல்கள் 
ராஜேந்திர சோழமன்னனின் படைத்தலை அதிகரித்தன . 1842 ஆம் ஆண்டு முதல் 
வனான வீர சோழ இளங்கோவேள் , அர 1863 வரை ரெவினியூ போர்டு மேற்பார் 

அலுவலர்களான காழி வையில் மாவட்டக் கலெக்டர்கள் மூலம் 
ஆதித்தன் , அருமொழி மூவேந்தவேளான் அறநிலையங்களின் ஆட்சி நடைபெற்று 
முதலியவர்கள் கோயில் வரவு செலவுக் வந்தது . 1863 இல் ஒருசட்டம் ( Act XX of 
கணக்குகளைத் தணிக்கை 

செய்தனர் ; 1863 ) இயற்றப்பட்டது . அதன்படி தேவஸ் 
கோயில் கணப்பெருமக்கள் , ஊரவையார் தானக் கமிட்டிகள் மூலம் அறநிலையங் 
இவர்கள் முன்னிலையில் கோயில் நகைகள் களின் ஆட்சி முறை இருந்தது . பின்னர் 
முதலிய சொத்துக்களை மதிப்பிட்டுக் கணக் 1925 இல் அந்நாள் முதலமைச்சர் பனகல் 
கெடுத்துக்கொண்டனர் ; பணத்தைக் கை அரசர் பெருமுயற்சியால் ஒரு சட்டம் 
யாண்டவர்களைத் தண்டித்தனர் . அவர்கள் ( Act 1 of 1925) அமுலுக்குக் கொண்டு 
சாத்துக்களைப் பறிமுதல் செய்தனர் . அத் வரப்பட்டது . அறநிலையக்குழுவின் முதல் 
தகைய குற்றவாளிகளைச் சிவத்துரோகி 

தலைவர் சர் . தி சதாசிவய்யர் அவர்க 
கள் ஊர்த்துரோகிகள் எனப் பழித்தனர் . ளாவர் . அதன்பிறகு 1927 இல் ( Act II of 

அக்காலத்தே கோயில்களைக் சார்ந்த 1927 ) மீண்டும் சட்டம் இயற்றப்பெற் 
பல மடங்கள் இருந்தன . அவை கோயில் றது . அதன்படி ஓர் அறநிலைய ஆட்சிக் 
ஆட்சியையும் கவனித்தன . யாத்திரிகர் குழு அமைக்கப் பெற்றது . அவர்களில் 
கள் தங்க வசதிகள் செய்யவும், ஒழுக்கத் ஒருவர் தலைவராகவும் மற்றவர்கள் அங்கத் 
தையும் சமய அறிவையும் புகட்டவும் , சாத் தினர்களாகவும் இருந்தனர் . ஒவ்வோர் 
திரங்களைக் கற்பிக்கவும் , நோயாளிகள் , அங்கத்தினரும் சில மாவட்டங்களைக் கண் 
விலங்குகள் முதலியவற்றுக்கு மருந்துகள் காணித்து வந்தனர் . தலைவர் எல்லாவற் 
கொடுக்கவும் கோயில்கள் பயன் பட்டன . றிற்கு மேலாளராக இருந்ததுடன் சில 
கோயில்களில் குகைகள் என்ற ஒருவகை 

பெரிய கோயில்களைத் தம்முடைய நேர் 
மடங்களும் இருந்தன . அவற்றில் யோகி மேற் பார்வையில் வைத்துக்கொண்டார் . 
யர் இருந்து திருமுறைகளைப் பாதுகாத்தல் , 

1951 இல் 

மறுபடியும் சட்டம் 
திருப்பதிகம் ஓதுவித்தல் முதலியனவும் ( Act . XIX of 1951 ) சீர்திருத்தம் செய்து 
செய்துவந்தனர் . 

இயற்றப்பெற்றது . அதன்படி அற நிலைய 
பின்னர் விஜய நகரமன்னர் , நாயக்க ஆட்சிக்குழு அகற்றப்பெற்று , ஓர் ஆணை 
மன்னர் , மராட்டிய மன்னர் ஆட்சியில் பல யரின் கீழ்த் தனி அரசாங்கத்துறையாக 
கோயில்கள் கட்டப்பெற்றும் , பழுதுபார்க் ஏற்படுத்தப் பெற்றது . ஆணையரின் கீழ் , 
கப்பெற்றும் ஏராளமான திருப்பணிகள் துணை ஆணையர்களும் , உதவி ஆணையர் 
நடைபெற்றிருக்கின்றன. அவர்கள் பூசை களும் , இன்ஸ்பெக்டர்களும் வேலைபார்க் 
முதலியவற்றிற்காகப் பல நிவந்தங்கள் ஏற் கின்றனர் . அறநிலையங்களின் வருவாய்க் 
படுத்தியிருக்கின்றனர் . ஹைதர் அலி குத்தக்கபடி அவைகளுக்கு நிர்வாக அதி 


168 


காரிகளும் வேலைபார்த்து வருகின்றனர் . படுகின்றன . பழனியில் ஒரு கீழ்த்திசைக் 
அண்மையில் அச்சட்டம் மீண்டும் சீர் கலைக்கல்லூரியும் , நாதசுர இசைப்பயிற் 
திருத்தப்பட்டு 1-1-60 முதல் ( Act XXII- சிக் கல்லூரியும் தொடங்கப்பெற்று , நடை 
of 1959 ) அமுலுக்குக் கொண்டுவரப் பெறுகின்றன . இராமேசுவரம் கோயில் 
பட்டது . அதன்படி அறநிலைய நிர்வாக மேற்பார்வையில் ஒரு வடமொழி தென் 
அதிகாரிகளெல்லாம் அரசாங்க அலுவல மொழிக் கீழ்த்திசைக் கல்லூரி நடக்கிறது . 
ராகிவிட்டனர் . கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி கோயில் காந்திமதியம் 
ஒரு தேவஸ்வம் போர்டாரின் மேற்பார் பாள் பெண்கள் உயர் நிலைப்பள்ளி ஒன்றை 
வையில் இருக்கிறது . சிறு கோயில்களுக் நடத்துகிறது . சத்திரங்கள் , 

யாத்ரீகர் 
குத் தர்மகர்த்தர்கள் நியமிக்கும் உரிமை விடுதி , பொதுமக்களுக்குத் 

பொதுமக்களுக்குத் தண்ணீர்க் 
ஏரியாக்கமிட்டி என்ற குழுவினருக்குக் குழாய்கள் , கல்யாணங்கள் நடைபெற 
கொடுக்கப்பட்டிருக்கிறது . பெரிய கோயில் மண்டபங்கள் முதலிய வசதிகளைச் சில 
களுக்கு ஆணையரால் தர்மகர்த்தர்கள் நிய கோயில்கள் செய்திருக்கின்றன . திரு 
மிக்கப்படுகின்றனர் . 

மயிலை , நாச்சியார்கோயில் , மதுரை , பழனி , 

திருநெல்வேலி, திருச்செந்தூர் , வைத்தீசு 
கடந்த ஐந்து ஆண்டுகளில் அற வரன் கோயில் , சிக்கல் , திருவெண்காடு 
நிலைய ஆட்சி பல்வேறு வழிகளில் முன் முதலிய இடங்களில் கோயில்கள் அனாதை 
னேறியிருக்கின்றது . 

1955-56 முதல் விடுதிகளை நடத்திவருகின்றன . திருப்புக 
1960-61 முடிய 10 இலட்சம் ரூபாய்கள் லூர் , பண்பொழி இந்த இடங்களில் சித்த 
188 கோயில்கள் பழுதுபார்ப்பதற்காக அர வைத்திய சாலைகளில் இலவசமாக மருந்து 
சாங்க மானியமாக வழங்கப்பெற்றிருக் கள் வழங்கப் பெறுகின்றன. பல கோயில் 
கிறது . இவைகளையன்றிக் கோயில் அதிக களுக்கு வரலாறுகள் எழுதப்பட்டும் , 
வருமானம் , பொது மக்கள் நன்கொடை கோயில்களைப் பற்றிய வேறு நூல்களும் 
இவைகளைக்கொண்டு பல நூற்றுக்கணக் வெளியிடப்பெற்றிருக்கின்றன . அற நிலைய 
கான கோயில்கள் பழுதுபார்க்கப் பெற் ஆட்சி அலுவலகத்திலிருந்து கோயில்கள் , 
றும் , செப்பனிடப்பெற்றும் , திருப்பணிகள் அடியார்கள் வரலாறுகள் , மற்றும் சமய 
முடிந்து 

கும்பாபிஷேகங்கள் நடத்தப் சம்பந்தமான கட்டுரைகள் " திருக்கோயில் 
பட்டும் இருக்கின்றன . சுமார் 8130 அற என்ற மாத இதழில் இரண்டாண்டுகளாக 
நிலையங்கள் தற்போது அறநிலையத்துறை வெளியிடப் பெற்று நடைபெறுகிறது . 
ஆட்சியின் கீழ் இருக்கின்றன . பல கோயில் கோயில் முதலியவைகளின் விலையுயர்ந்த 
களில் தேவாரம் , திவ்வியப்பிரபந்தம் , திருப் சொத்துக்களை மதிப்பிடவும் , 
புகழ் முதலியவைகள் கற்களில் பொறித்து தோறும் தணிக்கை செய்யவும் 
ஒரு 
வைக்கப்பெற்றிருக்கின்றன . 

பல கோயில் 

உதவி ஆணையர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் . 
களில் திருமுறைக்கோயில்கள் நிறுவப் பெற் கோயில்களில் சமயச் சொற்பொழிவுகள் , 
றுள்ளன . சில கோயில்களின் கூட்டுறவு இசை நிகழ்ச்சிகள் , 

இசை நிகழ்ச்சிகள் , கதாகாலக்ஷேபங்கள் , 
- உழவுப்பண்ணைகளும் , பால்பண்ணை வாரவழிபாடுகள் முதலியவை நடைபெற 
களும் ஆரம்பிக்கப் பெற்றிருக்கின்றன . பள் வசதிகள் செய்து கொடுக்கப்பெறுகின்றன. 
ளிச் சிறுவர் சிறுமியர்க்குப் பகல் உணவும் , வருவாய் குறைவான கோயில்களைப் பழுது 
காலை மாலை குழந்தைகளுக்குப் பால் விநி பார்க்க உபரி வருமானமுள்ள கோயில்கள் 
யோகமும் நடைபெற்றுவருகின்றன . சுசீந் உதவித்தொகைகள் அளித்துவருகின்றன . 
தரம் , பழனி , திருச்செந்தூர் , திருநெல் நன்னிலத்துக் கருகிலுள்ள இராமன தீச் 
வேலி , குற்றாலம் , திருவெண்காடு முதலிய சரம் என்ற கோயிலுக்கு அதிக வருவாயில் 
இடங்களில் தேவாரப் பாடசாலைகள் நடை லாதபடியால் அந்தக் கோயில் திருப்பணிக் 
பெறுகின்றன . ஓதுவார்களுக்குத் தேவாரத் காக ஆட்சியாளர்கள் தில்லைச் சிதம்பரம் 
திருமுறைப் பயிற்சி , திவ்யப்பிரபந்தப் கோயில் கண்காணிப்பாளர்களை உதவித் 
பயிற்சி , நாதசுரப்பயிற்சி வகுப்புக்களும் தொகை கேட்டதாகக் கூறும் சோழர் 
அர்ச்சகர்களுக்குச் சித்தாந்த ஆகமப்பயிற்சி காலத்திய கல்வெட்டொன்று 
ஈண்டுக் 
வகுப்புக்களும் அவ்வப்போது நடத்திவரப் குறிக்கத்தக்கது . 


ஆண்டு 


அரசியல் - சில கருத்துக்கள் 


( திரு . சுப . இராமநாதன் , எம்.ஏ. ) 


2 


இராமநாதபுர மாவட்டம் நாட் 
டரசன் கோட்டையில் 1922 ஆம் 
ஆண்டு பிறந்தார் . தந்தையார் 
பெயர் சுப . ராம . சுப்பிரமணி 
யன் செட்டியார் ; தாயார் பெயர் 
மீனாட்சி ஆச்சி . மதுரை அமெ 
ரிக்கன் கல்லூரியிலும் , அண்ணா 
மலைப் பல்கலைக் கழகத்திலும் 
பயின்று 1943 ஆம் ஆண்டு , 
பி.ஏ. ( ஆனர்சு ) தேர்வில் முதல் 
வராகத் தேறிப் பட்டம் பெற் 
றார் . சிவகங்கை அரசர் துரை 
சிங்கம் நினைவுக் கல்லூரியில் 
ஏழாண்டுகள் தமிழ்த்துறைத் 
தலைவராகப் பணியாற்றினார் . 


1956 ஆம் ஆண்டு முதல் அண்ணா 
மலைப் பல்கலைக்கழகத் தமிழ் 
விரிவுரையாளராகத் தொண் 
டாற்றி வருகின்றார் . பினாங்கு , 
வெல்லஸ்லி மாகாணச் சட்ட 
மன்றத்தில் இந்தியர் பிரதிநிதி 
யாக ஓராண்டுவரை பதவி வகித் 
துள்ளார் . ஐங்குறு நூறு மாநாட் 
டில் கலந்துகொண்டு 
பொழிவாற்றியுள்ளார் . " தமிழ் 
நாடு நாளிதழில் தொடர்ந்து 
கட்டுரைகள் எழுதி வருகின்றார் . 
நாட்டரசன் கோட்டையில் 
" கம்பன் தமிழ் மன்றம் " நிறுவி 
யவர்களுள் ஒருவராவார் . 


சொற் 


- 


யார் 


மக்கள் சமுதாயத்தின் வாழ்க்கையில் இதிற்கல்வியும் ஒன்று . ஆட்சிப் பீடத்தில் 
அரசாட்சியும் அரசாங்கமும் இன்றியமை அமருவோருக்குக் கல்வி இன்றியமையா 
யாத பங்கினைக் கொண்டவை . அவர்களின் தது என்பதை இன்றைய மக்களாட்சியில் 
சமூக , பொருளாதாரச் சிக்கல்களெல்லாம் நம் நாட்டில் எவ்வளவு தூரம் உணர்ந் 
இவைகளோடு பின்னிப் பிணைக்கப்பட் திருக்கிறார்களென்பது ஆராயப்பட வேண் 
டிருக்கின்றன . அம்முறையில் அரசியல் , டிய ஒன்று . சட்டசபையின் உறுப்பின 
நாகரிகம் தோன்றிய நாள் முதல் இன்று ருக்குக் குறைந்த அளவு கல்வித் தகுதிகூட 
வரையும் பலரையும் சிந்திக்க வைத்த ஒன்றா விதிக்கப்படவில்லை . 

அமைச்சராக 
கும் . வள்ளுவரும் சங்கச் சான்றோர்களும் வேண்டுமென்றாலும் வரலாம் . வேடிக்கை 
சிந்தித்துத் தங்கள் கருத்துக்களைக் கூறி நிகழ்ச்சி ஒன்று கூறுவார்கள். ஒருமுறை 
யிருக்கிறார்கள் . அவையெல்லாம் கூறின் எட்டாவது கூடப் படிக்காத ஒருவர் வேலை 
ஒரு தனி நூலாயடங்குமேயன்றி அவற்றை தேடி ஓர் அரசாங்க அலுவலரிடம் சென் 
இக்கட்டுரையி லடக்கல் என்பது எளி றார் . 

எளி றார் . அவர் இவருடைய தகுதியைக் 
எனினும் ஒன்றிரண்டு 

ஒன்றிரண்டு கருத் கேட்டு எம்.ஏ. , பி . ஏ . , இண்டர் மீடியட் 
துக்களைத் திருக்குறளையடிப்படையாகக் படித்திருந்தால் 

மேல் நிலைக் 
கொண்டு பார்ப்போம் . 

ராகவோ அன்றிக் கீழ்நிலைக் கணக்க 

ராகவோ நியமிக்கலாம் . இல்லை பள்ளி 
வள்ளுவர் காலத்தில் முடியாட்சி யிறுதி வகுப்புவரை படித்திருந்தால் ஒரு 
யொன்றைத் தவிர வேறு எதனையும் சிந் பணியாளராகவாவது நியமிக்கலாம் . 
திக்க வேண்டிய தேவையில்லை . அதனால் 

அதனால் , தான் ஒன்றும் செய்வதற்கில்லை 
அரசன் என்றே கூறிச் செல்கின்றார் . அரச யென்றும் , ஆனால் அமைச்சராக ஆவதற்கு 
னுக்குச் சொல்லப்பட்ட அனைத்தும் ஆட் முயலலாம் . ஏனென்றால் அதற்கு எந்த 
சித் தலைவனுக்கின்று பொருந்தும் . முதற் வகையான கல்வித் தகுதியும் வேண்டிய 

அரசனுக்கு இருக்க வேண்டிய தில்லை யென்றும் சொன்னாரெனக் கேட்கப் 
பண்பைக் கூறுகிறார் . 

படுகிறது . வேண்டத்தக்க 

மக்களாட்சி 
" தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் யில் ஆள்வோரின் அவல நிலையைக் 
நீங்கா நிலனாள் பவற்கு . ( குறள் -383 ) காட்டுகிறது இது . 


தன்று . 


கணக்க 


கண் 


வள்ளுவரது 


காண் 


எல்லாருக்கும் படியும் பாடத் திட்டத்தை யமைத்திருக் 
170 

கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 
அரசனுக்கு மாத்திரம் கல்வியை வற் ஞான மாணவர்கள் கலைப்பாடமும் , கலைப் 
புறுத்துவதோடு நின்றுவிடவில்லை . இறை பகுதி மாணவர்கள் விஞ்ஞானமும் படிக்கும் 
மாட்சிக்கு அடுத்த அதிகாரம் 
யாகும் . அவ்வதிகாரம் 

கின்றன . இரண்டு துறைப் பாடங்களும் 
பொதுவானது . எந்நாட்டிலே மக்கள் இன்றியமையாதவை மக்கள் வாழ்க்கைக்கு 
கல்வியறிவில்லாதவர்களாக விருக்கின்றார் என்பதை யுணர்ந்த வள்ளுவர், 
களோ அந்நாட்டிலே முடியாட்சி யிருந்தா 

எண்ணென்ப ஏனை யெழுத்தென்ப இவ்விரண்டும் 
லும் , குடியாட்சி யிருந்தாலும் , பொது 

கண்ணென்ப வாழு முயிர்க்கு ( குறள் - 392 ) 
வுடைமை யாட்சி யிருந்தாலும் அது நல் 
லாட்சியாக விருக்க முடியாது . இன்று என்று கூறுகிறார் .. 
உலகில் மேம்பட்டு விளங்கும் ஆட்சியைப் 
பெற்ற நாடுகளிலெல்லாம் அம்மேம்பாட் இங்கு எண் என்றது எண்களை யடிப் 
டிற்குக் காரணம் அந்நாட்டு மக்கள் கல்வி படையாகக்கொண்ட விஞ்ஞானக் கல்வியை 
கற்றவர்களாக விருக்கிறார்க ளென்பதே . ஆகும் . இக்கருத்துப் புலப்படும்படி வரைந்த 
இப்பேருண்மையை யுணர்ந்த வள்ளுவர் பரிமேலழகர் உரை பாராட்டற் குரியது . 
இறைமாட்சிக் கடுத்தபடியாகக் கல்வியைக் மேலும் இவ்விரண்டு துறைகளும் இன்றி 
கூறியது உன்னுந்தோறும் உன்னுந் யமையாதவை 

யென்பது மட்டுமல்ல . 
தோறும் 

அரசியலறிவை இரண்டும் ஒன்றற்கொன்று துணையாகவும் 
நன்கு புலப்படுத்துவதாகும் . 

நிற்க வேண்டும் . கண்ணிரண்டும் 
கல்வி யென்பது எழுத்தறிதல் மட்டு 

ஒன்றையே 

என்பதற்கேற்ப 
மல்ல . உள்ளம் திருந்துவது , பண்பர் இரண்டும் ஒரே நோக்கம் கொண்டவை 

யாக விருத்தல் வேண்டும் . வலக்கண் 
டடைவதுமாகும் . மக்கள் 

வாழ்வோடு 

வடக்கேயும் இடக்கண் தெற்கேயும் நோக் 
ஒன்றியதாகக் கல்வி யமைய வேண்டும் . 
யமைய வேண்டும் . கினால் கேடுதான் விளையும் . 

இரண்டு 
கற்றதன் பயன் ஒழுக்கம் . ஒழுக்கமில்லாத கண் பார்வையும் சேர்ந்தாற்றான் ஒரு 
நாடு ஓங்குவதில்லை . 

பொருளின் முழு வடிவினையும் காண 
" கற்க கசடறக் கற்பவை கற்றபின் 

முடியும் . அது போன்று இரண்டு துறை 
நிற்க அதற்குத் தக . 

களும் இணைந்தாற்றான் முழு நிலையைப் 

பெறமுடியும் . 
ஒழுக்கமில்லாத கல்வி , மக்கட் பண்பா 

கல்வி யோங்கியமையாற்றான் கல்வியைப் பொறுத்தமட்டில் பெண் 
நாடுகளெல்லாம் நலிவடைகின்றன . " கற் களுக்குரிய இடம் எது என்பது விவாதத் 
றாரை யான் வேண்டேன் ! 

வேண்டேன் என்பதும் , திற்குரிய ஒன்று . பெண்பாலாரும் கல்வி 
" கல்லாதவர்களே நல்லவர்கள் " என் கற்கவேண்டு மென்பதை யாரும் மறுக்க 
பதும் அதுபற்றி யெழுந்தவை யென்ன மாட்டார்கள் . எவ்வளவு கல்வி , கற்றபின் 
லாம் . 

அவர்களது 

யாது , அவர்களுக் 
இனி , கல்வி எத்தகையதாக அமை 

குரிய பொறுப்பில் பெரும்பங்கு வீட்டிற் 
தல் வேண்டும் என்பது இப்பொழுது 

குள்ளா அன்றி வெளியேயா 

எல்லார்க்கும் 
உலகின் பல்வேறு நாடுகளிலும் ஆராயப் ஆராயவேண்டிய ஒன்று . 

கல்வி வேண்டுமென்பதை , 
படுகிறது . கல்வியின் முறை மாறினால் 
மக்கள் மனமும் வாழ்வும் மாறுகிறது . 

" எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் 
விஞ்ஞானப் பாடத்திற்கு முதன்மை 

கண்ணென்ப வாழு முயிர்க்கு " 
கொடுத்ததன் விளைவு இன்றையப் போட்டி 

( குறள் - 392 ) 
யும் பூசலும் போரும் ஆகும் . அதனால் , என்ற குறளில் 

" உயிர்க்கு 
சம நிலை பெற்ற கல்வியாக 

அமைதல் தொடரால் அறிகின்றோம் . ஆனால் உயர் 
வேண்டும் என்று கலைப்பாடங்களும் சேர்த் கல்வியும் நுண்மாண் நுழைபுலமும் ஆட 
துக் கற்பிக்கப்படுகின்றன . நம் பகுதிப் 

நம் பகுதிப் வர்க்கே 

பெரும்பான்மையு முரியதாக 
பல்கலைக் கழகங்களும் இப்பொழுது விஞ் வள்ளுவர் கருதினார் எனக்கொள்ளலாம் . 


டில்லாத 


கடமை 


என்பது 


என்ற 


வெளியீட்டு விழா மலர் 


171 


39 


நுண்மாண் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் பளம் கொடுக்கப் பெறுகிறது . இடித்துச் 
மண்மாண் புனைபாவை யற்று . ( குறள் 407 ) சொல்லத்தான் எதிர்க்கட்சி . வள்ளுவரும் , 

பெண்களுக்குத் தகுதியும் திறமையு இடிப்பாரை யில்லாத ஏமரா மன்னன் 
மில்லை யென்பதல்ல காரணம் . அவர்கள் கெடுப்பா ரிலானுங் கெடும் . ( குறள் -448 ) 
வீட்டிலிருந்து ஆற்ற வேண்டிய பணிகள் 

" இடிக்குத் துணையாரை யாள்வாரை யாரே 
பல . வேறுபட்டவையும்கூட . இல்லாள் 
என்ற சொல் அதனை யுணர்த்தும் . சங்கத் 

கெடுக்குந் தகைமை யவர் ( குறள் -447 ) 
துச் சான்றோர்களும் இக்கருத்துக் கொண் 

என்றார் . 
டிருந்தார்களென்பதை , 

சிறந்த ஆட்சி யென்பது நல்லோ 
" வினையே ஆடவர்க் குயிரே வாணுதல் 

ரைக் காத்தலும் அல்லோரை யழித்தலு 
மனையுறை மகளிர்க்கு ஆடவர் உயிரென 

மாகும் . நல்லோர் தண்டிக்கப் படவுங் 

கூடாது . அல்லோர் தண்டிக்கப் படா 
( குறுந்தொகை 135 ) 

திருக்கவுங்கூடாது . ( குறள் -549 ) நம்கட்சி 
ஈன்று புறந் தருதல் என்றலைக் கடனே 

நம் உறவு , நம் நட்பு என்பதற்கெல்லாம் 
சான்றோ னாக்குதல் தந்தைக்குக் கடனே 

அங்கு இடமில்லை . 
( புறம் 312 ) 

" நமரெனக் கோல் கோடாது 
என்ற வரிகளாற் காணலாம் . அதனால் பிறரெனக் குணங் கொல்லாது ( புறம் 55 ) 
பெண்கட்குக் கல்விவேண்டும் . உயர் கல்வி என்பது புறம் . ( குறள் -541 ) அதிகமான 
கற்று வேலைக்குச் செல்லவேண்டுமென்ற தண்டனையும் நல்லதல்ல . இம் மென்றால் 
தேவையில்லை . வீட்டில் மக்களை நன்கு சிறைவாசம் 

சிறைவாசம் உம்மென்றால் வனவாசம் 
பேணி வளர்ப்பதே நாட்டிற்குச் செய்யும் என்ற நிலையினைச் சில நாடுகளிற் காண்கி 
நல்ல தொண்டாகும் . 

றோம் . சர்வாதிகார ஆட்சியுள்ள அந் 
இனி , மக்களாட்சி முறையில் சிறந்த நாட்டில் மக்கள் அடிமைகளாய் மாக்கள் 
நிலையாகச் சொல்லப்படுவ தென்ன வென் வாழ்க்கை தான் நடத்தமுடியும் . இனி , தண் 
றால் ஆள்வோருக்கும் ஆளப்பெறுவோ டிக்கின்ற காலத்தும் அளவோடு தண்டிக்க 
ருக்கு முள்ள உறவுதான் . எந்நேரத்திலும் வேண்டும் . அதன் நோக்கமும் திருத்துவ 
ஒருவர் மற்றவரைச் சந்திக்க முடியும் . தாக விருக்கவேண்டுமே யல்லாது வருத்து 

நோக்கமாகக் 

கொண்டிருக்கக் 
குறையைச் சொல்ல வேண்டுமா ? நேரே தலையே 
அமைச்சரிடம் சென்று சொல்லலாம் . கூடாது . 
வள்ளுவர் இதன் இன்றியமையாமையை " தக்காங்கு நாடித் தலைச்செல்லா வண்ணத்தால் 
யுணர்ந்து தான் , 

ஒத்தாங் கொறுப்பது வேந்து . ( குறள் - 561 ) 
" காட்சிக் கெளியன் கடுஞ்சொல்ல னல்லனேல் 

கடிதோச்சி மெல்ல வெறிக நெடிதாக்கம் 
நீங்காமை வேண்டு பவர் . 

( குறள் - 562 ) 
மீக்கூறும் மன்ன னிலம் . ( குறள் -386 ) 

இதுபோன்று பல அரிய அரசியற் 
என்றார் . 

கருத்துக்களைப் பரக்கக் காணலாம் . இன்று 
மற்றொரு குறிப்பிடத் தகுந்த நிலை அரசியல் விற்பன்னர்கள் ஆய்ந்து கண்டு 
யென்னவென்றால் எதிர்க்கட்சியார் தங் சொல்லும் முடிவுகள் அற்றைக் காலத்தே 
கருத்தைத் தெரிவிக்க உரிமை கொடுப்பது யுணர்ந்து உரைக்கப்பெற்றவை . சங்கச் 
தான் . இங்கிலாந்து நாட்டின் பாராளு செய்யுட்கள் பழமைக்குப் பழமையாயும் 
மன்றம் எல்லாப் பாராளு மன்றங்கட்கும் புதுமைக்குப் புதுமையாயும் உள்ள 
தாயாகும் . அங்கு எதிர்க்கட்சித் தலைவ வாடாத மலர்மாலைகள் . கற்றின் புறுவோ 
ருக்கு முதன் மந்திரிக்குக் கொடுக்கும் சம் 


மாக . 


அணுவின் அற்புத ஆற்றல் 


( திரு . ந . சுப்பு ரெட்டியார் ) 


இவர் ?-9-1917 இல் பிறந்தார் . 
திருச்சி புனித சூசையப்பர் கல் 
லூரி, சைதாப்பேட்டை ஆசிரியர் 
பயிற்சிக் கல்லூரி ஆகியவற்றில் 
பயின்றார் . பி.ஏ. , பி.எஸ்ஸி . , 
எல்.டி. , எம்.ஏ. ஆகிய பட்டங் 
கள் பெற்றுள்ளார் . வித்துவான் 
தேர்வும் எழுதித் தேர்ந்துள்ளார் . 
உயர்நிலைப்பள்ளித் தலைமையா 
சிரியராகவும் , காரைக்குடி டாக் 
டர் அழகப்பா ஆசிரியர் பயிற்சிக் 
கல்லூரியில் தமிழ்த்துறைத் 
தலைவராகவும் பணிபுரிந்தார் . 
தற்போது திருப்பதி , வேங்கடே 
சுவரர் பல்கலைக்கழகத் தமிழ்த் 


துறைத் தலைவராகத் தொண்டி 
யற்றி 

வருகின்றார் . கவிஞன் 
உள்ளம் , கலிங்கத்துப் பரணி 
ஆராய்ச்சி , தமிழ் பயிற்றும் 
முறை , அறிவியல் பயிற்றும் 
முறை , காலமும்கவிஞர்களும் , 
மானிட உடல் , கல்வி உளவி 
யல் , கவிதை அனுபவம் ஆகிய 
அரிய நூல்களை இயற்றியுள் 
ளார் . ஹெய்ஸென்பெர்க் எழுதிய 
நியூக்ளியா பிசிக்ஸ் என்னும் 
ஆங்கில 

அறிவியல் நூலைத் 
தமிழில்மொழிபெயர்த்துச் சென் 
னைப் பல்கலைக்கழகச் சிறப்புப் 
பரிசினைப் பெற்றுள்ளார் . 


பேராற்றல் படைத்த 

படைத்த மேகநாதன் அபலை மண்டோதரி. கம்ப நாடன்காலத் 
இலக்குவனுடன் உடற்றிய போரில் தில் அணுவினைப்பற்றி ஓரளவு கருதி 
இறந்துபடுகின்றான் . இச் செய்தியை யிருந்தாலும் அதன் எல்லையற்ற ஆற்றலை 

மக்கள் 
யறிந்த மண்டோதரி பலவாறு புலம்புகின் இன்று 

அறிந்துள்ளதுபோல் 
றாள் . தன் மைந்தனின் அளவற்ற ஆற்றலை அன்று அறியவில்லை . அதை அறிந்து 
எண்ணி எண்ணிப் புலம்புகிறாள் . 

கொள்ளும் அளவுக்கு அறிவியல் அன்று 

வளர்ச்சி பெறவும் இல்லை . 
முக்கணான் முதலினோரை 
உலகொரு மூன்றி னோடும் 

அணுவின் ஆற்றல் 
புக்கபோர் எல்லாம் வென்று 

அறிவுலகமேதை ஐன்ஸ்டைன் தந் 
நின்ற என் புதல்வன் போலாம் 

துள்ள மந்திரத்தால் அறிவியலறிஞர்கள் 
மக்களில் ஒருவன் கொல்ல 

அணுவின் பெருமையை அறிந்தனர் . 
மாள்பவன் வான மேரு 

அம்மையப்பர் வடிவில் உள்ள அணுவின் 
உக்கிட அணுவொன்று ஓடி 

அமைப்பினைக் கண்டு இறும்பூது எய்து 
உதைத்தது போலும் அம்மா ! 

கின்றனர் . சடமே சக்தி என்று அம் 
- கம்ப . இராவணன் சோக . 52 

மந்திரம் கூறுகின்றது ; பொருண்மையே 
என்பது கம்பநாடன் வாக்கு . " என் மகன் ஆற்றலாக மாறுகின்றது என்ப ஐன்ஸ் 
மேகநாதன் சாதாரணமானவன் அல்லன் . டைன் 

கண்ட உண்மை . 
மூன்று 

உலகங்களிலும் நடைபெற்ற எடையுள்ள நிலக்கரியை அணுச்சிதைவு 
போரில் எல்லாம் மூன்று கண்களையுடைய செய்தால் 2500 டன் நிலக்கரியை எரித் 
சிவபெருமானையும் வென்று வாகைசூடிய தால் கிடைக்கும் அளவு சூடு உண்டாகும் 
வன் . அத்தகையவன் இன்று கேவலம் என்று கணக்கிட்டுக் கூறலாம் . 1945 ஆம் 
ஒரு மனிதனால் கொல்லப்பட்டு விட்டான் . யாண்டில் நடைபெற்ற அணுக்குண்டின் 
இது வானுற வளர்ந்து ஓங்கி நிற்கும் திருவிளையாடலுக்குப் பிறகு மக்கள் அணு 
மேரு மலையை அணு ஒன்று ஓடி உதைத் வின் அளப்பரிய ஆற்றலை அறிந்தனர். 
ததுபோலல்லவா இருக்கின்றது ? என்று இன்று அணுவின் ஆற்றலைக் கண்டு 
கணக்குப் 

போட்டுப் புலம்புகின்றாள் . உலகமே நடுங்குகின்றது . குறளாய் இருந்த 
பாவம் . அணுவின் பேராற்றலை அறியாத வாமனன் வளர்ந்து காட்டிப் பேராற்றலை 


ஒரு கிராம் 


173 


வெளிப்படுத்தியதுபோல , அணுவும் தன் கின்றனர் . ஓர் அங்குலத்தினை இருபத் 
பேராற்றலை வெளிப்படுத்துகின்றது . தைந்து கோடியாகப் பங்கிட்டால் கிடைக் 
சிதைக்கப்பெறும் அணு சிவபெருமான் கும் அளவே அணுவின் குறுக்களவாகும் 
நெற்றிக் கண்ணினின்றும் வெளிப்படும் 

வெளிப்படும் என்று கண்டுள்ளனர் . பெரிய அணுவின் 
சுடர்களை யொத்த முச்சுடர்களை வீசி நிற் குறுக்களவு இதனினும் இரண்டரை 
கின்றது . அதனால் பத்துக்கோடி சுழியுள்ள மடங்கு பெரிதாம் ; அஃதாவது , ஓர் அங் 
சூட்டினையும் வெளிப்படுத்துகின்றது . குலத்தினைப் பத்துக்கோடியாகப் பங்கிட்ட 
கதிரவனின் மேற்பரப்பிலுள்ள சூடுகூடச் தில் ஒருபங்காம் . ஒரு சிறு துகளைப் 
சுமார் 6000 ° c தான் . அணுச்சிதைவினால் பார்க்கவும் பெருக்காடி தேடும் நமக்கு 
வெளிப்படும் ஒளியோ கோடானுகோடி அணு எப்படித் தெரியப்போகின்றது ? 
சூரியப்பிரகாசம் போன்றது . அணுச் சிதை ஆனால் அணுவின் எடை , அதன் அகலம் , 
வில் உருத்திர தாண்டவத்தைத்தான் நீளம் , கனம் , அமைப்பு , இனம் , ஆக்கப் 
பார்க்கின்றோம் ; ஊழிக்காலத் திறுதியில் பாடு , அழிவாற்றல் முதலிய அனைத் 
சிவபெருமான் ஆடும் கொடு கொட்டி 

கொடு கொட்டி தையும் அறிவிய லறிஞர்கள் அறுதியிட்டுக் 
என்ற கூத்தைத்தான் காண்கின்றோம் . கண்டறிந்துள்ளனர் ; கணக்கிட்டும் உள் 

ளனர் . இத்தனை விவரங்களையும் அவர்கள் 
அணுவின் அளவு 

ஆய்வகத்தில் ஆய்கருவிகளின் துணை 

கொண்டே அறிந்துள்ளனர் . 
அணு என்றால் என்ன ? 

ஒரு 
பொருளை உடைத்துக்கொண்டே போனால் வழக்கில் பயன்படும் பொருள்கள் 
இறுதியில் எஞ்சி நிற்பது அணுத்திரளை ; 

இவ்வுலகிலுள்ள பொருள்களில் 
மூலக்கூறு ( molecule ) என்றும் இதனை 

அடிப்படையானவை 92 என்று கண் 
வழங்குவர் . அணுத்திரளையையும் வேதியல் 

டோம் . எனினும் , 
மாற்றத்தின் வழியே உடைக்கலாம் . அவ் பன்னிரண்டுக்குமேல் இல்லை என்பதை 

வழக்கிலுள்ளவை 
வாறு உடைத்தால் மிஞ்சுவது அணு . அறிவியலறிஞர்கள் கணக்கிட்டுள்ளனர் . 
இவ்வாறு அணுவாகப் பிரிபவையே உல 
கத்தின் அடிப்படைப் பொருள்கள் ; பொருள்களை ஆயிரம் கூறுகளாகப் பகுத் 

இது வியப்பினும் வியப்பு . உலகிலுள்ள 
இவற்றை அடிப்பொருள்கள் அல்லது 
தனிமங்கள் ( elements ) என்று வழங்குவர் . துக்கொண்டால் ஏறக்குறையப் பாதி ,அஃ 
பொருள்களை அணு அணுவாக உடைக் தாவது 492 பங்கு உயிரியம் . இந்த உயி 

ரியம் காற்றில் ஐந்தில் ஒருபங்கு ; நீரில் 
கும்பொழுது இந்த உலகில் 92 வகை 

ஒன்பதில் எட்டுப்பங்கு ; இது கல்லிலும் 
யான பொருள்கள் இருக்கக் கண்டனர் ; 

காணப்படும் பொருளாகும் . 

சிலிக்கன் 
ஒவ்வொருவகைப் பொருளின் 
பொருளின் அணுவும் 

என்பது 257 பங்கு ; இது தரையில் நான் 
ஒவ்வொரு வகையாக இருக்கவும் கண்ட 

கில் ஒரு பங்கு . மணல் எல்லாம் சிலிக் 
னர் . இந்த 92 வகைப் பொருள்களும் 

கனோடு உயிரியம் சேர்ந்த சேர்க்கைப் 
தம்மொடு தாமும் பிறிதுமாகச் சேர்ந்து பொருளாகும் . அலுமினியம் 74 பங்கு ; 
அணுத்திரளைகள் ஆகின்றன . இப்படிப் 
பட்ட சேர்க்கைப் பொருள்கள் ( Com - இது களிமண்ணில் அதிகமாகக் காணப் 

படுவது . இரும்பு 47 பங்கு ; 

இஃது 
pounds ) உலகில் ஏழு இலட்சத்திற்கு உயிரியத்தோடு சேர்க்கைப் பொருளாகக் 
மேலும் உள்ளன 

என்று அறிவியலறி கிடைக்கின்றது . 
ஞர்கள் கணக்கிட்டுக் கூறுவர். 

சுண்ணாம்புச் சத்து 34 பங்கு . சோடியம் 
அணு மிகமிகச் சிறியதொரு துகள் . என்ற பொருள் 26 பங்கு ; இது சோற் 

காணப்படும் 

பொருளாகும் . 
அதனைக் கண்ணால் காண 
அரைக்கோடி அணுக்களை அணிவகுத்து பொட்டாசியம் 24 பங்கு ; இஃது அபிரேகம் 
நிற்க வைத்தால் நாம் எழுதும்போதுவைக் ( mica ) முதலியவற்றில் உள்ளது . மக்னீசி 
கும் ஒரு முற்றுப் புள்ளிக்குள் அவை அடங்கி யம் 19 பங்கு ; இது கடல் நீரிலும் உண்டு. 
விடும் . அறிவியலார் மிகமிகச் சிறிய அணு பெட்ரோமாக்ஸ் விளக்கில் திரியாக எரிவ 
வின் 

உறை 
குறுக்களவினையும் கணக்கிட்டிருக் தற்கு வெள்ளைச் சல்லடை போல் 


முடியாது . றுப்பில் 


174 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


ஆதியில் 


66 


யாகப் போடப்பட்டிருப்பது இப்பொருளே . தனிமங்கள் பலவகையாகச் சேர்வதால் 
நீரியம் 9 பங்கு ; இது நீரில் உள்ளது ; உண்டாகும் சேர்க்கைப் பொருள்கள் . 
நீரில் ஒன்பதில் ஒரு பங்கு இப் பொருளே . இப்படிக் கலப்பதனைப் பஞ்சீகரணம் என்று 
டைடானியம் என்பது 6 பங்கு ; இது மண் வேதாந்தம் கூறும் . அவ்வாறு கலக்கும் 
ணிலும் மணலிலும் காணக்கிடக்கின்றது . பொருள்களை அறிவியலார் தனிமங்கள் , 
குளோரின் என்பது 2 பங்கு ; இது சோற் சேர்க்கைப் பொருள்கள் என்று பேசுவர் . 
றுப்பில் சோடியத்துடன் சேர்ந்து சேர்க் 
கைப் பொருளாகக் கிடக்கின்றது . பாஸ் தத்துவம் அறிவியலாதல் 
வரம் ஒரு பங்கு ; எருவிற்கு இன்றியமை பொருள்களை ஆக்கும் அடிப்படை 
யாத பொருள் இஃது . இந்தப் பன்னிரண்டு யான துணுக்கே அணுவாகும் . இந்த 
பொருள்களே உலகில் 991 பங்கானால் 

பங்கானால் உலகமும் இதனையொத்த வேறு அண்டங் 
மிகுந்து நிற்கும் 80 அடிப் பொருள்களும் களும் அணுவினால் ஆகியவையே . பூக்கள் 
9 பங்கு அளவே இருக்கக் காண்கின்றோம் . சேர்ந்து பூமாலை யாதல்போல் அணுக்கள் 

சேர்ந்து அண்டமாகின்றது . பழங்கால 
பண்டையோரின் வேதியல் அறிவு 

அணுவாதம் இதுதான் . சமண சமயம் 
இயற்கையை ஆராயத் பேசியது இந்த அணுக் கொள்கையே . 
தொடங்கின மனிதனுக்கு ஓர் உண்மை நியாய மதம் , வைசேடிக மதம் என்ற 
புலப்பட்டது . ஒன்றாய் இருந்த விதை சமயங்களும் இதனையே 

தனையே கூறின . பஞ்ச 
பின் வேராய் , அடிமரமாய்க் , கிளையாய்க் , பூதங்களைப்பற்றிப் பேசினால் அவையும் 
கொம்பாய்க் , கவடாய் , இலையாய், அணுக்களே என்று வாதம் செய்யப் பெற் 
பூவாய்க் , காயாய்ப் பலவகையாய் மாறு றது . அணுக் கொள்கையை வற்புறுத்திய 
வதுபோலவே 

வித்தென அருவமாய் நியாய 

மதத்தலைவரான கணுாதருக்கு 
இருந்தவை மரம் என உருமாறின என்று அணு விழுங்கியார் என்ற ம 

என்ற மற்றொரு 
அவன் நினைத்தான் . இக் கொள்கைக்குப் பெயரும் வழங்கியமை ஈண்டுச் சிந்திக்கற் 
பரிணாமவாதம் என்று பெயர் ; கூர்தல் பாலது . 

பாலது . மேலை நாட்டிலும் டெமாகிரிட்டஸ் 
அறம் என்றும் இதனை வழங்குவர் . உலகில் என்பாரும் இக்கொள்கையையே முதன் 
எதனை அடிப்படை என்பது ? மண் என்ற முதலாக எடுத்துப் பேசினர் ; இவர் தாம் 
னர் சிலர் ; நீர் என்றனர் பிறர் ; தீ என் மேலை நாட்டு 

கொள்கையின் 
றனர் ஒரு சாரார் ; காற்று என்றனர் பிறி தந்தையார் . எபிகு யூரியஸும் இக்கொள்கை 
தொரு சாரார் ; வேறு சிலர் வான் என்ற யினரே . லூக்ரீஷியஸ் என்ற இலத்தீன் 
னர் . இந்தச் சண்டையில் கலந்துகொள்ள பாவாணர் அணுக் கதையினையே இயற் 
அஞ்சிச் சிலர் தென்காசி வழக்காக ஐந்தும் கையின் இயல்பு என்ற தம்முடைய 
அடிப்படை என்றனர் . இத்தகைய தத்துவக் காப்பியத்தில் அமைத்துப் பாடி 
கொள்கையை வற்புறுத்தியவர் அரிஸ்டாட் யுள்ளார் . அறிவியல் தோன்றியதும் அறி 
டில் என்பார் . தொல்காப்பியரும் , 

வியல் அறிஞர்கள் வேதியல் நிகழ்ச்சிகளை 
நிலம் தீ நீர்வளி விசும்போடு ஐந்தும் 

விளக்குவதற்கு அணுக் கொள்கையைப் 
பயன்படுத்தத் 

தொடங்கினர் . 
கலந்த மயக்கம் உலகம் . 

அணுக் 
கொள்கை தத்துவ நிலையிலிருந்து அறி 
- தொல் . பொருள் . மரபி . 91 

வியல் நிலைக்குத் திரும்பியதும் அது வியத் 
என்று கூறினர் . இதனையே கம்ப நாடரும் , தகு மாற்றம் அடைந்தது . டால்ட்டன் 
" பூதம் ஐந்தும் 

காலத்தில் அணு அழியாதது , பிரியாதது , 
விலங்கிய விகாரப் பாட்டின் 

என்றும் உளதாவது என்ற கொள்கை 
வேறுபாடு உற்ற வீக்கம் . " 

நிலவியது . ஆனால் , இன்று அக்கொள்கை 

பொய்யாய்க் கனவாய்ப் பழங்கதையாய் 
கம்ப . சுந்தர . காப்பு . மெல்ல மெல்லப் போய்விட்டது . ஏன் ? 
கூறுவர். அரிஸ்டாட்டிலின் கம்பநாடன் வாழ்ந்த 
கொள்கைப்படி நான்கோ ஐந்தோ தனிப் அணுவைக் கூறிட முடியும் என்ற கருத்து 

காலத்திலேயே 
பொருள்கள் ; தனிமங்கள் . மற்றவை யாவும் முகிழ்த்திருந்தது . 


அணுக் 


என்று 


வெளியீட்டு விழா மலர் 


175 


என்று 


என்று 


இயல் 


கும் . 


" சாணினும் உளன் ஓர் தன்மை 

கூறினார் . அறிவியலறிஞர்கள் 
அணுவினைச் சதகூறு இட்ட 

ஆராய்ந்து கண்ட உண்மையினைக் கவிஞர் 
கோணினும் உளன் மா மேருக் 

பரஞ்சோதியார் , 
குன்றினும் உளன் ; இந் நின்ற 
தூணினும் உளன் ; நீ சொன்ன 

அண்டங்க ளெல்லாம் அணுவாக 
சொல்லினும் உளன் ;இத் தன்மை 

அணுக்கள் எல்லாம் 
காணுதி . 

அண்டங்களாகப் பெரிதாய்ச்சிறி 
--கம்ப . இரணிவதை - 124 

தாயி னானும் 

அண்டங்க ளுள்ளும் புறம்புங்கரி 
இரணியனுக்குப் பிரகலாதன் 

யாயி னானும் 
கூறுவதாக அமைந்த பாடலில் இதனைக் 

அண்டங்கள் ஈன்றாள் துணை என்பர் 
காணலாம் . 

அறிந்த நல்லோர் " 
அணுவின் அமைப்பு 

என்று கூறுகின்றார் . இதில் அறிவியல் 
அண்டத்தில் போலத்தான் 

பிண் அனுபவ இயலாக முகிழ்த்துள்ளமையைக் 

கண்டு மகிழ்க. 
டத்திலும் என்பது நமது 

நாட்டில் 
வழங்கிவரும் ஒரு பழமொழி . இந்தப் பழ அணுவின் நடுப்பகுதியை உட்கரு 
மொழியின் உண்மை அணு ஆராய்ச்சியில் (nucleus ) என்று வழங்குவர் . இதில் 
புலனாவதை அறிந்து மகிழலாம் . அண் நேர்மின்னேற்றம் பெற்ற நேர் இயல் 
டங்களின் அமைப்பைப்பற்றி நாம் அறிந் மின்னிகளும் ( protons ) மின்னேற்றம் 
துள்ளதை நினைப்பூட்டிக் 

கொண்டால் அற்ற பொது 

மின்னிகளும் 
அணுவின் அமைப்புத் தெளிவாக விளங் ( neutrons) அடங்கியுள்ளன . அதைச் சுற்றி 

வானவெளியில் எண்ணற்ற அண் லும் எதிர்மின்னேற்றமுள்ள எதிர்மின்னி 
டங்கள் தொங்குகின்றன என்று அறிவிய கள் ( electrons ) சுழன்று 

கொண்டிருக் 
லறிஞர்கள் கூறுவர் . இதனைத்தான் மணி 

எதிர்மின்னி 

நிறையற்றது 
வாசகப் பெருமானும் , 

எனக் கருதப்பெறும் அளவுக்கு மிகவும் 
" அண்டப் பகுதியின் உண்டைப் பிறக்கம் 

சிறியது ; நுண்ணியது . அணுவின் நிறை 
அளப்பருந் தன்மை வளப்பெருங் காட்சி முழுவதும் அதன் உட்கருவில் செறிந் 

துள்ளது . இதிலுள்ள மின்னேற்றம் உட் 
ஒன்றனுக் கொன்று நின்றெழில் பகரின் 

கருவின் நிறையை யொட்டி அதிகமாகும் . 
நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன 

நேர் இயல் மின்னி எதிர்மின்னியைவிட 
--திருவண்டப்பகுதி ( வரி 1- 4 ) 

1850 மடங்கு எடைமிக்கது . அணுவோ 
கூறிப் போந்தார் . வானத்தி மின்னேற்றம் வெளிப்படாது சம நிலையி 
லுள்ள கதிரவன் மண்டலத்தில் நாம் 
என்ன காண்கின்றோம் ? நடுவில் கதிரவன் நிலையாகச் சுழன்று கொண்டிருக்கும் எதிர் 
இருக்க , அக்கோளைச் சுற்றிப் பலப்பல 

மின்னிகள் ஒன்றிலிருந்து படிப்படியாக 
மண்டலங்களில் புதன் , வெள்ளி, பூமி , 92 வரையிலும் 

கொண்டே 
செவ்வாய் , வியாழன் , யுரேனஸ் , நெப்டி போகின்றன . இந்த எதிர்மின்னேற்றத் 
யூன் , புளுடோ முதலிய கோள்கள் சுற்றிச் தைச் சரிப்படுத்த நேர் இயல் மின்னியும் 
சுற்றி வருகின்றன . இந்தக் கதிரவன் 

ஒன்றிலிருந்து 92 வரை மிக்கு வருகின் 
மண்டலத்தைப் போலத்தான் அணுமண் எனவே , ஓர் அணுவில் எத்தனை 
டலமும் அமைந்துள்ளது . அணுவின் 

நேர் இயல் மின்னிகள் உளவோ அத்தனை 
நடுப்பகுதியைச் சுற்றிப் பல வட்டங்களில் 

எதிர்மின்னிகளும் இருக்கும் . இவற்றை 
மின் துகள்கள் இடைவிடாது சுற்றிச் சுற்றி யொட்டியே அணுக்களின் வகையும் 92 
வந்து கொண்டிருக்கின்றன . 

என்று ஆகின்றது . அணுக்கள் பலவகை 
கருத்திற் கொண்டுதான் பாரதியாரும் , 

யாகக் காணப்படுவதற்கு இந்த மின்னேற்ற 

வேறுபாடே காரணமாகும் . மிக மிகச் 
" இடையின்றி அணுக்க ளெலாம் சுழலுமென 

இயல் நூலார் இசைத்தல் கேட்டோம் சிறிய தாகிய மின்னி ஒன்றுசேர்வதால் ஓர் 


கின்றன . 


2 


என்று 


உயர்ந்து 


மன . 


இதனைக் 


176 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


கின்றன . 


அணு வேறு 

அணுவாக மாறுகின்ற யாகத் துருக்கி மன்னரைச் சுற்றி அவ 
தன்மை நம்மை வியப்பினில் ஆழ்த்துகின் ருடைய 92 மனைவிமார் நடனமாடுவதைப் 
றது . அணுவெல்லாம் 

அடிப்படையில் போலுள்ளது என்று உரைப்பர் ! 
ஒருதன்மையனவே என்பதை அறிகின் நாள் கண்ணன் கோகுலத்திலுள்ள கோபி 
றோம் . மின்னிகளின் ஏற்றக்குறைவே கையர்களுள் 92 பேரைத் தேர்ந்தெடுக் 
வேற்றுமைக்கு அடிப்படை . மின்னிகளின் கப் பிருந்தாவனத்தில் நடனமாடினதைப் 
எண்ணிக்கையை ஏற்றவும் குறைக்கவும் போன்றுள்ளது என்று நாம் உரைப்பின் 
முடியுமானால் ஓர் அணுவை வேறு ஓர் அது மிகப் பொருத்தமாக அமையும் ! வேதி 
அணுவாக்கலாம் . பண்டையோர் கருத்தி யல் மாற்றத்தில் அணுத்திரளைகள் உடை 
லமைந்த இரசவாதமும் இந்த அடிப் பட்டுப்பிரிந்து வேறுவகையான அமைப் 
படையிலேயே 

அமைந்தது . இதனால் பினைப் பெற்று வேறுவகையான அணுத் 
பொன்னும் மண்ணும் ( silican ) ஒன்றா திரளைகளாக மாறுகின்றன . சோற்றுப்பு 
இதையுணர்ந்தே 

யோகியர் என்பது சோடிய அணுத்திரளைகளும் 
" ஓடும் பொன்னும் ஒக்கவே நோக்கும் " குளோரின் அணுத்திரளைகளும் வேதியல் 
மனப்பான்மையைப் பெற்றுள்ளனரோ மாற்றத்தில் ஒன்று சேர்ந்த சேர்க்கைப் 
என்று கருதவேண்டியுள்ளது . 

பொருளாகும் . வேதியல் மாற்றத்தில் சூடு 

வெளிப்படும் . கரியும் உயிரியமும் சேர்ந்து 
சில எடுத்துக்காட்டுக்கள் 

கரியமிலவாயுவாக மாறுங்கால் சூடு 
சில எடுத்துக்காட்டுக்களால் அணு வெளிப்படுவதனைக் காணலாம் . கரியில் 
வின் அமைப்பு இன்னும் தெளிவாகும் . நம் கண்ணுக்குத் தெரியாமல் உறைந்து 
மிகச் சிறிய 

அணு நீரியஅணுவாகும் . கிடந்த சூடு வேதியல் மாற்றத்தின்போது 
இதன் உட்கருவின் மின்னேற்றம் +1 என் வெளிப்படுகின்றது . இந்தச் சூடு தாவரங் 
றும் நிறை 1 என்றும் குறிக்கப்பெறு கள் நேராகக் கதிரவனிடமிருந்து பெற்ற 
கின்றது . இவ் வுட்கரு -1 மின்னேற்ற தாகும் . விலங்கு , பறவை முதலியவை 
முள்ள எதிர் மின்னியால் சூழப்பெற்றிருக் களும் நாமும் கதிரவனுடைய ஆற்றலை 
கின்றது . இதற்கு அடுத்ததாக உள்ளது நேரடியாக வாங்கிக்கொள்ள முடிவதில்லை ; 
பரிதிய அணு ( helium atom ) ஆகும் . அதனை விழுங்கிய செடிகொடிகளையும் 
இதன் உட்கருவின் மின் ஏற்றம் +2 . வித்து , கிழங்கு போன்ற தாவரப் பொருள் 
இதைச் சுற்றிலும் 2 எதிர்மின்னிகள் உள் களையும் விழுங்கியே அவ்வாற்றலைப் பெற 
ளன . ஆனால் , பரிதியத்தின் அணு நிறை முடிகின்றது . 
( அஃதாவது அதன் உட்கருவின் நிறை) 
நீரிய உட்கருவின் நிறையைப்போல் அணுவில் அடங்கியுள்ள ஒளி 
4 மடங்கு உள்ளது . இதன் உட்கருவில் அணுக்கட்டில் பரிதிய அணுக்கட்டே 
இரண்டு நேர் இயல் மின்னிகள் மட்டிலும் வலிவான கட்டாகும் . மேலே போகப் 
இருந்தால் இதன் நிறை 2 ஆகவே இருக்க போக அணுக்கட்டு இவ்வளவு வலுவாக 
வேண்டும் . மிகுதியாக உள்ள நிறை அதி அமைவதில்லை . அதனாலேயே 92 அணுக் 
லுள்ள பொது இயல் மின்னிகளால் ஏற் களுக்குமேல் நேர் இயல் மின்னிகள் ஒருங்கு 
பட்டதாகும் . ஒருபொது இயல் மின்னியின் 

கூடி அணுவாகச் சமைவதில்லை . 92 க்கு 
நிறை ஒரு நேர் இயல் மின்னியின் நிறைக் மேலும் நேர் இயல் மின்னிகள் கூடத்தான் 
குச் சமம் . யுரேனியம் 92 வது தனிமம் . செய்கின்றன . ஆனால் , அவை எளிதில் 

உட்கரு 92 அலகுகள் ( units ) சிதைந்து அழிகின்றன . 88 க்கு மேலே 
மின்னேற்றம் கொண்டது . ஆனால் , அதன் உள்ள அணுக்களில் கட்டு ஆட்டம் கொடுக் 
அணு நிறை 238. ஆகையால் அதில் 92 கத் தொடங்குகின்றது . யுரேனிய அணு 92 
நேர் இயல் மின்னிகளைத் தவிர 

146 அணு எண் உடையது . அஃது ஆட்டம் 
( 238-92 = 146 ) பொது இயல் மின்னி கொடுக்கும் நிலையில் சில ஒளிகள் வீசு 
களும் இருக்கின்றன . அக்கருவினைச் சுற்றி வதை அறிவியல் புலவர்கள் கண்டனர் ; 
92 எதிர்மின்னிகள் சுழல்கின்றன . இதனை இவை யாவும் காணா ஒளிகளே . இவ்வொளி 
பெட்ரண்ட் ரஸல் என்ற அறிஞர் வேடிக்கை கள் மூன்றுவகைக் கதிர்களாக வெளிவரு 


வெளியீட்டு விழா மலர் 


177 


கின்றன . அவற்றினை ஆல்பா கதிர்கள் கப்பலை அட்லாண்டிக் மாபெருங் கடலைத் 
என்றும் , பீட்டா கதிர்கள் என்றும் , காமா தாண்டி ஓடச்செய்யலாம் என்று கணக் 
கதிர்கள் என்றும் பெயரிட்டு வழங்குவர் . கிட்டுக் கூறுகின்றனர் அறிவியலறிஞர் 
ஆல்பா கதிர் என்பது பரிதியக் கரு ; கள் . அரைவிரற்கடை அளவு நிலக்கரி 
பீட்டாகதிர் என்பது எதிர்மின்னி; காமா அணுக்களைச் சிதைத்து ஐந்து புகை 
கதிர் என்பதோ புதிர்க்கதிர் ( X - ray ) வண்டியில் ஏற்றிவரும் நிலக்கரி எரிவதால் 
போன்றதொரு 

கதிராகும் . யுரேனிய உண்டாகும் சூட்டு அளவு வெளிப்படுத்த 
அணுக்குண்டில் இம்மூவகைக் கதிர்கள் லாம் என்றும் அவர்கள் பேசுகின்றனர் . 
எழுந்து தான் ஹிரோஷிமாவை அழித்தது ; இன்று அணுவினைத் தாக்கி உடைப்பதற்கு 
நாகசாகியை நாசமாக்கியது . இந்த யுரே நேர் இயல் மின்னி , இருநி ( deuteron ), 
னியச் சிதைவுதான் இவ்வுலகில் வாழ் ஆல்பா கதிர் , பொது இயல் மின்னி ஆகிய 
கின்ற நமக்கு மிகவும் இன்றியமையாதது . நான்கினைப் பயன்படுத்துகின்றனர் . 
சதா குளிர்ந்து கொண்டிருக்கும் தரை அடி இவற்றைச் சுழலினி (cyclotron ) என்ற 
யோடு குளிராமல் இருப்பதற்கு இது கருவியின் துணை கொண்டு இயக்கி அணு 
துணை செய்கின்றது . குளிர்ந்து வருவதால் வினைச் சிதைக்கின்றனர் . 
ஏற்படும் குறைவினை யுரேனியம் வெளி 
வீசும் சூடு நிறைவு செய்கின்றது . பூமி இயற்கை அன்னையின் கையழுத்தம் 
குளிர்ந்து கொண்டுவரும் அளவினையும் அணுவினைப்பற்றி எல்லாம் அறிந்து 
அதனை ஈடுசெய்யப் பூமியில் எவ்வளவு விட்டோம் என்று எண்ணுவது தவறு .. 
யுரேனியம் இருக்கவேண்டும் என்றும் அணு ஆராய்ச்சி இன்னும் முடியவில்லை . 
அறிவியலறிஞர்கள் கணக்கிட்டுள்ளனர் . அதற்கு முடிவும் இல்லை . அறிதோறும் 
அந்த அளவுக்குமேல் யுரேனியம் பூமிக் அறியாமை கண்டற்றால் . அணு 
குள் இருந்தால் அதிலிருந்து வரும் சூட் பொருளா ? ஆற்றலா ? அலையா ? என் 
எறு 
டினால் பூமி வெடித்துப்போகும் என்று திட்டமாக வரையறுத்துச் சொல்ல முடிய 
அவர்கள் கருதுகின்றனர் . 

வில்லை . நம்முடைய இயற்கை அன்னை 

என்ன என்ன மறைத்துவைத்திருக்கின் 
அணுவில் உறைந்துள்ள ஆற்றல் 

றாள் என்பதை அறிவது எளிதல்ல . அப் 

அணு அணுவாக பெருமாட்டி வாரி வழங்கும் வள்ளல் அல் 
உடையும் பொழுது முன் அடங்கிக்கிடந்த லள் ; கையழுத்தம் மிக்கவள் . அறிவியலறி 
ஆற்றல் பின்னே வெளிப்பட்டுச் சூடாகி ஞர்கள் துப்பறியும் சோதகர்கள் நிலையி 
எழுகின்றது . 

வேதியல் மாற்றத்தில் லிருந்துகொண்டு அவள் மறைத்து வைத் 
வெளிப்படும் சூடு இதுதான் . அணுவே திருக்கும் பொருள்களை ஆராய்ந்து வரு 
சிதையும்போது இதைப்போல் பல்லாயிரம் கின்றனர் . அப்பொருள்களால் எதிர்கால 
மடங்கு சூடு வெளிப்படுகின்றது . மின்னி உலகம் எல்லா 

நலன்களையும் எய்த 
கள் 

அணுவாகக் கட்டுண்டபோது உட் வேண்டும் . 
கொண்ட 

ஆற்றலையே அணுவின்கரு 
சிதைவுற்றுக் கக்குகின்றது . ஒரு கிராம் இறுவாய் 
எடையுள்ள கரியில் கிடக்கும் அணுத்திரளை இஃது அணுயுகம் . அணுவிற்கு 
கள் சிதைந்து எரிந்தால் 8 ஆயிரம் கனலி அணுவாகி என்று அருள் நூல்கள் பாராட் 
( calorie ) சூடு எழும் . ஆனால் , ஒரு கிராம் டும் அணுவைத் துருவித்துருவி ஆராயுங் 
கரியில் அணுச்சிதைவு ஏற்பட்டால் காலம் ; அண்டங்களின் அமைப்பும் அணு 
16,000 கோடி கனலி சூடு வெளிப்படு வின் அமைப்பும் ஒன்றே என்று உலகிற்கு 
கிறது . எனவே , அணுத்திரளையின் சிதை எடுத்தியம்பிய காலம் இவ்வளவும் அறி 
வினால் கரி எரியும்போது ஏற்படும் ஆற் வுத்தினவால் ஏற்பட்ட விளைவுமட்டிலும் 
றலைவிட அணுச்சிதையும் போது எழும் அன்று ; ஆன்ம அமைதிக்கும் இந்நிலை 
ஆற்றல் 2 கோடி மடங்கு மிகுதியாகும் இன்றியமையாதது . நம்முடைய சட நிலை 
என்பதாகின்றது . ஒருப்பட்டாணி அளவு வாழ்வும் ஆன்மவாழ்வும் உயரவேண்டு 
நிலக்கரியின் அணுக்களைச் சிதைத்து ஒரு மானால் அணு ஆராய்ச்சியால் 


அணுத்திரளைகள் 


கண்ட 


178 


உண்மைகள் சமுதாய நலனுக்குப் பயன் வழிகளை வகுக்கவேண்டும் . அறிவியல் 
படும் வழிகளை வகுக்கவேண்டும் . தாருக துறைகளில் மேலோங்கி 

அகந்தையில் 
வனத்து முனிவர்கள் அபிசார யாகத்தி ஆழ்ந்துள்ள மேலை நாடுகளுக்கு ஆன்ம 
லிருந்து கிளப்பிவிட்ட களிறு , பாம்புகள் நேய ஒருமைப் பாட்டில் திளைக்கும் நம் நாடு 
முதலியவற்றைச் சிவபெருமான் பயன் தான் வழிகாட்டவேண்டும் . ஒழுக்க நிலையி 
படுத்திக்கொண்டதைப்போல் அறிவியலறி லிருந்து வழுக்கிவிழும் மேலை நாட்டின 
ஞர்கள் சோதனைச் சாலையில் கண்டறிந்த ருக்கு அறச்சுரணை யூட்ட வேண்டும் . பாக் 
அணுக்குண்டின் ஆற்றல்களை மக்கள் டீரியாக்களை விழுங்கும் , 
வாழ்வின் பொருட்டுப் பயன் படுத்திக் வெள்ளை யணுக்களைப்போலக் காந்தியடி 
கொள்ளவேண்டும் . 

அணுவாற்றலை கள் போன்ற பெரியோர்களைப்பெற்ற நம் 
ஹிரோஷிமா , நாகசாகிபோன்ற நகரங் நாடு 

அணுக்குண்டினையும் விழுங்கி 
களை அழித்தது போன்ற அழிவுவேலைக் ஏப்பமிட்டுப் புத்தர் காட்டிய பாதையில் 
காகப் பயன்படுத்திய முறையை ஒழித்து போக வழி அமைத்துத் தருதல் வேண்டும் . 
விவசாயம் , மருத்துவம் , ஆலைத்தொழில் அத்தகைய வழியில் புதியதோர் உலகம் 
முதலிய ஆக்கவேலைகளில் பயன்படுத்த அமைத்துத்தர ஆண்டவன் அருள்வானாக ! 


குருதியின் 


தால் , 


இயற்கை அணுக்குண்டுகள் 
ஞாயிற்று மண்டிலத்தில் இயற்கையாகவே பலகோடி ஆண்டுகளாக 
அணுக்குண்டுகள் வெடித்துக் கொண்டு இருக்கின்றன . அங்குள்ள அணுக்கருவில் 
இடைவிடாது மாறுதல்கள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கின்றன . விண்மீன்கள் 
எல்லாம் அணு ஆற்றலினால் தான் மின்னுகின்றன . ஓர் அடுப்புக்கரியை எரித் 

அது ஒளியாகவும் வெப்பமாகவும் தன் ஆற்றலை வெளிவிடுகின்றது . 
ஆனால் , அது சிறிது நேரத்தில் சாம்பல் ஆகின்றது . எரிந்து போன பிறகு அதில் 
ஆற்றல் ஒன்றும் வெளிவருவதில்லை . 

இதைப்போலவே சூரியனையும் எரிகின்ற கரித்துண்டம் என்று வைத்துக் 
கொண்டால் , அது எரியத் தொடங்கிச் சில காலத்திற்குள் அழிந்து மறைந் 
திருக்கவேண்டும் . ஆயினும் சூரியன் பலகோடி ஆண்டுகளாகச் சிறிதும் மாறுத 
லின்றிச் சுடர்விட்டு எரிகின்றது . 

ஞாயிறு மண்டிலத்திலுள்ள ஹைட்ரஜன் முழுவதும் வேறு பொருளாக 
மாறும் வரையில் , அணுவின் ஆற்றல் வெளிப்பட்டுக்கொண்டே இருக்கும் . இஃதே 
போன்று ஏனைய நட்சத்திர மண்டலங்களிலும் அணுக் கருவில் மாற்றங்கள் 
ஏற்படுகின்றன . 

அணுக் கருவின் மாற்றங்கள் நின்றால் தான் நட்சத்திரங்களின் ஆற்றல் 
முடிவு அடையும் . சூரியனுக்கு இத்தகைய முடிவு ஏற்படுவதற்குப் பலகோடி 
ஆண்டுகள் செல்லும் . ஆதலின் சூரியனுடைய முடிவைப் பற்றி இப்பொழுது 
நாம் கவலைப்பட வேண்டியதில்லை . 

சூரிய மண்டிலத்தில் அணுக்கள் பிளக்கப்படுவதால் தான் அளவிடமுடி 
யாத ஆற்றலுடன் ஒளி வீசுகின்றது . சூரிய மண்டிலத்தில் தோன்றும் ஆற்றல் 
கோடிக்கணக்கான அணுக்குண்டுகள் ஒரே வேளையில் வெடிப்பதைப்போல் இருக் 
கின்றது . இதனால் தான் மிகத் தொலைவில் இருந்தாலும் சூரியன் கண்ணைப் 
பறிக்கும் ஒளியுடன் விளங்குகின்றது . 


--என் . கே . வேலன் , பி.ஏ. , அணுவின் கதை 


அனைத்திற்கும் அடிப்படை ஒன்றேதான் 


டாக்டர் மொ . அ . துரை அரங்கசாமி ) 


யார் , 


செங்கற்பட்டு , மதுராந்தகத் 
தைச் சேர்ந்த மொறப்பாக்கத் 
தில் மொ . சி . அப்பாசாமிப் 
பிள்ளைக்கும் 

ஞாநாம்பாள் 
அம்மைக்கும் 1-7-1908 இல் 
இவர் திருமகனாராய்த் தோன்றி 
னார் . வித்துவான் தேர்வில் 
முதல்வராகத் தேறி ஐந்தாம் 
ஜார்ஜு 

மன்னர் 
பரிசிலாகிய ஆயிரம் வெண் 
பொற்காசுகளைப் 

பெற்றார் . 
எம் . ஏ . , எம்.ஓ.எல் , பிஎச்.டி . 
ஆகிய பட்டங்கள் பெற்ற 
கோ . வடிவேற் செட்டியார் , 
கயப்பாக்கம் சதாசிவ செட்டி 


தெ . பொ . மீனாட்சி 
சுந்தரனார் ஆகியோரின் அருமந்த 
மாணவராவார் . வடமொழியும் 
வல்லவர் . அரசினர் அலுவலகத் 
தில் எழுத்தராகவும் , சென்னை , 
இந்து தியாலஜிகல் உயர்நிலைப் 
பள்ளி , பச்சையப்பன் கல்லூரி , 
மதுரை , தியாகராசர் கல்லூரி 
ஆகியவற்றில் ஆசிரியராகவும் 
பணியாற்றி 1950 

முதல் 
சென்னைப் 

பல்கலைக் கழகத் 
தமிழ்ப் பேராசிரியராகத் தொண் 
டாற்றி வருகின்றார் . ஆழ்ந்த 
ஆராய்ச்சியின் 

பயனாக அரிய 
நூல் பல இயற்றியுள்ளார் . 


நினைவுப் 


பட்டது . 


என்று 


அவன் மிக்க பரபரப்புடன் அவரிடம் உண்டு என்று கூறிக்கொண்டும் , அதன் 
வந்தான் . வழக்கம்போல் அவனை முக அருளே துணையாகக் கோள்களால் வந் 
மலர்ச்சியுடன் அவர் வரவேற்றார் . அவ 

அவ துறுவனவற்றைப் பொறுமையாக நுகர்ந்து 
ருக்கு அண்மையிலேயே ஒரு முக்காலியின் அமைதி பெற்றிருக்கவேண்டும் என்று 
மேல் அவன் உட்கார்ந்தான் . 

சொல்லிக்கொண்டும் தாங்கள் தமிழர்களைக் 
அவருடைய தலையிலும் வலத் தோளி கெடுத்துக்கொண்டே வருகிறீர்கள் என்றார் 

களாமே ! கடவுட்கொள்கை தமிழனுக்கு 
லும் 

கட்டுக்கள் கட்டப்பெற்றிருந்தன .. 
கட்டுக்களின் மேல் குருதிக்கறை தென் 

ஏது என்றார்களாமே ! நாளும் கோளும் 
ஊழும் எல்லாம் மூடநம்பிக்கை என்றார் 

களாமே ! அயலாரிடமிருந்து வந்து புகுந்த 
கட்டிலின் மீது அவர் உட்கார்ந்து அவற்றையெல்லாம் கொண்டு தமிழர்களைக் 
கொண்டிருந்தார் . துன்பக்குறி ஒன்றும் கெடுத்துக்கொண்டுவரும் தாங்கள் நாச 
அவருடைய முகத்திலோ கண்களிலோ மாய்ப் போகவேண்டும் 

கூறிக் 
காணப்படவில்லை . வழக்கம்போல் ஏதோ கொண்டே தங்கள் மீது கற்களை வீசி 
ஓர் ஓலைச் சுவடியை அவர் படித்துக் எறிந்தார்களாமே ! பல பேர்கள் ஒன்றாய்க் 
கொண்டிருந்தார் . 

கூடி நின்றுகொண்டு ஒழிக ! ஒழிக ! 

என்று கற்களைத் தங்கள் மீது வீசி வீசி 
வந்தவன் , வந்த பரபரப்போடேயே , 
அவரைப் பார்த்து , தங்கள் மீது கற்களை 

எறிந்தார்களாமே ! 
யாரோ வீசி எறிந்தார்களாமே ! தங்களுக் 

" தங்களுக்கு நன்றாக அடிபட்டிருப்பது 
குத் தமிழ் மரபில் பற்றில்லை என்றார் போல் காணப்படுகிறதே ! தலையில் கட்டு ! 
தூய தமிழில் சிறிதளவுகூட கையில் கட்டு ! 

கட்டின் மீது குருதி 
ஈடுபாடில்லை என்றார்களாமே ! நாளும் கொப்புளித்திருக்கிறது ! அவர் வீசி எறிந்த 
கோளும் எண்ணிக்கொண்டும் , வந்தவர் கற்கள் தங்களை வலுவாகவே தாக்கியிருக் 
களிடம் இன்ன இன்ன இவ்விக் கோள் கின்றன ! அந்தோ ! இந்த நிலையிலும் 
களால் நேரும் என்று 

சொல்லிக் தாங்கள் கட்டிலில் படுத்து ஓய்வு கொள்ளா 
கொண்டும் , யாரும் காணாத ஒரு கடவுள் மல் வழக்கம்போலவே 

சுவடியைப் 


180 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


அவர்கள் 


புரட்டிக்கொண்டிருக்கிறீர்களே ! அந்தப் தியை இழந்து , பரபரப்புடன் கூறினாயே ! 
பாவிகள் யார் ? தங்கள் பகைவர்கள் யார் ? இத்துணைக் காலம் என்னிடம் பயின்ற நீ , 
அவர்கள் யார் என்று சொன்னால் அவர் இந்த அடிகளுக்குக் காரணம் கூறும்படி 
களைச் சுக்கு நூறு 

ஆக்கிவிடுகின்றோம் . என்னை ஏன் கேட்கவேண்டும் ?? நான் 
சொல்லுங்கள் ! 

யாரென்று கூறித்தான் அதைத் தெரிந்துகொள்ள 
சொல்லுங்கள் ! உங்களுக்கு நாங்கள் வேண்டுமா ? அஃது உனக்கே தெரியுமே ! 
இல்லையா ? தங்கள் பொன்மொழிகளைக் மறந்து விட்டாயா ? மறதி ! மறதி ! 
கேட்டுப் பயனடைந்துவரும் நாங்கள் மறதியால் அன்றோ உனக்கு இத்தனை 
என்ன , ஆற்றலில் குறைந்தவர்களா ? பரபரப்பு ! மறதிக்கு அடிமையாவதால் 
தமிழில் எழுத்து மட்டும் தெரிந்தவர்கள் அன்றோ மக்கட்சுட்டுடன் வாழமுடியாது 
அவர்கள் ! தாங்களோ , எழுத்தொடு போகிறீர்கள் ! போகட்டும் . நானே கூறி 
எண்ணும் தெரிந்தவர்கள் ! அவர்களை விடுகிறேன் . கட்டாகட்டும் , அடியாகட்டும் , 
விடத் தாங்கள் எவ்வாறு குறைந்தவர்கள் ? கறையாகட்டும் , பிறவாகட்டும் - அனைத் 
அவர்கள் ஏன் அப்படிச் சொன்னார்கள் ? திற்கும் காரணம் ஒன்றுதானே ! தீங்கிற்கு 
அவர்கள் யார் என்று சொல்லுங்கள் . மட்டுமென்ன , நன்மைவருதற்கும் காரணம் 
அவர்களைத் தொலைத்துக்கட்டினா லொழிய ஒன்றே ஒன்றுதானே ! அனைத்திற்கும் 
எங்களுக்கு ஆறுதல் ஏற்படாது . சொல் அடிப்படை ஒன்றேதான் ! அதை மறந்து 
லுங்கள் ! உடனே சொல்லுங்கள் ! என்று விட்டு அவர் வைதார் ; இவர் வைதார் ; 
கண்ணீரும் கம்பலையுமாய் வருத்தம் அவர் தீங்கு செய்தார் ; 

செய்தார் ; இவர் தீங்கு 
தேங்கிய முகத்துடன் பரபரப்புடன் பலப் செய்தார் என்று பிறர்மீது பழி சுமத்து 
பலவாகக் கூறிக் கேட்டான் அவன் . 

வானேன் ? " என்றார் அவர் . 
அப்போதும் அவர் நகைமுகத் 

அவரிடம் நெடுநாட்கள் பயின்றவன் 
துடனேயே , " என்ன தம்பி ! ஏதேதோ தான் 

அவன் ! 

அவரிடம் எழுத்தும் 
கூறுகிறாய் ? யார் எனக்குப் பகைவர்கள் ? பயின்றான் 

பயின்றான் ; எண்ணும் பயின்றான் ; தமிழ் 
யார் எனக்குத் தீங்கு செய்தனர் ? உனக் மொழியின் சுவையை அவரிடம் நிரம்பவே 
கேன் இத்தனை பரபரப்பு ? என்னை யாரும் நுகர்ந்தான் . ஆனால் , அவர் கூறிய 
ஒன்றும் செய்யவில்லையே ! 

என்றார் , 

காரணம் இன்னது என்று அவனுக்கு 
இன்சொற்களாலேயே . 

விளங்கவில்லை . 
" என்ன ஆசிரியரே இப்படிக் கூறு 

எனவே , அவன் மிக்க அடக்கத் 
கிறீர்கள் ! நான் வழியில் கேட்டதெல்லாம் துடனும் பணிவுடனும் , " தாங்கள் குறித்த 
பொய்யா ? எனக்குற்ற நண்பர்கள் கூறக் 

இன்னது 

விளங்க 
கேட்ட செய்தி பொய்யா ? தங்களிடமோ வில்லையே ! தீங்கு வருவதற்கும் நலம் 
அவர்களிடமோ, பகையோ உறவோ வருவதற்கும் காரணம் ஒன்றே என்று 
இல்லாத நடுவு நிலையாளர்களான அயல 

கூறினீர்களே ! அஃது இன்னது என்று 
வர்கள் கூறக்கேட்ட செய்தியும் பொய்யா ? தெரிந்துகொள்ள முடியவில்லையே ! அருள் 
கேட்டது பொய்யென்றாலும் , 

கூர்ந்து அஃது 

இன்னது 
எதிரே என் இருகண்களாலும் காண்பதும் தாங்களே கூறவேண்டும் , 
பொய்யா ? தலையில் கட்டு ! கையில் கட்டு ! இரந்து வேண்டினான் .. 
குருதி கொப்புளித்திருக்கிறது ! இந்த அடி அப்படியா ? காரணம் தெரிய 
களுக்குக் காரணம் ! காரணம் இல்லாமல் வில்லையா ? அவரவர்க்குவரும் தீங்கிற்கும் 
காரியம் ஏற்படுமா ? இந்த அடிகள் நலத்திற்கும் அவரவரே 

காரணம் . 
ஏற்படக் காரணம் ? என்றான் அவன் . எனவே , இந்த அடிக்கும் , கட்டிற்கும் ,, 

ஓகோ ! இந்த அடிகள் ஏற்பட்ட கறைக்கும் நானே தான் காரணம் ! என்றார் 
தற்குக் காரணம் கேட்கிறாயா ? அப்படி அவர் . 
யானால் அவ்வாறு கேட்டிருக்கலாமே ! 

என்ன 
அதைவிட்டு என்னென்னவோ , அமை அடித்துக் கொண்டீர்களா ? 

ஆசிரியரே ! 

அப்படியும் 


31 


என் 


று 


ஈதோ 


என்று 
று 


என் 


தாங்களே 


வெளியீட்டு விழா மலர் 


181 


யாராவது 

செய்துகொள்வார்களா ? உணர்வைப் பெருக்கிக்கொள்ளும் ஆற்றல் 
தாங்கள் கூறுவது புதுமையாக அன்றோ இல்லாதவர்கட்கு அனைத்தும் மூடப்பழக்க 
இருக்கிறது ! எனக்கொன்றுமே புலப்பட மாகவே தோன்றும் ! வந்தேறிகளாகவே 
வில்லையே ! அருள் கூர்ந்து விளக்கமாகச் தோன்றும் ! அவர்களைக் குறித்து நாம் 
சொல்லுங்கள் , " என்றான் அவன் . இரக்கம் காட்டவேண்டுமே யன்றி வேறு 
" 

சொல்லுகிறேன் கேள் ! கருத்துடன் ஒன்றும் செய்தற்கில்லை . இது நிற்க . 
கேள் ! மக்களாகப் பிறந்தவர்கள் இந்த 

இந்த அடிகளுக்குக் காரணம் நானே 
உண்மையைத்தான் அரும்பாடுபட்டுத் என்று கூறினேன் . அஃது உனக்கு 
தெரிந்து கொள்ள வேண்டும் . இந்த உண் விளங்கவில்லை . நானே காரணம் என்றால் 
மையைத் தெரிந்து கொள்ளாதவர்கள் நான் செய்த வினையே காரணம் என்ப 
புலமை நிரம்பியவர்கள் ஆகமாட்டார்கள் . தாகும் ; சென்ற பிறப்புக்களில் நான் 
மொழி பயின்றவர்கள் அனைவரும் இந்த செய்த வினையே காரணமாகும் என்ப 
உண்மையைத் தெரிந்துகொள்ளாத வரை தாகும் . சென்ற எத்தனையோ பிறப்புக் 
யில் 

புலமை நிரம்பியவர்கள் ஆகவே களில் செய்த வினைகளுள் ஊழ்த்து , 
மாட்டார்கள் . தமிழ்மொழி ஆயினும் சரி ,, அஃதாவது முதிர்ந்து 

திர்ந்து பக்குவப்பட்டு 
பிறமொழி ஆயினும் சரி - எம் மொழி ஊழாய் இப் பிறப்பில் வந்து பயன் 
பயின்றவர்க்கும் இந்த உண்மை உணரப் கொடுக்கும் வினைகளே என் அடிகளுக்குக் 
படவில்லையாயின் , அவர்கள் மொழியைக் காரணமாகும் . 

காரணமாகும் . கடந்த பிறப்புக்க ளில் 
கற்றும் கல்லாதவர்களே ஆவர் ; செய்த வினைகளெல்லாம் நான் அறிந்து 
பதடிகளே ஆவர் . 

விரும்பிச் செய்த வினைகளே . அவற்றால் , 
எல்லா மொழிகட்கும் 

இப் பிறப்பில் தீதோ நன்றோ அவ்வப் 
எல்லாக் 

போது உண்டாகின்றது . எனவே , தீது 
கலைகளும் உரிமை 

ஆவனவேயாகும் . 
கலைகளெல்லாம் எல்லா மொழிகட்கும் 

வருவதற்கும் நலம் வருவதற்கும் நான் 

காரணமே ஒழியப் பிறர் அல்லர் . காக்கை 
பொது உடைமையாகும் . அவைகள் , 

ஏறிற்று ; பனம் பழம் விழுந்தது என்ற 
ஒரு மொழியில் நூல்களால் விரித்துரைக் 

கதையாய் , நான் செய்துகொண்ட 
கப்பெற்றிருக்குமானால் அதற்கே உரிமை 

வினையின் பயன்கள் என்னை வந் தடையுங் 
யானவை என்று கூறுதல் பகுத்தறிவிற்குப் கால் , இடையில் நிற்பவர் மீது பழிபோடு 
பொருந்தாது . தொல்காப்பியத்திற்கு முன் 

எவ்வாறு பொருந்தும் ? தீதும் 
இருந்த தமிழ் நூல்கள் எங்கே ? தொல் 

நன்றும் பிறர் தர வாரா . அவரவர்க்கு , 
காப்பியத்திற்கு முன் தமிழில் நூல்கள் 
இல்லையென்று கூறமுடியுமா ? தமிழில் , வினைப்பயனாகவே , அவை வருகின்றன . 

அவரவர் கடந்த பிறப்புக்களில் செய்த 
கலைகள் பற்றி இப்போதில்லாத நூல்கள் 

எனவே , அவரவர் அடையும் தீது நலங் 
தொல்காப்பியர் காலத்திற்கு முன் இருந் களுக்கு அவரவரே காரணம் ; மற்றவர் 
திருக்கலாம் அல்லவா ? கடவுட் கொள்கை 

அல்லர் . 
பற்றிய பலப்பல நூல்கள் இருந்திருக்க 
லாம் அல்லவா ? எண் எனப்படும் கணிதம் இந்தப் பிறப்பில் , மக்களனைவரும் 
பற்றிய நூல்கள் இருந்திருக்கலாம் அல் தத்தம் தாய் வயிற்றிலிருந்தே பிறக் 
லவா ? எனவே , தமிழில் மிகுதியாகக் கின்றனர் ; பிறத்தற்கு ஏற்ற முறையாகத் 
கணிதம் 

முதலியவை பற்றிய நூல்கள் தான் பிறக்கின்றனர் . ஆனால் , அவர்களுள் 
இல்லையென்றால் , அவைபற்றிய கருத்துக் எத்தனை வேறுபாடு ? அவர்களுடைய 

எத்தனை 
கள் அயல் மொழிகளிலிருந்து வந்து உறுப்புக்களில் 

வேறுபாடு ? 
தமிழில் 

புகுந்தன என்று கண்மூடித் அவர்கள் செயல்களிலும் , இன்ப துன்பம் 
தனமாகக் கூறுவதுதான் உண்மையா ? ஏற்கும் வழிகளிலும் , இன்ப துன்பங் 
தமிழில் 

இல்லையென்றாலும் , களிலும் எத்தனை எத்தனை வேறுபாடு ? 
இலைமறை காய்போல் அங்கங்கே எண் 

பிறந்தவர்களுக்கு இவை 
பற்றிய செய்தியும் பிறவும் இருத்தலைக் யெல்லாம் ஒரே வகையாகவே அல்லவோ 

வேண்டும் ? 
காணலாமே ! அவற்றையெல்லாம் திரட்டி இருத்தல் 

அவ்வாறு 


வது 


. 


நூல்கள் 


மக்களாய்ப் 


182 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


கின்றன . 


முறையே லும் , 


இல்லையே ! எனவேதான் , இவ்வேறுபாடு இன்னாதாயினும் , வாழ வரைந்துகொண்ட 
களுக்கெல்லாம் காரணமான வினைகளும் , நாள் முழுதும் வாழ்ந்தே தீரவேண்டும் . 
அவை செய்தற்கு வேண்டப்படும் கடந்த ஆதலால் , இருவகை வாழ்க்கையையும் 
பிறப்புக்களும் மதி நலம் உடையவரால் ஒப்பக்கொண்டு வாழ வேண்டுமே ஒழியச் 
ஒப்புக்கொள்ளப்படுகின்றன ; அறிவுத் செல்வத்தால் செருக்கோ , வறுமையால் 
திறம் உடையவர்களால் கொள்ளப்படு தளர்ச்சியோ கொள்ளுதல் ஆகாது . செல் 

வம் வந்துற்றபோது வாழ்தலை இனிதாகக் 

கொண்டு செருக்குபவர் , வறுமை வந்துற்ற 
சென்ற 

பிறப்புக்களில் செய்த போது மனமுடைந்து பெரிதும் அல்லல் 
வினையின் பயனாக இப் பிறப்பில் நுகர் 
பொருள்களைப் பெற்றுத் துய்த்தற்கேற்ற தெனலும் ஆகாது ; 

படுவர் . ஆகவே , நாம் , வாழ் தலை இனி 

அதனை வெறுத்து 
செல்வமும் , அவற்றைத் துய்த்தற்கேலாத 
வறுமையும் நம்மை வந்தடையும் . நல்வினை இன்னாதெனலும் ஆகாது 
யால் செல்வமும் , தீவினையால் வறுமையும் 

தீதும் நன்றும் , நோதலும் தணித 
வந்தடையும் . அவையே , 

லும் , சாதலும் பிறத்தலும் , வாழ்தலும் 
நன்றும் தீதும் எனப்படும் . தீவினையால் வறுமையுறலும் மாறி மாறி 

மாறி வருவன . 
தீதும் , நல்வினையால் நன்றும் நம்மை எவரும் வாழ் நாள் முழுதும் தீதே நுகர்வ 
வந்தடைவனவாயிருக்க அவை பிறர் தர 

ரல்லர் ; தீது ஒருகாலும் நலம் ஒருகாலும் 
வந்தனவாகக் கொள்ளலாமா ? எனவே , நுகர்வர் ; தீது நீண்ட காலமும் நலம் 
தீதும் , நன்றும் பிறர் தர வாரா எனல் சிறிது காலமும் நுகர்வர் ; அல்லது தீது 
வேண்டும் . 

சிறிது காலமும் நலம் நீண்ட காலமும் 

நுகர்வர் . அவ்வாறே ஏனையவும் ! மாறி 
நாம் செய்த தீவினையின் காரணமாக 

மாறி வரும் அவற்றிற்கெல்லாம் காரணம் 
உடம்பிற்கு நோயும் , மனத்திற்குக் கவலை 

வினையே ; நாம் செய்த வினையே . நம் 
என்னும் பிணியும் வருவன . நோயையும் வினைக்குப் பிறர் பொறுப்பாளியல்லர் .. 
பிணியையும் ஒன்று சேர்த்து நோதல் 
எனலாம் . நல்வினையின் 

எனவே , ஊழ் ஒரு பெரு வெள்ளம் 

வினைப் பயனால் 
நோதல் இன்றி வாழ்தலும் நோதல் போன்றதாகும் ; 

ஒரு 
நீங்கித் தணிதலும் அமையும் எனவே , 

பிறப்பில் நமக்கு மேற்கூறியவற்றை 
நோதலுக்கும் தணிதலுக்கும் முறையே 

யெல்லாம் தர முன்னிற்கும் ஊழாகிய 
தீவினையும் நல்வினையும் காரணங்களாகும் . 

வெள்ளத்தில் , அஃதோடும் ஓட்டத்தில் 
ஆகவே , நோதலும் தணிதலும் அவற்றோ நாம் 

ஓடிக்கொண்டிருக்கிறோம் . 
ரன்ன எனக் கூறலாம் அன்றோ ! 

மின்னி டித்துப் பெருமழையைக் 

கருமுகில் பெய்ததாக , அப்போது கரை 
" சென்ற பிறப்புக்களில் செய்த புரண்டு ஓடும் ஆற்றின் பெருவெள்ளத்தை 
தீவினை நல்வினைகளுள் , ஊழ்த்த சில யாரும் அணைகோலித் தடுத்தல் இயலாது . 
வற்றை , இப்பிறப்பில் இவ்வளவு காலம் அதன் ஓட்டத்தை மாற்றிச் செலுத்தவும் 
வாழ்ந்திருந்து அவற்றை நுகர்ந்து கழிப் இயலாது . அவ் வெள்ளத்தில் ஒரு புணை 
பதற் கெனவே வந்திருக்கிறோம் . எனவே , அகப்பட்டுக்கொண்டால் , அஃது அவ் 
அவற்றை நுகர்ந்து கழித்தபின் , நாம் வெள்ளம் ஓடும் வழியாகவே ஓடும் . அது 
சாகத்தான் 

வேண்டும் . இப்படி எத்த போலவே ஊழாகிய பெருவெள்ளத்தில் 
னையோ பிறப்புக்கள் எடுத்துச் செத்திருக் நம் ஆருயிராகிய புணை ஓடிக்கொண்டே 
கிறோம் . எனவே , சாதலும் புதுவதன்றே இருக்கும் . வெள்ளம் வறண்டுபோனால் , 
எனக் கூறலாம் அன்றோ ! 

புணை , கேட்பாரற்றுக் கிடந்தொழியும் . 
வாழுங் காலத்தில் , நாம் செய்த ஊழ் 

ழ் கழிந்துபோனால் , 

உயிர் 
நல்வினையால் நுகர்பொருள்க ளெல்லாம் உடம்பு , பிணமாய்க் கிடந்தொழியும் . 
வந்தடைய , 

வாழ்தல் இனிதாகலாம் ; ஊழே அனைத்திற்கும் ஒரே காரணம் 
தீவினையால் வறுமை வந்தடைய , வாழ்தல் என்பது இப்போது புலப்படவில்லையா ? 
இன்னாதாகலாம் . வாழ்தல் இனிதாயினும் , நம் ஊழ் 

நமக்கு இன்ப 


காரணமாக 


உடன் 


நின்ற 


காரணமாக 


வெளியீட்டு விழா மலர் 


183 


G 


துன்பங்கள் ஏற்படுமானால் , அவற்றை எனக்கு ஏற்பட்ட அடி அவர்கள் கல் 
இடையில் நிற்பவர் தந்தார் என்று கூற எறிந்ததால் என் றன்றோ நீ கூறுகிறாய் ! 
லாமா ? அதனால் , நமக்குத் தம் நற்குண அவர்கள் எறிந்த கற்கள் அனைத்தும் என் 
நற்செயல்களாகிய மாட்சியினால் பிறர் மீது பட்டிருந்தால் என் கதி யாதாய் 
நன்மை செய்தார் என்று அவரை வியந்து இருந்திருக்கும் ? எல்லாக் 

எல்லாக் கற்களும் 
பாராட்டுதற்கும் இல்லை . மாட்சியிற் பெரி ஏன் படவில்லை ? என் ஊழால் எனக்கு 
யார் என்று அவரை வியத்தற்கும் இல்லை . ஏற்படுதற்குரிய துன்பம் விளையும் அளவா 
அல்லா தவரைச் சிறியார் என்று இகழ் கவே அவர்கள் வீசிய கற்களுள் சில என் 
தற்கும் இல்லை. 

மேல் பட்டன . 

பட்டன . இத் துன்பம் , இன்று 
நாம் பிறந்த ஊரில் இவர் பிறந்தார் ; அவர்களா லன்றி வேறு வகையாகவும் 
ஆதலின் , நமக்கு நன்மை செய்தார் ; வந்திருக்கலாம் . ஊழ்வினை உருத்து வந்து 
ஆகவே நமக்குக் கேளிர் ; நலந் தீங்குகளைக் 

ஊட்டும் எனவே , நம் ஊழால் நமக்கு 
கேட்டு நன்மை செய்ய நமக்கு உறவுமுறை செய்த வினையால் அல்லவா ஏற்பட்டன 

ஏற்படுவனவற்றை , நாம் முன் விரும்பிச் 
யாதற்கு உரியவர் ; அத்தகையோர் சூழ 
இருக்கும் நம்மூரே நமக்குச் சிறந்தது என்று வெறுப்பில்லாமல் நுகர்தலே 
என்பதற்கில்லை . ஏன் ? நம் ஊழ் நமக்கு 

ஏன் ? நம் 

ஊழ் நமக்கு ஏற்றது . எனவே , அனைத்திற்கும் காரணம் 
நலமோ தீதோ செய்யவல்லதே ஒழிய ,, 

ஊழே என்பது இப்போது விளங்கிற்று ? 
மற்றவர் எவரும் செய்யவல்லவர் ஆகார் . பரபரப்போடு வந்தவன் அமைதியே 
எனவே , யாதும் நம் ஊரே 

ஊரே யாகும் ; உருவமானான் ; இரு வினையையும் ஒப்பக் 
யாவரும் நம் கேளிரே யாவர் . அயலூர் கொள்ளும் அவருடைய 

மாட்சிமையை 
என்றும் அயலவர் என்றும் அயல் மொழி நினைந்து வியந்தான் . பிறர்மீது குற்றம் 
என்றும் நாம் வெறுத்தல் ஆகாது . சாற்றாமல் , தமக்குற்றதை விருப்பு வெறுப் 

இவற்றை நானே படைத்துக் பின்றி ஏற்று , இன் சொல்லும் முகமலர்ச்சி 
கூறுகிறேன் என்று கருதுதல் வேண்டா . யும் கொண்டு விளங்கும் அவருடைய பண் 

திறமுடையவர் , இவற்றை புடைமையைக் கண்டு , தனக்கு அஃது 
யெல்லாம் முன்பே நன்குணர்ந்து , தாம் என்றாயினும் வருமோ என்று ஏங்கினான் ; 
இயற்றிய 

. 
எழுதிவைத்து அதனைப் பெற வேட்கை கொண்டான் . 
விட்டுச் சென்றிருக்கின்றனர் . அவர்கள் அவருடைய விளக்கம் அவனுக்குப் 
கூறியிருப்பவை அனைத்தும் நம் வாழ்க்கை பெறற்கரிய பெரும்புதையல் கிடைத்தது 
யில் பார்க்கின்றபோது , முற்றும் உண்மை போல் ஆயிற்று . தான் , என்றும் தன் 
யாகின்றன . ஆகையால் திறவோர் காட்சி நினைவில்வைத்துப் போற்றப் பெருவிருப் 
யில் பெற்ற தெளிவு ஈதாகும் . 

பம் கொண்டான் அவன் ; தான் பெற்ற 
எனவே , என் மீது யாரோ கல்லை பேறு அனைவரும் பெற வேண்டும் என்ற 

காண்டான் . 
வீசி எறிந்தார்கள் யாரோ , என்னென் ஒப்புரவுள்ளமும் 

இவ் 
னவோ பேசினார்கள் . 

வளவும் கேட்டு அவனுக்கு அத்தகைய 
பேசினார்கள் . அவர்கள் யார் ? வளவும் கேட்டு 

உள்ளம் எங்ஙனம் வாராமல் இருத்தல் 
என்றெல்லாம் கேட்டால் , அவர்களும் நம் 
கேளிர் என்றுதான் நான் பதில் சொல்ல ஒல்லும் ? எனவே , அவன் அவரை இவ் 
முடியும் ; அவர்கள் தங்கள் ஊழால் 

வரும் பொருள் பொதிந்த பாட்டோவியம் 
உந்தப்பட்டு அவ்வாறு செய்தார்கள் . ஒன்று தீட்டியளிக்கும்படி வேண்டினான் . 

அவ்வாறே உவகையுடன் 
அவர்கள் செயலால் அவர்கள் 
துன்பத்தை நுகர்வார்கள் . நமக்கு வரக் பாடினார் ; முடிந்த முடிப்பையே எடுப்பாகக் 

கொண்டு பாடினார் ; 
கடவனவாகிய இன்ப துன்பங்கள் நமக்கு 
வருகின்றன . அவர்கட்கு 

வரக்கடவன " யாதும் ஊரே ; யாவரும் கேளிர் ; 
வாகிய இன்ப துன்பங்கள் அவர்கட்கு தீதும் நன்றும் பிறர்தர வாரா ; 
வரும் . அவர்கட்கு இன்ப துன்பங்களை நோதலும் தணிதலும் அவற்றோ ரன்ன ; 
நாமியற்றவோ நமக்கு இன்ப துன்பங்களை சாதலும் புதுவ தன்றே ; வாழ்தல் 
அவர்களியற்றவோ முடியாது . 

இனிதென மகிழ்ந்தன்றும் இலமே ; மூனிவின் 


அறிவின் 


நூல்களில் 


184 


என்று 


ஊழ் 


என்று 


9 


என்ற 


இன்னா தென்றலும் இலமே ; மின்னொடு கோளும் ஆராய்ந்து கூறியவாறு , அவன் 
வானந் தண்டுளி தலைஇ யானாது 

இறந்த செய்தியைக் கூறும் புறப்பாடல் 
கல்பொரு திரங்கும் மல்லல் பேரியாற்று கொண்டு ( 229 ) , தமிழுலகம் , கணிதம் 
நீர்வழிப் படூஉம் புணைபோல் ஆருயிர் சோதிடம் முதலியவற்றை மூடப்பழக்கம் 
முறைவழிப் படூஉம் என்பது திறவோர் எனக் கொள்ளாது , சிறந்த அறிவியல் 
காட்சியில் தெளிந்தனம் ஆதலின் , மாட்சியிற் மாட்சிகளாகக் கொண்டு போற்றியிருத்தலை 
பெரியோரை வியத்தலும் இலமே ; 

நாம் உணர்தல் வேண்டும் . 
சிறியோரை இகழ்தல் அதனினும் இலமே , 

ஊழே அனைத்திற்கும் காரணம் என் 
பாடினார் புலவர் . உயிருக்கு றதன் உண்மையைத் தெளிய மாட்டாது , 
இம்மை மறுமைகளில் உறுதி தரும் 

ஊழ் 

கூறிக்கொண்டு 
பொருண்மையடங்கிய பொருண்மொழிக் கோட்டை விட்டவர்கள் தமிழர்கள் என்று 
காஞ்சித்துறை யமையப் பாடிய இப்பாடல் , வாய் கூசாது கூறுவாரும் உண்டு . கடந்த 
சங்க நூல் வரிசையில் சிறந்த புறநானூற் பிறப்புக்களில் செய்த வினைகளின் பயன் , 
றில் 192 ஆம் பாடலாகப் போற்றிக் ஊழாய் நம்மைவந்தடைதல் தெளியப்படு 
கொள்ளப்படுவதாயிற்று . இத்தகைய சிறப் மானால் , இம்மையிற் செய்யும் வினைகளும் 
புடைய பாட்டைக் கேட்டு அவன் உள்ளம் இனிவரும் பிறப்புக்களில் ஊழாய் வந் 
பெற்ற மகிழ்ச்சியைக் கூறவும் வேண்டுமா ? தடையும் என்பது தெளியப்படும் . எனவே , 

பிறரைத் 
இதனைப் பாடிய புலவர் கணியன் நாம் செய்த வினைப்பயனைப் 
பூங்குன்றன் பெயருடையவர் . தூற்றுதல் போற்றுதல் செய்யாது அமைதி 

என்பதும் , 
கணியன் பூங்குன்றனார் என ஏனைய புலவர் யுடன் நுகர்தல் வேண்டும் 
கள் பெயர்போல் ஆர் என்னும் உயர்வுப் இம்மையில் , முயன்று நல்வினைகளையே 

செய்தல் வேண்டும் என்பதும் , அவ்வாறு 
பன்மை இறுதி நிலை பெறாது கணியன் 
பூங்குன்றன் என்றே இவர் பெயர் வழங் செய்து வாழ்க்கை நடத்தினால் , இனிவரும் 
கப்படுதலால் , இவரைக் குறுநில மன்னர் பிறப்புக்களில் துன்பமின்றி வாழலாம் 
களுள் ஒருவராகக் கொள்ளுதலே ஏற் என்பதும் நன்கு பெறப்படும் . 
புடைத்தாகும் . பூங்குன்றூரை 

ஊழே அனைத்திற்கும் காரணம் என்றா 
உரிமையுடன் , தமிழ்ப் புலமையும் கணித லும் , அதை நம்மிடம் சேர்ப்பிக்கும் கட 
நூற் புலமையும் ஒருங்கே பெற்றுச் சம வுளின் நியதியால் தான் அது நம்மை 
நிலைக் காட்சியுடன் வாழ்ந்து உலகிற்குப் வந்து உறுகிறது என்பதை இன்னும் 
பெரு நன்மை ஆற்றியவர் இவர் எனலாம் . தெளிவாக அறிவோமானால் , ஊழால் 
இவர் பாடிய மற்றொரு பாடல் நற் 

வருவனவற்றைப் பொறுமையுடன் 
றிணையில் ( 226 ) இடம் பெற்றுள்ளது ; நுகர்ந்து வருங்கால் , கடவுளின் அளவி 

காள்ளார் ; மாந்தர் லாற்றலுடைமையை உள்ளவாறு விளக் 
உரஞ்சாச் செய்யார் உயர் தவம் ; வளங் கும் திறவோராலும் , திறவோர் காட்சி 
கெடப் பொன்னும் கொள்ளார் மன்னர் ; யாலும் ( நூலாலும் ) உணர்ந்து , அன்பு 
நன்னுதல் நாம் தம் உண்மையின் 

கொண்டு கடவுளை வாழ்த்தலும் , வணங் 
உளமே " என்றுவரும் அப்பாடற் பகுதி கலும் நினைத்தலும் இடைவிடாது செய்து , 
யால் , இப்புலவருடைய சம நிலைக் காட்சி 

அவனருளாலேயே மெய்யுணர்வு பெற்று 
யும் , அரச வரிசையிற் சார்ந்தவர் இவராக 

இப்பிறப்பிலேயே 
லாம் என்பதும் , காதல் வாழ்க்கையின் பேரின்ப நிலையை எய்தலாம் . திறவோர் 
சிறப்பை நன்குணர்ந்தவர் இவர் என்ப 

காட்சி இத்தன்மையதாய் இருக்க, அதன் 
தும் தெரியலாம் . 

துணையைக் கொண்டு தெளிவு பெற்றுப் 

பயனடையாமல் , " யாதும் ஊரே யாவரும் 
கோச்சேரமான் யானைக்கட்சேய் மாந் கேளிர் என்பது எங்கள் 

எங்கள் பண்டைத் 
தரஞ் சேரலிரும்பொறை இன்ன நாளில் தமிழர் பண்பாடு என்று தமிழ் மேடைகளில் 
இறப்பான் என்று கூடலூர்கிழார் நாளும் முழக்கினால் மட்டும் போதுமா ? 


ஆளும் 


இனிப்பிறவாத 


சொல்லியல் 


[ திரு . ம . இராசமாணிக்கம் , எம் . ஏ . ) 


அரசர் 


திருச்சி , உடையார்பாளையத் 
தைச் சேர்ந்த செந்துறை யென் 
னுஞ் சிற்றூரில் 3-11-1918 இல் 
இவர் தோன்றினார் . தந்தையார் 
மருதவாணப் பிள்ளை ; தாயார் 
பார்வதியம்மையார் . திருவை 
யாறு 

கல்லூரியில் 
பயின்று வித்துவான் பட்டம் 
பெற்றார் . பின்னர் எம்.ஏ. பட்ட 
மும் பெற்றார் . உயர்நிலைப் பள்ளி 
களில் பத்தாண்டுக்காலம் தமி 
ழாசிரியராகப் பணியாற்றியுள் 
ளார் . தற்போது சென்னை , 
வண்ணையம்பதி , சர் . தியாகராயர் 
கல்லூரியின் தமிழ்த்துறைத் 


தலைவராகச் சிறந்த தமிழ்த் 
தொண்டாற்றி வருகின்றார் . 
எளிய -இனிய தமிழ் நடையில் 
எல்லோருளமுங் கொள்ளுமாறு 
நகைச்சுவையுடன் கருத்துக்க 
ளைச் சொல்வதிலும் எழுதுவதி 
லும் வல்லவர் . தமிழ் வாத்தி 
யார் , உதயணன் , தென்றற் 
கோவை , இலக்கியச் சுவை 
( முதற் பாகம் ) ஆகியவை இவர் 
இயற்றியுள்ள நூல்களுட் சில 
வாகும் . இவர் எழுதிய பழ 
மொழி நானூறு உரை கழக 
வெளியீடாக வெளியிடப் பெற் 
றுள்ளது . 


ஆகவே , 


மன் 


மலைமீது ஏரினேன் என்றெழுதி அனைவரும் பிறப்பும் வேண்டேன் இறப் 
யிருந்தான் மாணவன் ஒருவன் . ஏறி பும் வேண்டேன் எனப் பாடியிருக்கின்றார் 
னேன் என்னுஞ் சொல்லின் பகுதியை கள் . 

அவற்றை யெழுதும் 
மட்டும் தனித்து எழுது எனக் கேட்டேன் . பொழுது வல்லினமிட்டுத்தானே யெழுத 
ஏறு எனத் தன்னையறியாமலேயே யெழு வேண்டும் ! பெரியவர்கள் என்னுஞ் 
தித் தான் செய்த தவற்றினையும் உணர்ந் சொல்லை ஆராய்ந்து பாருங்கள் . மென் 
தான் போன்று நின்றான் . ஏறு என்னுஞ் குணம் வாய்ந்தவர்கள் என்னும் பொரு 
சொல்லின் வளர்ந்த நிலை தான் ஏறினேன் ளைத் தருகின்றதன்றோ ! பெரியவர்கள் 
என்பது ; ஆகவே வல்லினமிட்டே எழுத எனவெழுதும் பொழுது இடையின மிட் 
வேண்டுமென்றேன் . இந்தச்சொல் மட்டு டுத்தானே எழுதவேண்டும் ? சிறியோர் 

று , எந்தச் சொல்லாயினுஞ் சரி ; எழு என்பது சிறுமைக்குணமும் கடிய பண்பும் 
தும் பொழுது ஐயந் தோன்றுமேயானால் வாய்ந்தவர்களெனப் பொருள் தருதலால் 
பகுதியை மட்டும் எழுதிப் பாருங்கள் ;ஐயம் அதை வல்லினமிட்டே எழுதவேண்டும் . 
உங்களிடமிருந்து விடை பெறுமென்றேன் . 

அறைந்தான் என்னுஞ்சொல் உள் 
ஓரளவு தெளிவு பெற்றான் போன்றே 

ளத்திற் பதிய வன்மையாக உரைத்தான் 
அவன் காணப்பட்டான் . 

ஆனால் அவ 
னருகிலிருந்த நண்பன் ஒருவன் எழுந்து , தான் என்பதற்கு வல்லினமிட்டே எழுத 

என்னும் பொருள் தருதலால் அறைந் 
ஏறு என்பதற்கு வல்லினமிட்டு வேண்டியிருக்கின் 
றது . 
எழுதவேண்டும் ; ஏரு வென எழுதினால் 
வரும் இழுக்கென்னை யென்றான் . வினா செய்தி பரவியது என்னும் தொடரில் 
நல்ல வினாவே . ஏறுதலும் இறங்குதலும் வரும் பரவியதற்கு இடையினமிட்டு எழுது 
எளிய செயல்களல்ல; உயிருக்கு இறுதியை கின்றோம் . செய்தி எவ்வாறு பரவும் ? 
விளைவிக்கக் கூடிய கடிய 

செயல்களே . ஒருவரிடமிருந்து ஒவ்வொருவரிடமாக 
ஆகவே அவற்றை யெழுதும் பொழுது மெல்லப் பரவு மன்றோ ? மெல்ல விரிந் 
வல்லினமிட்டுத்தான் எழுதவேண்டும் . தது என்னும் பொருளைத் தருதலால் பர 
இறத்தலும் பிறத்தலும் இவற்றைப் வியதற்கு இடையினமிட்டு 

எழுதுகின் 
போன்று அரிய செயல்களே . அவற்றின் றோம் . அரம் அரிக்குமே யன்றி அறுத்தல் 
கடுமையை யுணர்ந்து தான் அடியவர்கள் செய்யாது . அரிவாளும் அரிக்குமே யன்றி 


24 


186 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


அளவி 


அறுத்தலைச் செய்யாது . ஆகவே அவற்றை தமிழ் எழுத்துக்களைச் சித்திர வெழுத் 
யெழுதும் பொழுது இடையின ரகரம் துக்களின் வகையின என்பர் . ஐ என்னும் 
எழுதுகின்றோம் . மனம் இரங்கினார் என்னு எழுத்தைப் பாருங்கள் . பெரியவர் ஒருவர் 
மிடத்தும் , இரங்குதல் என்பது , உள்ளங் கால்மேல் கால்போட்டு உட்கார்ந்திருக்கும் 
கசிந்துருகும் மென்மை யுணர்த்துவதால் காட்சியைக் காணுகின்றீர்களல்லிரோ! ஆ 
இடையின ரகரமே இடம்பெறுகின்றது . என்னும் எழுத்தும் அதைப்போன்றே 
சலசலப்பு என்னுஞ் 

சொல்லைக் ஆவும் கன்றும் அணைந்து செல்கின்ற காட் 
கேட்கும் பொழுதே ஓசை நினைவு உண்டா 

சியைக் கொண்டு வருகின்ற தன்றோ ! 
கின்றதன்றோ ! தமிழே யறியாத வேற்று அவையே பிற்காலத்தில் ஓரெழுத்தொரு 
மொழியாளரிடத்துச் சலசலப்பு , 

விறு மொழிகள் எனப்பட்டன குடத்தினை முன் 
விறுப்பு முதலிய சொற்களைச் சொல்லி , னாளில் கு வென்ற எழுத்தால் குறித் 
அவற்றின் பொருளாக அவர்கள் அறிவன திருப்பர் . பின்னாளில் அவ்வுருவெழுத்து 
யாவை யென அறிந்து பாருங்கள் . 

வளர்ந்து குடம் என்றாயது . தமிழ்ச் சொற் 
ஏர் என்னுஞ் சொல்லின் முதலெழுத் பொருள்களின் 

கள் அனைத்தும் தம்மால் உணர்த்தப்படும் 

உருவத்தையோ பண் 
தில் நீங்கள் உழுகலப்பையைக் காண்கின் 

பையோ சித்திரம் போன்று நம் கண்முன் 
றீர்களல்லிரோ ! குடம் என்னுஞ் சொல் 

காட்டுகின்றன . ஆகவே தமிழ்ச் சொற் 
லின் முதலெழுத்தைக் கண்ட 

களைச் சித்திரச் சொற்கள் எனக் கூறுவதில் 
லேயே குடத்தின் உருவம் உங்கள் முன் 

தடையேது மின்று . எழுத்துக்கள் சித்திர 
வரத்தான் செய்யும். ஒட்டகம் என்னுஞ் வெழுத்துக்களாயின் சொற்களும் சித்திரச் 
சொல்லின் முதலெழுத்து ஒட்டகத்தை சொற்களாகவே அமைந்திருக்கு மல்லவா! 
உங்கள் கண்முன் கொண்டுவந்து நிறுத்து 
கின்ற தன்றோ ! மறவர்கள் என்னுஞ் 
சொல்லைக் கேட்ட அளவிலேயே , கடிய 

தமிழ் மிகப்பழைய மொழியாயின 

மையால் அதன்கண் பயிலும் சொற்களுள் 
பண்புடைய வீரர்கள் உங்களின் நினைவில் 
இடம் பெறுவார்கள். ஈ என்னுஞ் சொல் பலவற்றிற்கு இன்று நம்மால் பொருள் 
லைக் காணும் பொழுது இரப்போனின் அறிந்துகொள்ள வியலவில்லை. 

மின்றி யெழுந்தனவோ இவை யென் 
முகக் காட்சி உங்கள் கண்ணெதிரே நிற் 

றையுறு மளவிற்குப் பல சொற்கள் திரிபு 
கின்றதன்றோ! பறை யென்னுஞ் சொல் 
லைக் கேட்ட அளவிலேயே அதிலிருந்து பாகவேனும் அவை பொருள்களை யுணர்த் 

களைப் பெற்றுவிட்டன. எனினும் குறிப் 
வரும் வலிய ஓசை உங்கள் காதுகளைத் 

துதலினின்றும் நீங்கா . அணி என்னுஞ் 
துன்புறுத்தும் . 

சொல்லின் பொருளைத் தெளிவாக 
தமிழ்ச் சொற்களிலே அவற்றாற் குறிக் உணர்ந்து கொள்கின்றோம் . மரம் என்ப 
கப்படும் பொருள்கள் இவ்வாறு பொதிந்து தற்குரிய 

தற்குரிய பொருளை நம்மால் அறிந்து 
கிடக்கின்றன . 

சொல்லைக் கேட்ட அளவி கொள்ள இயலவில்லை . நம்மால் அறிந்து 
லேயே பொருளின் உருவமோ பண்போ கொள்ள வியலவில்லையே யென்பதைத் 
உளக்கண் முன் ஓடி வருகின்றது . இன்ன தவிர மரம் என்னுஞ் சொற்குக் காரண 
பொருளை இன்ன சொல்லாற் குறிக்க மில்லை யென்பதன்று . மரம் என்னுஞ் 
வேண்டுமெனக் காரண மின்றி வரும் இடு சொல் 

உருவத்தையோ பண்பையோ 
குறிச்சொற்களல்ல , தமிழ்ச் சொற்கள் . வெளிப்படையாகக் காட்டிய காலம் ஒன் 
பொருள்களின் உருவங்களையோ பண்பு றிருந்திருக்கவேண்டும் . 

றிருந்திருக்கவேண்டும் . காலப் போக்கில் 
களையோ அடிப்படையாகக் கொண்டெழுந் இன்று அது குறிப்பாகப் பொருளை யுணர்த் 

அனைத்தும் . முதல் முதலில் தும் நிலையை யடைந்திருக்கின்றது . மரம் 
பொருள்கட்குப் பெயரிட்ட மக்களின் உள் என்னுஞ் சொல் தென்னை மரம் , மாமரம் 
ளங்களை அப்பொருள்களின் உருவங்களோ முதலிய நிற்கும் பொருள்கள் அனைத்தும் 
பண்புகளோ காள்ளை கொண்டிருக்கும் . னும் சேர்ந்து வருகின்றது . உலக வழக்கி 
அவற்றின் அடிப்படையிலேயே அவர்கள் லேயும் அசைதலின்றி நிலைத்து நின்றானை 
அவற்றிற்குப் பெயரிட்டிருப்பர் . 

மரம்போல் நின்றான் என வழங்கக் காண் 


காரண 


தனவே 


வெளியீட்டு விழா மலர் 


187 


பெய 


கின்றோம் . எனவே மரம் என்னுஞ் சொல் எல்லாச் சொல்லும் பொருள் குறித் 
நிலையாக நிற்கும் பொருளை யுணர்த்துவது தனவே " என்று தொடங்கிய ஆசிரியர் 
என்பதைக் குறிப்பால் அறியலாம் . இதைப் சொல் பொருளை யுணர்த்தும் நெறியினை , 
போன்றே தென்னை என்னுஞ் சொல்லும் தெரிபுவேறு கிளத்தலும் குறிப்பிற் றோன்றலும் 
குறிப்பால் பொருள் உணர்த்து தலைக் 
காணலாம் . தேன் என்னுஞ் சொல்லின் 

இருபாற்றென்ப பொருண்மை நிலையே 
அடிப்படையிற் றோன்றியது தென்னை என்று விளக்கினார் . பெயர்கள் வெளிப் 
யென்பதை யறியலா மன்றோ! இங்ஙனம் படையாகவும் , குறிப்பாகவும் பொருளைத் 
சொற்கள் பொருள்களைக் குறிப்பாக அறி தோற்றுவிக்கும் இருநிலைகளை யுடையன 
விக்கின்றன என்றே கொள்ளல் வேண் என்பதே இதன் பொருள் . சுருங்கச் 
டும் . அங்ஙனங் கொண்டாலன்றிச் சொற் சொல்வதானால் வெளிப்படைப் பெயர் ,, 
களின் பொருள்களை நுணித்தறியும் ஊக்கந் குறிப்புப் பெயர் எனப் பெயரிட்டழைத் 
தோன்றாது . இடுகுறிப் பெயரென்றோ தலே ஆசிரியர் கருத்தாகும் என்று கொள் 
காரணப் பெயரென்றோ பெயர்களைக் குறித் ளல் தகும் . இடுகுறிப் பெயரென்றோ கார 
தல் நுணித்தறிய விரும்பும் நுழை புலத் ணப் பெயரென்றோ பெயரிடவேண்டு 
திற்குக் கதவடைத்தல் செய்வது போலாம் . மென ஆசிரியர் நினைத்தார் என்பதற்கு 
எனவே சொற்கள் பொருள்களை யுணர்த் ஏது யாண்டுமில்லை . குறிப்பாகக் காலங் 
தும் நெறி இருவகைப்படும் . வெளிப் காட்டும் வினையைக் குறிப்புவினையென 
படை , குறிப்பு என்பனவே அவை என்று வும் வெளிப்படையாகக் காலங் காட்டும் 
கொள்ள வேண்டும் . இது பெயர் வினை வினையைத் தெரிநிலைவினை யெனவும் 
ஆகிய இரண்டிற்கும் ஏற்கும் . வினையின் கொண்ட பிற்கால ஆசிரியர்கள் , காரணத் 
கண் செயல் வெளிப்படையாகவே புலப்படு தைக் குறிப்பாகக் காட்டும் பெயரைக் குறிப் 

வெளிப்படையாகக் 
கின்றமையால் வினைச்சொற்கள் வெளிப் புப் பெயரெனவும் 
படையாகவும் குறிப்பாகவும் உணர்த்தும் காட்டுவனவற்றைத் தெரிநிலைப் 
என்பது காலத்தையே யாகும் . வெளிப் ரெனவும் கொள்ளாது போயினர் ; பெயரை 
படையாகக் காலங் காட்டி வரும் வினைகளைத் இடுகுறிப் பெயரெனவும் காரணப் பெய 
தெரி நிலைவினை யெனவும் குறிப்பாகக்காலங் ரெனவும் வகுத்து மொழிவளர்ச்சிக்கு ஒரு 
காட்டிவரும் வினைகளைக் குறிப்புவினை வகையில் ஊறு தேடினர் . சொற்களின் 
யெனவும் கூறுவர் . பெயராயின் பொருள்களை மக்கள் நன்றாக உணர்ந்தா 

சொற்கள் 

வளர்ச்சியடைதல் 
ணத்தை வெளிப்படையாகக்காட்டுவனவும் லன்றிச் 
குறிப்பாகக் காட்டுவனவுமென இருவகைப் இல . சொற்களின் பொருள்களை மக்கள் 

உணர்வதற்குரிய 
படும் . இதுவே தொல்காப்பியர் போன்ற உணரவும் வேண்டும் 
பேராசிரியர்களுக்கும் உடன்பாடாகும் . 

ஊக்கத்தையும் ஆசிரியர்கள் அளித்தல் 

வேண்டும் . குறிப்புப் பெயரெனின் கார 
" எல்லாச் சொல்லும் பொருள் குறித் ணத்தை யறிய ஒருவரோ டொருவர் 
தனவே " என்பர் தொல்காப்பியர். எனவே முந்துவர் . இடுகுறிப் பெயரெனின் அதைப் 
பொருள் குறியாது வரும் இடுகுறியாய் பற்றி யாரும் கவலையுறார் . காலப்போக்கில் 
வரும் சொல் ஒன்று மின்று என்பது அத்தகைய 

சொற்கள் இறந்துபடும் . 
அவர் கருத்தாகின்றது . பின்னும் அவரே பொருள்களோடு வழங்கும் சொற்களே 
" மொழிப் பொருட் காரணம் விழிப்பத் என்றும் நிலைபெறும் . பொருளற்ற சொற் 

கருதப்படுவன 

விரைவில் 
தோன்றா என்று கூறியிருத்தலால் தெளி கள் 
வாகச் சில சொற்களுக்குக் காரணம் அறி அழிந்துபோகும் . இம்முறையில் இடுகுறிப் 
யப்படும் ; குறிப்பாகச் சில சொற்களுக்குக் பெயரென ஒருவகையினைக் 
காரணம் புலப்படும் என்பது தெளிவா மொழி வளர்ச்சிக்கு 

ஏலாத 

தொன் 
கின்றது . எனவே இடுகுறிச் சொல்லென றென்றே கொள்ள வேண்டும் . அங்ஙனம் 
எதனையும் பெயரிட்டழைத்தல் ஆசிரிய வகுத்தார் சொற்களுக்கு வருத்தத்தை 
ருக்குக் கருத்தன்று என்பதறியப்படும் . 

வகுத்தாரே யாவர் . 


கார 


எனக் 


கொள்வது 


திருவாமாத்தூர் யானை 


( திரு . ஔவை . சு . துரைசாமிப் பிள்ளை ) 


2 


தென்னார்க்காடு மாவட்டம் , 
ஒளவையார் குப்பத்தில் 
வேளாள கருணீகர் குலத்தில் 
சுந்தரம் பிள்ளை சந்திரமதி ஆகிய 
பெற்றோர்களுக்குத் திருமகனா 
ராக 1903 இல் இவர் தோன்றினார் . 
உயர்நிலைப் பள்ளிப் படிப்பைத் 
திண்டிவனத்தில் கற்று வேலூர் 
ஊரிஸ் கல்லூரியில் பயின்று 
தேர்ந்தார் . கரந்தைத் தமிழ்ச் 
சங்கத்தில் தமிழவேள் த.வே. 
உமாமகேசுவரம் பிள்ளை அவர் 
கள் ஆதரவில் தமிழ் பயின்றார் . 
கரந்தைத் தமிழ்ச் சங்கம் , திருப் 
பதி ஓரியண்டல் கல்லூரி , 


அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் 
ஆகியவற்றில் தமிழாசிரியப் 
பணிபுரிந்துள்ளார் . தற்போது 
மதுரைத் தியாகராசர் கல்லூரி 
யில் தமிழ்ப் பேராசிரியராகத் 
தொண்டாற்றி வருகின்றார் . 
மணிமேகலை , புறநானூறு , 
பத்துப்பாட்டு , ஐங்குறு நூறு 
ஆகியவற்றி னுக்குச் சிறந்த உரை 
எழுதியுள்ளார் . சேரர் வரலாறு , 
சைவத் தமிழிலக்கியங்கள் முத 
லான பல நூல்களும் இயற்ற 
யுள்ளார் . சித்தாந்த கலாநிதி 
பேராசிரியர் என்னும் சிறப்புப் 
பட்டங்கள் பெற்றவர் . 


முன்னே 


பண்டை நாளில் , செல்வமிக்க பெருங் பல்லாயிரக் கணக்கான கல்வெட்டுக்கள் 
கோயில்களில் , யானைகளை வைத்துப் பேணு இதனை வற்புறுத்துகின்றன. 
வது வழக்கம் . இப்போதும் , திருவண்ணா 
மலை , சீகாழி , திருவரங்கம் முதலிய பெரும் 

இவ்வாறு யானைகளைக் கோயில்களில் 
பதிகளில் யானை இருப்பது காணலாம் . வேந்தர்கள் நிவந்தங்கள் ஏற்படுத்தியிருந் 

வைத்துப் பேணுதற்கென்றே பண்டைய 
திருவிழாக் காலங்களில் இறைவன் திரு 
வுருவங்கள் ஊர்வலம் வரும்போது , இந்த களின் வருவாய் யானைகட்கே பயன்படும்; 

தனர் . யானைகட்கென விடப்பட்ட நிலங் 
யானைகளை ஒப்பனை செய்து 

யானைகளை மேய்ப்பதும் பாதுகாப்பதும் 
அழகுற நடந்துவரச் செய்வர் . சில சிறப் 
புக் காலங்களில் பெருங் குடங்களில் நீர் செய்தற்கெனப் பாகர்கள் நியமிக்கப் பெற் 
கொணர்தற்கும் இவைகள் பயன்படும் . இருந்தனர் . அவர்கள் யானைகட்குக் காலந் 
வழிபாட்டுக்குரிய பொருள்களையும் யானை தோறும் உணவு நல்கி நீராட்டி அன்போடு 

வளர்ப்பர் . அப்பாகர்களுக்கும் வேதனம் 
கள் சுமந்து வருவதுண்டு. சில கோயில் 
களில் சிற்சில சிறப்புக் காலங்களில் பூரண 

உண்டு . அவர்கட்கு வேதனம் குறையின் , 
கும்பங்களும் திருப்பலியும் யானை மேல் தம்தொழிலை அன்போடு செய்யமாட்டார்க் 

ளென் 
வைத்துத்தான் காணர்தல் வேண்டு விடுவர் . அந்நிலத்து வருவாய் , பாகர்கட்கு 

ற கருத்தால் , அவர்கட்கும் நிலம் 
மென்ற கட்டளை நிலவுகிறது . 

வேண்டும் 

முதலியவற்றிற்கு 
இவ் வழக்கங்கள் , நூல்களால் விதிக் உதவும் . யானைக்கு வேறாகவும் யானைப் 
கப்பட்டன அல்லவாயினும் , பல நூற் பாகர்க்கு வேறாகவும் இன்றி ஒன்றாயமை 
றாண்டுகளாக நடைமுறையில் இருந்து யின் ஒன்றி னொன்று மேலூர்ந்து இரண்டி 
வருகின்றன . செல்வம் குறைந்த கோயில் லொன்றன் 

வருவாயைக் 

குறைத்து 
களில் இவை நின்று போயின . பண்டை விடும் . பெரும்பாலும் யானையே உணவு 
நாளில் , கோயில்களில் நடைபெற வேண் குன்றி வாடநேரும் . இவ்வகையில் யானை 
டிய நிகழ்ச்சிகள் குறைவில்லாமல் நடத் சார்பாக உளதாகும் செலவு மிகுந்தே 
துவதில் வேந்தர் கண்ணுங் கருத்துமாய் யிருக்கும் . இது பற்றியே யானை கட்டித் 
இருந்தனர் . கோயில்களில் காணப்படும் தீனி போடுவதென்பது கடினம் என்ற பழ 


உணவு 


யானை 


ஆனால் 


போன்ற 


189 
மொழியும் , யானை அசைந்து தின்னும் வீடு வாமாத்தூரே தேவதானமாக இருந்தது . 
அசையாமல் 

தின்னும் என்ற பழ இவ்வூர் வருவாய் முற்றும் , இத்திருக் 
மொழியும் நாட்டில் நிலவுவவாயின . கோயில் நித்திய நைமித்திய நடைமுறை 

இருந்தாலும் , செல்வம் மிக்க செல்வர் கட்கே உரியதாயிற்று . இதற்குத் திருப்பலி 
களும் வேந்தர்களும் யானைகளை வைத்துப் 

கொணர்தற்கென 

யொன்றும் 
பேணுவதைத் தம் செல்வ வாழ்வுக்குச் இருந்து வந்தது . இந்த யானையைப் 
சிறப்பாகக் 

கருதினர் . செல்வம் மிக்க பேணும் பாகனுக்கும் நில நிவந்தம் விடப் 
கோயில்களில் எழுந்தருளும் இறைவன் 

பட்டிருந்தது . இவ்வாறே இக்கோயில் 
ஏனைவேந்தரினும் மிகமிக வுயர் ந்தோனாத தன்கண் இருந்து தொண்டு செய்வார்க்கு 
லின் , 

அவனுடைய திருக்கோயிலிலும் உணவு நல்கும் அறச்சாலையாகவும் விளங் 
யானை இருப்பது சிறப்பெனக் கருதினர் . கிற்று . இதனால் இக்கோயில் எல்லாவகை 
வேந்தர்கள் 

தம் பெருமனை யாலும் சிறப்புற்று இருந்து வந்ததெனச் 
போலவே இறைவன் திருக்கோயில்களும் 

சுருங்கக் கூறலாம் . 
யானை களால் பொலிதல் வேண்டுமென்று பண்டம் நிறைந்த நிலையங்களில் ஊட 
கருதினர் . 

றுத்தழிக்கும் எலிகளும் பெருச்சாளிகளும் 
திருவாமாத்தூர் என்பது தென்னார்க் பெருகுவதுண்டு . இவ்வாறே செல்வம் 
காடு மாவட்டத்து விழுப்புரத்துக்கு அண் மலிந்த திருக்கோயில்களிலும் எலியும் 
மையிலுள்ள பேரூர் ; இப்பகுதிக்குப் பெருச்சாளியும் 

மனமுடைய 
பண்டை நாளில் அருவா நாடு என்பது மக்கள் உளராவது இயல்பு . ஆகவே இக் 
பெயர் . அருவா நாட்டில் உட்பகுதி கோயில்களிலும் அத்தகையோர் அவ்வக் 
யுண்டு ; அவற்றுள் வாவலூர் நாடு என்பது காலங்களில் உண்டாயினர் . கி.பி. ஏழாம் 
ஒன்று . தனால் இவ்வாமாத்தூர் , அருவா நூற்றாண்டில் திருஞானசம்பந்தர் இவ் 
நாட்டு மீவழி வாவலூர் நாட்டுத் திருவா வூர்க்கு வந்திருந்தார் . அக் காலத்தே 
மாத்தூர் எனப்படும் . இதனருகே பம்பை கோயிற் பெருச்சாளிகளின் கொடுமையால் 
யாறு ஓடுகிறது . இதனை ஞானசம்பந்தர் , கோயில் தொண்டர்கட்குஉணவு முட்டுப்பா 
" கரவின் மாமணி பொன் கொழித் திழி டுண்டாயிற்று . உண்ட களைப்புத் தொண் 
சாந்து காரகில் தந்து பம்பை நீர் அருவிவந் டர்க்கும் உண் டென்ப 

டென்பது உலகுரை ; 
தலைக்கும் ஆமாத்தூர் என்று சிறப்பிப் ஆனால் இவ்வூரிலிருந்த தொண்டர்க்கு 
பார் . 

இந்த ஆற்றங்கரையில் மிக்க அழ உண்ணாமையால் வரும் களைப்பே மிக்கிருந் 
குறத் திருவாமாத்தூர் இறைவன் கோயில் தது . அதனைக் கண்ட திருஞானசம்பந்தர், 
அமைந்துள்ளது . இங்குள்ள இறைவனை தொண்டர் வந்து வணங்கி மாமலர் தூவி 
முன்னோர் பெருமானடிகள் என்று பெயர் நின்கழல் ஏத்துவர் ; அவர் உண்டியால் 
வழங்கி வழிபட்டு வந்தனர். இதற்குக் வருந்த இரங்காத தென்னை கொலாம் 
காரணமும் உண்டு . திருஞானசம்பந்தர் ( குன்றவார் . 5 ) என்று பாடினர் . அது 
முதலியோர் இவ்வூர்க்கு எழுந்தருளி கண்ட கோயில் திகாரிகள் மிகவும் அஞ்சித் 
இறைவனைப் பாடிய காலத்தில் ஆமாத் தொண்டர்க்கு நேர்ந்த வருத்தத்தைப் 

போக்கினர் . 
தூர் அம்மான் " என்றும் , ஆமாத்தூர் 
அம்மான் எம்பெம்மான் என்று ஏத்தா 

அக் காலத்தே தொண்டரைப் பற்றிய 
தார் பேயரிற் பேயரே " என்றும் பாடி தீவினை நீங்கிற்றாயினும் , அஃது அவ் 
னர் . இதைக் கண்ட சான்றோர் பெம்மா விடத்தின் நீங்காதிருந்து முதற்பராந்தகன் 
னென்று ஏத்துவாராய் , பெம்மான் என் 

காலத்தில் 

யானைப்பாகனைப் பற்றியது . 
பது பெருமான் 

என்பதன் திரிபாதல் அவனுக்கென வைக்கப் பெற்றிருந்த நிலம் 
கண்டு , பெருமானடிகள் என்று போற்றி தகவிலார் கைப்பட்டுப் போதிய விளைவு 
வழிபட்டு வந்தனர் . 

தாராதாயிற்று . அந் நிலத்தைப் பயிரிட் 
இத் திருவாமாத்தூர்க் கோயில் அந் டோர் அதனைத் தமக்குரிய தாக்கிக் கொண் 
நாளில் மிக்க செல்வம் படைத்த திருக் டனர் . அவன் யானைக்கு நல்கும் அரிசி 
கோயிலாக விளங்கிற்று . இதற்கு இத்திரு யைத் தன் மனைவாழ்க்கைக்கு வேண்டி 


66 


190 


யானை 


எடுத்துக் கொண்டான் ; யானை வலி குன்றி மையால் , ஒருவரும் 

மகேச்சுரருடைய 
யது ;முடிவில் உணவு முட்டுப்பாடு பெருகி முறையீட்டை ஏற்கவில்லை. 
அவனையும் யானையையும் வருத்தத் 

இந் நிலையில் திருவாமாத்தூர் மகேச் 
தொடங்கிற்று . அவன் கோயிலாரிடம் 

சுரர்களிற் சிலர் சோழவேந்தனான பராந் 
தெரிவித்துக் கொண்டான் . ஏழை பேச்சு 

தகனைக் கண்டனர் . வேந்தன் அவர்தம் 
அம்பல மேறாதென்பது 

போல அவ 

காரியங்களின் 
னுடைய முறையீடு பயன்படா தொழிந் நலம் கேட்டுக் கோயில் 

செம்மை 
தது . முடிவில் அவன் தன்னைப் பேணு பணித்தான் . அவர்கள் உள்ள தன் உண் 

நிலையைத் தெரிவிக்குமாறு 
தற்கே பெரும்பாடு படலானான் ; 
பேணற்பாடிழந்தது . 

மையை உள்ளவாறு விண்ணப்பித்தனர் . 
அவனும் உரிய 
காலத்தில் தன் கோயிற் பணியைச் செய்ய அது கேட்டதும் அவன் அமைச்சரோடு 
இயலாதவனாய் விட்டான் . இந் நிலையில் ஆராய்ந்து 

இந் நிலையில் ஆராய்ந்து திருப்பலி முட்டுப்பாடின்றி 
கோயிற் சிறப்பொன்று நடைபெற்றது ; 

நிகழுமாறு வேண்டிய நிவந்தங்களைப் 
அப்போது திருப்பலி 

கொணர்தற்கு 

பணித்து , அவற்றை விரைந்து கொடுக்கு 
யானைப்பாகனை நாடினர் ; அவன் யானை 

மாறு சோழசிகாமணிப் பல்லவரையர்க்குத் 
யின் மாட்டாமை கூறி மறுத்து விட்டான் . திருமுகம் விடுத்தான் . 
அதனால் திருப்பலி முட்டுப்பட்டது . 

பல்லவரையர்க்குத் திருமுகம் வந்த 

தும் அவர் திடுக்கிட்டுக் கோயிலார்க்கு அத் 
இம் முட்டுப்பாடு இவ்வாறு பன் திருமுகப்படியைத் தந்து யானைப்பாக 
முறையும் 

உண்டாகத் தலைப்பட்டது . னுக்கு நிவந்தமாக விட்ட நிலத்தை யளந்து 
றொண்டர்களான 

மகேச்சுரர் 

கொடுக்குமாறு செய்து , அதனைக் கல்லி 
களுக்கு இது மிக்க வருத்தத்தைத் தந்தது . லும் வெட்டுமாறு ஏற்பாடு செய்தார் . 
அவர்கள் கோயில் காரியம் பார்ப்போர்க்கும் யானைப்பாகன் அரசன் விடுத்த நிவந்தம் 
ஊரவர்க்கும் தெரிவித்தனர் . அக்காலத்தே பெற்று வறுமை நீங்கினான் ; திருப்பலி 
திருவாமாத்தூர் இருந்த வாவலூர் நாட் முட்டுப்பாடும் தீர்ந்தது . இந் நிகழ்ச்சி 
டைப் பெற்றுக் காவல்புரிந்து வந்த சோழ முற்றும் திருவாமாத்தூர்க் கோயில் மண்ட 
சிகாமணிப் பல்லவரையரும் இதனைச் பத்தின் தென்சுவரில் 

வெட்டப்பட் 
செவியிற் கொள்ளாது புறக்கணித் திருந்த டுள்ளது . 


கோயிற் 


சாவகத்தீ வில் சைவம் ! 


பெரம்பனான் கோயிலானது கி . பி . 860 இல் நடுசாவகத்தின் இந்து மன் 
னர்களால் கட்டப்பட்டது . அந்நாளில் அவர்களுடைய பெருமை உச்ச நிலையில் 
இருந்தது . உயர்ந்த நாகரிகம் 

உயர்ந்த நாகரிகம் படைத்திருந்தார்கள் . சைவ சமயத்தினராய்ச் 
சிறந்த அன்புடையராய் விளங்கினார்கள் . இறைவனிடத்தில் கொண்ட 
பேரன்பினால் மிகச் சிறந்த கோயிலொன்றை எழுப்பினார்கள் . ஆனால் செல்வ 
மானது ஆறிடும் மேடும் மடுவும் போலாம் என்பர் மூதாட்டியார் . அதுபோல 
இந்த மன்னர் வமிசமானது . வெகுகாலம் இருக்கவில்லை . கி . பி , 915 இல் 
அழிந்துவிட்டது . ஆனால் அவர்கள் கட்டிவைத்த பெருங் கோயில் அன்னா 
ருடைப் செல்வாக்கை இதுகாறும் காட்டிக்கொண்டு நிற்கிறது . 


- கோவை கிழார் , சி . எம் . இராமச்சந்திரன் செட்டியார் 

செல்வி சிலம்பு - பரல் க 0 . 


திருவாசகத்தில் இருசுவை 


( வித்துவான் திரு . வீ . குமாரசாமி ஐயர் ) 


வல் 


சைவ 


அண்ணா 


திருச்சி மாவட்டத்தைச் 
சேர்ந்த மேட்டுப் பாளையம் என் 
னும் ஊரில் பிறந்தவர் . வீர 

சமயத்தினர் . 
மலைப் பல்கலைக் கழகத்தில் கா . 
சுப்பிரமணிய பிள்ளை , விபுலா 
னந்த அடிகள் முதலிய சான் 
றோர்களிடம் முறையாகத் தமிழ் 
பயின்று வித்துவான் தேர்வில் 
முதல்வராகத் தேர்ச்சியுற்றார் .. 
மதுரை மாவட்டத்தைச் சார்ந்த 
மேலூர்க் கழக உயர்நிலைப் பள்ளி 
யில் தலைமைத் தமிழாசிரியராகச் 
சிறந்த முறையில் பணியாற்றி 
வருகின்றார் . இஷ்டலிங்க அக 


உரை திருவள்ளுவரும் 
சிவப்பிரகாசரும் என்னும் 
நூல்களை இயற்றியுள்ளார் . ஐங் 
குறு நூற்று மாநாட்டில் முல்லை 
பற்றி அரிய ஆராய்ச்சிச் சொற் 
பொழிவு நிகழ்த்தி யுள்ளார் . 
தமிழ்ப்பொழில் , செந்தமிழ்ச் 
செல்வி 

இதழ்களில் 
வெளியிடச் சிறந்த கட்டுரைகள் 
எழுதி வருகின்றார் . இவருடைய 
தமிழ்ப் புலமையையும் சமய 
நூலறிவையும் பாராட்டி மயி 
லம் , பொம்மபுரம் ஆதீனத்தலை 
வரவர்கள் தம் ஆதீனப் புலவ 
ராக ஏற்றுள்ளனர் . 


ஆகிய 


அடி 


திருவாதவூரடிகள் அருளிய தெள்ளிய படிந்துளதோ அதனையே ஆடி நிழலெனப் 
தீஞ்சுவைப்பனுவல் திருவாசகமாம் . இம் பாட்டும் காட்டும் . திருவாதவூரடிகள் தம் 
மெய்ந்நூலுள் உள்ள திருப்பதிகங்கள் 51. கூற்றைத் தாமே எடுத்தருளுகின்றாராத 
அவற்றிலுள்ள திருப்பாடல்கள் 658. இப் லின் அவர் தம் உள்ளத்துணர்வு அவர் 
பதிகங்கள் சிவபுராணம் முதலாக அச் அருளிய திருப்பாசுரங்களில் உள்ளவாறே 
சோப் பதிகம் ஈறாக வுள்ளன . இப்பதி அமைந்திலங்குவதில் ஐயமில்லை . 
கங்களும் இப்பதிகங்களிலுள்ள 

பாடல் 

களார் கனிந்த உள்ளம் பெற்றவர் . அழு 
களும் தனித்தனியாக நோக்குங்கால் நகை தடியடைந்த அன்பரானவர் . இறையரு 
அழுகை முதலிய ஒன்பான் சுவைகளுள் ளைப் பெறக் கண்ணீர் பெருக்கி மெய்ம் 
பல்வேறு சுவையுடையனவாகும் . அவற் மயிர் சிலிர்த்து மனம் நெக்கு நெக்குருகப் 
றுள் அவலச்சுவையும் பெருமிதச் சுவை பாடினவர் . ஐம்பொறி கையிகந்து அறி 
யும் பொருந்திய சில திருப்பாடல்களை வாய் அறியாச் செம்புலச் செல்வரானவர் . 
ஈண்டு அறிவோம் . 

ஆதலின் அவர் தம் பாட்டுக்கள் கேட்போர் 
சுவை என்பது மெய்ப்பாடு . இதற்கு யும் பொருளாற்றலையும் பெற்றுள்ளன . 

உள்ளத்தைக் கரைக்கும் சொல்லாற்றலை 
" மெய்ப்பாடென்பது பொருட்பாடு. அஃ 

அதனால் உலகில் திருவாசகத்திற்கு உரு 
தாவது உலகத்தார் 

நிகழ்ச்சி 
காதார் ஒருவாசகத்திற்கும் 

உருகார் " 
ஆண்டு நிகழ்ந்தவாறே புறத்தார்க்குப் 
புலப்படுவதோர் ஆற்றான் வெளிப்படு கற்று வல்ல புலவர் பெருமக்களும் திரு 

பழமொழியும் வழங்கலாயிற்று . 
தல் என்பர் பேராசிரியர் . சங்கச்சான் வாசகத் திருமறையை ஓதி ஓதி அதன் 
றோரும் தொல்லுரை 

யாசிரியர்களும் 

செம்பொருள் கண்டனர் . அங்ஙனங் 
பாட்டில் சுவை சிறந்து நிற்றலையே இன் 

கண்ட புலவர்களுள் சிவப்பிரகாச அடிக 
றியமையாததாகக் கொண்டனர் . வெறும் 
சொற்கட்டுக்களாலாகிய யாப்பினை வெற்ளார் தலைசிறந்தவராவர் . அப்புலவர் பெரு 
றெனத் தொடுத்தலாக எண்ணி வெறுத்த 

திருவாசகத்தில் அமைந்துள்ள 
பாட்டின்கண் மெய்ப்பாடு , பாடுபவ மெய்ப்பாட்டினைத் தாம் இயற்றியருளிய 
னுடைய உளச்சுவைக் கேற்ப அமையப் நால்வர் நான்மணிமாலை என்னும் நூலில் 
பறும் . கவிஞனது உள்ளம் எச்சுவையில் 

" விளங்கிழை பகிர்ந்த என்ற பாசுரத்தில் 


உள்ள 


என்ற 


மான் 


னர் . 


192 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


... 


அவலச்சுவை 

சிவபுராணம் திருவாசகத்தில் முதற் 
திருவா சகமிங் கொருகால் ஓதில் 

கண் உளது . இப்பாசுரம் திருப்பெருந் 
கருங்கல் மனமும் கரைந்துகக் கண்கள் 

துறையில் அடிகளார் குருவருள் பெற்ற 
தொடுமணற் கேணியிற் சுரந்து நீர்பாய 
மெய்ம்மயிர் பொடிப்ப விதிர்விதிர்ப் பெய்தி 

பின்னர் அருளப்பெற்றது . குருவருளால் 

பாச நீக்கம் பெற்ற அடிகளார் ஞானநோக் 
அன்பர் ஆகுநர் அன்றி 

கத்தால் முற்பிறப்புக்களை யறியும் ஆற்ற 
மன்பதை யுலகில் மற்றையர் இலரே 

லும் பெற்றிருந்தார் . ஆதலின் தாம் முற் 
என்ற அடிகளில் விளங்கக் கூறியுள்ளார் . பிறப்புக்களில் அடைந்த இன்னல்களை 
திருவாசகத்தை ஒருமுறை யோதினாலும் எண்ணி உளம் நைந்து அவற்றை இப்பா 
அதனைக் கேட்பவரது கருங்கல் போல் சுரத்தில் சில அடிகளில் உணர்த்துகின் 
வலிய மனமும் கரைந்துருகப் பெறுகிறது றார் . 
கண்ணீர் தோண்டப்பட்ட கிணற்றினின்று 

அப்பகுதி : 
நீர் சுரப்பது போல் 

பெருகுகின்றது ; 
மெய்ம்மயிர் சிலிர்க்கின்றது ; உடல் நடுக்க 

" புல்லாகிப் பூடாய்ப் 
மடைகிறது ; பாட்டிலுள்ள பொருளில் 

புழுவாய் மரமாகிப் 

பல் விருக மாகிப் 
உள்ளம் படிந்து சிவபெருமானுக்கு அன் 

பறவையாய்ப் பாம்பாகிக் 
பராகின்றனர் ; அவ்வாறு ஆகாதவர் உல 
கில் 

கல்லாய் மனிதராய்ப் 
இல்லை " என்று கூறப்படுகிறது . 

பேயாய்க் கணங்களாய் 
இதனால் கண்ணீர் அரும்பல் , மெய்ம்மயிர் 

வல்லசுர ராகி 
சிலிர்த்தல் , நடுக்கமடைதல் ஆகிய சுவை 

முனிவராய்த் தேவராய்ச் 
யுணர்வுகளைக் கேட்போர்க்குத் திருவாசகம் 

செல்லாஅ நின்ற இத் 
உண்டாக்குகிறதென்பது பெறப்படும் . கண் 
ணீர் அரும்பல் அன்பினை வெளிப்படுத்தும் 

தாவர சங்கமத்துள் 

எல்லாப் பிறப்பும் 
அறிகுறி . திருவள்ளுவரும் " அன்பிற்கும் 
உண்டோ அடைக்குந்தாழ் ஆர்வலர் , புன் 

பிறந்திளைத்தேன் : எம்பெருமான் ! 
கணீர் பூசல் தரும் என்றார் . இங்குத் 

மெய்யேயுன் பொன்னடிகள் 
திருவாசகப் பாடலைக் கேட்போர் கண் 

கண்டின்று வீடுற்றேன் . " 
களில் பெருகும் நீர் 

நீர் அன்பால் 

அன்பால் ஊற் இதில் " எம்பெருமானே ! உலகத் 
றெடுத்த ஆனந்தக் கண்ணீர் . இவ்வாறு தோற்றத்தில் நிலையியற் பொருள்களுள் 
உண்டாகும் 

உவகைக் கண்ணீரையும் ளும் இயங்கியற் பொருள்களுள்ளும் பல 
அவலச் சுவையின்பாற் படுத்தியே கூறு பிறப்புக்களையடைந்தேன் . அடியேன் கற் 
வர் . “ இளிவே இழவே அசைவே வறுமை பாறை யணுக்களில் அடங்கிக் கிடந்தேன் ; 
யென , விளிவில் அழுகை புல் - பூடு - மரம் 

தாவரங்களும் 
நான்கே ( தொல்காப்பியம் ) என்ற நூற் ஆனேன் ; புழு - பாம்பு முதலிய ஊர்வன 
பாவிற்கு உரைகூறிய பேராசிரியர் விளி வாகவும் பிறந்தேன் ; பறவைப் பிறப்பும் 
வில் 

கொள்கை என்ற மிகையானே உற்றேன் ; மிருகமும் ஆனேன் ; மக்களாய் 
அழுகைக் கண்ணீர்போல உவகைக் கண் - பேயாய் பூதகணங்களாய் - அசுரராய் 
ணீர் வீழ்தலும் உண்டு . அதனையும் அழு முனிவராய் - விண்ணவராய்ப் பிறந் 
கைப்பாற் சார்த்தி உணரப்படும் என்றார் . தேன் . இவ்வாறு எல்லாவகையான பிறப் 
ஆனந்தக் கண்ணீர் பெருகப் பெருக அரு புக்களையும் அந்தோ ! எடுத்து எடுத்து 
ளிய திருவாசகம் கேட்போர் உள்ளத் அலுத்தேன் ! இப்போது நிலைப்பாயிருப் 
தையும் உருக்கிக் கண்ணீர் பெருகச் செய்த பதற் கேதுவாய உனது அழகிய திருப் 
லின் இந்நூல் அவலச்சுவை நிரம்பியது பாதங்களைக் காணப்பெற்றுப் பாசநீக்கம் 
என்பது தெளிவாம் . இனி அச்சுவை அடைந்தேன் என்று கூறுவதை உணர் 
பொருந்திய சில திருப்பாடல்களைச் சுவைத் வார் உள்ளம் உருகாமல் இரா . இவ்வடி 

களில் பிறப்பின் வகைகளை யெல்லாம் 


கொள்கை 


ஆகிய 


( C 


துணர்வோம் . 


வெளியீட்டு விழா மலர் 


193 


நூல்களை 


எடுத்துரைத்து 

இறுதியில் " எல்லாப் கொன்னே பயனற்றுக் கிடப்பின் அந்தோ! 
பிறப்பும் பிறந்து இளைத்தேன் என்று 

என்று உய்யும் நெறியொன்றினையும் யான் யறிய 
கூறியுள்ள தில் அவலச்சுவை தேங்கிக் மாட்டேன் என்னும் பொருளமைய , 
கிடத்தலைக் காண்க . அங்ஙனம் பிறந்து " ஆடு கின் றிலை , கூத்துடை 
இளைத்த அடிகளாருக்கு எம்பெருமான் 

யான்கழற் கன்பிலை , என்புருகிப் 
திருவடி , கடலில் ஆழ்பவனுக்குப் புணை பாடு கின்றிலை , பதைப்பதுஞ் 
கிடைத்தாற்போல் கிடைத்தது . அத்திரு 

செய்கிலை , பணிகிலை , பாதமலர் 
வடியை உளத்தாற் கட்டித் தழுவுவது 

சூடு கின்றிலை , சூட்டுகின் 
போலச் சொற்களாலும் எம்பெருமான் 

றதுமிலை துணையிலி பிணநெஞ்சே ! 
மெய்யேயுன் பொன்னடிகள் கண்டின்று தேடு கின்றிலை , தெருவுதோ 
வீடுற்றேன் " என்று உவகையும் பெரு 

றலறிலை , செய்வதொன் றறியேனே 
மிதமுந் தோன்ற அடிகளார் அருளுதல் 
காண்க . 

என்ற திருப்பாசுரத்தை அருளிச் செய் 

துள்ளார் . அடிகளார் குருவருளால் பாச 
இவ்வாறு பிறவித் துன்பத்தை யறிந்த நீக்கமுற்று மெய்யறிவினைப் பெற்றிருந்தா 
அடிகளார் பிறவாநெறியையடைய அவாவு ராயினும் மீண்டும் உலகப்பற்றுத் தம்மை 
கின்றார் . வேண்டுதல் வேண்டாமையில் 

யடையாதவாறு இறைவனையே 

நாடி 
லாத இறைவனடி சேர்ந்தார்க்கே பிறவித் அறிவு நிற்றல் வேண்டுமென்பதை வலி 
துன்பங்கள் 

இல்லையாகும் . இறைவன் யுறுத்துகின்றார் . உலகப்பற்று நீங்கிய 
திருவடியைச் சார்தற்கு ஞானம் வேண்டும் . காலத்தில் அறிவு இறைவனை நாடுதல் 
ஞானத்தை அடைவதற்கு நற்கருமங்களை வேண்டும் . அங்ஙனம் நாடாது பிணம் 
இடைவிடாது இயற்றல் வேண்டும் . வீட்டு போல் வாளா இருத்தல் தவறாம் என்ப 

ஓதல்வேண்டும் . அங்ஙனம் தையும் உணர்த்துகின்றார் . இப்பாசுரத்தில் 
புரிய மனம் துணையாக நிற்றல் வேண்டும் . இலை என்ற சொற்கள் பல இடங்களில் 
மனமே உலகில் கெடுக்க வல்லதும் கெட் அடுக்கிவந்து இரக்கக் குறிப்பைத் தருதல் 
உயர்த்த வல்லதும் ஆகும் . காணத் தக்கது . 

. 

பிண 
ஆதலின் , அதனைத் தம்வயப்படுத்த முயல் நெஞ்சே என்றும் " செய்வதொன்றறி 
கின்ற அடிகளார் 

அடிகளார் மனத்தை முன்னிலை யேனே என்றும் கூறியதால் இளிவரல் 
யாகக் கொண்டு , 

பொருளாக அவலச் சுவை பிறந்தது . 
யாதொரு துணையுமில்லாத பிணம் கருணை எனவும் படும் . 
போன்ற மனமே ; தனு- கரண - புவன 

இறைவன் 

திருப்பெருந்துறையில் 
போகங்களைக் கொடுத்து 

இவ்வுலகை குருந்த மரத்தின் கீழ் அறிவாசானாக வீற் 
ஆட்டுவிக்கும் கூத்தப் பெருமான் திரு றிருந்து காட்சி யளித்து அடிகளாரை ஆட் 

பின்னர் 
வடிக்கண் அன்பில்லாதிருக்கின்றாய் . கொண்டருளிய 

மறைந்தார் . 
அவனை அன்பால் உளத்து 

மீண்டுங் காணும் வேட்கையராய் " யானை 
ஆனந்தக்கூத்து ஆடுகின்றாயில்லை; எலும் மதத்தால் தன்னையும் பிறரையும் அறியா 
பும் உருகப் பாடுகின்றாயில்லை ; அவனது ததுபோலச் செருக்கினால் என்னை மாத்திர 
நற்றாளைத் தொழாதிருக்கும் பிழைக்கு அஞ்சி மன்றி உன்னையும் அறியாதிருந்தேன் . 
நடுங்குவதும் இல்லை ; தாழ்ந்து வணங்கு 

உலகில் உன்னை நாடுபவர்களுக் கெல் 
வதும் இல்லை . அவனது திருவடிக் கம லாம் நீ பெண்ணோ ஆணோ 

ஆணோ அலியோ 
லங்களைத் தலைமேற் கொள்கின்றாயில்லை . என்று அறியப்படாமலிருக்கின்றாய் .. 
அவனது திருவடிக்கு மலர்மாலை தொடுத் ஆனால் நீ எனக்கு உள்ளவாறே தோன் 
துச் சூட்டுகின்றதும் இல்லை ; அவனுடைய றிக் காட்சி கொடுத்தாய் . கூட்டை விட்டுப் 
திருவடிகளை யணுகும் நெறிகளை ஆன் பறந்து செல்ல அறியாத பறவைக் குஞ்சு 
றோர் பால் கேட்டு அறிகின்றாயுமில்லை . போல வஞ்ச உடம்பை நீத்து உன்னை 
அவன் புகழ்களைக் கூறித் தெருக்கள் யடையும் நெறியைக் கண்டிலேன் ; அவ்வா 
தோறும் கதறுவதும் இல்லை. நீ இவ் றுள்ள எனது பாசக் கட்டினை யொழித்து 
வாறு பிணம்போல் செய்தொழில் இன்றிக் ஆட்கொண்டு கண்கள் பார்த்து மகிழும் 


டோரை 


துணையிலி 


எண்ணி 


25 


194 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


இனிச் 


படியாகத் திரு நீறணிந்தபேரன்பர்களோடு யெனச் , சொல்லப் பட்ட பெருமிதம் 
இருக்க நாயனைய என்னைப் பட்டி மண்ட நான்கே என்னும் தொல்காப்பிய நூற் 
பம் ஏற்றுவித்தாய் . அங்ஙனம் நின்னடி பாவான் கல்வியும் அஞ்சாமையும் புகழும் 
யார் குழாத்துள் சேர்த்து ஆட்கொண்ட ஈகையும் என்னும் நான்கும் பொருளாகக் 
பின்னர் என்னைக் கைவிட்டு நீங்குதல் கொண்டு பிறக்குமென்பது பெறப்படும் . 
நீதியோ ? என்று வேண்டிப் புலம்பும் கல்வி என்பது தவமுதலாகிய விச்சை 
அடிகளார்க்குத் தம்மையடையும் ஞான 

என்பர் பேராசிரியர் . 
மின்மையால் இறைவன் விட்டகன்றார் 
என்ற ஐயம் உண்டானது போலும் . அடிகளார் இருவினையொப்பும் மல 
அதனால் இறைவனை நோக்கி , 

பரிபாகமு முடையராய் அருட்பதிவு பெற் 

றுத் திகழ்ந்தார் . அந்நிலையில் குருவடி 
எல்லாப் பொருளையும் அறியும் வாய் வந்த சிவபெருமான் நுட்ப ஐந் 
பேரறிவுடையவனே ! அன்பர்களுக்கு 

தெழுத்துண்மையை உணர்த்த உணர்ந் 
உறுதி பயத்தலில் சாவாமருந்தாயுள்ள 

தார் . அதனால் பெறற்கருஞ் செல்வத்தைப் 
வனே ! நாயனைய அடியேனைப் பெருங் பெற்றவர்போல் அடிகளார் , 
கருணைத் திறத்தால் ஆட்கொண்ட காலத் 
தில் நினது உரையை அறியத் தக்கான் நானோ வீடடை தற்குரிய நற்றவஞ் 
இவன் என்று கருதியோ என்னை ஆட் செய்தவனானேன் ; எதனாலெனின் , வீட் 
கொண்டது ? அவ்வாறில்லையன்றோ ? டின்பத்தை விரும்புபவர் புகலும் நுட்ப 
என்னை ஆட்கொண்ட நாளில் என்பால் ஐந்தெழுத்தாய சிவாய நம என்னும் திரு 
அறியாமையைத் தானே கண்டது ? அங் மந்திரத்தை ஞானாசிரியர் உணர்த்த அறி 
ஙனம் இருக்க இன்று என்னைக்கைவிடுதல் யப் பெற்றேன் . மற்றும் , தேன் போலவும் 
நீதியோ ? 

செய்யவேண்டுவது இனிய அமுதம் போலவும் இனிமை 
யாதெனின் , யான் அறிஞனோ ? அல் பயக்குஞ் சிவபெருமான் தானே வலி தில் 
லனோ ? எவ்வாறாயினும் என்னை ஆண்ட எழுந்தருளி வந்து என்னுடைய மனத்திற் 
ருள்க என்று வேண்டுவதாக , 

புகுந்தருளி உடலோடு கூடிய உயிர் வாழ்க் 
" அறிவ னே ! அமுதே! அடி நாயினேன் 

கையை மிகவும் வெறுத்திடும் வண்ணம் 
அறிவ னாகக்கொண் டோஎனை யாண்டது 

அடியேற்கு அருள்புரிந்தான் என்றருளு 
அறிவி லாமையன் றேகண்ட தாண்ட நாள் 

அப் பாசுரம் : 
அறிவ னோ அல்லனோஅருள் ஈசனே ! 

" நானே யோ தவஞ்செய்தேன் 
என்னும் பாசுரத்தை 
பாசுரத்தை அருளிச் செய் 

சிவாயநம வெனப்பெற்றேன் 
கின்றார் . இப்பாட்டு அடிகளாரின் சொற் 

தேனாய் இன் னமுதமுமாய்த் 
றிறமை எளிமை இனிமை - பணிவு 

தித்திக்குஞ் சிவபெருமான் 
ஆகிய இயல்புகளைச் செவ்வனம் புலப் 

தானேவந் தென துள்ளம் 
படுத்துவதோடு கற்பவர் உள்ளத்தையும் 

புகுந்தடியேற் கருள் செய்தான் 
கனிந்துருகச் செய்கிறது . 

ஊனாரும் உயிர்வாழ்க்கை 

யொறுத்தன்றே வெறுத்திடவே . " 
இவைபோலும் அவலச்சுவை நிரம் 
பிய பாசுரங்கள் திருவாசகத்தில் நிறைந் இதன்கண் எளிதில் கிடைத்தற்கரிய 
துள்ளன . அவற்றை அறிஞர்கள் ஐந்தெழுத்துண்மையைத் தாம் உணர்ந்த 
சுவைத்து இன்புறுவார்களாக . இனிப் தையும் அம்மந்திரத்தைப் பல்கால் ஓதிய 
பெருமிதச் சுவை நிரம்பிய சில பாட்டுக் தன் பயனாய் இறைவன் தன் உள்ளத்திற் 
களைக் காண்போம் . 

குடி புகுந்ததனாலாய உயர்வையும் வெளி 
பெருமிதச்சுவை 

யிடுகின்றார் . இப்பெருநிலை அடிகளாரது 
தவத்தால் உண்டானது . 

அதனை 
பெருமிதம் என்பது எல்லாரோடும் நானேயோ தவஞ்செய்தேன் சிவாய நம 
ஒப்ப நில்லாது மேம்பட்டு விளங்கல் . இச் வெனப் பெற்றேன் என்று உணர்த்த 
சுவை கல்வி தறுகண் இசைமை கொடை லான் இது கல்வி பற்றி வந்த பெருமிதம் . 


கின்றார் . 


195 


வெளியீட்டு விழா மலர் 


உலகங் 


சிவபெருமானால் ஆட்கொள்ளப் எதிர்த்து வரும் படை மாயப்படை . 

அப் 
பெற்ற அடிகள் உலகில் பிறர்க்கில்லாத படை முத்தியுலகைக் கைப்பற்றாதவாறு 
உயர்வு தமக்குண்டாயிருத்தலை ஓர்ந்தார் . தடுத்து நிற்கிறது . ஆதலின் அதனை முறி 
உலகில் ஏனையோர்க்கு உண்டாகும் அச் யடிக்கச் சேனைகளை முனைந்து செலுத்து 
சம் தமக்கின்மையையும் அறிந்தார் . தமது கின்றார் . போர் எனின் படைக்கருவிகள் , 
இன்ப நிலையையுங் கண்டார் . அதனை , போர்ப்பறை , குடை , வீரர்க்கு உடற் கவ 
தேவர்கோ அறியாத தேவ தேவன் 

சம் ஆகியவை தேவை ; நாற்படைகளும் 
செழும்பொழில்கள் பயந்துகாத்தழிக்கு மற்றை " ஞானமே வாள் ; அதனை ஏந்துங்கள் ; 

வேண்டும் . இங்கு அவை யாவை எனின் , 
மூவர்கோ னாய் நின்ற முதல்வன் மூர்த்தி 

பிரணவ பஞ்சாக்கர நாதமே பறை ; அதனை 
மூதாதை மாதாளும் பாகத் தெந்தை 
யாவர்கோன் என்னையும்வந் தாண்டு கொண்டான் அடியுங்கள் . மெய்யறிவே குடை ; அதனைப் 
யாமார்க்குங் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் பிடியுங்கள் . ஆக்கத்தைத் தருகின்ற திரு 

வெண்ணீறாகிய 
மேவினோம் அவனடியார் அடியாரோடும் 

மெய்ப்பையினுள்ளே 
மேன்மேலுங் குடைந்தாடி யாடு வோமே " 

புகுந்து கொள்ளுங்கள் என்று தொண் 

டர்களாகிய வீரர்களுக்குக் கட்டளையிடு 
என்ற பாட்டில் வெளியிடுகின்றார் இதில் கின்றார் . எதிர்த்து நிற்கும் மாயப்படை 
தன்னையாட்கொண்ட முதல்வன் விண்ண வந்து தாக்கு முன்னே அருள் வானிலுள்ள 
வர்க் கரசனாகிய இந்திரனால் அறியப்படாத இன்பப்பதியை நாம் கைப்பற்றுவோம் 
தேவதேவன் ; மற்றும் வளவிய 

என்று துணிவுடன் உரைக்கின்றார் 
களைப் படைத்துக் காத்து அழிக்கின்ற 
மூவராகிய அயன் - அரி - அரன் என் நாற்படை 

வீரர்களாக 

வுள்ளவர் 
பார்க்குத் தலைவனாய் நின்ற ஈசன் ; அட்ட களோ தொண்டர்கள் - பத்தர்கள் - யோகி 
மூர்த்தமாயிருப்பவன் ; எல்லார்க்கும் பாட் கள் - சித்தர்களாவர் . அவர்களை நோக்கித் 
டன் ; உமை வீற்றிருக்கும் இடப்பாகத்தை தொண்டர்களே ! முன்னணியாகச் செல் 
யுடைய எம் தந்தை ; யாவர்க்கும் அரசனாக லுங்கள் என்றும் , பத்தர்களே முதற் 
வுள்ளவன் என்று இறைவன் பெருமை 

படை அடுத்துச் செல்லுங்கள் என்றும் , 
தோன்ற எடுத்துரைத்தார் . அத்தகு மேம் 

யோகிகளே ! படைக்கு நடுவிற் செல்லுங் 
பாடுடையோன் 

கீழான அடியேனையும் கள் என்றும் , " உடல்வலிமை மிக்க சித்தர் 
தானே வந்து ஆண்டருளினன் . ஆதலால் களே ! பின்னணியிற் செல்லுங்கள் என் 
யாங்கள் அவன் ஒழிந்த பிறர் எவர்க்கும் றும் கட்டளையிடுகின்றார் . துன்பப்படை 
அடிமையாக மாட்டோம் ; எதற்கும் பயப் நம்மை வந்து தாக்காமற் காத்து வீட்டுல 

ஊக்கப் 
படமாட்டோம் ; அவனுடைய அடியார்க் கத்தைக் கொள்வோம் 
கடியவராயிருப்பவருடன் கூடியுள்ளோம் ; படுத்துகின்றார் . அப் பாசுரங்கள் :: 
அவனது ஆனந்தக் கடலிலே மூழ்கித் 

" ஞானவாள் ஏந்தும் ஐயர் 
திளைத்துக் கூத்தாடுவோம் 

என்றருளி 

நாதப் பறையறைமின் ; 
னர் . 

மானமா ஏறும் ஐயர் 
இங்ஙனம் தமக்கு ஒப்பாரில்லாத 

மதிவெண் குடைகவிமின் , 
இயல்பினை வெளிப்படுத்தியுள்ளார் . இதில் ஆன நீற்றுக்கவசம் 
யாமார்க்குங் குடியல்லோம் யாதும் அஞ் 

அடையப் புகுமின்கள் ; 
சோம் " என்றதால் பெருமிதந் தோன்று வானவூர் கொள்வோம் நாம் 
தல் காண்க 

மாயப்படை வாராமே . 
அடிகளார் ஒரு போர்க்குப் படைத் தொண்டர்காள் ! தூசி செல்லீர் ; 
தலைவராய்ப் புறப்படுகின்றார் . இப்போர் 

பத்தர்காள் சூழப்போகீர் ; 
உலகத்தில் 

மண்வேண்டி நிகழ்த்தும் ஒண் திறல் யோகிகளே ! 
போரை ஒத்ததன்று . இது பிரபஞ்சப் 

பேரணி உந்தீர்கள் ; 
போர் . இன்ப நாட்டை ஆள , அதனைக் திண் திறல் சித்தர்களே ! 
கைப்பற்றச் செய்யும் பெரும்போர். 

கடைக்கூழை சென் மின்கள் ! 


என் 


196 


அண்டர்நா டாள்வோம் நாம் 

தும் யோகிகளைப் பெரும்படை நிலவும் 
அல்லற்படை வாராமே . 

நடுவிலும் காயசித்தி பெற்ற சித்தர்களைப் 
பின்னணியிலும் வைத்துச் 

சேனையைச் 
( ஐயர் - தலைவர் ( சிவபெருமான் ) 
மானமா ஏறும் ஐயர் பெருமை பொருந் செலுத்துவதாகக் கூறும் முறை அடிகளு 
திய விடையிலேறுந் தலைவர் . தூசி 

டைய பொருள் நூலறிவை விளக்குகின் 
முன்னணி . கடைக் கூழை - பின்னணி ) றது . 

இப்பாசுரங்களில் ஏந்தும் - அறை 
இவை திருப்படை எழுச்சி " என்ற மின் – கவிமின் - புகுமின்கள் - செல்லீர் - 
தலைப்பில் காணப்படுவன . இவை அறி 
விக்கும் பொருள் அல்லாத துர்க்குண ஏவல் வினைமுற்றுக்களும் , வானவூர் கொள் 

போகீர் - உந்தீர்கள் - செல்மின்கள் என் 
மாயப்படைகள் வளையாமல் அருள் வாள் 
ஏந்தி , நல்லோர்கள் 

வோம் - ஆள்வோம் ஆகிய வினைமுற்றுக் 

யாரும் எம்மோ 
டெய்துமெனல் படையெழுச்சி நவிற 

களும் விரவிப் பெருமிதச் சுவைபயந்து 
லாகும் என்று திருவாசக உண்மை கூறு 

நிற்றல் காண்க . 
கிறது . அடிகளார் பாண்டி மன்னனிடம் 

இதுகாறும் இக்கட்டுரையில் திருவாச 
பல்லாண்டுகள் அமைச்சராயிருந்து போர் கத்தில் அவலம் - பெருமிதம் ஆகிய இரு 
முறைகள் யாவற்றையும் நன்கறிந்தவர் . சுவை நிரம்பிய சில பாட்டுக்களையே கண் 
உலகியலை விடுத்து இன்பவுலகை நாடி 

இன்பவுலகை நாடி டோம் . இவ்வாறு பல்வகைச் சுவைதரும் 
நிற்கும் நிலையில் அருளுகின்ற ஞான பாட்டுக்கள் அத்திருமறையில் உள்ளன . 
நூலிலும் உலகியலறிவைப் பயன்படுத்திக் அவற்றைப் பொருளுணர்ந்து படிப்பாரா 
காட்டுதல் போற்றத் தக்கது . சிறந்த படை 

யின் , 

வான்கலந்த மாணிக்க வாசக ! 
வீரர்களை முன்னணியிலும் ஏனையோரை நின் வாசகத்தை , நான் கலந்து பாடுங்காஎல் 
அடுத்தடுத்தும் வைத்துப் படைகளைச் நற்கருப்பஞ் சாற்றினிலே , தேன்கலந்து 
செலுத்துவர் சேனைத்தலைவர் . அம்முறை பால் கலந்து செழுங்கனித்தீஞ்சுவைகலந் 
யில் மாயப்படை வந்தால் அதனை எதிர்த்து தென் , ஊன்கலந்து உயிர்கலந்து உவட் 
முறியடிக்க வல்ல 

ஞான நிலையிலுள்ள டாமல் இனிப்பதுவே என்று இராமலிங்க 
அடியார்களை முன்னும் சரியை கிரியை 

அடிகளார் துய்த்த இன்பத்தைத் தாமும் 
நறிகளிலுள்ள பத்தர்களை அவர் பக்கத் துய்ப்பர் . 


திருவாசகச்சீர் ! 
திருவாசகம் என்பதில் அடைமொழியாய் நின்ற திருவென்னுஞ் சொல் 
கண்டாரால் விரும்பப்படுந் தன்மை நோக்கமாகிய அழகினை உணர்த்தவே , 
பேரின்பப் பேற்றைக் காதலிப்பாரெல்லாராலும் விரும்பப்படும் அழகினை உடைத்து 
இவ் வாசகம் என்பது பெற்றாம் . எல்லாரும் ஒன்றை விரும்புதல் அது பிறி 
தொன்றற்கில்லாத அழகினை உடைமையினாலேயாம் . தன்னைக் கற்பார் உள் 
ளத்தை உருகச் செய்து அவரைப் பேரின்பப் பெருக்கின்கண் ஆழ்த்துதற்கட 
பிறிது எந்நூலுக்கும் இல்லாத அழகினை இத்திருவாசக நூல் உடைமையால் , 
இதனினும் மேலான அழகினைப் பெற்ற வேறொரு நூல் இல்லையென்பது 
தேற்றமாம் . 

ஆரியர்க்குள் வழங்கும் நான்மறைகளும் அவரால் உயர்ந்தனவாகக் கருதப் 
படினும் , நடு நிலை திறம்பாத நல்லிசைப் புலவர் ஒருவர் அவ்வாரிய நான்மறைகளை 
யும் இத் தமிழ்மறையினையும் பொருடெரிந்து ஓதிக் காண்பராயின் 
திருவாசகம் அந்நான்மறையினுங் காணப்படாத பேரழகினை யுடைத்தெனத் 
தெற்றென உணர்வார் . இத் திருவாசகத் தமிழ்மறையினை இடையறாது ஓதி 
அதன் பொருளை எந்நேரமும் நினைந்து கழிபேரின்பத்திற் றிளைத்திருப்பார்க்கு 
மலக்கறை தானே தேய்ந்து போக , இறைவன் றிருவருட்பேறு எளிதில் வந் 
தெய்துமென்க. 

- மறைத்திரு. மறைமலையடிகளார் , " திருவாசக விரிவுரை 


தாங்கருங் காவலன் 


[ திரு . கு . பரமசிவன் , எம் . ஏ . ] 


நெல்லை மாவட்டத்தைச் 
சார்ந்த திரு . சி . ப . குமாரசாமி 
பிள்ளை அவர்களின் மகனாரான 
திரு . கு . பரமசிவன் அம்பா 
சமுத்திரத்தை யடுத்துள்ள 
வீரவ 

நல்லூரில் 1933 இல் 
தோன்றியவர் . நெல்லை இந்துக் 
கல்லூரியிலும் , அண்ணாமலைப் 
பல்கலைக் கழகத்திலும் பைங் 
தமிழைப் பயின்று எம் . ஏ . , 
பட்டம் பெற்றார் . மதுரை 
அமெரிக்கன் கல்லூரித் தமிழ்த் 
துறையில் பணியாற்றி வருகின் 
றார் . தீந்தமிழ் உரைநடை எழு 
துவதில் வல்லவராய இவர் ஆங் 


கில மொழியில் சிறந்து விளங்கும் 

நூல்களைத் தமிழாக்கம் 
செய்து தந்துள்ளார் . அவற்றுள் 
குறிப்பிடத்தக்கவை ஆலிவர் 
டுவிஸ்ட் , டேவிட் காப்பர் பீல்ட் , 
ஐவன்கோ, குவெண்டின் 
வர்டு , இராபின்சன் குரூசோ 
என்பவையாம் . கல்லூரியில் 
பயிலுங்காலத்திலேயே இனிய 
முறையில் கேட்டார்ப் பிணிக் 
கும் வண்ணம் சொற்பொழிவு 
ஆற்றிய இவர் , பல இலக்கியச் 
சொற்பொழிவு மாநாடுகளில் 
கலந்து அரிய சொற்பொழி 
வாற்றியுள்ளார் . 


வருகையை 


னான் . 


6 


அருஞ்சொற் புலவராய பெருஞ்சித்திர பாடலில் வேதனையே அன்றி எள்ளற் 
னார் அதியமான் நெடுமானஞ்சியைக் சுவையும் நிறைந்துள்ளது . 
காணச் சென்றார் ; பரிசிலர்க்கு அடையா எதிரேற்று 

அளவளாவி , வண்டமிழ்ப் 
வாயிலின்கண் பாடி நின்றார் . " அமிழ்து புலமைத் திறமறிந்து , பரிசில் வழங்கினன் 
விளை தீங்கனி ஒளவைக் கீந்த " அதிய அல்லனே என்னும் உணர்வால் தோன் 
மான் யாது காரணம் பற்றியோ புலவரை றிய வேதனையும் எள்ளலும் பாடலின் 
நேரில் காணாது பரிசிலை மட்டும் அனுப்பி உயிராய் விளங்குகின்றன . 

" வரிசைக்கு வருந்தும் பரிசில் 
வாழ்க்கை " யுடைய பெருஞ்சித்திரனார் அப் 

பாடலில் பெருஞ்சித்திரனார் " தாங்கருங் 
பரிசிலைப் பெற்றுக்கொண்டார் அல்லர் . காவலன் என்னும் தொடரால் அதிய 
அதிகமான் , சிறுகுன்றும் பெருமலையும் மானைக் குறிக்கிறார் . இத்தொடருக்கு உரை 
பல கடந்து வந்த புலவரைச் சென்றெதிர் காரர் வகுத்த பொருள் , பகைவரால் 
கொண்டான் அல்லன் ; வருகைக்குக் கார தடுத்தற்கரிய வேந்தன் என்பதாகும் .. 
ணத்தை வினவி அறிந்தானுமல்லன் ; தாங்குதல் என்பது தடுத்து நிறுத்துதல் 
பொருள் பெறுதல் ஒன்றே புலவர் நோக்கம் 

என்னும் பொருளில் பழம் பாடல்கள் பல 
என்றன்றோ எண்ணினன் என்று வருந் வற்றிலும் பயின்று வந்துள்ளது . 
திய புலவர் தம் வேதனையும் புரவலன் 

அருஞ்சமம் தாங்கி முன் நின்று எறிந்த " 
இழிவும் தோன்றப் பாடினார் : 

( புறம் . உ அச ) 
" குன்றும் மலையும் பலபின் ஒழிய 

" வருபடை எதிர்தாங்கினன் ( புறம் . உஙக ) 
வந்தனென் பரிசில் கொண்டனென் 

( செலற் ( கு ) என 

என்பன 

சில எடுத்துக்காட்டுக்களாம் . 
நின்ற என் நயந்து அருளி ஈதுகொண்டு 

" பகைவரால் தடுத்தற்கரிய 
ஈங்கனம் செல்க தான் என என்னை 

வேந்தன் என்னும் பொருள் , தாங்கரிய 
யாங்கு அறிந் தனனோ தாங்கருங் காவலன் மனக்கவலை கொண்ட புலவரின் தன்மை 
காணாது ஈத்த இப் பொருட்கு யானோர் யையும் , தனது கடமையில் வழுவிய காவல 
வாணிகப் பரிசிலன் அல்லேன் பேணித் 

னின் அயன்மையையும் சுட்டுவதாய் 
தினை அனைத்து ஆயினும் இனிது அவர் அமைந்திலது ; எஞ்சிய பகுதியில் மிளிரும் 
துணை அளவு அறிந்து நல்கினர் விடினே . " எள்ளற் சுவைக்கு அரணாகவோ , அணி 

( புறம் . 204 ) செய்வதாகவோ இல்லை . புரவலனை எள் 


ஆயினும் 


டை 


198 


ளும் புலவருடைய புண்பட்ட உள்ளம் 
அவனது போர்த்திறனைப் போற்றுதற்கு 
இடந்தருமோ ? பொறுத்தற்கரிய காவற் 
பொறையைப் பூண்டுள்ளவனின் புன்மைச் 
செயலை இடித்துரைத்துத் திருத்த இடந் 


" மாரி பொய்ப்பினும் வாரி குன்றினும் 
இயற்கை அல்லன செயற்கையில் 

[ தோன்றி னும் 
காவலர்ப் பழிக்கும் இக் கண்ணகல் ஞாலம் 

( புறம் . கூடு ) 


தருமோ ? 


ஆதலின் , 


தாங்கருங் காவலன் என்பதற்குத் " மன்பதை காக்கும் நன்குடிப் பிறத்தல் 
தாங்குதற்கரிய காவல் தொழிலையுடைய துன்பம் அல்லது தொழுதகவு இல் 
வன் என்றுரைப்பதே பாடற் கருத்துக்கு 

( சிலம்பு . உரு .க - ச ) 
ஏற்ற பொருளாகலாம் . தாங்குதலாவது 

என்றனர் , கற்றறிந்தோர் . காவல் தொழிலை 
சோர்வுபடாது காத்தல் . காவலன் , காவல் மேற்கொண்டோருள்ளும் கைவண்மை 
தொழிலையுடையவன் . தாங்குதல் எனும் 

பூண்டோர்தம் பொறுப்பும் கடனும் அளப் 
சொல்லுக்கு ஏற்றுக் காத்தல் சோர்வு பரியன . வெறுத்த கேள்வி விளங்குபுகழ்க் 
படாது காத்தல் 

- என்னும் பொருளும் கபிலர் , 
உண்டென்பதனை , 

" வரிசை அறிதலோ அரிதே பெரிதும் 
" வேந்துறு விழுமம் தாங்கிய 

ஈதல் எளிது " 

( புறம் . கஉக ) 
பூம்பொறிக்கழற்கால் நெடுந்தகை புண்ணே 

( புறம் . உ அக ) என்றல் காண்க . 
எனவும் , 

கொடைக்கடன் பூண்ட கொற்றவனாய் 

இருந்தும் , புலவர் தம் வரவேலாது , வரிசை 
" பீடுபெறு தொல்குடிப் பாடுபல தாங்கிய 

அறியாது , பரிசிலை அனுப்பினன் அதிய 
மூதிலாள ருள்ளும் 

( புறம் . உ அக ) 

மான் . வள்ளன்மைத் திறத்தில் வழுவிய 
எனவும் வரும் சான்றோர் செய்யுட் பகுதி அவனை எள்ளல் சுவை ததும்பத் " தாங் 
களாலும் , அவற்றிற்குப் பேராசிரியர் கருங் காவலன் - சோர்வுபடாது காத்தற் 
ஒளவை சு . துரைசாமிப் பிள்ளையவர்கள் கரிய காவல் தொழிலையுடையவன் - எனக் 
தெரித்த உரையாலும் தெளியலாம் . குறிக்கிறார் , பெருஞ்சித்திரனார் . 


வஞ்சின மறமொழி ! 
பாண்டியன் தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் வஞ் 
சினம் கூறும் நெறியில் எனை இழித்துப் புல்லிய சொற்களைச் சொற்ற அரசர் 
களைப் போரிலே சிதறுமாறு பொருது முரசத்தோடு அவர்களைக் கைக்கொள் 
வேன் . அங்ஙனம் செய்யேனாயின் , என் குடை நிழல் வாழும் குடிமக்கள் எம் 
வேந்தன் கொடுங்கோலன் ; எங்களுக்குத் தக்க காவலில்லை என்றழுதரற்றிக் 
கண்ணீர் பரப்பிப் பழி தூற்றும் கொடுங்கோலை யுடையேனாகுக ; உலகத்தோடு 
எஞ்ஞான்றும் நிலையுறும் புகழையும் , தலைமையையும் உடைய புலவர் என் நில 
எல்லையைப் பாடாது நீங்குவாராக . " இல்லை என்று வந்தோர்க்குக் கொடாத 
இன்மையை யான் உறுவேனாக " எனக் கூறுகின்றான் . இவ்வரசனின் சொற் 
களால் செங்கோலின் செவ்விய நெறியும் , புலவர்கள் பால் அரசர்களுக்கிருந்த 
நன்மதிப்பும் , இரப்போர்க்கீயும் வள்ளற்றன்மையும் தெற்றெனப் புலப்படு 
கின்றன . 

- முத்து . இராசாக்கண்ணனார் , எம்.ஏ. , புறநானூற்றுச் சொற்பொழிவுகள் 


தொல்காப்பியமும் நன்னூலும் 


( பண்டித வித்துவான் , திரு . கு . சுந்தரமூர்த்தி ) 


சைவப் 


திருச்சி மாவட்டம் , முசிரி 
வட்டத்தைச் சேர்ந்த தோணார்ப் 
பட்டி என்னும் கிராமத்தில் 
14-4-1930 இல் இவர் பிறந்தார் . 
தந்தையார் குப்புசாமி முதலி 
யார் ; தாயார் நாகரத்தினத் தம் 
மையார் . பல்கலைக் கழக இடை 
நிலை வகுப்பு வரை பயின்று , 
திருப்பனந்தாள் செந்தமிழ்க் 
கல்லூரியில் சேர்ந்து 

கற்று 
1950 இல் வித்துவான் தேர்வில் 

வகுப்பில் தேறினார் . 
அந்நாள் தொட்டுத் திருப்பனந் 
தாள் செந்தமிழ்க் கல்லூரியி 
லேயே 

தமிழ்ப் பேராசிரிய 


ராகத் தமிழ்த் தொண்டாற்றி 
வருகின்றார் . மதுரைத் தமிழ்ச் 
சங்கத்துப் பண்டிதத் தேர்ச்சி 
யும் , சைவசித்தாந்த சமாசத்துச் 

புலவர் தேர்ச்சியும் , 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகத் 
துச் சைவ சித்தாந்தத் தேர்வில் 
ஆயிரம் வெண் பொற் காசுகள் 
பரிசும் பெற்றவர் ; பரிசில் 
பெற்றமையைப் பாராட்டி மது 
ரையாதீனத்தாரால் சித்தாந்த 
நன் மணி என்னும் சிறப்புப்பட் 
டம் வழங்கப் பெற்றவர். திருக் 
குறளிலும் , தொல்காப்பியத்தி 
லும் ஆழ்ந்த புலமைவாய்ந்தவர் . 


முதல் 


வன 


தொல்காப்பியம் 

பிரிவிற்கும் ஒன்பது ஒன்பது இயல்களாய் 

நிரல்படக் கோத்த பெருமையுடையது . 
உலகின்கண் வழக்காற்றில் பயின்று இந் நூலிற்கு உரைகளை நோக்க நூல் 
வரும் தொள்ளாயிரம் மொழிகளுள் தொன் 

முழுமைக்கும் இளம்பூரணரும் , எழுத்து , 
மொழிகள் று கூறப்படுவன நான்கு சொல் , பொருளில் முதல் ஐந்து இயல் 
அல்லது ஐந்தே மொழிகள் தாம் . அவற் மட்டும் ) நச்சினார்க்கினியரும் , பொருள் 
றுள் ஓவா மூவா நம் தமிழ் மொழியும் பிற்பகுதிக்குப் பேராசிரியரும் , சொல்லதி 
ஒன்று . 

சொற் சிதைவுகளைத் தடுத்துச், காரத்திற்கு மேற்கூறிய இருவருமன்றிச் 
சொற்களை மேல் வழங்கு முறைகாட்டி சேனாவரையர் , தெய்வச்சிலையார் ,கல்லாட 
வரம்பறுத்து , மொழியை ஒழுங்கு படுத்து னார் என ஐவரும் உரை வகுத்த பெரு 
இலக்கணங்கள் . எழுத்தெனும் 

மக்களாயினர் . 
அரும்பு தோற்றிச் சொல்லெனும் பூம் 
போது அலர்ந்து , பொருளெனும் நல் 

நன்னூல் 
லிருந் தீந்தாது நாறும் இயற்றமிழ் இலக் 
கண நூலே இத் தொல்காப்பியம் . இது தொல்காப்பியத்திற்கு வழி நூலாய்த் 
தொன்மையும் தலைமையும் கொண்ட திகழ்வது நன்னூல் . இது தொல்காப்பியத் 
விழுமிய நூல் . இதனை நம் முன் படைத்த திற்குக் காலத்தால் எத்தனையோ ஆண்டு 
நல்லிசைப் புலவர் தொல்காப்பியர் என் கள் பிற்படத் தோன்றியிருப்பினும் அத் 
னும் பெருந்தகை ஆவர் . இதற்கு முன்னும் தொன்னூலில் பரந்தும் விரிந்தும் உள்ள 
பின்னும் எத்தனையோ இலக்கணப் பெரு செய்திகளை ஒருங்கே தொகுத்தும் , மேலும் 

எழுந்தும் இதனையே நாவ அந்நூலில் ஐயுறத்தக்க சில கருகிய இடங் 
லரும் பாவலரும் போற்றி வருவது இதன் கட்கெல்லாம் தக்கதொரு தெளிவுரையென 
சிறப்பிற்குச் சான்றாகும் . " இடைச் சங்கத் வழிகாட்டியும் விளங்குகின்றது . வழக்கியல் 
தார்க்கு நூலாயிற்று அகத்தியமும் தொல் மிக்க இந்நூலின் சிறப்புப் பாயிரம் கொண்டு 
காப்பியமும் என வரும் இறையனார் இஃது ஐந்தியல்களாகத் ( எழுத்து , சொல் , 
களவியல் உரையால் இதன் தொன்மை பொருள் , யாப்பு , அணி ) தொடங்கப்பட்ட 
மேலும் நன்கு ஒளிரும் . இது மேற்கூறிய தாகத் தெரியினும் இன்று நம்முன் நடமாடு 
முப்பிரிவுகளை யுடைத்தாய் ஒவ்வொரு வன எழுத்துஞ் சொல்லுமேயாம் . இந் 


நூல்கள் 


200 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


நூலை இவ்வுலகுக்கு அளித்த பெருமை ஆசிரியர் நன்னூலார் தொல்காப்பியத் 
பவணந்தியார் என்ற பாவாணரைச் சாரு தையும் அதற்கு உரை எழுதிய இளம் 
மேனும் , இதை ஆக்கப் பணித்து ஆதரவு பூரணர் உரையையும் தள்ளிதின் 
நல்கிய சீயகங்கனையும் ( கி.பி. 1210 ) நாம் 

உணர்ந்து , 
மறத்தல் இயலாது . பன்னூல்களைக் கற்ற 

இ ஈ ஐ வழி யவ்வும் ஏனை 
பெருநாவலராம் பவணந்தியார் , தொல் 

உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் 
காப்பிய நூற்பாக்களை அன்றி முதல் உரை 

உயிர்வரின் உடம்படு மெய்யென் றாகும் 
ஆசிரியரான இளம்பூரணர் கருத்தையும் 
இணைத்துத் தம் நூலில் புனைந்திருப்பது என்று சொற் சுருக்கிப் பொருள் விரித் 
பாராட்டத் தக்க தொன்றாகும் . தொல்காப் தார் . ஏ முன் இவ்விருமையும் ( ய , வ ) 
பியத்தின் துணை கொண்டும் , அதன் உரை வரும் என நன்னூலார் இலக்கியம் கண்டு 
களைக் கொண்டும் விளங்க வேண்டிய பல 

இயம்பிய 

திறம் இன்புறுதற்குரியது . 
செய்திகளையும் தம் நூலின்கண் எழில்பட " முன்னோர் மொழி பொருளே அன்றிப் 
யாத்த இவரது செயற்கருஞ் செயல் கண்டு பின்னோன் 

பின்னோன் வேண்டுவனவும் தந்துரைத் 
மகிழ்தற்குரிய தொன்றாகும் . 

தல் " வழி நூலாம் - என்றவாறு மேற் 

கூறியவற்றை நாடியுரைத்த இவரது ஆற் 
உடம்படுமெய் 

றல் போற்றற்குரியது . 
முறையும் நெறியுமாக எழுத்து , சொல் , 
பொருள் என வகுத்துக் கொண்ட தொல் 

இந் நூற்பாவிற்கு முன்னூலின் 
காப்பியர் 

துணைகொண்டு இக் கருத்துக்களை யெல் 
எழுத்ததிகாரத்தின் கண் உயிர் துணைகொண்டு 
களை உடம்படுத்தும் மெய்பற்றிக் கூறினார் . 

லாம் ஆசிரியர் நச்சினார்க்கினியர் நன்கு 
சங்கர நமச்சிவாயரும் " நிறுத்த சொல்லும் 

விளக்கியுள்ளார் என்பது நினைவுகூரத் 
குறித்துவரு கிளவியும் உயிரும் உயிருமாக 

தக்கது . 
இருப்பின் அவ்விரண்டையும் இணைக்க 
ஓர் உடம்பாக அடுக்கும் மெய் ஒன்று 

இனப் பொருள் 
தோன்றும் உடம்படுமெய் 

இனப் பொருள் பற்றி உரைகாண 
என்றார் . தொல்காப்பியர் இதைப் பற்றிக் வந்த இளம்பூரணர் எவ்வகைப்பட்ட 
கூறும் பொழுது “ எவ்வகைப்பட்ட மொழிக் பொருளாயினும் தன்னுழையுள்ளது அல் 
கும் உயீரிற்றோடு உயிர் முதன்மொழி வந்து லதை இல்லை என வேண்டின் அவன் 
புணரும்போது இடையே உடம்படுமெய் கூறிய பொருளல்லாத பிறிது பொருள் 
வடிவு கோடலை நீக்கார் என்றே கூறுவர் . கூறி இல்லை என்க என்றார் . பிறிது பொரு 
அவர் கூறும் நூற்பா : 

ளென்பதன் கருத்து , வினாவப்பட்ட 
எல்லா மொழிக்கும் உயிர்வரு வழியே 

பொருட்கு இனமாய பிறிது பொருளையே 
உடம்படு மெய்யின் உருபு கொளல் வரையார் கூறுக என்பது . இதற்கு , பின் வந்த சேனா 
என்பது . 

வரையர் பிறிது இனப்பொருள் 

கூறிய நல்லுரையை மறுத்திருப்பினும் 
தொல்காப்பியனார் கருதுவது உடம் 

தொல்காப்பியர் கருத்தொடுபட்ட பொருள் 
படுமெய் ஆண்டு வரலாமென்பதும் 

இனப்பொருள் 
அதனை நீக்குதல் தகாதென்பதும் ஆகிய தெளிந்தார் நன்னூலார் . 

கூறுதலே 

என்பதைத் 
அவ்வளவேயாம் . எவ்வெவ் 

வுயிரீறு 
வருகையில் எவ்வெவ் 

வுடம்படுமெய் 

" எப்பொருளாயினும் அல்லதில் லெனின் 
வரும் என்பதைத் தொல்காப்பியத்தின் 

அப்பொருள் அல்லாப் பிறிது பொருள் கூறல் " 
வாயிலாக அறிய இயலவில்லை . தொல் " அப்பொருள் கூறின் சுட்டிக் கூறல் 
காப்பிய முதல் உரையாசிரியர் 
பூரணர் " இகர ஈகார ஐகார ஈறுகள் யகர 

என்ற தொல்காப்பியர் நூற்பாக்களையும் , 
உடம்படுமெய் கொள்வன ; அல்லன " தம்பால் இல்ல தில்லெனின் இனன் ஆய் 
வெல்லாம் வகர உடம்படுமெய் கொள் உள்ளது கூறி மாற்றியும் உள்ளது 
வன என விளக்கினார் . 

சுட்டியும் உரைப்பர் சொற்சுருங்குதற்கே . 


அதுவே 


என்று 


இளம் 


வெளியீட்டு விழா மலர் 


201 


என்று 


என்பது 


என்ற நன்னூலார் இசைத்த நூற்பாவை இளம்பூரணரின் எடுத்துக் காட்டுக்களே 
யும் ஒருங்கு காணுவோர்க்கு எளிய , இனிய பயன்படுவனவாகும் . அவர் சுட்டுவது : 
முறையில் கருத்து விளக்கம் தந்த நன் 
னூலார் செய்கை இனிது விளங்கும் . 

வில்லோன் காலன கழலே தொடியோள் 

மெல்லடி மேலவுஞ் சிலம்பே நல்லோர் 
ஒருவர் என்னும் பெயர் 

யார்கொல் அளியர் தாமே . 
ஒருவர் என்னும் பெயர்நிலைக் கிளவி 

என்பதேயாகும் . 
இருபாற்கு முரித்தே தெரியுங் காலை . 

இனி வினையியலில் பாலை அறிய வரு 
" தன்மை சுட்டின் பன் மைக் கேற்கும் . கின்ற மூன்று வினையீற்றுச் சொற்களும் 
என்னும் நூற்பாக்கள் ஒருவர் என்னும் செய்யுளுள் ஆ ஓ வாகும் என்றும் " ஆய் 
பெயரது இயல்பை விளக்க வந்த நூற் என்ற சொல்லும் , அங்ஙனமே ஆ ஓ வாகு 
பாக்களாகத் தொல்காப்பியத்தில் 

இ 

ங்ஙனம் 
காண் 
கின்றோம் . ஒருவர் என்னும் பெயர் உயர் 

பாலை அறிய வருகின்ற மூன்று ஈறு எவை 
திணை ஆண்பாலுள் ஒருவனையோ, பெண் 

யென்பதை உரையாசிரியர் தம் உரைகளைக் 
பாலுள் ஒருத்தியையோ குறிக்காமல் உயர் 

கொண்டே தெரிய வருகிறது . தொல் 
திணை இருபாற்கும் வருமென்பது ஒருவர் காப்பியர் காட்டும் , 

தொடங்கும் நூற்பாவின் கருத் " பாலறி மரபின் அம்மூ வீற்றும் 
தாகும் . இந் நூற்பாவில் இருபாற்கும் ஆ ஓ வாகும் செய்யு ளுள்ளே . " 
உரித்தே என்ற தொடர் " உயர் திணை " ஆயென் கிளவியும் அவற்றொடு கொள்ளும் . " 
இருபாற்கும் என்பது " உரைகொண்டே 

என்ற நூற்பாக்களுக்கு இளம்பூரணர் தரும் 
விளங்க வேண்டியிருக்கிறது . அடுத்து எடுத்துக் காட்டுக்கள் : 
ஒருவர் என்னும் சொல் எச் சொல்லோடு 

வினவி நிற்றந்தோனே ( அகம் , 48 ) 
முடியும் என்பதை ஆயுங்கால் பன்மைச் 
சொல்லோடுதான் 

நகூப் பெயர்ந்தோளே ( அகம் , 248 ) 
முடியும் " 
தன்மை சுட்டின் " என்ற நூற்பாவின் 

சென்றோர் அன்பிலர் 

( அகம் , 31 ) 
கருத்தாகும் . " தன்மை சுட்டின் என்னும் வந்தோய் மன்ற தண்கடற் சேர்ப்ப . 
பகுதிக்கு அதிகாரத்தால் ஒருவரென்னும் 

( அகம் , 80 ) 
பெயரதியல்பு கருதின் என்றே உரை இங்ஙனம் இளம்பூரணர் தரும் சான்று 
வகுக்கக்கப்பட்டிருக்கிறது . 

ங்ஙனம் கள் கொண்டு பெயரிடத்தும் வினையிடத் 
உரையினானும் அதிகார முறைமையினா தும் ஆ ஓ வாகும் ஈறுகள் ன , ள , ர , ய 
னும் காணவேண்டிய நுண் கருத்துக்களை என்ற நான்கு மென்பதும் , அங்ஙனம் 
ஆசிரியர் நன்னூலார் , 

திரிவதும் ஈற்றயல் ஆகாரமே என்பதும் 

நன்கு விளங்குகின்றன . 
ஒருவர் என்ப துயரிரு பாற்றாய்ப் 
பன்மை வினை கொளும் பாங்கிற் றென்ப " 

இத்தகு நுண்கருத்துக்களை 
என எழிலும் மணமும் பொருந்த ஒரு 

உள்ளக் கிழியில் உருவெழுதினார் நன் 
நறுமலரை நூற்பாவின் வடிவில் ஈந்தார் . னூலார் . சிறுகுழலில் 

னூலார் . சிறுகுழலில் இனிய இசையை 

நிறுத்தும் குழல்வல்லோன் போன்று , 
ஆ ஓ வாதல் 

பெயர் வினை இடத்து வளரய ஈற்றயல் 
" செய்யுளுள் சில பெயர்களின் ஈறு 

ஆ ஓ வாகலும் செய்யுளுள் உரித்தே . 
ஓவாதலுமுண்டு . அவ்விடத்தை 

அவ்விடத்தை என்ற சிறிய நூற்பாவிலே மேற்கூறிய 
அறிந்து கொள்க என்று கூற வந்த செவ்விய தீவிய 
கருத்துக்களை யெல்லாம் 
தொல்காப்பியர் , 

சமைத்துப் புகழ்கொண்டார் நன்னூலார் . 
" ஆ ஓ வாகும் பெயருமா ருளவே 
ஆயிட னறிதல் செய்யு ளுள்ளே . 

செய்கென் கிளவி 
என்று கூறினார் . இங்கு இடம் அறிக " 

" செய்கு என்னுஞ் சொல் வினை 
என்பது தான் தொல்காப்பியருடைய யொடு முடியினும் வினை முற்றாகவே கருதப் 
ஆணை . அவ்விடத்தை அறிந்து கொள்ள படும் . இச் செய்தியை , 

26 


தன் 


202 


அவ்வியல் 


அவற்றுள் , 

கொள்ளப்படுவன ; அவை யாவையோ 
செய்கென் கிளவி வினை யொடு முடியினும் வெனின் ஒழிந்து நின்ற உவமத்தொகை 

அவ்வியல் திரியா தென்மனார் புலவர் . யும் வினைத் தொகையும் பற்றிப் பிறக்கும் 
என்னும் நூற்பாவால் தொல்காப்பியர் அன்மொழித் தொகை " என்று 
று கூறிச் 
விளக்குகின்றார் . ஈண்டு 

சான்றுகளும் நிறுவினார் 
திரியா தென்றது , வினைமுற்றாம் தன்மை இந் நூற்பாவையும் , முறைமாற்றிய 
யினின்றுந் திரியாது என்பதே பொரு மையால் பெறப்பட்ட இளம்பூரணர்தம் 
ளாகும் . இவ்வளவில் அமைய செய்கு கருத்தையும் அடிப்படையாக வைத்து அவ் 
என்னும் கிளவி வினை யொடும் முடியினும் வண்ணமே நன்னூலார் , ஐந்தொகை 
அமைக எனவே " செய்கும் என்னும் மொழிமேற் பிறதொக லன்மொழி எனச் 
கிளவியும் வினையொடு முடியினும் அமைக சுருக்கமும் அழகும் பொருந்த உரைத்தார் . 
என்பதே போந்ததாம் எனக் கூறி , உண் 
கும் வந்தேம் என எடுத்துக் காட்டும் முடிவுரை 
காடுத்தார் இளம்பூரணர் . 

இங்ஙனம் ஞாயிறெனத் திகழும் தொல் 
இவ் விளக்கத்தையும் , எடுத்துக் காட் காப்பியத்தின் கருத்துக்களையும் , ஒளிக் 
டையும் இந் நூற்பாவோடு இணைத்துக் கற்றைகள் போன்ற உரையாசிரியர் தம் 
கண்ட நன்னூலார் , 

நல்லுரைகளையும் குறைவறத் தெளிந்தார் 

நன்னூலார் . தெளிந்ததைச் சில்வகை 
“ செய்கென் ஒருமையும் செய்குமென் பன்மையும் யெழுத்தான் பல்வகைப் பொருளைத் திட்ப 
வினை யொடு முடியி னும் விளம்பிய முற்றே . " 

மும் , நுட்பமும் அமைய யாத்திருப்பதை 
எனச் செவ்விய நூற்பாவைத் தீட்டினார் . யும் , செறித்து இனிது விளக்கிய மாண்பை 

யும் காண்தொறும் நாம் பெருமையடை 
செய்கு , செய்கும் என்பன முறையே கின்றோம் . தொல்காப்பியம் எனும் வித்து , 
ஒருமையாகவும் பன்மையாகவும் வரும் 

உரைகளாம் கிளைகளீன்று , 

நன்னூல் 
என்ற கருத்தையும் இந் நூற்பாவிலேயே 
விளங்க அமைத்திருப்பது அறிந்து மகிழ்வ கட்கு நல்கிற் றெனில் அது மிகையாகாது . 

எனும் நறுஞ்சுவைக் கனியைத் தமிழ்மக் 
தற்குரிய தொன்றாகும் . 

மொழிவளம் ஒழுங்குபடக் கலங்கரை விளக் 
அன்மொழித் தொகை 

கெனத் திகழ்ந்து தமிழுக்கு நல்வாழ்வு 

காட்டிய இவ் விலக்கணச் செல்வங்கள் 
அன்மொழித் தொகை எவ்வெந் என்றென்றும் வாழட்டும் ! நன்னூலின் 
நிலைக் களத்துப் பிறக்கும் ? என்று ஆய்ந்த மாண்பை நன்கு உணரவேண்டின் தொல் 
தொல்காப்பியர் , 

காப்பியத்தையும் 

அதன் 

உரைகளையும் 
" பண்பு தொக வரூஉங் கிளவியானும் 

கற்றுத் தெளிவுற வேண்டும் . அதுபோழ்து 
உம்மை தொக்க பெயர்வயி னானும் 

தான் நன்னூலின் சுவையையும் பயனையும் 
வேற்றுமை தொக்க பெயர்வயி னானும் 

நன்கு உணர முடியும் . 
ஈற்றுநின் றியலும் அன்மொழித் தொகையே . " பன்னருஞ் சிறப்பிற் பவணந்தி " 
என்ற நூற்பாவால் , விளக்கினார் . பண்பு , என்றும் , 
உம்மை , 

வேற்றுமை ஆகிய மூன்றன் " முன்னூல் ஒழியப் பின்னூல் பலவினுள் 
நிலைக்களத்துப் பிறக்கும் அன்மொழித் எந்நூ லாரும் நன்னூ லார் தமக்கு 
தொகை என்பது இதன் கருத்து . கருத்து இணையோ வென்னும் துணிவே மன்னுக . 
இங்ஙனமாக , இளம்பூரணர் " மற்று 
வேற்றுமைத் தொகையே 

என்றும் , பிறர் கூறியவாறு யாமும் கூறி 

உவமத் 
தாகையே என்னும் சூத்திரத்து வேற் 

வாழ்த்துவ தன்றி வேறு என் 

செய 
றுமைத் தொகையை முற்கூறி இருக்க 

இயலும் ? 
ஈண்டுப் பண்புத் தொகையை முற்கூறிய 

வாழ்க தொல்காப்பியம் ! 
தென்னை யெனின் ? அதனாற் பிறவும்உள வழிவழி சிறக்க நன்னூல் 


தாய்மொழிக் கல்வியில் இலக்கிய நோக்கம் 


( பேராசிரியர் , திரு . சரவண . ஆறுமுக முதலியார் ) 


திருச்சி மாவட்டம் , திரு 
அன்பிலாலந்துறையில் இவர் 
தோன்றினார் . 

கு . சரவண 
முதலியாரும் செல்லம்மாளும் 
பெற்றோராவர் . திருச்சி எஸ் . 
பி . ஜி . கல்லூரி , ஹீபர் கல்லூரி 
ஆகியவற்றில் பயின்று , சென் 
னைப் பல்கலைக் கழகத்துப் பி.ஏ. , 
பட்டத் தேர்வில் மாநிலத்தி 
லேயே முதல்வராகத் தேறினார் . 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகத் 
தில் பி.ஏ. ( ஆனர்சு ) , எம் ஏ . 
ஆகிய பட்டங்களையும் முதல்வ 
ராகத் தேறிப் பெற்றுள்ளார் . 
மற்றும் பி.ஓ.எல் . , எல்.டி. , 


வித்துவான் ஆகிய பட்டங்களை 
யும் பெற்றார் . சென்னை மாநிலக் 
கல்லூரி, கோவை அரசினர் கல் 
லூரி , சென்னை , ஆசிரியர் பயிற்சிக் 
கல்லூரி, திருப்பராய்த்துறை ,, 
விவேகாநந்தா பயிற்சிக் கல்லூரி 
ஆகியவற்றில் பணியாற்றிய பின் 
தற்போது கொமாரபாளையம் 
அரசினர் பயிற்சிக் கல்லூரியின் 
முதல்வராகியுள்ளார் . தமிழ் 
கற்பிக்கும் முறைகள் , கட்டு 
ரைக் கருவூலம் , திருக்குறளும் 
பொது நோக்கமும் முதலிய பல 
நூல்களியற்றியுள்ளார் . சிறந்த 
ஆராய்ச்சிச் சொற்பொழிவாளர் . 


பார்த்து , 


தொடக்க நிலையிலிருந்து , உயர் நிலை , தால் சிந்தை வளர அதை எடுத்தியம்பும் 
கல்லூரி நிலை முதலிய பல நிலைகளிலும் மொழியும் , மொழிவளர எடுத்து மொழிவ 
கல்வித் துறைகளிலும் அவற்றைக் கற்பிக் தற்குரிய சிந்தையும் ஒருங்கே வளரவேண் 
கும் முறைகளிலும் திருத்திய அமைப்பு டும் . ஒன்றைவிட்டு மற்றொன்றைப் பிரித் 
நிகழும் இந் நாளில் தாய்மொழிக் கல்வியில் தால் ஒன்றும் வளராது . 

தளரவே செய் 
எல்லா நிலைகளிலும் இலக்கிய நோக்கம் யும் . எனவே வாழ்ந்தால் இரண்டுக்கும் 
( Literary aim ) எவ்வாறு தலைசிறந்து ஒருங்கே வாழ்வு ; தாழ்ந்தால் இரண்டுக்கும் 
விளங்குகிறது என்பதை ஆராய்வது , ஒருங்கே தாழ்வு . இப் பழவுண்மையைக் 
பொதுவாகத் தமிழ் மக்களுக்கும் சிறப்பாகத் கண்டுணர்ந்ததனாலன்றே புதுமைக்கவிஞர் 
தமிழ் மாணவர்களுக்கும் தமிழாசிரியர்களுக் பாரதிதாசனாரும் தமிழைப் 
கும் கவர்ச்சி உள்ள தாக இருக்கும் ; பயனும் " நைந்தா யெனில்நைந்து போகுமென் 
விளைவிக்கும் என்பதில் ஐயமில்லை . மக்கள் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்குந் 
முதன் முதலில் நாடோடிகளாக வாழ்ந்து தானே என்று முழக்குகின்றார் . 
வந்த பின்னர் , ஒரு நாட்டில் ஒன்றுகூடி உலகில் பல மொழிகள் தோன்றி , 
ஒரு மன்பதையாய் ( சமுதாயமாய் ) , வாழத் வளர்ந்து , மறைந்து போய்விட்டன . சில 

, 
தலைப்படவே மொழி தோன்றலாயிற்று ; அன்று முதல் இன்றுவரை நிலவுவதோடு, 
வளரலாயிற்று . ஒன்றுபட்ட 

என்றும் பொன்றாப் புகழுடன் நின்று 
பொதுவாழ்க்கைக்கு மொழி இன்றியமை நிலவவும் செய்யவல்ல பழமையும் 
புதுமை 
யாதது . பல்வேறுபட்ட , 
கொள்கைகள் , குறிக்கோள்கள், சமயங்கள் , யும் ஒருங்கே கொண்டு விளங்குகின்றன . 
குலங்கள் , நிலைகள் , தொழில்களால் வேற் நாடுகள் தோறும் மொழிகளும் வேறா 
றுமையுற்ற மக்களும் தாம் பேசும் மொழி யிருப்பினும் , ஒரு நாட்டில் பிறந்தது முதல் 
யால் ஒன்றுபடுகின்றனர் . மொழியினால் இறந்தது வரை அந்நாட்டினர் கேட்டுவரும் 
தான் மக்கள் எண்ணும் எண்ணம் வெளிப் மொழியே - வாழையடி வாழையாக , வழி 
படுகின்றது . சிந்தையும் அதை வெளி வழியாக , மிகப் பழங்காலம் தொட்டே 
யிடும் மொழியும் ஒன்றை ஒன்று விட்டுப் கேட்டும் , பேசியும் , படித்தும் , எழுதியும் , 
பிரிக்கமுடியாத நிலையைப் பெற்றிருப்ப வரும் மொழியே - தாய்மொழி எனப்படும் . 


LD IT 


204 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


தாயின் கருவில் இருக்கும் பொழுதே ஒரு காலத்தே ” யும் " முன்தோன்றி மூத்து " 
சேய் திருவுற்றுத் தன் தாயின் ஊனிலும் உள் படைப்புக் 

படைப்புக் காலந்தொடங்கி 

மேம்பட்டு 
ளத்திலும் உயிரிலும் ஒன்றுபட்டு , அவள் வருவது . பழமையும் பெருமையும் வாய்ந்த 
வழியாக அம் மொழியினரின் நடை , உடை , இது புதுமையும் பொருந்தி , இன்றும் 
எண்ணங்கள் , பண்பாடு , கலை , நாகரிகம் , உலக வழக்கழியாது என்றும் நின்று நிலவு 
கடவுட் கொள்கை , அரசியற் கொள்கை , தற்குரிய உயர் தனிச் செம்மொழி " எனற் 
குறிக்கோள் , ஆகிய இன்னோரன்னவற் பாலது . தமிழ்த் தெய்வ வணக்கம் கூறப் 
றைத் தன் ஊனிலும் உள்ளத்திலும் உயிரி போந்த பேராசிரியர் 

சுந்தரம் பிள்ளை 
லும் பெற்றுக்கொண்டு பிறப்பதால் அச் யவர்கள் தமிழ்மொழிக்குப் பரம்பொருளை 
சேயின் மொழி தாய்மொழி எனப்படுவதில் உவமை கூறினார் . பரம்பொருள் , பல்லுல 
வியப்பொன்றுமில்லை . பின்னர் அச் சேய் கும் பல்வுயிரும் படைத்தளித்துத் துடைக் 
பிறந்து மொழி பயிலுங்கால் அதன் தாய் கினும் , யாதொரு மாறுபாடுமின்றி அக் 
முதற்கண் பாலூட்டித் தாலாட்டிப் பின் காலத்தும் , இக்காலத்தும் , எக்காலத்தும் 
சீராட்டிப் பாராட்டும் மொழியே சேய்க்கும் இருப்பதுபோல் நந்தஞ் செந்தமிழும் , முன் 
தாய்மொழி ஆயிற்று . அடுத்துச் சேயும் னைப் பழமொழிக்கும் முன்னைப் பழமொழி 
தாயாகித் தன் சேய்க்கும் புகட்டும் மொழி யாயும் பின்னைப் புதுமொழிக்கும் பின்னைப் 
யும் அதுவே ஆகும் . இச் சிறப்புக் கருதியே புதுமொழியாயும் பொலிகின்றது . 
நம் மொழி பால்வாய்ப் பசுந்தமிழ் " 
என்று போற்றப்படுகிறது . 

ஆரியம் , எபிரேயம் , லத்தீன் போன்ற 

பல இறந்துபட்ட பழைய மொழிகள் உயர் 
தாயே சேய்க்கும் முதல் ஆசிரியர் தனிச் செம்மொழி ( Classical Languages ) 
ஆவாள் . அவள் பால் , மழலை மொழிந்து , கள் என வழங்கப்பெற்று வருவனபோலப் 
பின்னர் அப்பனாலும் , பள்ளிக்கூடத்தில் பழமையிலும் பெருமையிலும் , இலக்கிய 

சிரியனாலும் வரிவடிவிற் பயிற்றப்பெற்று விரிவிலும் இலக்கண அமைதியிலும் அவற் 
அறிவு விரிவெய்தப்பெறும் . இவ்வுலகக் றிற்குப் பின்வாங்காதிருப்பதோடு இன்னும் 
கல்வியில் மட்டுமன்றி , மெய்யுணர்வுறு உலக வழக்கழிந்து ஒழிந்து சிதையாத 
வதற்குரிய அவ்வுலகக் கல்வியிலும் , ஒரு சீரிளமைத் திறம் வாய்ந்த நந்தம் செந் 
வர் இறைவனைத் தலைப்பட விழையுங்கால் தமிழ்மொழியை ஏனோ மொழி நூலறிஞரும் 
அங்கும் அருள் உருவாகிய தாயே முதற்கண் பிறரும் உயர் தனிச் செம்மொழியெனப் 
அவரைப் பண்படுத்தி , அப்பனாகிய இறை பேணிப் போற்றவில்லை ? தான் வழங்கும் 
வனை அறிவித்து அவன் பால் உய்ப்பவ நாட்டின் கண்ணுள்ள பல மொழிகட்கும் 
ளாவள் . இதனை , 

தலைமையும் அவற்றினும் மிகவே தகவுடை 

மையும் உள்ள மொழியே உயர்மொழி . 
மெய்யருளாம் 
தாயுடன் சென்று பின் தாதையைக் 

" தான் 

வழங்கும் நாட்டிற் 
மற்றைய மொழிகளின் 

மொழிகளின் உதவியின்றித் 
கூடிப்பின் தாயை மறந்து 

தனித்து இயங்கவல்ல ஆற்றல் சான்றதே 
ஏயும் தேநிட்டை 

தனி மொழி எனப்படும் . திருந்திய 
என்னும் முற்றத்துறந்த முனிவர் பெரு பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய 

அருள் மொழியாலும் அறியலாம் . தூய்மொழி புகல் செம்மொழியாம் . இம் 
தாய்வழியாகத் தந்தைக்கு ஆளாதலை மூன்றிலக்கணங்களையும் தன்னகத்ே 

த 
உணர்ந்தே 

மணிவாசகப் பெருந்தகை கொண்ட தமிழ் மொழியும் உயர் தனிச் செம் 
யாரும் , அம்மையே ! அப்பா ! ஒப்பிலா மொழி ஆகாதோ ? இதே மூச்சில் அது 
மணியே என்று தம் அருமைத் திருவாச தற்காலத்தும் பிற்காலத்தும் நிற்கக் 
கத்தில் திருவாய்மலர்ந்தருளியுள்ளார் . கூடிய புது மொழியுமாகாதோ ? 

தமிழர்களின் தாய்மொழியாகிய தமிழ் இத்தகைய சிறப்பு வாய்ந்த நம் தாய் 
அமிழ்தினும் இனியதென இமிழ்கடல் மொழி , தமிழ் நாட்டில் பள்ளிக்கூடங்களில் 
வரைப்பில் 

எல்லோராலும் போற்றப் முதலிடம் பெற்றும் , பிற பாடங்களைக் 
பெறுவது . கல்தோன்றி மண்தோன்றாக் கற்பிக்கும் வாயிலாகவும் விளங்கினும் , கல் 


பயிலும் 


மான் 


வெளியீட்டு விழா மலர் 


205 


S 


என்று 


லூரிகளில் இன்னும் அந்நிலை முழுவதும் களையும் , உயர் கருத்துக்களையும் , ஓசை 
எய் தவில்லை . இவ்விடங்களிலெல்லாம் இனிமை , சொல் நயம் பொருள் நயங்க 
தாய்மொழி , பன்னோக்கங்கொண்டு கற்பிக் ளோடு வெளிப்படுத்துவது செய்யுளே 
கப்பட்டு வருகிறது .சிந்தையை வெளியிடும் யாகும் . செய்யுளைச் சொல் ஓவியம் என்ன 
வாயிலாக , ஒருவருக்கொருவர் கருத்துக் லாம் . வியன்கலைகளில் ( Fine Arts ) செய் 
களை வாய்மொழி , எழுத்து ஆகிய இரு யுள் முதலிடம் பெறுகின்றது . எழுத்து 
வழிகளிலும் வெளியிட்டு , உட்கொள்ளும் முதலா ஈண்டிய அடியிற் , குறித்தபொருளை 
கருவியாக வழங்கப் பயிற்றுதல் ,( Linguistic முடிய நாட்டல் , யாப்பென 

மொழிப் 
aim ) கருத்துக்கள் மட்டுமன்றி , உணர்ச்சி யாப்பறி புலவ ராதலின் , பாவாணரையும் 
களையும் மனவெழுச்சிகளையும் பண்படுத் படைப்புக் கடவுளர் 

வரிசையில் வைத் 
தல் ( Emotional aim ) , பன்முக அறிவை தெண்ணுவர் அறிஞர் . 
மிக உயர்ந்த நிலை வரையில் திரட்டிக் 

" பல்வகைத் தாதுவின் உயிர்க்குடல் போற்பல 
கொள்வதற்குரிய அறிவு வாயிலாக அமைத் சொல்லாற் பொருட்கிட னாக உணர்வினில் 
துக் கொள்ளல் (Intellectual aim ) , இலக் 

வல்லோர் அணிபெறச் செய்வன செய்யுள் . 
கிய நயமுணர்ந்து இன்புறல் ( Literary 
aim ) , படிப்போரின் படைப்பாற்றலுக்குத 

பவணந்தி முனிவர் , யாப்புக்கு 
வல் ( Creative aim ) , நல்ல மனப்பயிற்சி வரையறை ( definition ) கூறினும் , குமர 
யாதல் , ஒரு நாட்டு வரலாறு , வாழ்க்கை குருபரர் , மக்கள் முதலிய உயிரினங்களின் 
முறை , அரசியல் , சமயவியல் முதலிய பன் 

யாக்கைகளை நான்கு வழிகளிற் படைக்கும் 
முகச்சிறப்பை எடுத்துக்காட்டும் இலக்கிய புழுக்கள் , நச்சுப் புழுக்கள் போல் அழுக்கி 
வரலாற்றுச் சான்றாகப் பயன்படுத்தல் 

னின்று தாமே தோன்றல் , விதைபோட்டு 
( Cultural ain) , மொழிப்பற்றினடியாக அல்லது பதியம்போட்டுச் செடி கொடிகள் 
மிளிரும் நாட்டுப் பற்று ( Patriotic aim ) , பிறத்தல் , முட்டையிட்டுக் குஞ்சு பொறித் 
நல்லொழுக்க, சமய நன்னெறிகளைக் காட்டி தல் , குட்டி போட்டுப் பால் கொடுத்தல் ) 
ஆற்றுப்படுத்தல் ( Moral and Spiritual நான் முகக் கடவுளைவிட யாப்பைப் படைக் 
aim ) முதலிய பன்னோக்கங்களும் பயன் கும் புலமைக் கடவுளரே சிறந்தவர் என்ற 
களாகக் கைவரப் பெறவேண்டும் என்னும் 

னர் . மலரவன் படைக்கும் வெற்றுடம்பு 

கள் மாய்வனபோல் புலவர்கள் படைக்கும் 
குறிக்கோளோடுதான் தாய்மொழிப் படிப் 
புக்குத் தனியிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது 

உடம்புகள் மாயா என்பதனால் சிறந்த 
என மொழிமுறை வல்லாரும் , கல்வித் பின் சிறந்த இயல்புகளை எடுத்துக் கூறு 

புலவர்களின் செய்யுட்கள் சிறந்த வாழ்க்கை 
துறை வல்லாரும் ஒருங்கே கூறுகின் 

வனவாயுள்ளன ஒரு புலவர் தம்மைச் 

சூழ்ந்துள்ள , இயற்கைப் பொருள்களையும் , 
இந் நன்னோக்கங்கள் பலவற்றுள்ளும் மக்களையும் , மக்கள் இயற்கையையும் , தம் 
பள்ளிக்கூடங்களிலும் , கல்லூரிகளிலும் , நோக்கி, அவற்றைத் தம் மனத்திலேயே 

நுழைபுலத்தாற் 
பாங்குடன் பயிலும் பல்லாயிர மாணவர் 
களுக்கு இலக்கிய நோக்கம் தான் தலையாய பின்னர் நினைவுறுத்திக்கொள்ளுவர் . பிறகு 
நோக்கமாக அமையவேண்டும் என்பதைக் லாய்ப் புதிய கற்பனையோடு தாம் கண்ட 

அவற்றைச் சிறந்த செய்யுட்களின் வாயி 
காண்பாம் . ஒரு மொழியின் இலக்கியத் 

வற்றைப் புதியதான ஒரு 
தில் , உரைநடை நூல்கள் , கதைகள் , 

காட்சியாகச் , 

சொல்லோவியமாக ஆக்கு 
கட்டுரைகள் , கடிதங்கள் , நாடகங்கள் , கின்றனர் . இவற்றைப் 

இவற்றைப் படிப்போருக்கும் 
நாடோடிப் பாடல்கள் முதலிய பல வகை 
கள் இருப்பினும் , தனி நிலை , சொல் தொடர் வாழ்க்கைச் செயல்களும் , நிகழ்ச்சிகளும் 
நிலை , பொருள் தொடர் நிலையாகவுள்ள 

ஒரு சிறந்த மனக்காட்சியாகக் காட்சி அளிப் 
செய்யுட்களே இலக்கியத்தின் உயிர் நிலை பது கண்கூடு . 
யாகிய பகுதியாகும் . சிறந்த புலவர் பெரு மனத்திற்றோன்றி யெழும் உணர்ச்சி 
மக்களுடைய வாழ்க்கை நுகர்வுகளிலிருந் களையும் எண்ணங்களையும் ஏற்ற சொற் 
தும் பட்டறிவிலிருந்தும் எழும் உணர்ச்சி களில் நடைநலமும் தொடை நலமும் இசை 


றனர் . 


கூர்ந்து 


கவின்பெறு 


206 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


கவி 


நலமும் பொருந்தக் காவியப் புலவன் பாடு ஆற்றல் , இலக்கியத் திறனாயும் ஆற்றல் 
கின்றான் . இவற்றையே ஓவியப் புலவனும் முதலியவற்றையும் உண்டுபண்ணி ,, இலக் 
நிறங்களிற் கோல் தோய்த்து , காவியப் கியப் பற்று , தாய்மொழிப் பற்றுக்களை விளை 
புலவனின் சொல்லோவியங்களை , வண்ண வித்துக் கல்விக்கழகங்களை விட்டு நீங்கிய 
உயிர் ஓவியங்களாகத் தீட்டிவிடுகின்றான் . பின்னரும் , இவை நிலைத்திருக்குமாறு 

போன்றே மற்றொரு கலைஞன் கல்லிற் செய்யவல்லன பாடநூல்கள் . இப் பாட 
செதுக்கியும் செம்பில் வார்த்தும் உணர்ச்சி நூற் படிப்பை ஆழ்ந்த படிப்பு ( Intensive 
களையும் எண்ணங்களையும் சிலைகளில் வடித் reading ) அகன்ற படிப்பு ( Extensive 
தெடுத்துக் காட்டிவிடுகின்றான் . பாடற் reading ) என இருவகையாகப் பிரிக்கலாம் . 
( இசைப் ) புலவனும் ஆடற் புலவனும் அகன்ற படிப்பு , பரந்த பொது அறிவை 
இங்ஙனமே எண்ணங்களையும் உணர்ச்சி வளர்க்கவும் , விரைவாகப் படிக்கவும் 
களையும் 

யும் தத்தம் கலைகளிற் வேண்டுவது ஒன்று ஆதலால் இது வாய்க் 
னுறக் காட்டுகின்றனர் . எனினும் இவ் குள்ளேயே ( Silent ) விரைவாகப் பொரு 
வழகுக் கலைகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு ளுணர்ந்து 

கொண்டே 

செல்லும் 
சிறப்பியல்பு இலக்கியக்கலைக்குண்டு. காலத் தன்மைத்து . இதை , நூலகப் படிப்பு , 
தாலும் இடத்தாலும் , கருத்தாலும் ஓவியம் , துணைப்பாட நூற்படிப்பு , செய்தித்தாட் 
சிற்பம் , இசை முதலிய கலைகள் கட்டுப் படிப்பு , வாரம் , பிறை , திங்கள் , இதழ்ப் 
பட்டுக் கிடக்கின்றன . ஆனால் செய்யுள் படிப்பு , ஆண்டிருமுறை , ஆண்டு நான் 
இப்படிப்பட்ட தடைகளால் கட்டுப்படாமல் முறை முதலிய பருவ இதழ்ப் படிப்பு , 
தன்னுரிமை பெற்றுள்ளது . மேலும் , ஏனை புதினங்கள் , சிறுகதைகள் , கட்டுரைகள் , 
யவை , கண்டும் கேட்டும் உணரவிருக்கச் , கலைக்களஞ்சியங்கள் , பொது அறிவு நூல் 
செய்யுளைக் கேள்வி இன்பத்தால் மட்டும் கள் முதலிய பன்னூற் படிப்பு முதலியவற் 
துய்ப்பதோடு செய்யுளில் உள்ளடங்கி றால் வளர்க்கலாம் . 
யிருக்கும் கருத்தும் அதை எடுத்துரைக்கும் 
சொல்லும் பருந்தும் 

நிழலும் போல் 

இனி , ஆழ்ந்த படிப்புக்கென வகுப்புக் 
ஒன்றைவிட்டு ஒன்று பிரியாது 

களில் , நிலைத்து , மெதுவாகப் படித்துக் 
போவதால் , அவற்றின் பொருளையும் நன் கொண்டு செல்லுமாறு , செய்யுள் , உரை 
குணர்ந்து இன்புற்று இதிற் காணலுறும் நடை நூல்கள் பாட நூல்களாக வைக்கப் 
பல தொடர்ந்த நிகழ்ச்சிகளையும் மனக்கண் படுகின்றன . அவற்றிலுள்ள சிறந்த நல்ல , 
ணாலும் காணலாம் . இன்னும் புலவன் செய்யுள் உரை நடைப் பகுதிகளைப் பொரு 
எழுதும் மொழியும் நடையும் அந்நாட்டிற் ளும் சுவையும் 

ளும் சுவையும் உணர்ந்து மாணவர் மனப் 
பல்லாயிரம் ஆண்டுகளாகப் பயின்று வரும் பாடம் அல்லது நெட்டுருச்செய்து கோடற் 
தாய்மொழியிலேயே அமைந்திருப்பதால் குரியராவர் . அவற்றை அவர்கள் நுட்ப 
குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை மாக ஆராய்ந்து படிக்கவேண்டும் . பொருள் 
பாமரர் முதல் புலவர் வரை எல்லோ 

உணர்தலோடு சொல் நயம் பொருள் நயங் 
ருக்கும் அவை எளிதில் விளங்கும் . சிற்பம் , களைச் சுவைத்து இன்புறவேண்டும் . நடை 
ஓவியம் , இசை , ஆடல் முதலிய பிற கலை நலம் தொடை நலம் ஓசை நலம் முதலிய 
களை இங்ஙனம் அனை வரும் சுவைத்தின் வற்றை வாய்விட்டுப் படித்தும், ஒப்புவித் 
புறுவது எளிதல்ல . 

தும் ( recitation ) செவிவழியாகச் சென்று 

சிந்தையில் தங்கும் கவிச்சுவையாகப் 
இத்தகைய இலக்கியச்சுவையை ஊட்டு பருகவேண்டும் . மேலும் அவற்றுள் வரும் 
வதற்கெனவும் , பள்ளிக்கூடங்களையும் கல் தலைவன் , தலைவியர் , பிற ஆட்கள் போன் 
லூரிகளையும் விட்டு நீங்கிய பின்னரும் றோர்களின் இயல் செயல்களை அறிதல் ,, 
வாழ்நாளில் இலக்கியத்தைச் சுவைத்து பாட அமைப்பின் ஒழுங்கு , கட்டுக்கோப்புக்க 
இன்புறுவதற்கு வழிகாட்டியாக இருப்பதற் ளுணர்தல் , இலக்கணக்குறிப்புக்கள் , அரிய 
கும் தமிழ்ப் பாட நூல்கள் உறுதுணையாக சொல்லாட்சிகளை அறிதல் , சொற்றொடர் 
அமைகின்றன இவை மொழி அறிவை மரபுத்தொடர்கள் உணர்ந்து , தம் வாக்கி 
வளர்ப்பதோடு இலக்கியச் சுவையுணர் லேயே பல்லிடங்களில் வைத்து வழங்கப் 


உடன் 


207 


வெளியீட்டு விழா மலர் 


வாய் 


களனாக 


பயிலுதல் அவற்றுட் பயிலும் சுவையும் பல துறைகளிலும் கிடந்துழன்று , ஓடி 
மெய்ப்பாடும் தோன்றச் சுவைத்துணர்தல் யாடித் திரிந்து , உழைத்து , அலுத்துப் 
ஆகிய இன்னோரன்ன முறைகளில் படித் போகும்போதும் தோன்றக் கூடிய 
தின்புறல் இவ்வாழ்ந்த படிப்பின் குறிக்கோ வெறுப்பை இலக்கியங்களே போக்க 
ளாகும் . இது மேலெழுந்தவாரியாக நுனிப் வல்லன . சிற்றினஞ் சேர்தல் , மடி , வீண் 
புல் மேயாமல் ஆழ்ந்து நுட்பமாகக் கவ காலப்போக்கு , பயனில்சொல் பாராட்டு 
னிக்கும் பழக்கத்தை வளர்க்கும் . 

தல் முதலிய பல குறைகளை நீக்கி , அவற்றி 

னிடத்தில் , பெரியோர் கேண்மை , 
உயர்ந்த 

மடி 
ஆசிரியர்களால் எழுதப் 

எழுதப் யின்மை , காலத்தைப் பயனுறப் போக்கல் , 
பட்ட நூல்கள் தொட்டனைத்தூறும் மணற் 
கேணிபோல இன்பமூறும் ஊற்றுக்களாம். நிறைகளை நிறுவ வல்லது இலக்கியப் 

பயனுள் சொல் பாராட்டுதல் முதலிய பல 
இலக்கியம் , நம் முன்னோர்களாகிய தெய் படிப்பு . பரந்த நோக்கமும் விரிந்த பார்வை 
வப் புலமைச் சான்றோர்கள் தங்கள் வாழ் யும் நல்கும் . 
நாட்களில் பட்டறிந்து கண்டு வைத்த மகிழ்வதைவிடச் சிறந்த இன்பம் உலகில் 
உண்மை களாகிய விலைமதிக்க வொண்ணா வேறில்லை என்பர் 

ஆன்றோர் . 
மணிகள் நிறைந்த பொற்பேழைகள் 

ஆறாக வயிறு களனாக உணரும் வாய்ச் 
மல்கிய கருவூலங்களாம் . 

நாட்டில் 

சுவையோ சிறிது நேரமே நிலைத்து நின்று 
உள்ளோரனை வரும் வேற்றுமையின்றிச் 
சென்று தண்ணிழற்கீழ் இன்புறத்தகும் பிறகு மறைந்தொழிவதோடு தெவிட்டுத் 
பூம்பொழிலாம் . இவற்றைப் பெற்று மகிழ் னால் நோய்க்கும் இடம் தரும் . செவியாராகச் 
வது அவர்கள் கால்வழியில் வந்த பிற்றை சிந்தை 

உணரவல்ல கவிச் 
நாள் தலைமுறையாளரின் தலையாய கட 

சுவையோ என்றால் தெவிட்டாத தெள் 
னாம் . இவற்றைப் பயின்று , இவற்றில் 

ளமுதமாய் , மேலும் மேலும் வளர்ந்து , 
இலைமறை காய்களாய்ச் செறிந்து கிடக்கும் நினைக்கும் போதெல்லாம் புத்தின்பம் பயப் 
பொருள் நயங்களையும் அவற்றின் வெளித் பதாய் நமதுள்ளத்தை என்றும் இன்பத் 
தோற்றங்களாகிய சொல் நயங்களையும் தில் ஆழ்த்தவல்ல தாயிருக்கின்றது . 
கண்டுணர்ந்து சுவைத்து இன்புறுதலே 

" கவிப்பா அமுதம் இசையின் கறியொடு 
தாய்மொழிப் படிப்பின் தலைசிறந்த நோக்க 
மாகும் . 

கண்ணற் குண்ணக் குவிப்பான் . 
தவலருந் தொல்கேள்வித் தன்மை யுடையார் என்ற அடிகளிற் கம்பர் கவிப்பாவை இன்ப 
இகலிலர் எஃகுடையார் தம்முட் குழீஇ அமிழ்தெனவும் இசையைக் கறியெனவும் 
நகலி னினிதாயிற் காண்பா மகல் வானத் உருவகப்படுத்தித் தெரிந்த வாய்ச்சுவை 
தும்பர் உறைவார் பதி . " 

வாயிலாய்த் தெரியாத கவிச் 

சுவைக்கு அழைத்துச் செல்லும் சிறப்பைக் 
என்றும் , 

காணலாம் . செய்யுள் இன்பத்தில் ஒருவர் 
நுண்ணுணர்வி னாரொடு கூடி நுகர்வுடைமை எவ்வளவில் ஈடுபட்டு இன்புறுதற்குரிய 
விண்ணுலகே யொக்கும் விழைவிற்றால் - ரென்பதைக் கவியொடு ஊனும் உயிரும் 
[ நுண்ணூல் ஒன்றிக் கலந்து அந் நிலையை 

எடுத் 
உணர்வில ராகிய ஊதிய மில்லார்ப் 

துரைக்கும் இராமலிங்க அடிகளின் கீழ்க் 
புணர்தல் நிரயத்து ளொன்று . " 

கண்ட பாவினால் உணரலாம் . 
என்றும் , இலக்கியச் சுவைஞர் நுகரும் 

வான் கலந்த மாணிக்க 
இன்பம் நாலடியாரில் விளக்கப்படுகிறது . 

வாசகநின் வாசகத்தை 
இந் நுண்ணுணர்வினரும் , தொல்கேள்வித் 

நான் கலந்து பாடுங்கால் 
தன்மையரும் இயற்றிய நூல்களைப் படித் 

நற்கருப்பஞ் சாற்றினிலே 
தின்புறலே அன்னாரோடு கூடி மகிழ்த 

தேன் கலந்து பால் கலந்து 
லாகும் . 

செழுங்கனித்தீஞ் சுவைகலந்தென் 
உலகத்து , நாம் , பல்வேறு மக்களோடு ஊன்கலந்து உயிர்கலந்து 
பழகும்போதும் , வயிற்றுப் பிழைப்புக்காகப் 

உவட்டாமல் இனிப்பதுவே . " 


உவமை 


208 


போலும் 


இதில் 


என்பதே அப் பாடல் . 

ஈடுபடும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ள 
“ ஆயுந் தொறுந் தொறு 

வேண்டும் . 
மின்பந்தருங் கல்வி . 

பண்டைப் புலவர்களிற் பலரும் தாம் 
என்பர் பிறரும் . 

ஒரு தொழிலை வயிற்றுப் பிழைப்புக்காக 
கவி நயத்திலேயே ஆழ்ந்து அமிழ்ந்த 

மேற்கொண்டிருந்ததோடு , 

இலக்கிய 

, அரிய பெரிய 
திருவள்ளுவரும் 

நவில்தொறு நூனயம் இன்பங்களையும் நுகர்ந்து , 
என்ற சிறந்த உவமையைப் 

செய்யுட்களையும் காவியங்களையும் எழுதி 
பண்புடையோர் தொடர்பிற் பயில்தொறும் 

யுள்ளனர் . இக்காலத்தும் 

அங்ஙனமே 

பலர் 
மிகும் இன்பத்தை விளக்க அமைத்துள் 

ஈடுபட்டிருக்கின்றனர். 
" செவியிற் சுவை யுணராதாரை 

மதுரைக் கூலவாணிகன் சாத்தனார் , உறை 
ளார் . 
அவர் , மக்கள் வரிசையில் வைக்காமல் 

யூர் மருத்துவன் தாமோதரனார் , வேத 
மாக்கள் வரிசையில் வைத்தெண்ணுவதை சுந்தரம் பிள்ளை, 

நாயகம் பிள்ளை , தாமோதரம் பிள்ளை , 
யும் , செவிக்குணவில்லாதபொழுது சிறிது சுப்பிரமணிய முதலியார் , தேசிக விநாயகம் 

கனகசபைப் பிள்ளை , 
வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று கூறுவதை பிள்ளை , சிதம்பரநாத முதலியார் முதலிய 
யும் தமிழ்மக்கள் பொதுவாகவும் , தமிழ் 

பலரைக் காண்க . 
மாணவர்கள் சிறப்பாகவும் 

பண்டைத் தமிழரசர்களி 
கவனித்து 
இலக்கியச் சுவையில் ஈடுபடல் வேண்டும் . நெடுஞ்செழியன் , சோழன் நல்லுருத்திரன் , 

லும் , தலையாலங்கானத்துச் செருவென்ற 
சுருங்கக் கூறின் பசி , நீர்வேட்கை, அவலக் 
கவலை , 

முதுமை , 

தளர்ச்சி ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன் போன்ற 
முதலியவற்றைப் போக்கி , 

பலர் இங்ஙனம் பயின்றுள்ளனர் . பதிற்றுப் 

மட்டிலா 
மகிழ்ச்சியை ஆக்கி என்றும் இளமையை 

பத்து , பத்துப்பாட்டு முதலியவற்றை 
நல்கவல்லது இவ்வின்பம் . 

யாத்த புலவர்களுக்கு நூறாயிரக்கணக்கான 

பொற்காசுகளையும் , முற்றூட்டாகப் பல ஊர் 
இவ்வின்பத்தை மாணவர்கள் மட்டு களையும் வழங்கிப் புலவர்களை அரசர்கள் 
மன்றித் தமிழ்மக்கள் அனைவருமே துய்த் புரந்ததெல்லாம் இவ்விலக்கியச் 
தற்குரியர் . எத் தொழிலில் எவர் ஈடுபட் கண்டு மகிழ்ந்த திறத்தினாலன்றோ ? 
டிருந்தாலும் இலக்கியச் சுவையை நுகர் செங்கோலேந்திய திருக்கரங்கள் அன்று 
வதிற் றடையொன்றுமில்லை . அவரவர் தம் தமிழ்ப்புலவர்களுக்கு வெண்சாமரை வீசி 
தொழிலுக்கிடையே இலக்கியச் சுவையிலும் யதும் இதுபற்றியே யன்றோ ? 


கையாறு , 


சுவை 


தமிழின் இனிமை ! 
தமிழ் மொழி இவ்வளவு இனிமையாக இருப்பதற்கு ஏதாவது காரணம் 
இருக்கவேண்டும் . மாணிக்கவாசகர் ஒரு காரணம் தெரிவிக்கிறார் . அறிஞர்கள் 
அடிக்கடி ஒன்று கூடித் தமிழ்மொழியை இவ்வளவு இனிமைப்படுத்தி யிருக்கிறார் 
கள் என்பது அவர் கருத்து . சொற்களை அவர்கள் இனிக்கும் சொற்களாக 
உருவாக்கியிருக்கிறார்கள் ; அச் சொற்கள் கொண்டு இனிக்குங் கருத்துக்களையே 
தேர்ந்தெடுத்து விளக்கியிருக்கிறார்கள் . படிப்பவர்களுக்கு இன்பம் உண்டாகும் 
படி பல அழகுகளோடும் எழுதியிருக்கிறார்கள் . இனிமையல்லாதவற்றை அவ்வப் 
போதும் களைந்திருக்கிறார்கள் . இப்படி நெடுங்காலமாகச் செய்து வந்திருக் 
கிறார்கள் . 

அறிஞர்கள் இங்ஙனங் கூடல் கூடி ஆய்ந்து ஆய்ந்து அழகுபடுத்தி 
வந்ததனால் தமிழ்மொழி இவ்வளவு விளக்கமும் தித்திப்பும் உடையதாயிற்று 
ஆதலால் மாணிக்கவாசகப் பெருமான் " கூடலின் ஆய்ந்த ஒண் தீந்தமிழ் " 
என்று அருளிச் செய்து கூடலில் ஆய்ந்ததைத் தமிழின் இனிமைக்கு ஒரு 
காரணமாக எடுத்துச் சொல்லி மகிழ்கின்றார் . 

- இளவழகனார் , சங்கநூற் கட்டுரைகள் , 


கொண்டாட்டமும் விழாவும் கூறுவன 


( திரு . க . பெருமாள் , எம் . ஏ . ] 


வடார்க்காடு மாவட்டம் , 
திருப்பத்தூர் , வெள்ளைய 
கவுண்டனூரில் 5-2-1922இல் 
இவர் பிறந்தார் . தந்தையார் 
பெயர் கவுண்டப்பக் கவுண்டர் ; 
தாயார் பெயர் சென்னம்மாள் . 
திருப்பத்தூர் நகராண்மைக் 
கழக உயர் நிலைப்பள்ளியில் 
பயின்று தேர்ந்தார் . சென்னைப் 
பச்சையப்பன் கல்லூரியில் 
சேர்ந்து கற்றுப் பி . ஓ . எல் . 
( ஆனர்சு ) பட்டத் தேர்வில் 1947 
ஆம் ஆண்டு , மாநிலத்திலேயே 
முதல்வராக முதல் வகுப்பில் 
தேர்ந்தார் . கல்லூரியிலும் பல் 


கலைக் கழகத்திலும் பல சிறப்புப் 
பரிசில்கள் பெற்றுள்ளார் . 1947 
இல் கோவை பி . எஸ் . ஜி . கலைக் 
கல்லூரியிலும் , 1948 - 56 இல் 
சென்னை மாநிலக் கல்லூரியிலும் 
தமிழ்த்துணைப் பேராசிரியராகப் 
பணியாற்றினார் . 1956 செப்டம் 
பரிலிருந்து சென்னை அரசினர் 
கலைக் கல்லூரித் தமிழ்த்துறைத் 
தலைவராகச் சிறந்த தமிழ்த் 
தொண்டியற்றி வருகின்றார் . 
எளிய - இனிய தமிழில் எல்லா 
ருள்ள முங் கொள்ளுமாறு கருத் 
துக்களைப் பேசுவதிலும் எழுது 
வதிலும் வல்லவர் . 


காலத்துக்குக் காலம் , அயலார்களின் களிலும் தோன்றினார்கள் . அவர்களுக் 
ஆட்சிப் பிடியில் அகப்பட்டு , அல்லலுற்று , கெல்லாம் மணிமுடியாக விளங்கிய காந்தி 

இந்தியாவின் கண்ணீர்ப் யண்ணல் அவர்களுடைய 
பெருக்கின் விளைவே , அதன் மூன்று பக் தலைமையில் , மாற்றார்களுடைய ஊனுக் 
கங்களிலும் சூழ்ந்துள்ள பெருங்கடல்கள் கும் , உயிர்க்கும் , பொருளுக்கும் ஊறு 
என்று கூறினும்கூட , அது மிகையாகாது . நேராத வகையிலே . அவர்களுடைய 
தான் பெற்று வளர்த்த அரும்பெரு மக்க மனத்தைமட்டும் மாற்றும் 

மாற்றும் முறையிலே 
ளிடையே இருந்து வந்த மாண்பிறந்த நிகழ்த்தப்பட்ட 

சான்றாண்மைப் 
புகழ்வேட்கையும் , எல்லாப் பாவங்களையும் போராட்டங்களின் விளைவாக , 1957 ஆம் 
பெற்று வளர்க்கும் பொறாமையும் , உலகச் ஆண்டு ஆகஸ்டுத் திங்கள் , பதினைந்தாம் 
சுமையாம் புறங்கூறலும் , பொறுப்பின் நாள் , வியாழக்கிழமையாகிய நாளில் , இந் 
மையும் , ஒற்றுமையின்மையுமே இந்தியா தியா , தன்னுடைய உரிமைப்போரின் நூற் 
அவ்வளவு மிகுதியாக அழுதமைக்குக் றாண்டு விழாவினையும் , தன்னுடைய 
காரணமாகும் . அவ்வாறு , தான் அழுத உரிமையாட்சியின் பத்தாம் ஆண்டு விழா 
மைக்குரிய காரணங்களை அகற்றவல்ல , வினையும் பெருஞ்சிறப்புடன் கொண்டாடி 
உரிமைவேட்கையையும் , உணர்வாற்றலை மகிழ்கிந்தது . 
யும் , அறிவாற்றலையும் , ஒற்றுமையாற்றலை உலக 

உலக நாடுகளெல்லாம் பாராட்டும் 
யும் , உழைப்பாற்றலையும் , தன்மானத் வகையில் , பெருத்த அளவில் கொண்டாடப் 
தையும் படைத்துத் , தக்க உரம் ஊட்டி 

ஊட்டி பட்ட அப்பெரு விழாவில் , பங்குகொண்டு , 
வளர்க்கவல்ல , சிப்பாய்க் கலகத்தை 1857 மகிழும் வாய்ப்பைப் பெற்ற எல்லோரும் , 
ஆம் ஆண்டில் இந்தியா நிகழ்த்திக் காட் " கொண்டாட்டம் , விழா" ஆகிய தமிழ்ச் 
டிச் செம்மாந்து நின்றது . அக் கலகத் சொற்களின் உண்மைப் பொருள்கள் தாம் 
திற்குப் பிறகு , அயலார்களுடைய ஆட்சிப் என்னே என்று ஆராய முயன்றால் , சில 
பேய்களைத் தேய்க்கவல்ல , இமயமும் தெளிவுகள் புலப்படுதல் கூடும் 
பொதியமும் போன்ற எதற்கும் , எவர்க்கும் நம்பிக்கையால் , அம் முயற்சி ஈண்டுச் 
அஞ்சாத நெஞ்சுரம் சான்ற பெருமிதச் சுருங்கிய அளவில் மேற்கொள்ளப்படு 
செல்வர்கள் , இந்தியாவின் பல்வேறிடங் கின்றது . 

27 


என்ற 


210 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


வ . உ . 


என்பது 


ஆண் 


கொண்டாட்டம் 

செய்தவர்களுக்கு , 

சிதம்பரம் 

பிள்ளை , கட்டபொம்மன் போன்ற பெரு 
கொண்டாட்டம் 

தொல் 
காப்பியம் , எட்டுத்தொகை , பத்துப்பட்டு 

மக்கள் என்றும் எடுத்துக்காட்டாக நின்று 
என்னும் பழைய இலக்கண இலக்கியங் நிலவும் பெருந்தகு திகளைப் பெற்றுள்ளார் 
களில் ஆட்சி பெறாத ஒரு சொல்லாகும் . காகச் சான்றோர்களும் , அவர்கள் வழி நின்ற 

கள் . உரிமைச் செல்வத்தைப் பெறுவதற் 
அதனால் , அதனைத் தமிழ்ச் சொல்லோ பிற வர்களும் மேற்கொண்ட எண்ணம் , மொழி , 
மொழிச் சொல்லோ என்று ஐயுற்று இடர்ப் 

செயல்களை நினைவில் கொண்டு , ஆடல் 
படுதல் கூடாது . சில நல்லறிஞர்கள் , 

பாடல் பேச்சுக்கலைகளை எல்லாம் நிகழ்த்தி , 
பழைய இலக்கண இலக்கியங்களில் ஆட்சி 
பெறாத ஒரே காரணம் பற்றிப் பல அருமை தம்தம் பண்பாட்டிற் கேற்ப , மக்கள் தம் 
யான தமிழ்ச் சொற்களைப் பிறமொழிச் அகத்தும் புறத்தும் மகிழ்ந்து , ஆடும் ஆட் 

டமே உரிமைக் கொண்டாட்டம் எனப்படு 
சொற்கள் என்று துணிந்து , தமிழ்கூறும் கின்றது . இக்கொண்டாட்டத்தில் மக்கள் , 
நல்லுலகத்துக்குப் பெருந் தீங்கை 
இழைத்து விடுகின்றார்கள் . அவர்கள் இன்றும் என்றும் வீழ்ச்சியுறாவண்ணம் , 
நெறியைப் பின்பற்றிக் கொண்டாட்டம் அவர்களுக்கு வேண்டிய ஊக்கவுரைகளை 
என்பதைப் பிற மொழிச்சொல் என்று 

யும் , ஆக்கவுரைகளையும் , அறிவுரைகளையும் , 

அறவுரைகளையும் , உரிமையுரைகளையும் , 
துணிந்துவிட்டால் , அத்துணிபைக் கண் 
மூடித் துணிபெனக் கொண்டு அறிஞர் ஆடல்பாடல் போன்ற கலைகளின் வாயி 
உலகம் எள்ளி நகையாடும் . கொண்டு லாகவும் , சொற்பொழிவு போன்ற பிற கலை 
என்னும் எச்சச் சொல்லும் , ஆட்டம் . களின் வாயிலாகவும் , அறிஞர்களும் , 
ஆன் 

றோர்களும் , 
என்னும் சொல்லும் 

அரசியலார்களும் 
தொழிற்பெயர்ச் 
இணைந்தே , கொண்டாட்டம் - என்னும் 

டாண்டு நிகழ்த்தும் தொண்டில் ஈடுபட்டு , 
தாடர்ச்சொல் அமைந்துள்ளது . இத் 

அத்தொண்டினையே 

பற்றுக் கோடாகக் 
கொண்டு , 

கொண் 
தொடர்ச்சொல் , தன் பொருளைத் தானே 

தாமும் மகிழ்ந்து , 
விளக்கவல்ல ஆற்றலையும் பெற்றுள்ளது . யெல்லாம் வைத்துக்கொண்டு ஆராய்ந்து 

டாட்டம் நிகழ்த்துகின்றார்கள் . இவற்றை 
அதன் பொருளைப் பின்னர் வரும் விளக் 
கம் , தெளிவாக்கத் துணை செய்கின்றது . 

பார்ப்பின் , பெற்ற ஒரு திருவினை அடிப் 

படையாகக் கொண்டு , பெற வேண்டிய 
இன்று உரிமைத்திருநாள் ; உரிமைத் திருக்களுக்கு வழிவகைகளை வகுத்துத் 
திருவைப் பெற்றுத் தந்த நாளே உரிமைத் தந்து , மக்களுக்கு ஊக்கமூட்டி அவர்களை 
ருநாள் எனப்படுகின்றது . உரிமைத்திரு முன்னேற்றும் ஆற்றல்களைப் பற்றிக் 
என்பதற்கு உரிமைச் செல்வம் என்பதே கொண்டு , ஆடும் ஆட்டமே , கொண் 
பொருள் . இந்த உரிமைச் செல்வத்தை டாட்டம் எனப்படுதற் குரியது என்பது 
அடிப்படையாகக் கொண்டே , மக்கட் செல் தெளிவாகின்றது . 
வம் , செவிச் செல்வம் , அருட்செல்வம் , 
பொருட்செல்வம் , கலைச்செல்வம் போன்ற யாவருக்கும் நன்மை தரத்தக்க , வன் 

மும்மையுலகச் செல்வங்களும் மையான பற்றுக் கோட்டைத் துணையாகக் 
அமைகின்றன . அதனால் , உரிமைச் செல் கொண்டு , ஆடாத ஆட்டம் , பெருத்த வீழ்ச் 
வம் என்பது , செல்வத்துள் ளெல்லாம் சியில் தள்ளிவிடும் ; விழிப்பின்றி ஆடும் 
தலை யான செல்வம் என்று பாராட்டுதற் ஆட்டம் யாவும் , வீழ்ச்சியில் முடிந்துவிடும் 
குரிய பெரு நிலையைப் பெற்றுவிடுகின்றது என்னும் 

நினைவூட்டிக் 
அதனால் தான் , இந்தப் பெருஞ்செல்வத் கொண்டே உள்ளது கொண்டாட்டம் என் 
தைப் பெறுவதற்காகப் பெரும் பெருஞ் னும் தமிழ்ச்சொல் . வீழ்ச்சியற்ற மகிழ்ச்சி 
சான்றோர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு யாட்டத்திற்குரிய காரணங்கள் அல்லது 
செயற்கரிய செயல்களை எல்லாம் செய் பற்றுக்கோடுகள் , காலத்துக்குக் காலம் 
துள்ளார்கள் . உடல் பொருள் ஆவி யாவற் வேறுபட்டுக் கொண்டே உள்ளன . 
றையும் தியாகம் செய்துள்ளார்கள் . உடல் னால் 

தான் , இன்ன பற்றுக் கோட்டைக் 

அத 
பொருள் ஆவி யாவற்றையும் தியாகம் கொண்டு , ஆடுவது தான் கொண்டாட்டம் 


ஏனைய 


2 


உண்மையை 


211 


வெளியீட்டு விழா மலர் 


வளைத்து 


என்று வரையறுத்துக் கூறாமல் , வாளா கொண்டே இருத்தல் வேண்டும் என்று 
கொண்டாட்டம் என்றே சான்றோர்கள் எண்ணிய சான்றோர்கள் , மொழிப்பற் 
கூறியுள்ளார்கள் . காலமும் , இடமும் , அற றையோ , நாட்டுப்பற்றையோ , ஆண்ட 
மும் , பொருளும் இன்பமும் , அறிவும் பிற வன்பற்றையோ, சான்றோர்கள் இடத்துக் 
வும் , வீழ்ச்சியற்ற வாழ்விற்குத் துணையாக கொண்டுள்ள 

பற்றையோ 

அடிப்படை 
வல்ல பற்றுக்கோடுகளைப் படைத்துத் யாகக் கொண்டு , சில நிலையான கொண் 
தந்து கொண்டே இருக்கின்றன . அவற் டாட்டங்களை மக்களுக்கு அமைத்துத் தந் 
றுள் , ஏற்ற ஒன்றைத் தம் ஆற்றலுக் கேற் துள்ளார்கள் . 
பப் பற்றிக்கொண்டு மக்கள் ஆடவேண்டும் 

காற்று , 

வன்மையாக 
என்பதே கொண்டாட்டம் என்னும் சொல் 
லால் கற்பிக்கப்படும் பாடமாகும் . 

வளைத்து மோதுமானால் , மரத்தின் கொண் 

டாட்டம் அதன் பேராட்டமாகிவிடுகின் 
அஃதோ அந்த மரம் ஆடுகின்றது . சிதைந்து போதலும் உண்டு; வேரோடு 

றது . அப்பேராட்டத்தால் மரம் முறிந்து 
காற்று வந்ததைக் காரணமாகக் கொண்டு சாய்ந்து போதலும் உண்டு; இருந்த 
அஃது ஆடுகின்றது . அதை மரத்தின் 
கொண்டாட்டம் என்று கூறின் தவறா 

இடத்தைவிட்டு வேறிடத்துக்குப் பறந்து 

போய் 
காது . மரத்தின் கொண்டாட்டம் 

அழிந்து போதலும் உண்டு . 

மரத் 
திற்குப் பகையான பூச்சி , புழு , பறவை 

மகிழ்ச்சி எல்லை மீறுமானால் , மக்களும் சில 
போது தம் 

கண்ணை 
போன்றவற்றை வீழ்த்திவிடுகின்றது ; கொண்டாட்டத்தின் எல்லையைக் கடந்து 

மூடிக்கொண்டு , 
அதற்குப் பயனற்ற பழுத்துப் போனவும் சென்று , பேராட்டம் ஆடத் தொடங்கிவிடு 
உளுத்துப் போனவுமான இலை , பூ , காய் , 
பழம் , கொம்பு முதலியவற்றை உதிர்த்து 

கின்றார்கள் . அதனால் , எல்லையற்ற கடன் 

சுமைகளும் 
விடுகின்றது ; அதன் அழகைப் பாழ்படுத் புயல்போல் தோன்றி அவர்களைச் சூழ்ந்து 

பிறதொல்லைகளும் பெரும் 
தும் மாசுகளைப் 

போக்கிவிடுகின்றது . 
அதன் ஆட்டத்தால் செலவான ஆற்றலை தும் விடுகின்றன. சிலர் இருந்த இடத்தில் 

மோதி அடித்து ஆட்டி அழித்தும் சிதைத் 
யும் உரத்தையும் நிலம் , நீர், நெருப்பு , சிதைகின்றார்கள் அல்லது அழிகின்றார் 
காற்று , ஆகாயம் ஆகியவற்றிலிருந்து கள் . சிலர் இடம்விட்டு இடம் போய் அழி 
பெற்றுக் கொள்கின்றது . எனவே , மரத் கின்றார்கள் அல்லது சிதைகின்றார்கள் . 
தின் கொண்டாட்டம் , அதன் பகையை 
வீழ்த்தவும் , அதற்குப் பயனற்றவற்றை இந்த அழிவு நிலைகளையும் சிதைவு நிலை 

பயனற்றவற்றை களையும் படைத்துத் தரும் பேராட்டங்கள் 
அகற்றவும் , அதன் மாசுகளைப் போக்கவும் , 

வேண்டா; 
மரத்துக்கும் 

மக்களுக்கும் 
அதன் வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் வளத் வேண்டா . ஈண்டுத் தந்த விளக்கம் , மக்கள் 
துக்கும் தேவையான புதுப்புது ஆற்றல் பேராட்டங்களுக்கோ திண்டாட்டங் 
களையும் உரங்களையும் பெற்றுத் தரவும் 

களுக்கோ இடம் தராமல் கொண்டாட்டத் 
துணை செய்வது வெளிப்படையாகத் தெரி 

தின் அளவிலேயே நின்று முன்னேறுதல் 
கின்றது . அதுபோலவே , மக்களுடைய 

வேண்டும் என்னும் உண்மையைத் தெளி 
காண்டாட்டமும் , அவர்களுடைய முன் 

வாக்கத் துணை செய்கின்றது . 
னேற்றத்துக்குத் தடையான 
நீக்கவும் , அவர்கள் வாழ்வுக்குப் பயனற்ற இந்த உண்மையைத் தெளிந்த சான் 
வற்றை அகற்றவும், அவர்களுடைய அகத் றோர்கள் , தமிழ்மொழியைத் தெய்வமாக்கி , 
தும் புறத்தும் படியும் மாசுகளைப் போக்க அதனையே பற்றுக் கோடாகக் கொண்டு , 
வும் , அவர்கள் வாழ்க்கைக்கும் வளர்ச் ஆடும் நிலைமையைத் தமிழர்களுக்குக் 
சிக்கும் வளத்துக்கும் தேவையான புதுப் காலத்துக்குக் காலம் ஏற்படுத்தித் தந்துள் 
புது ஆற்றல்களையும் உரங்களையும் படைத் ளார்கள் . இன்றும் ஏற்படுத்தித் தருகின் 
துத் தரவும் வல்ல தகுதியைப் பெற்றுவிடு றார்கள் . தமிழைப் பற்றிக்கொண்டால் ,, 
கின்றது . அதனால்தான் , மக்கள் வாழ்க் அம்மொழியைப் பேசும் நான்குகோடி மக் 
கையில் , காலத்துக்குக் காலம் ஏதேனும் களும் ஒன்றுபட்டுக் கொண்டாட முடியும் . 
ஒருவகைக் கொண்டாட்டம் 

இருந்து அந்தக் கொண்டாட்டத்தால் , தம்முடைய 


பகையை 


212 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


ளன . 


பண்பாடு கலை முதலியவற்றின் வளர்ச்சிக் கொண்டே ஆராய்ந்து காண்டல் நலம் 

என்ற 
குத் தடையாக உள்ள உட்பகை புறப்பகை பயக்கும் . விழா , விழவு , சாறு 
களை வீழ்த்திவிட்டு, தமிழர்கள் தம் நிலையி மூன்று சொற்களும் தொல்காப்பியத்தில் 
லிருந்து தாழாமல் வாழ்தற்குரிய ஒற் ஆட்சிபெறவில்லை. அதனால் , தொல்காப் 
றுமையாற்றலைப் பெறமுடிகின்றது . இத்த பியர் காலத்தில் இம் மூன்று சொற்களும் 
கைய ஒற்றுமையாற்றலைப் பெறவும் தமி இருந்தன இல்லை என்றோ , இவற்றால் 
ழைக் காக்கவுமே தமிழ்த்திருநாள் கொண் விளக்கப் பெறும் கொண்டாட்ட நிகழ்ச்சி 
டாட வேண்டியுள்ளது . 

இருந்தது இல்லை என்றோ துணிந்து 

விடுதல் சாலாது . 
இன்று உரிமையைப் பற்றுக் கோடா 
கக் கொண்டு , நாற்பது கோடி இந்தியர்கள் பழந்தமிழர்களின் இலக்கியக் கருவூ 
ஒன்றுபட்டுக் கொண்டாட்டம் நிகழ்த்து லங்களாக விளங்கிவரும் பத்துப்பாட்டு , 
கின்றார்கள் . இக் கொண்டாட்டத்தால் , எட்டுத்தொகை , பதினெண்கீழ்க்கணக்கு 
தமக்குற்ற , இனி உறவிருக்கின்ற , அகப் ஆகிய முத்திறத்து நூலுலகங்களிலும் 
பகை புறப்பகைகளை எல்லாம் வீழ்த்தி , விழவு, சாறு என்ற சொற்களே பெரிதும் 
என்றும் வீழ்ச்சியற்ற வாழ்வை அமைத் பயின்று வந்துள்ளன . ‘ விழா என்ற 
துக் கொள்ளுதற்குரிய பேராற்றல் இந்தி வடிவமோ, கலித்தொகையில் ஓரிடத்திலும் 
யர்களுக்குப் பிறக்கின்றது . உலகமக்கள் ( கலி 83 : வரி 14-15 ) ஆசாரக்கோவையில் 
எல்லோரும் ஒன்றுபட்டுக் கொண்டாடுவ ஓரிடத்திலும் ( ஆசா : பா 48 ), பழமொழி 
தற் குரிய ஒற்றுமையாற்றலைத் திருக்குறள் நானூற்றில் ஓரிடத்திலும் ( பழமொழி : பா 
போன்ற உலகப் 

பொது நூல்களோ 137 ) ஆட்சி பெற்றுள்ளது . 
ஆண்டவனைப் பற்றிய பொதுக்கருத்துக் 
களோ படைத்துத் தரவல்லனவாக உள் விழவு : பெயர்க்காரணம் 

அவற்றை அடிப்படையாகக் 
கொண்டு அமையும் கொண்டாட்டம் உலக 

விழவு என்னும் சொல்லுக்குப் பல 
முன்னேற்றத்துக்கு வேண்டிய பல நன் 

சொற்பொருள் விரித்தல் 
மைகளையும் படைத்துத் தரும் என்பதில் கூடும் . விழித்துக்கொண்டு மகிழ்வதற்குரிய 
ஐயம் இல்லை . ஆகவே , கொண்டாட்டம் நிகழ்ச்சிகளில் மிகவும் சிறந்தது எதுவோ 
என்பது ஊரும் நாடும் உலகமும் முன் அது விழவெனப்பட்டது என்பது ஒரு 
னேறுவதற்குப் பெரிதும் இன்றியமையாத வகைப் பொருளாகும் . விழைந்து செய்யப் 
தேவையாகிவிடுகின்றது . இவ்வாறு , படும் நிகழ்ச்சிகளில் பெருஞ்சிறப்புடையது 
ஊரும் நாடும் உலகமும் முன்னேறுவதற் எதுவோ அது விழைவு எனப்பட்டது 
குரிய ஒற்றுமையாற்றலைப் படைக்காமல் , என்பது மற்றொருவகைக் கருத்தாகும் ; 
மக்கள் ஆற்றலைப் பிரித்துப் பிரித்துச் இவ்வாறு கொள்ளின் , இளைமை , இளமை 
சிதைத்துச் சிதைத்துப் பிணக்கையும் பூச என்றாதல்போல , குழைவு , குழவு என்றாதல் 
லையும் போர்களையும் உண்டாக்கும் இன போல விழைவு , விழவு என்றாயிற்று என்று 
வெறியையோ , மொழிவெறியையோ , பிற விழவு என்ற சொல்வடிவத்துக்குக் கார 
வெறியையோ அடிப்படையாகக் கொண்டு ணம் காட்டுதல் வேண்டும் . 
நிகழ்த்தப்படும் கொண்டாட்டங்கள் உலக 
வாழ்க்கையில் வகையான வீழ்ச்சி கொண்டு ஆராயின் , விழா என்ற சொல்லே 

ஆனால் , இலக்கண நூலார் 
களையே ஏற்படுத்திவிடும் ஆற்றலுடையன விழவு என்றாகியுள்ளது என்று துணியும் 

இத்தகைய வீழ்ச்சிகளைப் 
படைத்துத் தரும் கொண்டாட்டங்களைக் 

நேருகின்றது . குறில் , நெடில் , 
கொண்டாட்டங்கள் என்று விதந்து கூறா 

இணைந்த சொற்கள் தமிழ்மொழியில் பல 
மல் , வெறும் திண்டாட்டங்கள் என்றே இரு , புற , உணா, விழா போன்ற சொற்கள் 

உண்டு. அவற்றிற்கு , நிலா , கனா, சுறா , 
பழித்துக் கூறி விலக்குதல் வேண்டும் . 

எடுத்துக் காட்டுக்களாகும் . அவை , செய் 
இனி, விழா என்னும் சொல்லின் 

என்னும் சொல்லின் யுட்கண் வரும்போது நிலவு , கனவு , 
பொருளையும் அச்சொல்லின் 

துணை சுறவு , இறவு , புறவு , உணவு , விழவு என் 


வகையாகச் 


துணை 


வாக உள்ளன . 


படி 


வெளியீட்டு விழா மலர் 


213 


கிழக்கு , 


என்ற 


அடிப்படை 


ருதல் வேண்டும் . இவ்வாறாதற்குத் தொல் விழவு : சொற்பொருள் 
காப்பியத்தில் விதியுள்ளது . இந்த உண் 
மையை , 

விழுவார் ( பரிபாடல் 6 : வரி 6 ) , விழை 

வார் (குறள் 901 ) , வீழ்வார் ( குறள் 1103 , 
குறிய தன் இறுதிச் சினை கெட உகரம் 

1305 ) இச்சொற்கள் விரும்புவார் என்னும் 
அறிய வருதல் செய்யுளுள் உரித்தே . 

பொருளைத் தருகின்றன . இவற்றின் பகுதி 
( தொல் : உயிர் மயங்கியல் : நூற்பா 32 ) வீழ் என்னும் தனிவினைப் பெயராகும் . 
என்னும் நூற்பா அறிவிக்கின்றது . வீழ் என்னும் தனிவினைப் பெயரே விருப் 

தொல்காப்பியர் தமிழ் மொழியின் பம் என்னும் பொருளையும் தரவல்லது. 
தொன்மை மரபுகள் கெடக்கூடாது என்பது வீழ் பிடி போன்ற தொடரில் வீழ் 
கருதியே ஓம்படை ஆணையிட்டு இலக் என்னும் 

சொல் விருப்பம் என்னும் 
கணம் கூறியுள்ளார் . ( தொல் . சொல் . நூற் பொருளைத் தருதல் கண்கூடு. 
பா 366 ) . 

கிழங்கு என்னும் சொற்களின் பகுதி கீழ் 

என்பதுபோல , உழவு , உழைப்பு என்னும் 
மரபுநிலை திரியிற் பிறிது பிறிதாகும் . 

சொற்களின் பகுதி ஊழ் என்பதுபோல ,, 
( தொல் . பொருள் : நூற்பா 646 ) விழவு , விழா என்னும் சொற்களின் பகுதி 

உண்மையைக் யும் வீழ் என்பதே ஆதல் வேண்டும் . 
கொண்டே அவர் அவ்வாறு இலக்கணம் 
செய்தனராதல் வேண்டும் . தமிழ் மொழி 

வீழ் என்னும் சொல் விருப்பம் என் 
யின் தொன்மை மரபுகளைப் பாதுகாத்தல் னும் பொருளைத் தரினுங்கூட , அது, 
வேண்டும் என்னும் குறிக்கோளினால் 

மேலிடத்திலிருந்த ஒரு பொருள் காட்சி 
உந்தப் பெற்று , தமிழ்ப்பேரிலக்கணம் 

வகையானோ, கருத்து வகையானோ கீழிடத் 
ஒன்று செய்த சிறந்த காரணம் பற்றியே , துத் தாழ்தலைக் குறித்தலே பெரும்பான்மை 

காதல் , காமம் என்னும் 
அவரைத் தொல்காப்பியர் என்று அக் 

என்று அக் வழக்காகும் . 
காலத்துப் பெருமக்கள் விதந்து கூறியிருத் விருப்பம் , தன்னளவில் மிக்க நிலைபெறும் 

சொற்களால் உணரப்படும் நெஞ்சத்து 
வேண்டும் . 
துணைகொண்டு ஆராயின் , உலக வழக்கில் போது , அதனைக் காதல் மேலிடல் அல்லது 

காமம் மேலிடல் என்று கூறுதல் வழக்கம் . 
குறில் நெடில் இணைந்த சொற்கள் , திரி 
பின்றி வழங்கும் என்றும் , செய்யுள் வழக் இவ்வாறு , காதல் அல்லது காமம் மேலிட்ட 

உள்ளத்துணர்வு , அதனைத் தாங்கி நிறுத்தி 
கில் அவை திரிந்து வழங்கும் என்றும் 
தெரிகின்றது . செய்யுள் வழக்குச் சொல்லை நிறைவு செய்யும் மற்றோர் உள்ளத்துணர் 

வில் தாவி வீழ்தலையே வீழ் என்ற சொல் 
விட , உலக வழக்குச் சொல்லே காலத்தால் 

லால் குறித்துள்ளனர் சான்றோர் . இவ் 
முற்பட்டதாதல் வேண்டும் . அதனால் , 
விழா என்ற வடிவமே விழவு என்னும் வீழ்ச்சி , கருத்து வகையான் உணரப்படுதற் 
வடிவத்தினும் முற்பட்டது எனல் பொருந் குரியது . ( He has fallen in love with 
தும் . தொன்மை இலக்கியங்களில் ஒரோ her ) என்ற ஆங்கிலத் தொடரிலும் வீழ்ந் 
வழி ஆட்சி பெற்றுள்ள காரணம் பற்றி தான் என்ற சொல் விரும்பினான் என்ற 
விழா என்னும் வடிவம் பிற்பட்ட தாதல் பொருளைத் தருகிறதல்லவா ? அதனால் , 
வேண்டும் 

துணிதல் நேரிது 

மற்றோரிடத்துத் தாழ்தலையே வீழ்தல் 
அன்று . 

என்ற சொல்லால் உணர்தல் வேண்டும் 
விழா என்னும் சொல் , செய்யுள் என்று தெளிவாகின்றது . ஆலம் விழுது 
வழக்கிலும் அருகி வருதலைத் தெளிந்த அல்லது வீழ்து என்ற சொற்கண்ணும் 
நன்னூலார் , அது செய்யுட்கண்ணும் வரும் வீழ் என்ற சொல் அப்பொருளைத் தருதல் 
என்று விதி அமைத்துள்ளார் . அதனை , 
குறியதன் கீழ் ஆக் குறுகலும் அதனோடு 

விழா 
உகரம் ஏற்றலும் இயல்புமாம் தூக்கின் . 

( நன் . நூற்பா . 172 ) வீழ் என்னும் சொல்லோடு 
என்ற நூற்பாவால் அறியமுடிகின்றது . என்னும் இடைச்சொல் சேரின் , வீழா 


தல் 


5 


என் 

று 


காண்க . 


ஆ 


214 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


மாக 


என்ற வடிவம் உண்டாகின்றது . ஆ என் அல்லது சால்பு என்ற சொல்லால் குறித் 
னும் சொல் சாரியையாயின் ( நன்னூல் தல் மரபாகும் . இச் சொற்களின் பகுதி , 
233 ) வீழா என்னும் சொல் , விரும்புதல் சால் என்பது ஆகும் . பிறிதொரு சொல் 
அல்லது வீழ்தல் என்ற பொருளையே லோடோ விகுதியோடோ பொருந்தாது , 
தரும் பெயர் ஆகின்றது . அது விழா என தனித்து நின்ற போதும் சால் என்பது 
முதல் குறுகி , மக்கள் தம் மனம் நேர்ந்து நிரம்புதல் என்ற பொருளையே தருகின்றது . 
விரும்பிச் செய்யும் கொண்டாட்டங்களுள் பானை வகைகளுள் ஒன்று சால் எனப் 
தலைமையான ஒன்றுக்கும் பெயர் ஆகிவிடு படுகின்றது . கவலையில் நீர் முகந்து 

றது . ஆ என்பது எதிர்மறை விகுதி கொணரும் கருவியைக் கவலைச் சால் என் 
யாயின் , வீழா என்பது எச்சம் , முற்று , பர் . ஏற்றத்தில் நீர் மொள்ளும் கருவியை 
பெயர் ஆகிய மூன்று நிலைமையையும் ஏற்றச்சால் என்பர் . அகப்பண்பாலும் 
பெற்றுத் தமிழர்களோடு விளையாடத் புறப்பாங்காலும் நிறைவுற்ற கற்புடைய 
தொடங்கிவிடுகின்றது . அது , விழா மகளொருத்தியைச் சாலி அல்லது 
என்று முதல் குறுகி வந்தபோதும் அவ் சாலினி என்று கூறுதல் உண்டு . அங் 
வாறே செய்யவல்லது . 

கெல்லாம் சால் என்ற சொல்லுக்குப் 

பொருள் நிரம்பிய நிலை என்பதே ஆகும் . 
விழாச் செல்வம் என்ற தொடரில் , தெலுங்கு மொழியில் , சாலு என்ற சொல் 
அஃது ஈறுகெட்ட எதிர்மறைப் பெயரெச்ச போதும் என்ற பொருளைத் தருகின்றது . 

உள்ளது . மரம் முறிந்து விழா போதும் என்ற சொல்லால் , தேவை 
என்ற தொடரில் , அது முற்றாக உள்ளது . என்று அவாவப்பட்ட பொருளைப் பெற்று 
விழாக் கண்டு மகிழ்ந்தேன் என்ற தொட நிறைவுற்றமையின் , இனி அது 

வேண்டா 
ரில் அது பெயராக உள்ளது . விழா என்ற என்ற பொருள் அறியப்படுகின்றது . 
ஒரே வடிவம் பொருளுணர்த்தும் வகையில் 
மூன்று வெவ்வேறு சொற்களின் நிலை யானும் என் எஃகமும் சாறும் 
பெற்று விடுகின்றது 

( தொல் . சொல் . சேனாவரையம் 43 ஆம் 

நூற்பாவின் உரை) என்னும் தொடரிலும் 
விழா என்பது எச்சச் சொல்லாக சாறும் என்னும் சொல் போதும் என்ற 
உள்ளபோது , அது , வீழ்ச்சியற்ற என்ற பொருளையே தருகின்றது . அச்சொல் ,, 
பொருளைத் தருகின்றது . விழா என்பது சால் என்னும் முதனிலையுடன் தும் என் 
பெயராயின் , மக்கள் தம் வாழ்க்கையில் னும் விகுதி புணர்ந்தமையால் அமைந்த 
வீழ்ச்சியற்ற நிலையைப் பெற்றபோது ஒன்றாகும் . இந்த எடுத்துக் காட்டுக்களால் 
கொண்டாடும் மகிழ்ச்சி நிகழ்ச்சியை , அல் சால் என்ற சொல் நிரம்பிய நிலை அல்லது 
லது வீழ்ச்சியற்ற நிலையைப் பெறுதல் நிறைவு நிலை என்ற பொருளை உணர்த் 
வேண்டும் என்ற மனக்கோளுடன் கொண் தவே பயன்பட்டு வருதல் தெரிகின்றது . 
டாடும் மகிழ்ச்சி நிகழ்ச்சியை , அல்லது 
இரு நிலைமையையும் கருதிக் கொண்டாடும் 

இச் சால் என்னும் தனிவினையோடு 
மகிழ்ச்சி நிகழ்ச்சியை அது குறித்தல் ( Root) து என்னும் சொல் இயைந்து 
வேண்டும் எனத் தெரிகின்றது . 

சாறு என்ற வடிவம் அமைந்துள்ளது . 
இந்த உண்மையைத் தமிழ்மொழியின் 

புணரிலக்கணத்தின் துணை கொண்டு 
சாறு 

அறியலாம் . து என்ற ஓரெழுத்தொரு 
விழா என்ற சொல்லால் உணரப்படும் மொழிக்கு நுகர்தல் என்பது பொருள் 
பொருளையே , சாறு என்ற வேறொரு ஆகும் . இதனால் , வாழ்க்கைத் தேவைகளை 
சொல்லாலும் விளக்கி வந்துள்ளனர் பழந் நிரம்பப் பெற்று , அவற்றை நுகர்ந்து 
தமிழர் . வீழ்ச்சியற்ற நிலை என்பதனை இன்புறுவதற்கு , மக்கள் , தம் மனம் ஒத்து 
நிரம்பிய நிலை அல்லது நிறைவு நிலை என்று நிகழ்த்தும் மகிழ்ச்சி நிகழ்ச்சிகளில் , தலைமை 
பிறிதொரு வாய்பாட்டாலும் கூறுதல் சான்றது எதுவோ அதுவே சாறு என்ற 
உண்டு. நிரம்பிய நிலை புறத்தும் அகத்தும் சொல்லால் , விளக்கப்பட்டது என்று அறி 
உள்ளபோது , அதனைச் சான்றாண்மை தல் வேண்டும் . அவ்வாறு கொள்ளின் , 


வெளியீட்டு விழா மலர் 


215 


கின்றது 


வாளா 


சாறு விழா என்பன ஒரே பொருளை நிறைவு நிலை ( Perfection ) பெற்றுள்ளமை 
விளக்கும் சொற்களாகிவிடுகின்றன . அதற்குச் சான்று பகரும் அன்றோ ? தமிழன் 

கடவுளைப் பற்றிப் பாடிய 

பாடல்களில் 
பழச்சாறு முதலியன 

( தேவாரம் , திவ்வியப் பிரபந்தம் ) அவன் 
பழச்சாறு , பனஞ்சாறு , கருப்பஞ்சாறு வெளிப்படையன்றே ? அவனுடைய 

உணர்வு , நிறைவு நிலை பெற்றுள்ளமை 
என்ற தொடர்களில் வரும் சாறு என்னும் 
சொல்லால் அறியப்படும் பொருள் பழங் 

கடவுள் சார்பான சமய சாத்திரங்களில் , 
காலத்தில் சேறு ( மலைபடுகடாம் , வரி :137 , அவன் அறிவு , நிறைவு நிலை பெற்றுள்ள 
513 ) என்ற சொல்லால் உணரப்பட்டு 

மையைச் சொல்லவும் வேண்டுமோ ? 
வந்துள்ளது . பழம் முற்றும் நிரம்பி இலக்கிய ஆசிரியர்கள் 
யுள்ளது எதுவோ , கரும்பு முற்றும் நிரம்பி 
யுள்ளது எதுவோ அதுவே சாறு என்ற களில் விழவு என்ற சொல்லைத் தக்க அடை 

இலக்கிய ஆசிரியர்கள் சிலசில இடங் 
சொல்லில் குறிக்கப்படுகின்றது . அதனால் , 
ஈண்டும் சாறு என்பதற்கு நிரம்பியுள்ளது 

மொழியுடன் கூறியுள்ளனர் . அந்த 
என்பதே பொருளாக உள்ளமை தெரி 

உண்மைக்கு , ஒடியா விழவு ( அகம் 149 ) 

அழியா விழவு ( அகம் 115 ) புலரா விழவு 
இதுகாறும் காட்டிய 
களால் சாறு என்பதும் விழா என்பதும் (நற்றிணை 220) பொய்யா விழவு ( அகம் 116) 

விழவு ( புறம் 221 என்பன 
நிறைவு நிலை அல்லது வீழ்ச்சியற்ற நிலை மடியார் 
என்னும் பொருளையே தருகின்றன 

எடுத்துக் காட்டுக்களாகும் . இந்த இடங் 

களிலெல்லாம் விழவு என்ற செய்யுள் 
என்பது தெளிவாகின்றது . 

வழக்கச் சொல் , தன் உண்மைப் பொருளை 
இனிச் சில பெரியோர்கள் , கடவு உணர்த்தாமல் , 

ஒரு மகிழ்ச்சி 
ளரைக் கருதி நிகழ்த்தப்படும் கொண்டாட் நிகழ்ச்சியைக் குறிப்பதாக நின்றுவிட்டது . 
டமே விழா என்னும் சொல்லால் குறித் அதனால் தான் , அச்சொல்லால் உணர்த்தப் 
தற்குரியது என்பர் . அஃதுண்மையாயின் , படுதற்குரிய உண்மைப் பொருளை , ஆசிரி 
தன் முனைப்பால் , அனைத்தினும் உயர்ந்த யர்கள் அச் சொல்லுக்குத் தக்க அடை 
நிலை தனக்கே உண்டு என்று செருக்கி மொழிகள் தந்து விளக்க நேர்ந்துவிட்டது . 
மயங்கும் இயல்புடைய மனம் தன் குறைவு ஒடியா , அழியா , புலரா , பொய்யா , மடியா 
நிலை நீங்கி , நிறைவு நிலை பெற , இறைவன் என்னும் அடைமொழிகளை , 
திருவடியில் சென்று வீழ்தல் வேண்டும் நிலையை உணர்த்த வந்த எதிர்மறை 
என்ற குறிக்கோளுடன் , வழிபடு தெய்வத் வாய்பாட்டுச் சொற்களாகவே கொள்ளுதல் 
தைச் சிறப்பாக வணங்கி , ஏனைத் தெய்வங் தக்கது . ஒடியா விழவு போன்ற தொடர் 
களைப் பொதுவாக வணங்கி , அறம் பல களுக்குப் பொருள் வகுத்த பெரியோர்கள் , 
செய்து , அறிவு பல பெருக்கிப் பண்பு பல இடையறா விழா அல்லது நீங்கா விழா 
வளர்த்து மகிழ்தற்குக் கொண்டாடப்படும் என்று உரை எழுதியுள்ளார்கள் . காலத் 
நிகழ்ச்சியே விழா எனக் கூறப்பெற்றது தொடும் , இடத்தொடும் சார்த்தி , இடை 
என்று கொள்ளுதல் வேண்டும் . பலவகைக் யறா என்ற சொல்லுக்குப் பொருள் தெரி 
குறைவுகளை மேவித் துன்புறும் மனம் , யின் , குறிப்பிட்ட மூதூரிலோ , பேரூரிலோ 
அவற்றினின்று நீங்கித் தன்னை நிறைவு எப்பொழுதுமே ஏதோ 

ஏதோ ஒருவகையான 
நிலை பெற்று இன்புறுமாறு செய்ய வல்ல விழா நடந்து கொண்டே யிருக்கும் என்பது 
இறைவன் திருவடி நீழலில் , தான் தாழ்தல் பொருளாகின்றது . அச் சொல்லுக்கும் 
வேண்டும் என்று எண்ணிக் கொண்டாடும் வீழ்ச்சியற்ற நிரம்பிய நிலைபெறக் கருது 
நிகழ்ச்சியே சாறு எனப்பட்டது என்றும் தலில் தாழாத அல்லது நீங்காத என்று 
கொள்ளுதல் வேண்டும் . கடவுளைக் கருதிச் பொருள் கொள்ளுவதே பொருத்தமாகும் .. 
செய்யப்படும் அனைத்துச் செயல்களிலும் விழவறா வியலாவணம் ( பட்டினப்பாலை ,, 
தமிழன் நிறைவு நிலை எய்த முயன்றுள் 

எய்த முயன்றுள் வரி 158 ) போன்ற இடங்களிலும் " விழா 
ளான் . தமிழன் கடவுளுக்கென எடுத்த வால் நிரம்பிய " என்றே பொருள் கொள்ள 
கோயில்களுள் , அவன் கலைகளெல்லாம் வேண்டிய நிலை ஏற்படுகின்றது . 


நிறைவு 


216 


1 


உவமை 


உரையாசிரியர்கள் விழவு என்ற பெற்று நிரம்பியவன் என்று பொருள் 
சொல்லுக்கு விழா என்றே உரை கூறிச் கொள்வது பொருத்தமாக உள்ளது . செல் 
செல்வர் . விழா என்ற உண்மைச் சொல் வங்களுக்கெல்லாம் அவன் தலைவன் என்ற 
வடிவத்தைக் காட்டிவிட்டால் , அதனைக் பொருளையே ஐசுவரன் (ஈஸ்வரன் ) 
கொண்டு விழவு என்ற சொல்லின் என்ற பெயரும் தருகின்றது . 

செல்வங் 
உண்மைப் பொருளைத் தெரிந்து கொள் கள் யாவற்றுக்கும் தலைவன் என்ற கருத் 
ளுதல் எளிது என்று கருதியே , அவர்கள் துப்பற்றியே அவனை உடையவன் என்று 
அவ்வாறு செய்திருத்தல் கூடும் . 

தேவாரமும் திருவாசகமும் பாடியுள்ளன . 
இதனால் , வீழ்ச்சி , உயர்ச்சி இவ்விரண்டு 

நிலைகளுக்கும் இடையே இருந்து , ஊஞ்ச 
பதிற்றுப்பத்தில் எட்டாம்பத்து , தகடு 

லாடும் மக்கள் அவ்விரண்டு நிலைகளும் 
ரெறிந்த பெருஞ்சேரலிரும்பொறை மீது கடந்து , எல்லாச் செல்வங்களும் பெற்று ,, 
அரிசில் கிழாரால் பாடப்பட்டது . அப்பத் இயல்பாகவே நிறைவு நிலையாக உள்ள 
தின் இரண்டாம் பாட்டில் , 

கடவுளைக் கருதி விழவு அயர் தலும் , அவ் 
அஞ்சாறு புரையும் நின்தொழில் 

விழவுகளை எல்லாம் ஏற்பவனாயும் அவை 
என்று இரும்பொறையின் தொழில் சிறப் தாமேயாயுமுள்ள இறைவனை விழவினன் 
பிக்கப் பெற்றுள்ளது . விழாக் காலம் 

என்றலும் தகுதிப்பாடுடையதாம் . 
நணியார் , சேயார் , சிறியார் , பெரியார் , 
உடையார், இல்லார் , இளையார் ,முதியார் நிறா 
எல்லார்க்கும் இன்பம் செய்தல் போலச் வாழ்க்கைத் தேவைகளால் நிறைவு 
சேரமானும் எல்லார்க்கும் தன் ஆட்சியால் பெற்று , மக்கள் குறிப்பிட்ட ஒரு நாளிலோ 
இன்பம் செய்தலின் , அம்சாறு புரையும் சில நாட்களிலோ , ஓரிடத்திலோ பலவிடத் 
நின் தொழில் என்றார் " என்று அப்பகு திலோ , ஓரூரிலோ பலவூரிலோ , மலை 
திக்கு ஒளவை சு . துரைசாமிப் பிள்ளை யிலோ பிறவிடங்களிலோ கூடி நிகழ்த்தும் 
யவர்கள் விளக்கவுரை தந்துள்ளார்கள் . விழாவிற்கு அறுவடை விழாக்கள் எடுத்துக் 
இதனாலும் விழாப் பெரு நிறைவுடையது காட்டுக்களாக அமையும் . 

அறுவடை 
என்பது தெரிகின்றது . 

விழாவை நிறைவு என்றே மலையாளத் 
ஏழாம்பத்தின் ஐந்தாம் பாட்டில் , தில் - வழங்கி வருகின்றனர் . அவர்கள் 
செல்வக் கடுங்கோ , 

நிறைவு என்ற சொல்லை நிறா என்று 
சாறுபடு திருவின் நனை மகி ழானே 

அவர்கள் ஒலியியலுக்கேற்ப வழங்குகின் 
என்று பாராட்டப்பட்டுள்ளான் . அரசன் இல்லமும் மனமும் நிரம்பிய நிலையை 

றார்கள் . அறுவடை முடிந்த 

பின்னர் 
திருவோலக்கம் , விழாக்களம்போலக் கண் 
ணுக்கும் மனத்துக்கும் மற்றப் பொறிக கொண்டாடும் பொங்கல் விழாவும் அத் 

அவ்விழாக் காட்டுகின்றது . தமிழர்கள் 
ளுக்கும் கவர்ச்சியாக நிரம்பி இருந்தது 

தகையதே . பொங்கல் என்ற சொல்லுக்கு 
என்பது பொருள் . ஈண்டுக் காட்டிய உவ 
மைகளாலும் விழா என்னும் சொல் நிரம் நிறைந்து வழிதல் என்பது பொருளாகும் .. 

அதனால் , பொங்கல் விழாவினை நிறைவு 
பிய நிலை என்பது புலனாகும் . 

விழா எனக் கொள்வது தவறாகாது . பிற 
விழவினன் 

நாட்டார் இவ் விழாவை 

அறுவடை. 
பதிற்றுப்பத்துக் கடவுள் வாழ்த்துச் விழா என்பர் . 
செய்யுள் சிவபெருமான் மேல் அமைந் இதுகாறும் நிகழ்த்திய சுருக்கமான 
துள்ளது . அப்பாட்டில் சிவன் , விழவினன் ஆராய்ச்சியால் , கொண்டாட்டம் , விழா 
என்றே சிறப்பிக்கப் பெற்றுள்ளான் . விழா என்னும் சொற்கள் தம் பொருளைத் தாமே 
என்ற சொல்லுக்குக் குறையாத அதாவது கூறும் ஆற்றல் பெற்றவைகளாக உள்ளன 
நிரம்பிய நிலை என்று பொருள் கொண்டால் , என்பது தெரிகின்றது . அவை கூறும் 
விழவினன் என்ற பெயர்க்கு எல்லா பொருள்களின் 

மென்மைகளை 
செல்வமும் இயல்பாகவே அறிஞர்கள் ஆய்ந்து தெளிவாராக . 


வன்மை 


வகையான 


சீவக சிந்தாமணிக்கு நச்சினார்க்கினியருரை 


( திரு புலவர் அரசு ) 


இவர் 

தோன்றிய நாள் 
25-8-1900 . தொடக்கப் 
பள்ளிப் படிப்பிற்குப் பிறகு 
1920-24இல் மதுரைத் தமிழ்ச் 
சங்கத்திற் பயின்று பிரவேச 
பண்டிதத் தேர்வில் முதல்வ 
ராகத் தேர்ந்து பதக்கம் பரிசு 
பெற்றார் . 1924 முதல் செங்கற் 
பட்டு மாவட்டக் கழக உயர் 
நிலைப் பள்ளிகளில் தமிழாசிரிய 
ராகப் பணியாற்றத் துவங்கினார் . 
1928-29 இல் சிதம்பரம் மீனாட்சி 
போதனா முறைக் கல்லூரியில் 
பயிற்சி பெற்றார் . 

1937 இல் 
சென்னைப் பல்கலைக் கழக வித்து 


வான் தேர்வில் தேர்ந்தார் . 1952 
டிசம்பர் முதல் தமிழ்க் கலைக் 
களஞ்சியத்தின் துணையாசிரிய 
ராகப் பெருந்தொண்டு புரிந்து 
வருகின்றார் . இவரால் 1929இல் 
எழுதப் பெற்ற அமர சிங்க 
விஜயம் என்னும் புனைவு நூல் 
1937-38 இல் சென்னைப் பல் 
கலைக் கழகத்துப் பி . ஏ . வகுப் 
புக்குப் பாட நூலாக வைக்கப் 
பெற்றது . 

இவர் இயற்றிய 
பல உரை நூல்களும் , வரலாற்று 
நூல்களும் கழகத்தாரால் வெளி 
யிடப் பெற்றுள்ளன . தெள்ளு 
தமிழ்க் கவிஞருமாவர் . 


என்று 


பொருள் 


சிந்தாமணியின் சிறந்த கருத்துக்கள் 
( சைனக் கொள்கைகளுட்பட ) நச்சினார்க் 
கினியருரை யின்றேல் விளங்கா . உய்த் வென்று மணம்புரியக் கருதிய சீவகன் தன் 

காந்தருவதத்தையை யாழினால் 
துணர வேண்டிய உயர்ந்த பொருள்கள் 
பலவும் எளிதில் விளங்குமாறெடுத்துக் வளர்ப்புத் தந்தையாகிய கந்துக்கடனிடம் 

இசைவுபெற்று வருமாறு 
காட்டும் அவர் திறம் பாராட்டற்பாலது . 

நண்பனாகிய 

புத்திசேனனை விடுத்தான் . அவன் இது 
இந்நூற்கேயன்றித் தொல்காப்பியம் , கலித் 

பற்றிக் கந்துக்கடனிடம் உரையாடிக் 
தாகை , பத்துப்பாட்டு முதலான சங்க 

கொண்டிருக்கையில் அரண்மனையிலிருந்து 
நூல்கட்கெல்லாம் நச்சினார் 
நச்சினார்க்கினியருரை நாகமாலை யென்பவள் 

பணிமகள் 
கைவிளக்காயுள்ளது . எனினும் , இவர் தம் வாயிலாகக் குவளை மலரில் ஓர் ஓலையைப் 
கருத்திற்கேற்பவே பெரும்பாலும் நூற்குப் பொதிந்தனுப்பினாள் . அவ்வோலையி 
கூறும் இயல்பினர் 

லிருந்த செய்தியைக் கந்துக்கடன் படித்துப் 
கொள்ள வேண்டியுள்ளது . 

பார்த்த பிறகு , புத்திசேனனிடம் , மேலை 
தொல்காப்பியம் செய்யுளியலில் , நாட்பட்ட தொன்று விளம்புவல் கேளி 

தென்றான் . 
" அகன்று பொருள் கிடப்பினும் 
அணுகிய நிலையினும் 

ஒலையை அவட்கு நீட்டி 
இயன்று பொருள் முடியத் 

ஒண்மணிக் குழையும் முத்தும் 
தந்தன ருரைத்தல் 

மாலையும் படுசொல் ஒற்றி 
மாட்டென மொழிப 

வம்மென மறைய நல்கி 
பாட்டியல் வழக்கின் . " 

வேலை நெய் பெய்த திங்கள் 

விரவிய பெயரி னாற்கு 
என்னும் ( 202 ) சூத்திரத்தை ஆதரவாகக் 

மேலை நாட்பட்ட தொன்று 
கொண்டே சீவக சிந்தாமணியிற் சில இடங் 

விளம்புவல் கேளி தென்றான் . ( 671 ) 
களிற் பொருள் கூறுகின்றனர் . அவற்றுள் 
இரண்டொரு சான்றுகள் ஈண்டுக் காட்டப் என்னும் இச் செய்யுளில் , " ஓலையை வந்த 
பெறும் . 

பெண்ணிடங் கொடுத்து , மாலைக்காலத்திற் 


28 


கின்றார் . 


தான் : 


ளது 


கின்றார் . 


218 

கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 
படுசொல்லையும் ஒற்றிவந்து 

சொல்க பெண்ணே புத்திசேனனுக்குக் கூறுவதாக 
எனக் கூறிக் குழையும் முத்தும் மாலையும் அமைக்கின்றார் . 
பரிசாக நல்கிப் புத்தி சேனனைப் பார்த்து , 
மேலை நாட்பட்ட தொன்று விளம்புவல் ; 

இதற்காக அவர் 667 முதல் 693 வரை 

உள்ள செய்யுட்களை 
இது கேள் என்றான் " என்றே பொருள் 

ஒரு தொடராக்கு 
கிடைக்கின்றது . 
மேலை நாட்பட்டதாகக் கூறுவது இது அடிகள் என்றாள் என்றுள்ளது. 

670 ஆஞ் செய்யுளில் , இதுபட்டது 

671 ஆஞ் 

செய்யுளில் மேலை நாட் பட்டதொன்று 
அநங்கமாலை என்பாள் ஒரு நாடகக் விளம்புவல் கேளிதென்றான் 

என்றுள் 
கணிகை. அவள் தான் கற்ற நாட்டியத்தை 

நச்சினார்க்கினியர் இவ்விரண்டு 
முதன் முதல் அரசன் திருமுன் அரங்கேற்ற தொடர்களிலும் உள்ள சொற்களை , மேலை 
வந்தாள் . அதற்குச் சீவகனுஞ் சென்றிருந் நாட்பட்ட தொன்று விளம்புவல் அடிகள் 
தான் . அவன் அரங்கிற்கும் நாட்டியத்திற் என்றாள் என ஓலை கொண்டு வந்தவள் 
கும் ஏற்பப் புனைவதில் வல்லனாதலால் 

கூற்றாக்குக என்கிறார் . கேள் இது என் 
அவனே அவளைப் புனைய வேண்டுமென் 

என் என்பதற்குக் கந்துக்கடன் புத்தி 
றாங்குளோர் விழைந்தனர் . அவனும் 

சேனனை நோக்கி , இவள் கூறும் இதனை 
அவளை அணிபெறப் புனைந்தான் . அக்காலை நீ கேள் என்றான் எனப் பொருளமைக் 
அவன் தன் மெய் தீண்டிய தாற் களிப்பெய் 
திய அநங்கமாலை பின்னர் அரங்கில் 

இதற்காகவே அவர் , 
ஆடும்போது சீவகனையே 

காதலுடன் 
நோக்கியவாறு ஆடினாள் . அரசனான 

" இன்னன் என்ன இன்புறான் 
கட்டியங்காரனுக் கிது பொறாமைத் தீயை 

இழந்தனன் அரசென 
எழுப்பியது . புழுங்கிய அவன் ஆட்டம் 

என்னை வௌவும் வாயில் தான் 
முற்றியவுடன் அவளை அரண்மனைக்குக் 

என்னுஞ் சூழ்ச்சி தன்னுளான் 
கொண்டு சென்று , அவள் விருப்பத்திற்கு 

அன்ன தால் அரில்தப அறிந்து 
மாறாகவே , காகம் மலரைத் தாதுகக் குடை 

கூத்தி கூறினாள் 
வதேபோல் துன்புறுத்திக் 

கூடினான் . 

இன்ன தாற் படையமைத் 
அப்போதும் அவள் சீவகனையே வாய் 

தெழுமினென் றியம்பினான் . ( 693 ) 
விட்டுக் கூப்பிட்டரற்றினாள் . 

அதனாற் என்னுஞ் செய்யுளில் ( 693 ) சூழ்ச்சி தன் 
சீவகன் மேற் கட்டியங்காரன் சீற்றங்கொண் 

னுளான் என்பதன் பின்னர் , இதுபட்டது 
டிருக்கிறான் . 

அடிகள் என்றாள் என்று வந்த பணிப் 
இதனையே புத்திசேனனுக்குக் கந்துக் என்று கூறுகிறார் . இவ்வாறு 670 ஆஞ்செய் 

பெண் கூறுவதாக அமைக்க வேண்டும் 
கடன் கூறுவதாக அச் செய்யுளில் உள் 
ளது . கட்டியங்காரன் தலைமையிலே நடை யுளில் உள்ள சொற்றொடரை 693 ஆஞ் 
பெறும் யாழ்ப் போரிலே சீவகன் கலந்து றிக் கூறும் நச்சினார்க்கினியருரை வியப் 

செய்யுளிலுள்ள சொல்லுடன் மாட்டேற் 
அறிந்து நடந்து கொள்ள வேண்டுமென் 

பானதன்றோ ? 
பதற்காகவே சீவகனுக்கு நண்பனான இவ இவ்வாறெல்லாம் இடர்ப்பட்டு மாட் 
னிடம் கந்துக்கடன் இதனைக் கூறுகிறான் . டேற்றிப் பொருள் கூற நச்சினார்க்கினியர் 
நச்சினார்க்கினியர் , அவன் புத்திசேன கூறுங் காரணம் புத்திசேனனுக்குக் கந்துக் 
னுக்குக் கூறினானென்று கூறின் , புதல் கடன் நேரிற் 
வன் செய்தியைத் தந்தை கூறும் முகத்தாற் பொருள் கொண்ட செய்தியிது என்பது 

கூறத்தகாத இடக்கர்ப் 
கூறாது , இடக்கர் முதலிய கூற்றாற் கூறினா தான் . திருத்தக்கதேவர் இதனைத் தவ 
னாகத் தேவர் கூறாரென்றுணர்க . எனக் றெனக் கருதின் 
காரணங் காட்டிவிட்டு , மேலை நாட்பட்ட பொருள் செய்யுமாறு அமைக்கமாட்டார் . 

இவ்வாறிடர்ப்பட்டுப் 
இதனை அரண்மனையிலிருந்து 

. 
வந்த மேலும் , அவர் இச் செய்தியை முன்னர் 


வெளியீட்டு விழா மலர் 


219 


மனம் 


சிறந்த 


எங்குங் கூறவில்லை . படிப்போர் அறிய என்று பெயர் கூறவே , வன சரிதன் 
இங்கு விரிவாகவே கூறுகிறார் . அம்முறை என்ற வடமொழிப் பெயரையும் , தானம் 
யில் மேலை நாட்பட்ட இதனை அமைத்துக் எனவே இருடிகள் உறைவிடம் என்ப 
கொள்ளல் வேண்டுமென்றே தோன்று தனையும் உணர்த்தின . 
கிறது . 
மற்றும் , முத்தியிலம்பகத்தில் துறவு லிலே சென்றிருந்த அளவிலே , வானவர் 

(இதன் பொருள் ) சீவகன் கடிபொழி 
மேற்கொண்ட விசயை தன் மகன் சீவகனுக் 
கறிவு கொளுத்துவான் வேண்டி , 

மகளும் ஒப்பாளாகிய தையலாள் ஒருத்தி , 

அத் தானத்தில் உறைவானொரு வனசரி 
" கற்சிறை யழித்து வெள்ளங் 

தனைக் கண்டு , நானம் முதலிய நாறத் 
கடற்கவா யாங்குக் கற்றோர் 

தானே வந்து அருகு நின்றாள் என்க . " 
சொற்சிறை யழித்து வேந்தன் 
துணை முலை துறத்தல் செல்லான் 

இங்ஙனங் கூறாது சீவகன் கவினைக் 
விற்சிறை கொண்ட போலும் 

கண்டு அவள் எய்தினாளென்று கூறின் , 
புருவத்து விளங்கு வேற்கண் 

மேல் இவற்கு இவள் வேட்கை விளைவித் 
நற்சிறைப் பட்டு நாடும் 

தலின் , இவன் நெஞ்சு தன் தன்மை 
நகரமுங் காவல் விட்டான் . ( 2012) திரிந்ததனை இவன் தேற்றினான் என்று 

கூறுவர் . அங்ஙனங் கூறவே , 
எனத் தன் கணவன் துணை முலை துறவா வாக்குக் காயம் என்னும் 
மல் வேற்கண் நற்சிறைப்பட்டுத் தன்கட் செய்துகொள்ளும் 

மூன்றினாற் 

பாவங்களிற் 
கிடந்ததைக் கூறுவதாக எழுதும் திருத் மனத்தாற் செய்து கொள்ளும் பாவமும் 
தக்கதேவர் , சீவகன் இயல்பைப் புத்தி சீவகற்கு எய்திற்றாம் ஆதலானும் , உழு 
சேனனிடங் கந்துக்கடன் 

கூறுவதில் வலன்போடு தோன்றிய மகளிரிடத்தல்லது 
இப்பொருளிருப்பதைத் தவறாகக் கொள்ளா 

இவற்கு வேட்கை நிகழாதென்பது இத் 
ரென்றே கொள்ளவேண்டும் . 

தொடர் நிலைச் செய்யுட்குக் கருத்தாத 

லானும் அது மாறுபடக் கூறிற்றாமென் 
கேமசரியை மணந்த 

பின்னர் 
அவளைப் பிரிந்து செல்லுஞ் சீவகன் தன் இவ்வாறு இங்கு இவர் 
செலவிடையே வனகிரியை 

பொருள் கொண்டதனால் மற்றொரு செய்யு 
அவ் வனகிரிக்கு முன்னர் ஒரு ளினும் இடர்ப்பட்டுக் கொண்டு கூட்டிப் 
பொழிலும் சுனையும் இருந்தன . 

பொருள் கொள்ள நேர்ந்துள்ளது . அச் 

செய்யுள் : 
கானத்தின் ஏகு கின்றான் 
கடிபொழிற் கவின்கண் டெய்தி 

குழைகொள் வாண்முகத்துக் கோல்வளையைக் 
தானத்தி லிருத்த லோடும் 

காணான் குழைந்தழு கின்ற 
தையலா ளொருத்தி தானே 

அழகன் சொல்லும் அணிசெய்கோதை 
வானத்தி னிழிந்து வந்த 

காமமும் கண்டும் கேட்டும் 
வானவர் மகளும் ஒப்பாள் 

முழவுத் தோளான் முறுவ 
நானமும் பூவுஞ் சாந்தும் 

லித்தீங் கேயிரு நீயென் 
நாறவந் தருகு நின்றாள் . ( 1567 ) றிழையச் சொல்லி யிளையான் 

இளையானை யெய்தி னானே ( 1593 ) 
இச் செய்யுளைப் படிப்போர் , " கான்வழி 
செல்லும் சீவகன் பொழிலின் கவினைக் 

இச் செய்யுளுக்கும் முற்செய்யுளுக்கும் 
கண்டு , தானம் ஆகிய முனிவர் இருக்கை இடையேயுள்ள கதைத் தொடர்பின் இன்றி 
யிலே இருக்கும்போது , தையலாள் ஒருத்தி யமையா அமைவனைத்து மறிந்தாலன்றி 
அவன் அருகு வந்து நின்றாள் என்றே இச் செய்யுளின் பொருள் செவ்விதில் 
பொருள் கொள்வர் . 

உளங்கொள விளங்கா தாகையால் அதனை 
இதற்கு நச்சினார்க்கினியர் கூறும் யுஞ் சுருக்கமாக இங்குக் கூறவேண்டி 
பொருள் : 

கானத்தின் ஏகுகின்றான் யுள்ளது . 


றுணர்க . 


வலிந்து 


அண்மி 


னான் . 


220 


லுடம்பின் 


நச்சினார்க்கினியர் கருத்துப்படி : சீவகன் ( இதன் பொருள் ) " சீவகன் , கோல் 
முனிவர் இருக்கையிலே 

யிருந்தான் . வளையைக் காணானாய் அழுகின்ற பவதத் 
அழகிய நங்கையொருத்தி வனசரிதனைக் தன் கூற்றைக் கேட்டும் , அநங்கமாவீணை 
கண்டு , அருகே வந்து , தன் மொழியால் வனசரிதன்மேல் நிகழ்த்தின காமத்தைக் 
மயக்கி , அவனை வயப்படுத்த முயன்றாள் . கண்டும் நக்கு , வனசரிதன் உபசாரத்திற்கு 
அவன் காமங்கனிய நின்ற அவளுடைய இழையச் சொல்லி , அவனை நீ எக்காலமும் 
தோற்றத்தால் திரிந்த நெஞ்சினைத் தன் இருவென்று கூறி , அவன் பவதத்தனைச் 
நிறையிலே நிறுத்தி , அவளுக்கும் புன்புலா சேர்ந்தான் என்க . 

இழிதகவை எடுத்தியம்பித் 
திருத்திக்கொண்டிருந்தான் . அப்பொழுது , பாட்டிலிருந்து ஆற்றொழுக்காகச் சீவகனே 

கானத்தின் ஏகுகின்றான் என்னும் 
யானை தன் பிடியைப் பிரிந்து மயங்கினாற் பொழிலின் கவினைக் கண்டு இருத்த 
போல மயங்கிய , அவள் காதற்கணவன் 

லோடும் , அநங்கமாவீணை அவன் கவின் 
பவதத்தன் என்பான் 

அநங்கமாவீணை 
யென்னும் அவளைத் தேடிக்கொண்டு , அவனை மயக்கிய போது , அவன் பெண் 

கண்டு வந்து தன் காமக்குறிப்புத் தோன்ற 
காமங்கனற்று தலாற் பிரிவாற்றாமை 
தோற்றப் புலம்பிக்கொண்டு வந்தான் . கலங்கிய தன் மனத்தை நிறையிலே 

ணலங்கனிந்த அவள் தோற்றத்தால் நிலை 
அவளைத் தன் காதலியென்றுணராமல் , நிறுத்தி , அவளுக்கும் அறிவுரை கூறினான் . 
ஓரியக்கியென்றே யெண்ணி அவளைப் 
பணிந்து , தன் காதலியைத் தருமாறு மேற்கொண்ட காதலைக் கண்டு மனமிரங்கி , 
அப்போது பவதத்தன் வர , அவன் இவள் 

, 
வேண்டினான் . 

அவனுக்கும் அறிவுறுத்தி இருவரையும் 
- இவ்வாறு வருகின்றது கதை . ஒன்று சேர்த்துவிட்டான் என்று பொருள் 

கொள்ளுமாறு திருத்தக்கதேவர் அமைத் 
குழைகொள் என்னுஞ் செய்யுட்கு துள்ளார் . 
நச்சினார்க்கினியர் கூறும் 

விளக்கமும் 
பொருளும் : 

அதனை மாற்றி அச் செய்யுளில் இவர் 

செய்த மாற்றத்தினால் , இச் செய்யுளிலும் , 
தோளான்- இவர்கள் செய்தியைக் இங்கேயிரு நீயென்றிழையச் சொல்லி 
கண்டிருந்த சீவகன் . இழையச் சொல்லி என்பதற்கு வனசரிதன் தனக்குச் செய்த 
என்றது , தாமுறைவிடத்தே வந்தார்க்குத் உபசாரத்திற்கு நன்றி கூறினான் என் 
தாம் நுகர்வனவற்றைக் கொடுத்துப்பேணி கூறவேண்டி வந்தது . 
விடுத்தல் வன சரர்க்கியல்பாதலின் , 
சீவகன் போக்கொருப்பட்டமை 

நச்சினார்க்கினியர் இங்ஙனம் வலிந்து 

கண்டு , 
அவ்வனசரிதனும் , யான் நுகர்வனவற்றை பொருள் கோள் கொள்ளும் - இடங்கள் பல 

பாருள் 

கொள்ளும் - மாட்டேற்றுப் 
நீயும் நுகர்ந்து , வழிவரல் 

வருத்தம் தீர்ந்து வுள .அவ்வாறு கோடற்குக் காரணம் சீவக 
வருவாயாக என்றாற்கு , அவனும் தனக்கு 
அவ்வருத்தமின்மையை அவன் மனம் 

னுடைய தலைமைக்கு இழுக்கு நேரத் 
பொருந்தச் சொல்லி என்றவாறு . ஆங்கு 

திருத்தக்கதேவர் கூறார் என்பதொன்றே 
உவமவுருபு ஆயினமையின் ஈங்கும் உவம் 
உருபாம் புற நடையால் ; இவ்விடத்தே யிரு இவ்வாறெலாமிருப்பினும் , நச்சினார்க் 
வென்றது உபசாரமுமாம் . சீவகன் அவனை கினியருரையின்றேல் நமக்கு இந் நூலின் 
யிங்கே யிருவென்று பொருந்தக் கூறல் சிறந்த உட்கிடக்கை தெள்ளிதின் விளங்கா 
அவற்கு இயையாமை யுணர்க . 

தென்பது மறுக்கவொண்ணாதது . 


யாம் . 


99 


தேவாரமும் ஓர் இலக்கியமே 


( பேராசிரியர் , திரு . மயிலை . சிவமுத்து ) 


நூல்களையும் 


பெரிதும் 


மயிலை சிவானந்த முதலியார் 
அவர்கட்கும் விசாலாட்சி அம் 
மைக்கும் அருமைத் திருமகனாராக 
14-1-1892 இல் இவர் தோன்றி 
னார் . பேராசிரியர் மணி , திரு 
நாவுக்கரசு முதலியாரவர்களிடம் 
தமிழ் 

பயின்று பெரும்புலவ 
ராய்ச் சென்னை முத்தியாலுப் 
பேட்டை உயர்நிலைப்பள்ளியில் 
பல்லாண்டுகள் தமிழாசிரியப் 
பணியாற்றி ஓய்வு பெற்றார் . 
மாநிலத் தமிழாசிரியர் கழகத் 
துணைத் தலைவர் . சென்னை மாண 
வர் மன்றத் தலைவர் . தமிழகப் 
புலவர் குழுவில் மரபுவழிப் புலவ 


ராய அங்கம் வகிப்பவர் . குழந்தை 
களுக்காகவும் , பெரியோர்களுக் 
காகவும் எளிய - இனிய தமிழ் 
நடையில் கதை , கவிதை , கட் 
டுரைகளையும் 
இயற்றித் தந்துள்ளார் . இந்தி 
எதிர்ப்பியக்கத்தில் 
ஈடுபாடு 

கொண்டுழைத்து 
வருபவர் . குழந்தை இலக்கியப் 
பணிக்காகச் சென்னை அரசினர் 
சார்பாகக் கவர்னர் அவர்களால் 
வெள்ளிக் கேடயம் அளிக்கப் 
பெற்றுப் பாராட்டப் பெற்றவர் . 
தமிழ்நெறிக் காவலர் என்ற 
சிறப்புப் பட்டம் பெற்றவர் . 


பொது 


தமிழ்மறை என்றும் , மூவர் தமிழ் பது போன்ற சம்பந்தர் பாடலையும் , வாழ் 
என்றும் சிறப்பித்துச் சொல்லப்படும் வாவது மாயம் இது மண்ணாவது திண் 
தேவாரத் திருமுறைகளைத் தோத்திர ணம் " என்னும் அடியையுடைய சுந்தரர் 
நூலாகக்கொண்டு இறை வழிபாட்டுக்குப் பாடலையும் எடுத்துக் காட்டாகக் கொள்ள 
பயன்படுத்துவதைத் தமிழ்மக்கள் அனை லாம் . 
வரும் நன்கு அறிவர் . இந்தத் தமிழ் மறை 
யைப் பழைய பண்முறைகளுக் கேற்ப இக் காவியங்களையும் கற்று மகிழ விரும்பும் 

சங்க இலக்கியங்களையும் பிற்காலக் 
கால இன்னிசைகளோடு சைவ மெய்யன் 

தமிழ் இளைஞர்களுக்கும் இந்தத் தமிழ் 
பர்கள் திருக்கோயில்களிலும் , 
மேடைகளிலும் உருக்கத்தோடு பாடி வருவ லைப் பலர் எண்ணிப் பார்த்துப் பயன் 

மறை ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருத்த 
தையும் நாம் நேரில் காண்கின்றோம் . 
எனினும் அந்தத் திருமுறைகளை இலக்கிய அடைய விழையாமலிருப்பது பெரிதும் 
நூல்போல் எண்ணிப் பொருளுணர்ந்து களிலே காணப்படும் இயற்கை நவிற்சி 

வருந்தத்தக்கதே யாகும் . சங்க 

நூல் 
படித்து மகிழும் பழக்கத்தினையுடையோர் 

போன்ற அணிகளும் , பிற்காலக் காவியங் 
நம் நாட்டில் மிகவும் அருமையாகவே 
காணப்படுகின்றனர் . தேவாரத் திருமுறை போன்ற அணிகளும் இந்தத் தமிழ்மறை 

களில் காணப்படும் இல்பொருள்உவமை 
களில் உள்ள எல்லாப் பாடல்களையும் யில் பல இடங்களிலும் அமைந்து இருத் 
படித்துப் பொருள் உணர்தல் அரிதாயிருப் 

தலைத் தமிழ் இளைஞர்கள் 

படித்துப் 
பினும் குறைந்த கல்வி அறிவுடைய பொது 

பயனடைதல் வேண்டும் 
மக்களாலும் பொருளுணர்ந்து இன்புறத் எண்ணத்தாலேயே இக் கட்டுரை என்னால் 

என்னும் 
தக்க பல பாடல்கள் உள . 

எழுதப்படுகிறது . 
" அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய 

பத்தாம் நூற்றாண்டினர் 
மாமனும் மாமியும் நீ " என்னும் முதலடி ஆராய்ச்சியாளர்களால் கருதப்படும் திருத் 
யையுடைய நாவரசர் பாடலையும் " மந்திர தக்கதேவர் இயற்றியுள்ள சீவகசிந்தா 
மாவது நீறு வானவர் மேலது நீறு " என் மணியில் காணப்படும் , 


என்று 


222 


கழகத்தின் ஆயிர்த்தெட்டாவது 


" காய்மாண்ட தெங்கின் பழம் வீழக் 

பிறந்த ஊராகிய திருவழுந்தூரிலே எழுந் 
கமுகி னெற்றிப் 

தருளியுள்ள இறைவனைப் பாடும் பத்துப் 
பூமாண்ட தீந்தேன் தொடைகீறி 

பதிகங்களுள் இரண்டொன்றைப் படித்துப் 
வருக்கை போழ்ந்து 

பார்த்தல் நலம் என்று நான் எண்ணுகி 
தேமாங் கனி சிதறி வாழைப் 

றேன் . 
பழங்கள் சிந்தும் 

அவை வருமாறு : 
ஏமாங் கதம் என்றிசை யாற்றிசை 

போய துண்டே ( நாம பா.உ ) " கடலே றியநஞ் சமுதுண் டவனே 
இதே கருத்தினை இவருக்கு முற் 

உடலே உயிரே உணர்வே எழிலே 
காலத்தவர் என்று சொல்லப்படும் ஞான 

அடலே றுடையாய் அழுந்தை மறையோர் 
சம்பந்தர் , திருவைகாவூர் என்னும் திருப் 

விடலே தொழுமா மடமே வினையே . 
பதியில் உள்ள இறைவனைப் பாடும் முதற் " தடுமா றுவல்லாய் தலைவா மதியம் 
பதிகத்திலே , 

சுடுமா றுவல்லாய் சுடரார் சடையில் 
தாழையிள நீர்முதிய காய்கமுகின் 

அடுமா றுவல்லாய் அழுந்தை மறையோர் 
வீழநிரை தாறுசிதறி 

நெடுமா நகர்கை தொழநின் றனையே . 
வாழையுதிர் வீழ்கனிகள் ஊறி வயல் 

கவியரசராய கம்பர் இதே பொருளில் 
சேறுசெயும் வைகாவிலே 

பாடாவிட்டாலும் இதே சந்த அமைப்பில் 
என்று பாடியிருக்கின்றார் . 

சீதை அசோக வனத்தில் துயர் ஆற்றாது 
யார் எவர் பாடலைப் பார்த்துப் பாடி டொன்றை யேனும் ஒப்பிட்டுப் பார்த்து 

புலம்புவதாகப் பாடும் பாடல்களுள் இரண் 
யிருத்தல் கூடும் என்னும் ஆராய்ச்சியில் 
ங்கேக நான் இறங்க விழையவில்லை . எனி நாம் மகிழ்ச்சியுறலாம் . 
னும் , தேவாரத் திருமுறையிலும் இலக் அவை வருமாறு : 
கியச் சுவை உண்டு என்பதைத் தெரி 

" கல்லா மதியே ! கதிர்வாள் நிலவே 
விக்கவே இதைத் தமிழ் இளைஞர்களுக்கு 

செல்லா இரவே சிறுகா இருளே 
நினைப்பூட்டுகிறேன் . 

எல்லாம் எனையே முனிவீர் நினையா 
தென்னை மரத்தில் உள்ள தேங்காய் வில்லாளனையா தும் விளித் திலிரோ ! 
பழுத்துப் பாக்கு மரத்தின் மீது விழுகிறது . 

" பேணும் உணர்வே உயிரே பெருநாள் 
பாக்கு மரத்தில் உள்ள பழுத்த பாக்குக்கள் 

நாணின் றுழல் வீர் தனிநா யகனைக் 
சிதறி வாழைக் குலையின் மீது விழு 

காணும் துணையும் கழிவீர் அலிர்நான் 
கின்றன . வாழைக் குலையில் உள்ள பழுத்த 

பூணும் பழியோ டுபொருந்துவதோ. 
பழங்கள் வயலில் வீழ , இந்த மூவகைப் 
பழங்களின் சாறுகள் வயலில் உள்ள 

பதினோராம் 

நூற்றாண்டு 
புழுதியைச் சேறு படுத்துகின்றன " , என் ஆராய்ச்சியாளர் கூறும் தெய்வச் சேக் 
னும் கருத்து இரண்டு பாடல்களிலும் கிழார் அடிகளும் எறிபத்த நாயனார் புரா 
அமைந்திருத்தலைக் கண்டு தமிழ் இளைஞர் ணத்தில் இதே சந்த அமைப்பில் எறிபத்த 
கள் இன்புறலாம் . 

நாயனார் இறைவனை நோக்கி வருந்தும் 
கம்பநாட்டாழ்வார் என்று சிறப்பித் கின்றார் . இரண்டொன்று வருமாறு : 

பகுதியில் ஐந்து பாடல்கள் அமைத்திருக் 
துச் சொல்லப்படும் கவியரசராய்த் திகழ்ந்த 
கம்பர் பன்னிரண்டாம் நூற்றாண்டினர் 

" களியானையின் ஈர் உரியாய் சிவதா 
என்பதும் , அவர் பிறந்த ஊர் திருவழுந் 

எளியார் வலியாம் இறைவா சிவதா 
தூர் என்பதும் ஆராய்ச்சியாளர்கள் பல 

அளியார் அடியார் அறிவே சிவதா 
ராலும் ஒப்பமுடிந்த உண்மைச் செய்தி தெளிவார் அமுதே சிவதா சிவதா . " 
யாகும் . ஞான 

சம்பந்தர் காலத்தை ஆறும் மதியும் அணியும் சடைமேல் 
ஆராய்ச்சியாளர்கள் ஏழாம் நூற்றாண்டு ஏறும் மலரைக் கரிசிந் துவதோ 
என்று தக்க ஆதாரங்களுடன் நிலை நாட்டி வேறும் நினைவார் புரம்வெந் தவியச் 
யுள்ளனர் . 

ளனர் . அந்த ஞானசம்பந்தர் கம்பர் சீறும் சிலையாய் சிவதா சிவதா . 


என்று 


வெளியீட்டு விழா மலர் 


223 


. 


அமையப் 


தேவாரத்தில் வரும் பலப்பல சீர் அவை வருமாறு : 
அமைப்புக்களையும் , சந்த அமைப்பினையும் 
சேக்கிழாரும் , கம்பரும் , பிற ஆசிரியர் 

" பொறிவாயில் இவ்வைந்தினையும் அவிய . " 
களும் எடுத்தாண்டிருப்பதைத் தமிழ் இளை 

" பிறவிப் பெருங்கடல் நீந்தி ஏறி . 
ஞர்கள் ஒப்பிட்டுப் பார்த்து மகிழலாம் . அகரம் முதலின் எழுத்தாகி . 
தேவாரத் திருமுறைகளில் 

காணப் 

" உறங்கி விழித்தால் ஒக்கும் பிறவி . 
பெறும் அழகிய வர்ணனைகளையும் , அரிய 
கருத்துக்களையும் இந்தச் சிறிய கட்டுரையில் 

நாலடியாரின் சொற்றொடர்கள் : 
எடுத்துக் காட்டுதல் சிறிதும் இயலாத " பை மறித்தியற்றி யன்ன பாங்கிலா வாழ்க்கை . " 
செயலே ஆகும் 

( அப் . ) 
தேவார ஆசிரியர்கள் தம் 

பாடல் 

நல்வாயில் செய்தார் நடந்தார் உடுத்தார் . 
களில் வெறும் வர்ணனைகளை மட்டும் 

( சுந் . ) 
அமைத்துப் பாடாமல் அந்த வர்ணனை " பல்வீழ்ந்து நாத்தளர்ந்து 
யுள்ளும் , உள்ளுறை உவமம் , இறைச்சி 

" பகடூர் பசி 

( சம் . ) 
முதலிய தொனிப்பொருள் 
பாடுதலே அவர்கள் இயல்பு . எடுத்துக் 

இறவாப் புகழ் படைத்து ஒளிரும் 
காட்டாக ஒன்றைப் பார்க்கலாம் . திருமுது 

சுப்பிரமணிய பாரதியார் அச்சமில்லை 
குன்றக் காட்டில் 
வாழும் வேடர்கள் மான் , அச்சமில்லை என்னும் பாடலைப் பாடி நம் 
மயில் முதலிய உயிர்களைக் கொன்று தின்று நாட்டு மக்களின் அச்சத்தை ஒழித்து 
வாழ்க்கை நடத்துவார்கள் , அவர்கள் பக நமக்குக் குடியாட்சியை வாங்கித் தந்த 
லெல்லாம் வேட்டையாடித் தம் ஊருக்குத் தற்குத் துணைபுரிந்தவர் திருநாவுக்கரசரே 
திரும்பும்போது முதுகுன்றக் கடவுளைத் ஆவர் . அவர்தம் திருவதிகை வீரட்டத் 
தொழுது செல்கின்றார்கள் . அவர்கள் தேவாரத்திலே 

வரும் அஞ்சுவது 
தொழுவதைக் கண்டு அருகேயிருந்த முல் யாதொன்றும் இல்லை , அஞ்ச வருவதும் 
லைக் கொடி புன்னகை செய்ததாம் . 

இல்லை என்னும் ஈற்றடிகளை அமைத்துப் 

பாடி யிருத்தலைத் தமிழ் இளைஞர்களுக்கு 
" கொல்லை வேடர் கூடி நின்று கும்பிட 

நான் நினைவூட்டுகின்றேன் . 
முல்லை அயலே முறுவல் செய்யும் முதுகுன்றே 
( சம்பந்தர் தேவாரம் ) தேவாரத்தில் ஆங்காங்கே காணப் 

படும் நயங்களை எல்லாம் சேக்கிழார் தம் 
இந்தக் காலத்திலும் ஒருசில வணிகர் 
கள் 

திருத்தொண்டர் புராணத்திலே விளக்கிக் 
பகல் முழுதும் மக்களை ஏமாற்றி 

கூறியிருத்தலைத் தமிழன்பர்கள் 
வாணிகம் செய்து மாலையில் முருகனுக்குத் 

ஒரு 
திருவிழாக் கொண்டாடும்போது நாமும் கேட்டுக் கொள்கிறேன் . அன்றியும் இறுதி 

முறையேனும் படித்துப் 

பார்க்கும்படி 
அவர்களைப் பார்த்துப் புன்னகை செய்வது 

யாக மேலும் இரண்டொன்று கூறி என் 
போல அந்த முல்லைக் கொடியும் மாலையில் 

கட்டுரையை முடித்துக் கொள்கிறேன் . 
தன் முல்லை மலரை அரும்பச் செய்தது . 
அந்த வேடர் தம் அறியாமையை நினைத்து ஃஎன்னும் ஆய்த எழுத்தின் அருமை 
முறுவல் செய்வதாக உட்பொருள் ஒன் பெருமைகளை உணர்ந்து கொள்ளுதற்குச் 
றினையும் இந்த ஆசிரியர் அமைத்துப் சம்பந்தர் பாடியுள்ள யாழ்மூரி " என்னும் 
பாடியிருக்கிறார் . 

மேகராகக் குறிஞ்சிப் பாடலாகிய மாதர் 

என்னும் 
சங்ககாலக் கருத்துக்களையும் தேவாரத் மடப்பிடியும் ” 

துவக்கத்தை 
திருமுறையில் நாம் கண்டு மகிழலாம் . யுடைய பாடல் பெரிதும் ஆராய்ச்சிக்கு 
எடுத்துக் காட்டாக 

இரண்டொன்றை உரியது . 
மட்டும் இங்கே குறிப்பிடுகிறேன் . 

அச்சிறுபாக்கப் பாடலை நான் படிக்கும் 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்குறள் போது " இரண்டுருவாய அடிகள் " என் 
கருத்துக்களைப் பல இடங்களில் எடுத்தாளு னும் அடிக்கு என்ன பொருள் இருக்கும் 

என்று எண்ணி 

எண்ணிப் பார்த்தும் 


கின்றார் . 


224 


அடிகள் 


அறிய முடியாதிருந்தேன் . அந்த ஊருக் தாதை பண்டு , முடி சேர்ந்த காலை 
குச் சென்ற போது இரண்டு சிவலிங்கம் அறவெட்டிட முக்கண் மூர்த்தி , அடிசேர்ந்த 
ஒன்றாக இருத்தலைக் கண்டு இங்கே வண்ணம் 

அறிவார் சொலக் 

கேட்டும் 
இரண்டு இலிங்கங்கள் ஏன் இருக்கின் அன்றே என்று பாடியிருத்தலால் சம் 
றன " என்று கோயில் குருக்களை வினவி பந்தர் அப்பர் முதலியவர்கள் திருப்பதிகள் 
னேன் . அவர் உடனே " இரண்டுருவாய தோறும் சென்ற போது அங்கங்கே உள்ள 

என்னும் அடியினைப் பாடிக் அரிய செய்திகளைக் கேட்டறிந்தும் தம் 
காட்டினார் . சேக்கிழாரைப் போலத் தேவார திருப்பாடல்களில் அமைத்திருக்கின்றனர் 
ஆசிரியர்கள் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளர் என்பது தெரியவருகின்றது . 
என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து 
கொள்ளலாம் . அன்றியும் ஞானசம்பந்தர் இத்தகைய உயரிய தமிழ்மறையில் 
" வாழ்க அந்தணர் என்னும் அடியினை இன்னும் எவ்வளவோ அரிய செய்திகள் 
யுடைய பதிகத்தில் ஏழாம் பாடலில் சண் அடங்கியிருக்கின்றன .. அவைகளை எல் 
டேசுரர் சரிதையைக் குறிப்பிடும் போது லாம் இளைஞர்கள் ஊன்றிக் கற்றும் 
படிசேர்ந்த பால்கொண் டங்காட்டிடத் ஆய்ந்து பார்த்தும் அகமகிழ்வார்களாக. 


( 6 


தேவாரப் பொழில் வளம் 
சோலைகள் இருண்டன , நீண்டன , அழகு வாய்ந்தன , தேன் நிறைந்தன , 
மலர் நிறைந்தன , குளிர்ந்திருப்பன , நிழல் பயப்பன , நறுமணம் வீசுவன , 
வானம் அளாவுவன , மதியைத் தாவுவன . மா , பலா முதலிய இனிய கனிகள் 
நிறைந்தன . சோலைகளில் குயில்கள் கூவும் , இசை பாடும் ; மயில்கள் ஆலும் ; 
கூகைகள் முரலும் ; தென்றல் வீசும் ; பழங்கள் விழும் ; புன்கு பொரி சொரியும் ; 
பெடையைப் புல்கி மயில் மா நடம் ஆடும் ; வண்டு மதுவுண்டு பாடும் ; பண் 
முரலும் ; மேகம் தவழும் . 

பொழில்கள் அழகு வாய்ந்தன , அன்னந் தங்குவன , இருண்டுள்ளன , 
கதிர் தோய்வன , கனி நிறைந்தன , குளிர்ந்துள்ளன , கொக்கரவம் உள்ளன , 
தடங்கொண்டன , தழைந்துள்ளன , தாது உதிர்வன , திடம் பொலிவன , திண் 
ணியன , தெய்வத் தருக்கள் வளருவன , தென்றல் வீசுவன , தேன் அவிழ்வன , 
நறுமணம் வீசுவன , நிழலளிப்பன , நீண்டுள்ளன , பரப்புள்ளன , மதிற்புறத்தன , 
மரங்கள் நெருங்குவன , மலர் நிறைந்தன , மலைச் சாரலில் உள்ளன , வண்டுகள் 
கெண்டுவன , வளங் கொண்டுள்ளன , வாவிகள் கொண்டன , வான் அளாவு 
வன , வெயிற்கு இடங்கொடாதன . 

பொழில்களில் கிளிகள் அடையும் , கோதும் ; குயில்கள் கோதும் , மிழற்றும் . 
தென்றல் வீசும் . 

நெல் ஆலைகள் விளங்கும் ; பலாக்கனி , மாங்கனி முதலிய 
கனிகள் நெருங்கும் ; பொய்கைகள் விளங்கும் ; பொறி அரவுகள் ( உலவும் ) ; மதி 
தோயும் ; மயில் , குயில் , அன்னம் அணையும் ; மயில் ஆலும் , பேடையோடாடிக் 
கூடும் ; மீனும் புள்ளும் வாழும் ; முதுவேய்கள் முத்து உதிர்க்கும் ; முழவு 
அதிரும் ; மேகம் தவழும் ; வண்டுகள் கீதம் முரலும் , பண்பாடும் , யாழ்பாடும் ; 
வண்டு பேடையோடாடும் ; விழாக்கள் மல்கும் . வேத சந்தங்கள் ஒலிக்கும் . 

" தேவார ஒளிநெறிக் கட்டுரை ( சம்பந்தர் ) 


திருக்கோயில்கள் 
( வரலாற்றுச் செல்வர் , திரு . ஆர் . பஞ்சநதம் பிள்ளை ) 


திருச்சியில் 2.4-1893 இல் 
இவர் பிறந்தார் . தந்தையார் 
இராசரத்தினம் பிள்ளை ; தாயார் 
காந்திமதியம்மாள் . பள்ளியிலும் 
தனிப்பட்டோரிடமும் கல்வி 
பயின்று 1922 இல் தெப்பக்குளம் 
பிஷப் ஹீபர் உயர்நிலைப்பள்ளி 
யில் தமிழாசிரியராகச் சேர்ந்து 
தொடர்ந்து 27 ஆண்டுகள் பணி 
யாற்றினார் . தமிழாராய்ச்சிக் 
கழகம் , சைவசித்தாந்த சபை 
களின் செயலாளராகத் தொண் 
டாற்றியுள்ளார் . சென்னை அற 
நிலையப் பாதுகாப்புத் துறை ஆதர 
வில் பல கோயில் வரலாறுகளை 


எழுதி வெளியிட்டுள்ளார் . 
திருச்சி வானொலி நிலையத்தில் 
இவர் அவ்வப்போது பேசிய 
பேச்சுக்களைத் தொகுத்து அற் 
புதக்கனி , திருமுருகாற்றுப் 
படை விளக்கம் என்னும் நூல் 
களாக வெளியிட்டுள்ளார் . இவர் 
தொண்டைப் பாராட்டும் வகை 
யில் திருச்சிப் பெருமக்களால் 
வரலாற்றுச் செல்வர் என்றும் , 
மதுரை ஆதீனத்தாரால் புலவர் 
மாமணி என்றும் , ஸ்ரீ காஞ்சிகாம 
கோடி பீடாதிபதி யவர்களால் 
ஆராய்ச்சி மணி என்றும் பட்டங் 
கள் வழங்கப் பெற்றுள்ளன . 


காணலாம் . 


பல 


முன்னோர்களுடைய பண்பாடுகளை - 

எனவே 

திருக்கோயில்கள் 
நாட்டின் நாகரிகங்களை அறிவதற்குரிய பத்திக்குரிய இடங்களாவதன்றிப் பெருஞ் 
கருவிகளாய் அமைந்த 

சின்னங்களில் சிற்பங்கள் நிறைந்த சேகரங்களுமாகும் . 
சிறந்தனவாய் அமைந்தவை சிற்பமும் , 
ஓவியமும் ஆகும் . இவைகளை முன்னோர் யாவற்றையும் கடந்த பரம்பொரு 
கள் கண் எனப் போற்றிக் கடவுள் இயல்பு ளாகிய இறைவன் , உலகத்திலுள்ள பல 
களையும் சேர்த்துத் தெய்வம் வீற்றிருக்கும் உயிர்களும் துன்பம் நீங்கி இன்பம் பெற்று 
திருக்கோயில்களில் அமைத்து வைத்தார் உய்யும் வண்ணம் தன் கடந்த நிலையான 
கள் . உலகம் எல்லாவற்றையும் ஆக்கிக் அருவ நிலையிலிருந்து இறங்கி இப்பூவுல 
காத்து அழிக்கின்ற - யாவற்றையுங் கடந்த கில் ஆங்காங்குள்ள 

தலங்களில் 
பேராற்றலுடைய ஒரு பரம்பொருள் உண் உருவத் திருமேனி கொண்டு எழுந்தருளி 
டென்பதையும் , அஃது எல்லாப் பொருள் யிருந்து பக்தியுடன் வழிபடும் அடியார்க 
களையும் இயக்குகிறது என்பதையும் உறுதி ளுக்கு அருள் செய்து வருகிறான் . அத்தகைய 
யாகக் கண்டார்கள் . அவ்வுறுதியைப் புலப் சிறப்பிடங்களே திருக்கோயில்கள் ஆதம் . 
படுத்துவதற்கு உறுதியான திண்மை பசுவின் உடல் முழுதும் பால் மறைந் 
யான கருங் கல்லிலும் , பிற உலோகங் திருந்தபோதிலும் மடியின் மூலமாகவே 
களிலும் பல வடிவங்களை அமைத்தார்கள் . பால் வெளிப்படுவது போலவும் , ஞாயிற் 
கோயிலுக்குரிய கோபுரம் , விமானம் , மண்ட றின் ஒளி எங்கும் பரவியிருந்தபோதிலும் 

தூ 

ண்கள் முதலியவைகளை பளிங்குக்கல்லின் ( Lens ) மூலமே கிரணங் 
அழகிய சிற்ப வேலைப்பாட்டுடன் அமைத் கள் விரைவில் வெளிப்படுவது போலவும் , 
தார்கள் . ஆங்காங்குப் பல ஓவியங்களையும் நிலத்துக்கடியில் நீர் இருந்தபோதிலும் 
தீட்டினார்கள் . சொற்சிற்பங்களாகிய பல தோண்டிய இடத்தில் தானே நீர் தோன்று 
கல்வெட்டுக்களைச் சுவர்களிலும் , தூண் வது போலவும் இறைவன் எங்கும் வியாபித் 
களிலும் , பிற இடங்களிலும் வெட்டுவித் திருந்தபோதிலும், பெரியோர்கள் 
தார்கள் . சிற்றன்னவாசல் , தஞ்சைப் அமைத்த திருக்கோயில்களில் 
பெருவுடையார் கோயில் முதலிய இடங் மூர்த்திகளின் மூலமாகவே இறைவன் 
களில் பழங்காலத்துச் சித்திரங்களைக் வெளிப்பட்டு அருள் செய்வான் ,, 

29 


பங்கள் , 


உள்ள 


226 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


அணுக்கள் 


" ...மிருஞ்சுரபிக் கெங்கும் , விளங்குகின்றன . நாட்டின் பல இடங் 
உருக்காண ஒண்ணாத பால் முலைப்பால் விம்மி களிலும் சைவ - வைணவக் கோயில்கள் பல 
ஒழுகுவது போல் வெளிப்பட் டருளுவன் அன் 

ஆங்காங்கு மிளிர்கின்றன . இவ்வகையில் 
( பர்க்கே . தென்னாடு தெய்வமணங்கமழும் திருநாடா 

( சிவஞானசித்தியார் ) கத் திகழ்கிறது . 
" எங்கும் சிவனிருப்பன் ஆனாலும் ஏசற்ற 

" நோக்கிய இடங்க ளெல்லாம் 
சங்கமத்தும் சற்குருவின் தன்னிடத்தும் லிங்கத்தும் 

நுவலருந் தலங்களாகத் 
ஆவி னுடம் பெல்லாமும் ஆவரித்து நிற்கினும்பால் தேக்கிய தீர்த்த மாகச் 
பாவுமுலைக்கண் மிகுதி பார் . 

சிவலிங்க மூர்த்தி யாக 
( சிவஞானப் பிரகாச வெண்பா ) ஆக்கிய தவத்தா னாளும் 
மேலும் மின்சார அணுக்கள் நிறைந்த 

அடைந்தவர்க் கறமென் றோதும் 

பாக்கிய மாக்கி மேலுய்ப் 
இடம் ( Power house ) போலத் திருவருள் 
நிறைந்த சிறப்பிடங்கள் 

பது முது சென்னி நாடு . 
ஆகும் . செம்பும் கல்லும் மின்சாரத்தை 

( மகாவித்துவான் மீனாட்சிசுந்தரம் பிள்ளை ) 
ஈர்ப்பது போலக் கோயில்களில் செம்பு தென்னாட்டுக் கோயில்களில் தேவார 
முதலிய உலோகங்களிலும் , கல்லிலும் ஆசிரியர்களால் தேவாரப் பாடல் பெற்ற 
திருவுருவங்களைச் சிற்பங்களுடன் அமைத் 274 தலங்களும் , ஆழ்வார்களால் மங்களா 
தார்கள் . எழுத்தின் ஒலிவடி வெழுத்தை சாசனம் பெற்ற 108 திருப்பதிகளும் ,, 
உணர்த்துவதற்கு வரிவடி வெழுத்து அருணகிரியார் திருப்புகழ் பாடிய முருகன் 
அமைந்தது போலக் கட்புலனால் காண கோயில்களும் , பிற கோயில்களுமாகும் ; 
முடியாத கடவுளைக் காணவைக்கும் சாத இடை 

வைகளில் பஞ்சபூதத் தலங்களும் , சப்த 
னங்களாகக் கோயில்கள் விளங்குகின்றன . விடங்கத் தலங்களும் , அட்டவீரத் தலங் 
இ வைகளை நமது முன்னோர்கள் தம் உயி களும் , பிற கோயில்களும் அடங்கும் . 
ரினும் மேலாகப் பாதுகாத்துப் பின்வழி கோயில்களின் வளர்ச்சி 
யினராகிய நமக்கு அருஞ்செல்வங்களாக 
செல்வன் கழலேத்தும் செல்வமாக வைத் 

கர்ப்பக்கிரகத்திலிருக்கும் 
துச் சென்றார்கள் . நாட்டின் நலத்துக்கும் , மூர்த்தியும் , தலத்திற்குரிய மரமும் இருந்த 
மக்களின் நல்வாழ்வுக்கும் கோயில்கள் தாகவும் , பிறகு அர்த்தமண்டபம் மகா 
இன்றியமையாதன. வாழ்க்கைக் கடலில் 

மண்டபம் , திருச்சுற்று , கோபுரம் முதலி 
அகப்பட்டுத் துன்புறும் மக்களுக்குக் 

யன ஏற்பட்டதாகவும் தெரிகிறது . கோயில் 
கோயில்கள் கலங்கரை 

விளக்கங்களாக கள் முதலில் மரத்தாலும் செங்கல்லாலும் 

6 
( Light house) விளங்குகின்றன . கோயில் கட்டப்பெற்றன . ஆவது 

7 

ஆவது 
விளங்கக் குடிவிளங்கும் , ஆலயந்தொழு 

நூற்றாண்டில் மகேந்திரவர்ம 

மகேந்திரவர்ம பல்லவன் 
வது சாலவு நன்று " என்பவை ஆன்றோர் மலைகளைக் குடைந்து குகைக்கோயில்களைக் 
கூறிய அனுபவமொழிகளாகும் . 

கட்டுவித்தான் . இத்தகைய கோயில்கள் 

திருச்சிராப்பள்ளி , புதுக்கோட்டை , திரு 
தென்னாடாகிய தமிழ் நாடு மிகுதியான மெய்யம் , திருக்கழுக்குன்றம் முதலிய 
கோயில்களையுடையது . நாட்டை 

வளப் 

இடங்களிற் காணலாம் . பிற்காலத்தில் 
படுத்தும் ஆறுகளும் , சோலைகளும் , வாவி சோழர்களும் , பாண்டியர்களும் , விஜய நகர 
களும் சூழ்ந்து இயற்கைக் காட்சிகளைத் மன்னர்களும் கோபுரங்கள் , மண்டபங்கள் , 
தந்து இன்பம் ஊட்டுகின்றன . 

திருச்சுற்று முதலியவைகளைப் பல சிற்பங் 
விய கோபுரங்களும் , விமானங்களும் காண் களுடன் கட்டுவித்தார்கள் . தங்கள் காலத் 
போருக்குத் தூரத்திலிருந்தபடியே தெய்வ தில் ஏற்பட்ட பல அறங்களைக் கல்வெட் 
உணர்ச்சியைத் தூண்டும் 

நிலையில் டுக்களில் அமைத்தார்கள் . 
அமைந்துள்ளன . உடலுக்கு உணவுதரும் 
வயல்கள் அமைந்திருப்பதுபோல 

பிற கோயில்கள் 
ளத்துக்கு உணவாகிய பக்தியை 

பக்தியை உண் இறைவன் எழுந்தருளிய கோயில் 
டாக்கும் பாங்குடைய கோயில்கள் களைத் தவிரச் சமயப் பெரியோர்கள் 


ஆதியில் 


வானளா 


உள் 


பல 


ய்வான் . 


வெளியீட்டு விழா மலர் 

227 
துறவிகள் வசிக்கும் மடங்களும் , சமய நூல் முப்பொருள்களாகிய பதி 

முப்பொருள்களாகிய பதி - பசு - பாசம் 
கள் நிறைந்த நூலகங்களும் கோயில்களா என்னும் மூன்றையும் அறிவிக்கும் இட 
கக் கருதப்பட்டன . 

மாகக் கோயில் உள்ளது . சிவலிங்கமே 
வழிபாட்டு முறை 

பதியாகவும் , ஏறு பசுவாகவும் , பலிபீடம் 

பாசமாகவும் சொல்லப்படும் . 
இயற்கைப் பொருள்களாகிய ஞாயிறு , 
திங்கள் , மலை , கடல் , வான் , மரம் முதலிய தீங்கும் நேராமல் பூசைகள் சரிவர நடை 

இத்தகைய கோயில்களுக்கு யாதொரு 
வைகளையும் , நிலம் , நீர் முதலிய ஐம்பூதப் பெறவேண்டும் . ஏதேனும் முட்டுப்பாடு 
பொருள்களையும் முன்னோர்கள் கடவுளாகப் ஏற்பட்டால் 
போற்றி வழிபட்டு வந்தார்கள் . இயற்கை நலன்கள் குன்றும் எனப் பகர்வர் . 

நாட்டுக்கும் மக்களுக்கும் 
யோடு இயைந்த நல்வாழ்க்கையை நடத்தி 
வந்தார்கள் . 

இவ்வாறு புறத்தே கோயில் கொண்டு 

விளங்கும் பெருமான் , பத்தியுடன் வழிபடும் 
" இருநிலனாய்த் தீயாகி நீருமாகி 

அடியார்களின் உள்ளத்தையும் அகக்கோயி 
இயமான னாயெறியும் காற்று மாகி 

லாகக்கொண்டு அரு 

ள் செய்வா 
அருநிலைய திங்களாய் ஞாயி ராகி 

" சீரார் பெருந்துறையான் என்னுடைய 
ஆகாச மாயட்ட மூர்த்தியாகி " 

சிந்தையே ஊராகக்கொண்டான் என்றும் , 
என்றும் , " மண்ணாகி விண்ணாகி மலையு மாகி , காலையும் மாலையும் கைதொழு வார்மனம் 
மறிகடலும் மால்விசும்பும் தானே யாகி ஆலயமாகும் என்றும் , அன்பர் அகத் 
என்றும் இறைவனின் தன்மைகளை ஆன் தாமரையின் மீதிருக்கும் தெய்வவிளக் 
றோர் அருளியுள்ளார்கள் . நாளடைவில் கொளியே என்றும் ஆன்றோர்கள் கூறி 
எல்லாம் வல்ல மேம்பட்ட ஆற்றலுடைய யுள்ளார்கள் . உடம்பை நடமாடுங் கோயி 
பரம்பொருளை அருவுருவமாகிய சிவலிங்க லாகத் திருமூலர் காட்டுகிறார் . 
வடிவாகவும் , பல 

வகை உருவத்திருமேனி " உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் பாலயம் 
களாகவுங் கொண்டு தனிக்கோயில்களைக் 

வள்ளற் பிரானார்க்கு வாய்கோ புரவாசல் 
கட்டுவித்து ஆங்காங்கு வழிபட்டு வரலா 

தெள்ளத் தெளிந்தார்க்குச் சீவன் சிவலிங்கம் 
னார்கள் . மனிதர்களே யல்லாமல் மனித 

கள்ளப் புலனைந்தும் காளாமணி விளக்கே . 
ருக்குக் கீழ்ப்பட்ட யானைமுதல் எறும்பு 

( திருமந்திரம் ) 
வரையிலுள்ள உயிர்களும் தனித்தனியே 

எனவே புறக்கோயில்களில் வீற்றி 
வழிபட்டனவாகப் பல கோயில்கள் உள் 

பசு , குரங்கு , பாம்பு , ஈ , ருக்கும் இன்பவடிவாகிய இறைவனை அன் 
முயல் , எறும்பு , தவளை , நாரை , மயில் முத பினால் வழிபட்டு அகக்கோயிலாகிய உள் 
லியன வழிபட்டனவாக முறையே திரு 

ளத்திற்கொண்டுவந்து இருத்தி இன்பம் 

பெறுவோமாக . 
வானைக்கா, ஆவூர் , ஆடுதுறை ,சீகாளத்தி, 
ஈங்கோய்மலை , திருப்பாதிரிப் புலியூர் , " சிறைவண் டறையோவாச் சிற்றம் பலமேய 
எறும்பூர் , ஊற்றத்தூர் , நாரையூர் , மாயூ இறைவன் கழலேத்தும் இன்பம் இன்பமே . 
ரம் முதலிய தலங்கள் பேசப்படுகின்றன. 

( திருஞானசம்பந்தர் ) 


ல 


ளன . 


9 


சிவன் திருக்கோவிற் சிறப்பு 
வழிபாட்டின் பொருட்டு அருவம் , அருவுருவம் , உருவம் என்னும் முந்நிலை 
யினையும் திருக்கோவிலின் கண் காணலாம் . அருவ நிலை அம்பலவாணர் எழுந் 
தருளும் பொன்னம்பலம் . அருவுருவ நிலை சிவக்கொழுந்து . உருவ நிலை கூத்தப் 
பெருமான் . பொன்னம்பலமருவம் பொற்றூண் அருவுருவம் , பின்னுருவம் 
கூத்தப்பிரான் எனப் பேணுவர் . 


ள 
[ கவியரசு , வித்துவான் , திரு . கு . நடேச கவுண்டர் ) 


மங்கை 


கோயமுத்தூரில் , கொங்கு 
வேளாளர் குலத்தில் 2-4 - 1901 
இல் இவர் தோன்றினார் . தந்தை 
யார் குமாரசாமிக்கவுண்டர் ; 
தாயார் அங்கம்மாள் . கோவை , 
பள்ள பாளையம் , பண்டித என் . 
வையாபுரிப் பிள்ளை , பண்டித 
சி . எஸ் . சொக்கலிங்கம் பிள்ளை , 
சிவவணபுரம் , கௌமார மடம் 
கந்தசாமிச் சாமியார் ஆகியோ 
ரிடம் தமிழைக் கற்றுத் தேர்ந் 
தார் . 

சிரோமணி அநந்தநாரா 
யண சாத்திரிகளிடம் வடமொழி 
பயின்றுள்ளார் . கோவை நக 
ராட்சி 

அகநகர் உயர்நிலைப் 


பள்ளியில் 26 ஆண்டுகளாகத் 
தமிழாசிரியராகப் பணியாற்றித் 
தற்போது பேரூர் சாந்தலிங்க 
அடிகளார் தமிழ்க் கல்லூரியின் 
முதல்வராகத் தமிழ்த் தொண் 
டாற்றி வருகின்றார் . 
யர்க்கரசியார் பிள்ளைத்தமிழ் 
எட்டிக்குடி முருகன் பிள்ளைத் 
தமிழ் , 

சாமிநாதன் பிள்ளைத் 
தமிழ் , 

மயில் விடு தூது 
முதலியன இவர் இயற்றிய 
செய்யுள் 

நூல்களாம் . 
மொழி நூல்கள் சிலவற்றையும் 
செய்யுள் வடிவில் தமிழில் 
பெயர்த்துள்ளார் . 


வட 


தூக்கு சீர்த்திருத் தொண்டத் தொகை விரி தைப் பரப்பி வருவதுபோல , அந்நாளிலும் 
வாக்கி னாற்சொல வல்ல பிரானெங்கள் சமணர் செய்து வந்தனர் . அவர்கள் தமிழ் 
பாக்கியப்பய னாப்பதி குன்றைவாழ் மொழிக்குச் செய்த அரும்பெரும் பணிகள் 
சேக்கி ழானடி சென்னி யிருத்துவாம் . வியந்து பாராட்டத் தக்கனவே யெனினும் , 

(காஞ்சிப் புராணம் ) சிவநெறியையும் திருத்தொண்டர்களையும் 
சிவமணமும் தமிழ்மணமும் ஒருங்கு இகழ்ந்து பேசித் தம் புதுமைக் கொள்கை 
கமழும் செந்தமிழ்க் காப்பியங்களுள் மிகச் யைப் புகுத்துவதே கருத்தாயிருந்தனர் . 
சிறந்தவை திருத்தொண்டர் புராணம் , கந்த அதற்கு அவர்கள் கைக்கொண்ட வழிகளில் 
புராணம் , திருவிளையாடற் புராணம் என் ஒன்று இன்பச் சுவை நிறைந்த காப்பியங் 
பவையாம் . இவை மூன்றும் சைவசமயத் களை இயற்றி மன்பதையோர் மகிழ்ந்து 
திற்கு முக்கண்களை ஒப்பன . இவற்றுள் பயிலச் செய்ததாகும் . அத்தகைய காப்பி 
திருத்தொண்டர் புராணம் அருண்மொழித் சீவக சிந்தாமணியாகும் . சிந்தாமணியின் 

யங்களில் ஒன்று செந்தமிழ் வளம் துறுமிய 
தேவர் என்னும் சேக்கிழார் அருளிச் செய் 
தது . அதன் செய்யுள் திறனைச் சுருங்கிய கதைத் திறத்தினும் செய்யுட்டிறத்தினும் 
அளவில் விளங்கக் கூற முயல்கின்றேன் . சிந்தை யைப் புகுத்தி உலகிலுள்ளோர் 

கற்றுப் பொழுதுபோக்கினர் . அவர் தம் 
திருத்தொண்டர் புராணத்தின் 

செயலை , 
தோற்றமும் அதன் தெய்விகச் சிறப்பும் 

" ....சிந்தா மணியை மெய்யென்று 
அநபாய சோழ மன்னவன் வெண் உலகிலுளோர் சிலர்கற்று நெற்குத் துண்ணா 
குடைத் தண்ணிழலில் மண்ணுலகம் துமிக்குத் திக் கைவருந்திக் கறவை நிற்க 
குளிர்ந்து வாழும் காலத்தில் அம் மன்னவ மலடுகறந் துளந் தளர்ந்து குளிர் பூஞ் சோலை 
னுக்கு அரும்பெறல் அமைச்சராகி அவ வழியிருக்கக் குழியில் விழுந் தளறு பாய்ந்து 
னுக்குக் கண்ணும் உறுகவசமுமாய்க் காரி விலை தருமென் கரும்பிருக்க இரும்பை மென்று 
யம் பார்த்தொழுகி வந்தார் சேக்கிழார் . விளக்கிருக்க மின்மினித்தீக் காய்ந்து நொந்தார் . 
இந் நாளிலும் புறச்சமயத்தோர் சிலர் , 
கல்வி மருத்துவம் முதலிய உதவிகளைச் எனச் சேக்கிழார் புராணம் ஆக்கினார் கூறி 
செய்வதுபோற் காட்டித் தங்கள் சமயத் யுள்ளார் . 


229 


வளவர் பிரான் அநபாயனும் சிந்தா புராணம் திருத்தொண்டத் தொகைவிரி எனப் 
மணியைப் பலவாறாகப் பாராட்டிக் கேட்டு படும் . எனினும் பெரிய புராணம் என்னும் 
வந்தான் . அதுகண்ட அமைச்சர்பிரான் பெயரே பெரிதும் பயில வழங்குகின்றது . 
அருண்மொழித்தேவர் 

. 
மன்னனையும் " பெரிய புராணம் = பெருமை யை 

அறி 
மண்ணவரையும் திருத்திச் செந்நெறி வுறுக்கும் புராணம் . யாவர் பெருமை 
செலுத்தத் திருவுளங்கொண்டு இளவரசன் யென்னும் அவாய்நிலைக்கண் திருத்தொண் 
றனை " நோக்கி , " சமணர் பொய்ந்நூல் டர் பெருமை என்பது தானே போதரும் 
இது , மறுமைக்கும் ஆகாது ; இம்மைக்கும் ( திராவிடப் பிரகாசிகை ) உடையார்களா 
அற்றே ; வளமருவும் சிவகதை இம்மைக் கிய நாயன்மார் தம் பெருமை உடைமை 
கும் மறுமைக்கும் உறுதி " எனக் கூறினார் . யாகிய புராணத்தின் மேலேற்றப்பட்டது . 
வேந்தன் அதனைக் கேட்டு இம்மையும் " எடுக்கும் மாக்கதை " எனப்போந்த பாயிரச் 
மறுமையும் உறுதி பயப்பதாகிய சிவகதை செய்யுளின்கண் இப் பெயர் குறிப்பாகக் 
ஏது ? அது புதிதோ பழையதோ ? அதனை கூறப்பட்டிருத்தலைக் காணலாம் . அளவி 
இயற்றினோர் யார் ? என்பன வாதியாக லாத பெருமையராகிய - அளவிலாவடியார் 
வினவவே , அமைச்சர் பிரான் , திருத் புகழ் " கூறலான் பெரியபுராணம் என்ற 
தொண்டத்தொகை தோன்றிய வரலாற்றை பெயர் மிகப் பொருந்தியது ஒன்றன்றோ! 
யும் திருத்தொண்டர் திருவந்தாதியின் வர 
லாற்றையும் கூறி , அவற்றுள் கூறப்பட் பெரியபுராணம் ஒரு பெருங்காப்பியம் 
டுள்ள நாயன்மார்களின் வரலாறுகளை கந்தபுராணம் கம்பராமாயணம் என் 
விரித்துக் கூறினார் . வளவர் பிரான் கேட்டு பவை போன்று பெருவடிவிற் றன்றாயினும் 
மகிழ்ந்து சிவபெருமானது கருணையையும் பெரிய புராணம் ஒரு பெருங்காப்பியமே . 
திருத்தொண்டர்களது பெருமையையும் பெருங்காப்பியவிலக்கணம் அனைத்து 
வியந்து பாராட்டி , இவ் வரலாறுகளை ஒரு பெரிய புராணத்தில் பொருந்தியுள்ளன . 
செந்தமிழ்க் காப்பியமாகப் பாடியருளுக வாழ்த்து , தன்னேரில்லாத் தலைவனை 
என வேண்டினான் . அவ்வேண்டுகோளுக்கு யுடைமை, மலைகடல் நாடு , வள நகர் முதலிய 
இசைந்து சேக்கிழார் தில்லை சென்று வற்றின் வருணனை கூறல் , முதலாகக் 
சிற்றம்பலத்தெங்கள் செல்வனது திருமுன் கூறப்பட்டவையனைத்தும் பெரியபுராணத் 
னிலையில் நின்று தம் கருத்தை விண்ணப் தில் ஆங்காங்கு இனிதே அமைந்திருக்கக் 
பிக்கவே 

அச் செல்வன் உலகெலாம் காணலாம் . அறம் பொருள் இன்பம் வீடு 
என்று அடியெடுத்துக் கொடுக்க அதனையே என்ற நாற்பயனும் நன்கு கூறப்பட்டுள் 
முதலாகக் கொண்டு திருத்தொண்டர் புரா ளன . அவற்றிற்கு எடுத்துக்காட்டுக்கள் 
ணம் பாடியருளினார் . இந்நூலின் அருமை ஈண்டு இயம்பப்புகின் கட்டுரை மிக விரி 
பெருமைகளை உணர்ந்த அநபாய மன்ன யும் . பெரியபுராணத்தில் அறுபத்து மூன்று 
னும் அவையோரும் பாராட்டிப் பன்னிரண் தனியடியார்கள் ஒன்பதின்மர் தொகையடி 
டாம் திருமுறையாகக் கொண்டனர் இவ் யார்கள் வரலாறு கூறப்படுவதால் அஃது 
வரலாறு சேக்கிழார் புராணத்தில் விரிவாகக் தன்னேரில்லாத தலைவன் ஒருவனையே 
கூறப்பட்டுள்ளது . 

இதனால் பெரிய யுடைத்தாதல் யாங்ஙனமெனில் ஏனைய 
புராணத்தின் தெய்விகச் சிறப்பும் தெரிய நாயன்மார்கள் 

வரலாறுகள் இடையே 
வரும் . 

கூறப்படினும் நுணுகி நோக்குவார்க்குப் 
பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் 

வரலாறே மணிமாலையிற் பொன் நாண் 
திருத்தொண்டர் புராணத்தின் 

போற் புகுந்து நிற்றல் புலனாகும் . புராணத் 
வேறு பெயர்கள் 

தின் தொடக்கத்தில் திருமலைச் சருக்கத்தில் 
நம்பியாரூரர் அருளிச்செய்த திருத் உபமன்னியு முனிவர் கூற்றினால் சுந்தரர் 
தொண்டத்தொகைக்கு வகை நூலாக நம்பி வரலாறு தொடங்குகின்றது . மாதவம் 
யாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திரு செய்த தென்றிசை வாழ்ந்திடத்- தீதிலாத் 
வந்தாதியருளினார் . சேக்கிழார் விரித்துப் திருத்தொண்டத் தொகைதரப் - போது 
புராணம் அருளிச்செய்தமையால் அப் வார் " ஆகிய ஆலாலசுந்தரனார் கமலினி 


230 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


மையல் 


அனிந்திதையார்பாற் காதல் வைத்தமையும் பொருட்டு வாழ்த்தி வணங்குவாம் என்ற 
காதல் இன்பங் கலந்தணை வாய் என 

வாறு . 
இறைவன் கட்டளையிட்டதும் 
மா நுடனாய் மயங்கும் வழி - ஐயனே தடுத் பாரித்து உரை கூறுவர் . ஒருசில கருத்துக் 

இத் திருப்பாட்டிற்கு அறிஞர்கள் மிகப் 
தாட்கொள்ள வேண்டும் என ஆலால 

களை மட்டும் ஈண்டு நாம் உன்னுவாம் . 
சுந்தரனார் அரனை வேண்டி அங்ஙனே வரம் 

உலகெலாம் என்ற சொல் , சேக்கிழாருக்கு 
பெற்றதும் ஆலாலசுந்தரர் நம்பியாரூரர் அம்பலவர் அருளிய முதற்சொல் என்பது 
எனத் திருவவதாரம் செய்து தடுத்தாய் 

முன்னமே கூறினேன் . அச் சொல்லை 
கொளப்பெற்றுத் திருத்தொண்டத்தொகை 
பாடியதுமாகியவை கூறப்பட்டன . பின் , இம் முதற்செய்யுளின் முதலில் அமைத்த 
நூலின் இடையிடையே ஏயர்கோன் கலிக் தன்றிப் புராணத்தின் நடுவில், 
காமர் , கழறிற்றறிவார் என்னும் நாயன்மார் " சோதி முத்தின் சிவிகைசூழ் வந்து பார் 
கள் புராணத்திலே நம்பியாரூரரது வர 

மீது தாழ்ந்து வெண் ணீற்றொளி போற்றி நின்று 
லாறுகள் பல விரித்துக் கூறப்பட்டு , இறுதி ஆதி யாரருளாதலின் அஞ்செழுத் 
யில் வெள்ளானைச் சருக்கத்தில் , அவர் , தோதி யேறினா ருய்ய வுலகெலாம் . 
மீண்டும் கயிலையை அடைந்தமை கூறப் எனவும் , 
பட்டுள்ளது . எனவே நூலில் ஆதிநடு 
அந்தம் எல்லாம் நம்பியாரூரர் வரலாறே இறுதியில் , 
கூறப்படுவதாலும் ஏனைய தொண்டர் 

" என்று மின்பம் பெருகு மியல்பினால் 
வரலாறுகள் இடைநிலையாக ஆங்காங்கு ஒன்று காதலித் துள்ளமும் ஓங்கிட 
அமைந்திருத்தலாலும் பெரிய புராணத்தின் 

மன்று ளாரடி யாரவர் வான்புகழ் 
தன்னேரில்லாத் தனிப்பெருந் தலைவர் நின்ற தெங்கும் நிலவி யுலகெலாம் . 
நம்பியாரூரரே என்பது தேற்றம் . 

எனவும் , சேக்கிழார் அமைத்துள்ளமை 
இத்தகைய தெய்வக் காப்பியமாகிய காண்க . 
பெருந்திரு மாளிகையின் அளத்தற்கரிய 
வளப்பெருங் காட்சிகளில் ஒரு சிலவற்றின் 

உலகு என்றது ஈண்டு உயிர்களை 

உணர்த்தும் . உயிர்கள் தாம் மலம் ஒன்றே 
அழகை நோக்குவாம் . 

யுடைய விஞ்ஞானகலரும் , மலம் கன்மம் 

என்ற இரண்டும் உடைய பிரளயாகலரும் , 
கடவுள் வாழ்த்து 

மலம் கன்மம் மாயை என்ற மூன்றும் 
பெருங்கோயிலின் முகப்பில் கோபுரம் உடைய சகலர் என்றும் மூவகைப்படும் . 
போலக் காப்பியத்தின் முகப்பில் கவினுற ஆதலால் உலகெலாம் என்றார் . மூவகை 
விளங்குவது வாழ்த்து . பெரிய புராணத் உயிர்களாலும் உணர்ந்தோதற்கரியவன் 
தின் வாழ்த்துச் செய்யுளாய் முதலில் 

சிவத்தின் சிறப்பு இயல்பை 
விளங்குவது , 

( சொருப நிலையை ) உணர்த்திய வாறாகும் . 
" உலகெலாமுணர்ந் தோதற் கரியவ 

அலகில் சோதியன் என்றது சிவத்தின் 

நிலையை உருவ முதலியனவும் 
னிலவு லாவிய நீர்மலி வேணிய 
னலகில் சோதிய னம்பலத் தாடுவான் 

படைப்பாதித்தொழிலும் ஒடுங்கி நின்ற 
மலர்சி லம்படி வாழ்த்தி வணங்குவாம் . 

நிலையை உணர்த்தியதாகும் . நிலவுலாவிய 

நீர்மலி வேணியன் என்றது சதாசிவத் 
இதன் பொருள் : அம்பலத்தின்கண்ணே திருமேனி கொண்டு ஐந்தொழிலும் நடத்து 
திருக்கூத்தாடுகின்றவன் உலகெலாம் விக்கும் போக நிலையைக் கூறியதுவாகும் . 
உணர்ந்து ஓதற்கு அரியவனாகவும் அளவு இங்ஙனம் சிறப்பு நிலையிலும் பொது நிலை 
இல்லாத பேரொளிமயனாகவும் நிலவு யிலும் நின்ற முழுமுதற்பொருள் அம்பலத் 
உலாவுகின்ற நீர்மலிந்த சடையை உடை 

தாடுவான் 

ஒருவனேயாகும் 
யவனாகவும் நின்றனன் . ஆதலான் அவ உணர்த்தினார் . அம்பலத்தாடும் எம்பெரு 
னது உலகெலாம் மலர்ந்துள்ள சிலம்படி மான் திருவுருவமே அவன் ஐந்தொழிற் 
காவியம் 

இனிது முடிதற் கருத்தன் என்பதை இனிது விளக்கும் . 


என்றது 


இலய 


என்றும் 


யினை இக் 


வெளியீட்டு விழா மலர் 


231 


அம்பலம் என்பது இருதய தாமரையில் இனி , மங்கல வாழ்த்தாகிய வாயிலைக் 
உள்ள சிதம்பரம் ஆகிய சிற்றம்பலத்தைக் கடந்து அகத்தே நுழைந்து சில அழகு 
குறிக்கும் . அவ்வம்பலத்தின் பெருமையும் காண்போம் . 
அதில் இறைவன் இயற்றும் திருக்கூத்தின் 
பெருமையும் உபாசனை முறைமையும் வட 

பத்திச்சுவை 
மொழி வேத உபநிடதங்களிலும் ஆகமங் 

ஏனைய காப்பியங்களில் இலங்கும் 
களிலும் , தென் தமிழிற் கோயிற் புராணத் ஏனைய சுவைகள் எல்லாம் பெரிய புராணத் 
திலும் பாம்பன் குமரகுருதாச சாமிகள் தின்கண் எழில்பெற அமைந்திருத்தலன்றி 
அருளிய தகராலய ரகசியத்திலும் நன்கு அவற்றில் அரிதிற் காணப்படும் பத்திச் 
அறியலாம் . மலர் சிலம்படி என்பதன் சுவை பெரிதும் காணப்படும் அதனா 
முன்னரும் உலகெலாம் என்பதனைக் லன்றோ மகாவித்துவான் திரிசிரபுரம் 
கூட்டி உலகெலாம் மலர்சிலம்படி எனக் மீனாட்சிசுந்தரம் பிள்ளையவர்கள் பத்திச் 
கொண்டு பொருள் கொள்ளப் பணித்தார் சுவை நனி சொட்டச் சொட்டப் பாடிய 
மகாவித்துவான் திரிசிரபுரம் மீனாட்சி கவிவலவ " 

எனச் சேக்கிழாரை உள்ள 
சுந்தரம் பிள்ளையவர்கள் - சேக்கிழார் வாறு உவந்து புகழ்ந்தனர் . யாமும் ஈண்டு 
பிள்ளைத்தமிழில் . எனவே அத் தொடர் முதலில் இப் புராணத்தில் 

சொட்டும் 
இறைவன் எல்லாவுலகங்களிலும் உடலில் பத்திச் சுவைத்தேனை நுகர்வோம் . 
உயிர்போல் கலந்து நிற்கும் முறையை பாயிரமாகிய வாயில் கடந்து காவிய 
உணர்த்திய தாகும் . சிலம்பு என்பது வீரக் மாளிகையினுள் நுழையும்போதே சைவ 
கழல் . கற்பங்கள் தொறும் கணக்கிலா உயிர் சாதனங்கள் மூன்றின் 

சாதனங்கள் மூன்றின் முதன்மைய தான 
களை மும்மலப் பகை செற்று வீடுபுகுவித்த திருநீற்றின் பேரொளி வீசுகின்றது . 
வீரச் செயலைச் சிலம்பு விளம்பும் " வாழ்த்தி 

1 பொன்னின் வெண்டிரு நீறு புனைந்தெனப் 
வணங்குவாம் என்பதால் இனம்பற்றி 

பன்னு நீள்பனி மால்வரைப் பாலது 
நினைத்தலும் கொள்ளப்படும் . 

தன்னையார்க்கும் அறிவரியா னென்றும் 
இங்ஙனம் இத் திருப்பாட்டின் மன்னி வாழ்கயி லைத்திரு மாமலை . 
பொருள் கொள்ளும்போது பெறப்படும் 

( திருமலைச் சிறப்பு . க ) 
உண்மைகள் சில : - சைவசமயத்திற் கூறப் பொன்னின் மேல் திருநீறு புனைந்தது 
படும் நெறிகள் நான்கு ; அவையாவன 

போல இமயமலையின் மேல் கயிலைச் சிகரம் 
சரியை கிரியை யோகம் ஞானம் என்பன . 

விளங்குகின்றதாம் . 

பனிமால் இமயப் 
இந் நான்கு நெறியினும் வழிபடற்குரிய பொருப்பகம் சேர்ந்த பொல்லாக் கருங் 
இறைவன் திருமேனிகள் சகளம் , நிட்கள 

காக்கையும் பொன்னிறமாயிருக்கும் 
சகளம் , நிட்களம் , சொருபம் என்பனவாம் . 

றார் அமிதசாகரனாரும் . தன்னை யார்க்கும் 
இந் நான்கு நெறியினும் நின்று நான்கு அறிவதற்கு அரியவன் எனினும் இறை 
திருமேனியினையும் வழிபட்டு நான்கு பயனா 

வன் ஆன்மாக்கள் 

வழிபட்டுய்வதன் 
கிய சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சி பொருட்டுக் கயிலையில் மன்னி வாழ்கின் 
யம் பெற்ற அடியார்கள் தம் வரலாறுகள் 

றானாம் . அதனால் கயிலையின் 

ஊழிதோ 
இப் புராணத்திற் கூறப்பட்டன என்பது நூழிமுற்றும் உயரும் " பண்பும் புலனா 
குறிப்பித்தவாறாகும் . 

கின்றது . இத் திருப்பாட்டு , பந்தத்தால் 
உலகெலாம் மலர்சிலம்படி என்பத வந்தெப்பால் பயின்று நின்ற உம்பர் 
னால் உலகம் சிவமயம் என்பதும் , அம்பலத் அப்பாலே சேர்வாய் ஏனோர் கான்பயில் 
தாடுவான் என்பதனால் அவனையறிந்து கண முனிவர்களும் - சிந்தித்தே வந்திப்பச் 
வழிபடற்குரிய கோயில் திருச்சிற்றம்பலமே சிலம்பின் மங்கை தன்னொடும் சேர்வார் 
யாகும் என்பதும் தெரிகின்றது . எனவே நாள் நாள் நீள்கயிலை என்ற திருஞான 
சைவர்கள் தேவாரமாதி அருட்பனுவல்களை சம்பந்தப் பெருமான் திருவாக்கின் கருத் 

கயிலைமலை 
ஓது முன்னும் எழுதும் முன்னும் சிவமயம் , தைத் தழுவியிருத்தல் காண்க . 

யானது 

" அண்ணல் வீற்றிருக்கப் பெற்ற 
திருச்சிற்றம்பலம் என ஓதுதற்கும் எழுது 
தற்கும் உரிய காரணத்தையும் உணரலாம் . தாதலின் ........புண்ணியம் திரண்டுள்ளது 


என் 


232 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


மயமான 


( 


போல்வது " ( . 

( திருமலைச் . 2 ) என்கின்றார் . அங்ஙனே . அன்பரும் முதிர்தலை வணங்கிச் 
புண்ணியமே இறைவன் திருவுருவைக் ( சிவ ) போகம் விளையப்பெறுவர். நெல்லும் 

என்பது சான்றோர் முடிபா போகம் விளையப்பெறும் எனப் பொதுத் 
கும் சங்கராசாரியர் சிவாநந்தலஹரியில் தன்மை காண்க . 
சந்திரனுக்கும் சிவபெருமானுக்கும் சிலே 

திருநகரச் சிறப்பின்கண் ; " தெள்ளும் 
டையாக " ப்ராக் புண்யாசல மார்க்க தர்ஸி தெ 
சுதா மூர்த்தி : என்றார் . அதன் பொருள் கேட்பன பூவைகள் ” (திருநகரச் . 8) என்று 

ஓசைத் திருப்பதிகங்கள் பைங்கிள்ளை பாடுவ 
முன்பு செய்த மலை போன்ற புண்ணியங் 
களின் வழியே தரிசிக்கப்படுகின்ற அமுத 

அஃறிணை யுயிர்களும் திருநெறித் தமிழ் 
பாடுவதைக் காட்டி 

எம் உள்ளத்தை 
திருவுருவன் சிவபெருமான் 

உருக்குகின்றார் சேக்கிழார் . இங்ஙனம் 
என்பதாகும் . 

மண்ணும் கல்லும் நீரும் பயிரும் உயிரும் 
மாசி லாத மணிதிகழ் மேனி மேல் 

ஆகிய அனைத்தும் சைவமாம் நிலையினைக் 
பூசு நீறுபோலுள்ளும் புனிதர்கள் " என்று காட்டவல்லார் நம் அருண்மொழித்தேவரே 
திருக்கூட்டச் சிறப்பு உரைப்பதனால் உருத் யல்லால்மற் றியாவரே ! 
திராக்கத்தின் சிறப்பினையும் திருநீற்றின் 

இனி , இன்பச் சுவையெழ இயம்பு 
தூய்மையையும் விளக்கினார் . முத்துச் 
சிவிகையின் சோதியைக் கண்டு வெண் கின்ற நிகழ்ச்சிகளிலும் பத்திச்சுவை பாங் 
ணீற்றொளி போற்றி னார் சம்பந்தர் என்று 

காய்ப் பயிலப் பகருவதைக் காண்பாம் . 
கூறியதும் ஈண்டு நினைக்கற்பாற்று . 

திருவாரூரில் பூங்கோயில் ஒருவரைப் 
அடுத்து , திருநாட்டுச் சிறப்பின்கண் பூங்கழல் வணங்கப் பாங்கியர் சூழப் பரவை 
காவிரியாறு மூர்த்தி தலம் தீர்த்தம் முறை 

யார் போந்தார் . புற்றிடங்கொண்டாரைப் 
யாய் வணங்கும் கண்ணுதல் அன்பர்போற் போற்றித் திரும்பிய ஆளுடை நம்பி நற் 
காட்சியளிக்கின்றது . 

பெரும் பான்மை கூட்ட நங்கை பரவை 

யாரைக் கண்டார் . 
வம்பு லாமலர் நீரால் வழிபட்டுச் 
செம்பொன் வார்கரை யெண்ணில் சிவாலயத்து 

" கற்பகத்தின் பூங்கொம்போ 
எம்பி ரானை இறைஞ்சலின் ஈர்ம் பொன்னி 

காமன்றன் பெருவாழ்வோ 
உம்பர் நாயகர்க் கன்பரும் ஒக்குமால் . 

பொற்புடைய புண்ணியத்தின் 
( திருநாட்டுச் . ? ) 

புண்ணியமோ புயல் சுமந்து 
காவிரியின் நீருண்டு வளர்ந்த சாலி , 

விற்குவளை பவளமலர் மதிபூத்த 

விரைக்கொடியோ 
நீள்வயலின் ஓங்கி .... அரனுக்கு அன்பர் 
ஆலின சிந்தைபோல க் கதிர்கள் அலர்ந்து 

அற்புதமோ சிவனருளோ 

அறியேன் என் றதிசயித்தார் . 
நிற்கின்றன . பின்னர் , 
" பத்தியின் பாலராகிப் பரமனுக் காளாம் அன்பர் 

" பாசமாம் வினைப்பற்றறுப்பான் மிகும் 
தத்தமில் கூடினார்கள் தலையினால் வணங்குமா 

ஆசையே கொண்டிருந்த ஆரூரர் தமக்கு 

( போல் அவ்வாசையின் மேலும் ஓர் ஆசையளியா 
மொய்த்த நீள்பத்தியின் பால் முதிர்தலை வணங்கி நின்ற பரவையாரின் உருவத்தைக் கண்டு 

( மற்றை வியக்கும் முறையைப் பார்மின் . கற்பகத் 
வித்தகர் தன் மைபோல விளைந்தன சாலி தின் பூங்கொம்போ என்பன 

முதலாக 
( யெல்லாம் . " 

ஐயுற்று அதுவன்று அதுவன்று எனக் 
என அன்பர்களின் செய்தியையே நெல் கழித்து இறுதியாக யாதென நினைக் 
விளைவினுக்கு உவமையாக்கிக் 

கின்றார் ? சிவன் 

அருளோ ? 

எனவே சிவனருளன்றி ஆரூரரை மயக்கும் 
பத்தியின்பால் = அன்பர் பத்திவசத் ஆற்றல் பிறிதொன்றற்கும் இல்லையென் 
தினராதல், நெல் வரிசைப்பட்டு இருத்தல் பது புலனாகுமன்றோ ! 
தலையினால் வணங்கல் = அன்பரும் தத்தமில் பரவையாரது அயல் அறியாமனமும் 
கூடித் தலையால் வணங்குவர் நெல்லும் அண்டர்பிரான் திருவருளால் பண்டை 


கூறு 


என . 


கின்றார் . 


வெளியீட்டு விழா மலர் 


233 


நின்ற 


ளது . 


முருகன் 


விதி கடைக்கூட்டக் கண்கொள்ளாக் கவின் சொல்லும் பொருளும் நனிசிறத்தல் : 
பொழிந்த திருமேனி கதிர்விரிப்ப விண் 
கொள்ளாப் பேரொளி யொடு 

" சையமால் வரைபயில் தலைமை சான்றது 
ஆரூரரை எதிர்நோக்கியதால் மயங்கிற்று . 

செய்யபூ மகட்குநற் செவிலி போன்றது 

வையகம் பல்லுயிர் வளர்த்து நாடொறும் 
அவரும் , 

உய்யவே சுரந்தளித் தூட்டு நீரது . 
" முன்னேவந் தெதிர் தோன்றும் 

( திருநாட்டுச் சிறப்பு , 3 ) 
முருகனோ பெருகொளியால் 
தன்னேரில் மாரனோ 

இது காவிரியாற்றின் சிறப்புக் கூறு 

வது . காவிரி என்பது பெண்பாற் பெய 
தார்மார்பில் விஞ்சையனோ 
மின்னேர்செஞ் சடையண்ணல் 

ராதலால் பெண்மைக்குரிய சிறப்புக்கள் 

தொனிக்குமாறு இச் செய்யுள் அமைந்து 
மெய்யருள் பெற்றுடையவனோ 
என்னே என் மனந் திரித்த 

சையமால் வரைபயில் 

தலைமை 
சான்றது என்பதால் உயர்குடிப் பிறப்பும் 
இவன் யாரோ என நினைந்தார் 

மேலிடத்துப் 

பழக்கமும் தொனிக்கும் . 
இதனால் 

முதலியோரால் செய்யபூமகட்கு நற்செவிலி போன்றது 
பரவையார் மனத்தைத் திரிக்க இயலாமை 

என்பதால் தன்னால் வளர்க்கப்படும் சோழ 
யும் இறைவன் அருள் பெற்ற ஆரூரராலே 

நாடாகிய மகளுக்கு அறிவும் ஆசாரமும் 
தான் அது இயன்றது என்பதும் பெறப் கற்பிக்கும் ஆற்றல் 

பெறப்படும் . வையகம் 
படுமன்றோ ? இங்ஙனம் காதல் காட்சியி பல்லுயிர் வளர்த்து என்பதால் உண்டி 
னும் கண்ணுதல் அருளைக் கலந்து காட்ட 

யளித்து உடலோம்பல் கூறிற்றாம் . சுரந்து 
வல்ல கவிஞர் வேறு யார் ? 

என்பதனால் வேண்டிய போது குழந்தைக் 
குப் பால் பெருகும் தாயன் பின் தன்மை 

சாற்றினார் . அளித்து என்பதனால் சோறே 
சேக்கிழார் சொல்திறன் 

யன்றி இன்றியமையாதன ஏனையவற்றை 
பெரிய புராணத்தில் பொதிந்துள்ள யும் உதவுதல் பெற்றாம் . ஊட்டும் என்றத 
எண்வகைச் சுவையும் அறமுதலிய நாற் னால் கருணை தெரிகின்றது . நீரது என்ற 
பயனும் பிறவும் தனித்தனியே எடுத்துக் சொல் இறுதியில் மிக அழகிதாய் விளங்கு 
காட்டப்புகின் மிக விரியும் ஆதலால் பத்திச் கின்றது . 

கின்றது . மேற்கூறிய செயலனைத்தும் 
சுவையும் இன்பச் சுவையுமே ஒரு சிறிது காவிரியாறு தன் நீரினாலன்றோ நிகழ்த்து 
கூறினேன் . இனிச் சேக்கிழாரது கவியின் கின்றது ? ஆதலால் அச் செயல்களைச் 
ஏனைத் திறன் சில கூறுவேன் . 

செய்யும் நீரினையுடையது என ஆற்றி 

னுக்குப் பொருளாம் . நீரது = நீர்மை , தன் 
மகாவித்து வான் மீனாட்சிசுந்தரம் 

மையையுடையது 

பெண்மைக் 
பிள்ளையவர்கள் , 

கேற்பப் பொருளாம் . இதுபோலச் சொல் 
" சொல்லும் பொருளும் நனிசிறப்பச் 

லும் 

பொருளும் நனிசிறப்பத்தோட்டி 
சுருங்கச் சொல்லன் முதலாய 

யமைந்த பாட்டுக்கள் பல பெரிய புராணத் 
தோட்டி யமைய வமங்கலமாஞ் 

தின்கண் உள்ளன . 
சொற்கள் புணரா தறக்களைந்து 

சுருங்கச் சொல்லல் : 

அணுவைத் 
வெல்லுந் தகைய முரண் காட்டி 

துளைத்தேழ் கடலைப் புகுத்திக்குறுகத் தறித்த 
விலக்கு விலக விதிதழுவி 

குறள் " எனத் திருக்குறளினை ஆன்றோர் 
விரும்பும் மூல விலக்கிய மே 

புகழ்ந்துரைத்தனர் . அத்தகைய குறளினை 
வேறாகாதென் றுல கேத்த 

யும் குறுக்கிப் பல செய்யுள்களில் சேக்கிழார் 
சேர்த்திருப்பதனை உன்னிப் 

பார்த்தால் 
கல்லும் கரையக் கவிபாடுங் 

அறிஞருக்குப் பேருவகையுண்டாகும் . 
கனிவாய் 
என்று சேக்கிழார் திருவாயைக் கனிவாய்ப் இதோ காண்மின் ! மெய்ப்பொருள் 
பாடியிருக்கின்றார் . அவர் எடுத்துக்கூறிய நாயனாருடைய மேன்மைகளை விளம்புங் 
சிறப்புக்களிற் சிலவற்றினைக் காணுவோம் . கால் , " மலாடர் கோமான் .... அன்பர் கருத் 


எனப் 


30 


234 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


தறிந்து ஏவல் செய்வார் என்பதில் தன் மனத்தினில் 

கறுப்பு வைத்து 
" பணியுமாம் என்றும் பெருமை ” என்ற மைபொதி விளக் குப்போல் வந்த அவன் 
திருக்குறள் காண்கின்றோம் . 

வேடம் அவனளவில் தீமையையே விளைத் 
" அரசியல் நெறியின் வந்த 

தது . அதனால் அது பொய்தவ வேடம் 

ஆயிற்று . முத்திதரும் சிவவேடம் அவ 
அறநெறி வழாமற் காத்து 

னுக்கு நரகந்தருதற்கேதுவாயிற்று ; முத்தி 
வரைநெடுந் தோளால் வென்று 

நாதனும் நரகத்துக்கு அடிமையாயினான் 
மாற்றலர் முனைகள் மாற்றி 

என்றால் இது எத்தகைய முரண் ஆகும் ! 
உரைதிறம் பாத நீதி 
ஓங்கு நீர் மையினின் மிக்கார் 

இனி, அடியார்களின் அரும்பெருந் 
தின் 
ரைசெய் நீர்ச் சடையா னன்பர் 

தன்மை நன்கு காட்டும் ஆற்றலுடையவர் 
வேடமே சிந்தை செய்வார் . 

சேக்கிழார் என்பதற்கு ஒரு சான்று காட்டி 
என்ற திருப்பாட்டில் , ஆட்சிமுறையாலே நிறுத்துவேனாக . 
குடிகளை அறநெறியில் வழுவாமற் காத்தலை 
யும் , பகைவர்களை வெல்லுதலையும் , செங் 

அங்கத்தைப் பூம்பாவையாக்கிய 
கோன் முறை தவறாமையையும் , உயர்ந்த ஆளுடைய பிள்ளையாரின் திருவுளப் பெரு 
இயல்பினையும் கூறினார் . இதன்கண் , 

மையைக் கூறும்போது , 
அறனிழுக்கா தல்லவை நீக்கி மறனிழுக்கா 

" எண்ணிலாண் டெய்தும் வேதாப் 
மான முடைய தரசு . 

படைத்தவ ளெழிலின் வெள்ளம் 

நண்ணு நான் முகத்தாற் கண்டான் 
என்ற திருக்குறள் உடலில் உயிர்போல 

அவளினு நல்லாள் தன்பால் 
நிற்கின்ற தன்றோ ! 

புண்ணியப் பதினா றாண்டு 
அமங்கலமாம் சொற்கள் புணராமை : 

பேர் பெறும் புகலி வேந்தர் 

கண்ணுதல் கருணை வெள்ள 
மெய்ப்பொருள் நாயனாரை வெல்லும் 

மாயிர முகத்தாற் கண்டார் . 
ஆசைகொண்டு பன்முறை போர்செய்து 
பரிபவப்பட்டுப்போன முத்தி நாதன் அவ என்று சேக்கிழார் அருளிச்செய்தார் . இப் 
ரது சீலம் அறிந்து அற்றத்தில் வெல்வா பாட்டின் அருமையை 

" செப்பரும் நிலைமை எண்ணித் உள்ளம் களிப்பெய்துகின்றது . பிரமனும் 
திருக்கோவலூரில் வந்தான் . " அவன் எண் ஒரு பெண்ணைப் படைத்தான் . பிள்ளையா 
ணிய அமங்கலச் செய்தியைச் சொல்லுதல் ரும் ஒரு பெண்ணைப் படைத்தார் . பிரமன் 
தகாதாகையால் செப்பரும் நிலை யென்றே எண்ணிலாண்டு எய்திய முதியவனாக 
செப்பினார் சேக்கிழார் . பின் 

நாயனார் இருந்தும் தானே படைத்த பெண்ணின் 
அவனை வணங்கும்போது அவன் தன் கவ அழகின் மிகுதியைக் காமத்தால் கண்டான் . 
ளியில் வைத்திருந்த பத்திரம் எடுத்துச் காமக்கண்ணால் நோக்கும் அவன் எதிர் 
செய்த பாதகச் செயலைக் குறிக்கும்போதும் நிற்க அஞ்சி அவள் சென்ற திசைதொறும் 
" தான் முன் நினைந்த அப்பரிசே செய்தான் " முகங்கொண்டு பார்த்தான் திசைமுகன் .. 
என்றும் , நாயனார் " மெய்த்தவ வேடமே ஆனால் ஞானசம்பந்தப் பிள்ளையாரோ 
மெய்ப்பொருள் எனத்தொழுது வென்றார் " எனின் காமம் நுகர்தற்குரிய பதினா 
எனவும் மங்கலமாகக் கூறிய அருமைப்பாடு ராட்டைப் பிராயத்தவர் . பிரமன் படைத்தவ 
வியத்தற்குரியதாகும் . 

உயிரை இழந்த ளினும் பேரழகு உடையவளைப் படைத் 
நாயனார் வென்றார் என்று காட்டியதே தார் . அவளைக் கண்டாரா ? 

அவளது 
வெல்லுந்தகைய முரண் காட்டியதற்குச் அழகைக் கண்டாரா ? இல்லை . பின் யாது 
சான்றுமாகும் . 

வேடங் கண்டார் ? 

கண்ணுதற் பெருமானது 
கொண்டு புகுந்தனன் முத்தி நாதன் என்ற கருணை வெள்ளத்தையே கண்டார் . பிரம 
தொடரும் முரணுக்குச் சான்றாகும் . எங்ஙன னைப்போலத் தமக்கு நான்கு முகமில்லை 
மெனில் முத்தி தருவதற்குரிய சிவவேடம் யாயினும் தம் ஒரே முகத்தைக்கொண்டு 
புனைந்து , கண்டார்க்கு அன்பு விளைத்துத் ஆயிரமுகத்தாற் கண்டார் . இறைவனது 


னாகச் 


" பொய்தவ 


வெளியீட்டு விழா மலர் 


235 


திருவடி ஞானம் பெற்றாருக்கன்றி யிவ்வற் கிழார் செய்யுள் திறனை அறிஞர்கள் பகுத்து 
புத ஆற்றல் வருமா ! திருவருளாற்றலைக் நுகரலாம் . சைவத் தமிழர்கள் அத்தகைய 
காணும் செய்தவம்பிள்ளையார்க்கேயுளது . பணியில் ஈடுபட்டுப் பேரின்பம் பெற்று 
அலகில் சோதியன் அம்பலத்தாடுவா 

மகிழத் தெய்வ சபாநாதன் 

சபாநாதன் திருவருள் 
னது திருவருட்டுணை கொண்டு சேக்கிழார் 

புரிக . 
அருளிய செய்யுட்டிறனில் ஒரு சிறிதே " செல்வமலி குன்றத்தூர்ச் 
இசைத்தேன் . பலப்பல வகையாகச் சேக் 

சேக்கிழாரடி போற்றி . 


சேக்கிழாரடிகளின் தெய்வச் சீர்மை 
திருத்தொண்டர் புராணமென்னும் பெரிய புராணம் தொண்டர்சீர்பரவுவா 
ராகிய சேக்கிழாரடிகளால் யாத்தருளப் பெற்ற தமிழ்த் திருமாமறையாகும் . அத் 
திருவருள் நூல் அம்பலவாணர் உலகெலாமுணர்ந்து என 

அடியெடுத்துக் 
கொடுக்க அவர் திருமுன் வீற்றிருந்து அருளிச் செய்யப்பட்டதாகும் . இஃது 
அளப்பரிய மெய் வரலாற்று நூலாகும் . இந் நூல் செந்தமிழ்ப் பொதுமறையாம் 
திருக்குறளுக்கு நனிமிகப் பொருந்திய இனியதோரிலக்கியமாகும் . அதற்கு 
வேண்டும் எடுத்துக்காட்டுக்கள் பலவுளவேனும் ஒன்று காட்டு தும் . 

வித்தும் இடல்வேண்டுங் கொல்லோ விருந்தோம்பி 
மிச்சின் மிசைவான் புலம் . " 

- திருக்குறள் , அடு . 
விருந்தோம்புதற் பொருட்டு வித்தினைச் சமைத்த விழுமிய வரலாறு 
யாண்டுங் காணப்படுவதின்று . ஆனால் இளையான்குடிமாற நாயனார் திருவரலாறு 
ஒன்றிற்றான் வித்தினையமுதாக்கினமை காணப்படுகின்றது . அது வித்துமட்டு 
மன்று ; " செல்லல் நீங்கப் பகல் வித்திய செந்நெல் , மல்லல் நீர்முளை . " அதனை 
வாரிக்கொண்டு வந்து அமுதாக்குவித்தனர் . மேலும் , திருக்குறளின்கண் விருந் 
தோம்பல் ஒன்பதாம் அதிகாரமாகும் . இளையான்குடிமாற நாயனார் திருவரலாற் 
றின் திருப்பாட்டில் வேரித்தாரான் விருந்தெதிர் கொண்டனன் என்னும் திருப் 
பாட்டு ஒன்பதாவது திருப்பாட்டாக அமைந்துள்ளது . அது வருமாறு . 

" மாரிக் காலத் திரவினில் வைகியோர் 
தாரிப் பின்றிப் பசிதலைக் கொள்வது 
பாரித் தில்லம் அடைத்தபின் பண்புற 

வேரித் தாரன் விருந்தெதிர் கொண்டனன் . - கஉ - இளையான் . கூ 
சேக்கிழாரடிகளின் சீர்சிறப்போர்ந்தே மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம் 
பிள்ளையவர்கள் , சேக்கிழார் பிள்ளைத் தமிழ் என்னும் ஓர் அரிய நூலைச் சொற் 
சுவை பெருக யாத்து அடியுறையாக நல்கியுள்ளார்கள் . அதன்கண்ணுள்ள 
பாட்டொன்று வருமாறு . 
சோறு மணக்கு மடங்களெலாந் தூய்மை மணக்குஞ் சிந்தையெலாஞ் 

சுவண மணக்கும் ஆடையெலாம் தொங்கல் மணக்குந் தோள்களெலாஞ் 
சேறு மணக்குங் கழனியெலாஞ் செல்வ மணக்கு மாடமெலாந் 

தென்றன் மணக்கு மேடையெலாம் தெய்வ மணக்குஞ் செய்யுளெலாம் 
நீறு மணக்கு நெற்றியெலா நெய்யே மணக்குங் கறிகளெலாம் 

நெருப்பு மணக்குங் குண்டமெலாம் நேய மணக்கு வீதியெலாஞ் 
சாறு மணக்கும் குன்றத்தூர்த் தலைவா தாலோ தாலேலோ 

சகலா கமபண் டிததெய்வச் சைவா தாலோ தாலேலோ . 


அவனன்றி ஓரணுவும் அசையாது 


( திரு . N. K. வேலன் , பி . ஏ . , ) 


என்று 


சேலத்திற்கடுத்த பாகற் 
பட்டி என்னும் ஊரில் 1907 ஆம் 
ஆண்டு இவர் தோன்றினார் . 
இவர் தம் பெற்றோர் , செல்வக் 
குடும்பத்திற் பிறந்து சிறந்தவர் 
கள் . எம்மொழியினும் நந்தமிழ் 
மொழியே சிறந்தது 
உலகிற்கு எடுத்து ணர்த்திய 
தமிழறிஞர் பா . வே . மாணிக்க 
நாயக்கர் இவர் தம் தாய்மாமன் 
ஆவார் . சேலம் கல்லூரியிலும் , 
சென்னை மாநிலக் கல்லூரியிலும் 
பயின்று பி . ஏ . , பட்டம் பெற்றார் . 
தம்முடைய ஓய்வு நேரத்தைத் 
தமிழ்த் தொண்டிற்காகப் பயன் 


படுத்திச் சிறப்புப் பெற்றுவரு 
பவர் . அவ்வப்போது சுவையும் 
எளிமையும் வாய்ந்த நடையில் - 
இனிய தமிழில் அறிவியற் 
கட்டுரைகள் எழுதி வருகின்றார் . 
இவரியற்றிய இயற்கையும் 
செயற்கையும் மண்ணும் விண் 
ணும் , ஒளியின் கதை , 
அணுவின் கதை , 

காற்றின் 
கதை , சூரியனின் கதை , 
முதலான நூல்கள் கழகவழி 
வெளியிடப் பெற்றுள்ளன . 
அறிவியற் கருத்துக்களை மாணவ 
ருளங்கொள எழுதிவரும் இவர் 
தொண்டு பாராட்டற்குரியது . 


கள் 


தாமாகவே 


உலகில் காணும் சக்திகள் எல்லாம் கின்றன . அணுக்கருவின் உள்ளே மிகச் 
அணுவின் சக்தியையே அடிப்படையாகக் சிறிய துணுக்குகள் காணப்படுகின்றன . 
கொண்டிருக்கின்றன. அணுக்களின் அசை இத் துணுக்குகள் ஒரு பெரிய ஆற்றலினால் 
வினால் தான் ஞாயிற்றின் வெப்பமும் , கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன.. 
சக்தியும் நிலைபெற்று நிற்கின்றன . அணு 
விலிருந்து ஞாயிறு பெறும் ஆற்றலில் 

பொருள்கள் எல்லாம் அணுக்களால் 
மிகச்சிறு பகுதியே இவ்வுலகிற்கு வந்து ஆகியவை. ஒரு பொருளை உடைத்து 
ஞாயிற்று மண்டிலத்தில் அல்லது வெட்டிச் சிறுசிறு துண்டுகளாகப் 

போனால் மேலும் 
அணுவையும் பிளக்கக் கூடிய மிகப் பெரிய பகுத்துக்கொண்டே 

மிகச் 
வெப்பம் தாக்குவதால் அங்குள்ள அணுக் பகுக்க முடியாத சிறு பகுதியை 
பிளக்கப்படுகின்றன . 

அணு என்று சொல்கிறோம் . அணு என் 
அணுவின் உட்கருவில் ஏற்படும் மாறுதல் பது பகுக்க முடியாதது என மக்கள் நம்பி 
களில் ஞாயிறு மங்கிப்போகாமல் ஒளி வீசு வந்தனர் . இக் காலத்தில் அணுவையும் 

அணுவின்சக்தி ஞாயிற்றினை பிளப்பதற்கு வழிகள் கண்டு பிடிக்கப்பட் 
இயக்கும் அற்புத சக்தியே எனக் கூற தலினால் ஏற்படும் ஆற்றலைப் பயன்படுத்தி 

டுள்ளன . அணுவின் உட்கருவைப் பிளத் 

அணுக்குண்டு செய்யப்படுகின்றது . இரண் 
நாம் காணும் பொருள்களில் எல்லாம் டாவது உலகப் போரில் ஜப்பானிய நக 

ரங்களின் மேல் அணுக்குண்டு 

வீசப்பட் 
அணுக்கள் அசைந்து கொண்டும் துடித் 
துக்கொண்டும் இருக்கின்றன . 

இந்த 

டது . இதனால் பன்னிரண்டு மைல் சுற் 
அசைவினால் தான் அணுவிற்குள் ஆற்றல் றளவிற்குச் சேதம் ஏற்பட்டது . ஓர் 
ஏற்படுகின்றது . 

அவனன்றி ஓரணுவும் அணுக்குண்டு ஒரு நகரத்தையே அழித்து 
அசையாது " என்றபடி ஒவ்வோரணுவி 

டுவதைக் கண்டு 

போயிற்று . 
லும் கூத்தப் பெருமானது தாண்டவம் 
நடைபெறுகின்றது .. 

நீரில் அமைந்திருக்கும் ஹைட்ரஜன் 
உள்ளே காணும் அசைவும் ஆற்றலும் அணுதான் மிகச் சிறியது என ஆராய்ச்சி 
நம் சிற்றறிவிற்கு எட்டா தனவாக இருக் யாளர் எண்ணி இருந்தனர் . மிகச் சிறிய 


கின்றது . 


லாம் . 


உலகம் 


நடுங்கிப் 


தான் 


அணுவின் 


237 


கின்றது . 


ஹைட்ரஜன் அணுவில் கூட ஏறக்குறைய அதிகமான சக்தி உடையது எனக் கூறப் 
ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது மின் படுகின்றது . 
அணுக்கள் இருப்பதாகத் தாம்சன் ( Thom 
son ) என்னும் அறிஞர் கண்டு பிடித்தார் . 

அணுவின் சக்தியை அழித்தற் றொழி 
அணுவின் உள்ளே இருக்கும் கருவைப் லுக்குப் பயன்படுத்துவதைவிட நன்மை 
பற்றியும் அதைச் சுற்றிவரும் மின் அணுக் பயக்கும் வழிகளில் திருப்பிவிடலாம் . பனி 
களைப் பற்றியும் அறிஞர்கள் பலர் ஆராய்ச்சி மிகுந்த இடங்களில் வெப்பம் மூட்டலாம். 
செய்தனர் . பூமி ஞாயிற்றினைச் 

பாலைவனங்களைச் செழிக்க வைக்கலாம் .. 

சுற்றி 
வருவது போன்று மின் அணுக்கள் அணு 

தீராத நோய்களைத் தீர்த்துவைக்கலாம் . 
வின் உட்கருவைச் சுற்றி ஓடிவருகின்றன . 

கப்பல்களை இயக்கவும் ஊர்திகளை ஓட்டவும் 
அவை நொடிக்கு இருபதாயிரம் மைல் இவ் அற்புத சக்தியைப் பயன் படுத்தலாம் . 
வேகத்தில் ஓடுவதாகக் கணக்கிடப்பட்டிருந் ஆயிரக் கணக்கான மைல்கள் வானத்தில் 

பறந்து செல்லலாம் . திங்கள் மண்டிலம் , 

செவ்வாய் மண்டிலம் முதலிய வான உல 
வெளியில் உள்ள மின் அணுக்களின் கங்களுக்குப் போவதற்கும் வழிகள் கண்டு 
சக்தியைவிடக் கருவின் உள்ளே இருக்கும் பிடிக்கலாம் . 
துணுக்குகள் பத்து லட்சம் மடங்கு மிகுந்த 

அணுவைப் பற்றிய 
ஆற்றல் உடையனவாய் இருக்கின்றன . தொடர்ந்து நடைபெறுகின்றது . அறி 

ஆராய்ச்சி 
ஓர் அணுவின் 

துணுக்கை மற்றொரு வியல் அறிஞர்கள் அல்லும் பகலும் ஓயாது 
துணுக்குடன் மோதும்படி செய்தால் அணு உழைத்துப் பல புதிய உண்மைகளைக் 
உடைந்து மிகப் பெரிய ஆற்றல் வெளிப் 
படுகின்றது . நீரின் உள்ளே பதுங்கிக் நிகழ்த்திக் காட்டுகின்றனர் . ஆண்டவன் 

கண்டு பிடிக்கின்றனர் . பல அற்புதங்களை 
கிடக்கும் ஹைட்ரஜன் அணு அளவற்ற அருளால் செயற்கரிய செயல்களைச் செய்து 
சக்தியுடையதாக இருக்கின்றது . இ 

முடிக்கின்றனர் . நமக்குத் தெரியாத 
லிருந்து அணுக்குண்டைவிடப் பன்மடங்கு பொருள்கள் இன்னும் எவ்வளவோ இருக் 
ஆற்றல் வாய்ந்த ஹைட்ரஜன் குண்டு 
செய்யப்படுகின்றது . 

வானவெளி எல்லையற்றது . கோடிக் 
அணுவைத் துளைத்து ஏழ்கடலைப் 

உலகங்களை 

உடையது . 
புகட்டிக் குறுகத் தறித்த " குறளில் கடவுள் 

அளப்பருந் தன்மை வளப்பெருங் காட்சி 
வாழ்த்துக்கு அடுத்தபடியாக மழையின் 

எல்லாம் 
சிறப்பு வைக்கப் பட்டுள்ளது . நீரின்றி அளிப்பது . வான உலகங்கள் 

அணுசக்தியால் தான் சுடர்விட்டு மின்னு 
உலக வாழ்க்கை நடைபெறாது . உணவை 
உண்டாக்குவதும் உணவாக இருப்பதும் கங்கள் எல்லாம் சுழன்று ஓடுகின்றன . 

கின்றன . அணுவின் அசைவினால் உல 
நீர் . உலகத்து வாழும் உயிர்களுக்கு நீர் 

அணுவிற்குள் அணுவாக அமர்ந்து இருக் 
அமிழ்தம் போன்றது 

உயிர்களை வாழ 

கும் ஆண்டவனைப் புகழ்ந்து பாடும் தமிழ் 
வைக்கும் நீரில் அழிக்கும் சக்தியும் நிறைந் 
திருக்கின்றது . நீரைக் காய்ச்சினால் ஆவி 
ஆகின்றது . மேலும் பரிசோதனை செய்து அணுவை யார்க்கும் தெரியாத தத்து 
பார்த்தால் அணு அணுவாகப் பிரிந்து வனைத் தேனைப் பாலைத் திகழ்ஒளியைத் 
போகின்றது . நீர்வளி நிறைந்த பொருள் தேவர்கள் தங்கோனை " எனப் போற்றுகின் 
களை வெடிக்கச் செய்தால் அதிலிருந்து றது . அணு சக்தியின் அற்புதங்களைக் 
மிகப் பெரிய சக்தி வெளிப்படுகின்றது . காணுந்தொறும் காணுந்தொறும் இறை 
ஜப்பானில் போடப்பட்ட அணுக்குண்டை வன்றன் பேராற்றலும் பேரறிவும் வெளிப் 
விட இப்புதிய குண்டு ஆயிரம் மடங்கு படுகின்றன . 


குண்டு கின்றன . 


கணக்கான 


16 


மறை . 


சொல்வன்மை 
(திருவாட்டி R. இராஜாமணி அம்மையார் ) 


தஞ்சை மாவட்டத்தைச் 
சேர்ந்த சிற்றூர் ஒன்றில் 1906 
ஆம் ஆண்டு இவர் தோன்றினார் . 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகத் 
தில் பயின்று தேர்ந்து தமிழ் 
பி . ஏ . , ( ஆனர்சு ) பட்டம் பெற் 
றார் . பின்னர்ச் சென்னை வில்லிங் 
டன் சீமாட்டி ஆசிரியப் பயிற்சிக் 
கல்லூரியில் 

பயிற்சி பெற்று 
எல்.டி. , பட்டம் பெற்றார் .. 
1938 ஆம் 

ஆண்டிலிருந்து 
சென்னை மேரியரசியார் கல்லூரி 
யில் தமிழ்த் துறைத் தலைவராகத் 
தூய தமிழ்த் தொண்டாற்றி 
வருகின்றார் . கற்பாருளங்கொளு 


மாறு கன்னித் தமிழில் நூல் 
களைக் கற்பிப்பதில் வல்லவர் . 
விழாக்களிலும் இலக்கியக் 
கூட்டங்களிலும் கலந்து 
கொண்டு தமிழர் சமயம் , கலை , 
பண்பாடு ஆகியவற்றை அழகுற 
விளக்கிச் சொற்பொழிவாற்றி 
வருகின்றார் . இனிய தமிழில் 
பயனுள்ள கட்டுரைகள் 
எழுதியுள்ளார் . தமிழ் கற்ற 
பெருமாட்டியாக விளங்கித் 
தகைசால் 

பெருமை கொண் 
டுள்ள இவர் செந்தமிழின் 
சீருயர்த்தி வருதல் நந்தமிழகத் 
தின் நற்பேறேயாகும் . 


என்பது 


சொல்வன்மை என்பது பேச்சுத் 

என்பது பேச்சுத் கேட்டு , அறிவைப் பெருக்கிக்கொள்ளுதல் 
திறன் என்று பொருள்படும் . இதனைப் இதனைக் கேள்வியறிவு என்பர் . இதன் 
பேச்சுக்கலை யெனவுங் கூறலாம் . சொல் சிறப்பு நோக்கியே வள்ளுவனார் செல்வத் 
வன்மையானது எல்லோரிடத்தும் இயல் துட் செல்வம் செவிச்செல்வ மச்செல்வம் , 
பாக அமைந்திராது . எனவே பேசுந் திற செல்வத்து ளெல்லாந்தலை என்றருளினர் . 
னற்றவர்களும் முயற்சி செய்தால் சிறந்த 

ஒருவன் ஒரு பொருளைக் குறித்து ஓர் 
பேச்சாளராகத் திகழலாம் . இதற்கு வரும் 

அவையில் பேசுமுன் , அங்கே எந்தப் 
வரலாற்றுக்குறிப்பே சான்றாம் 

பொருளைப் பற்றிப் பேசினால் பயன் உண் 
பழங்காலத்தில் டெமஸ்தனீஸ் என் டாகும் என்பதைத் தெரிந்து கொள்ளுதல் 
னும் தெற்றுவாயன் ஒருவன் கிரேக்க நலம் . பிறகு , அப்பொருளைப் பற்றிய 
நாட்டில் வாழ்ந்துவந்தான் . தான் பேச்சு சிறந்த கருத்துக்களைப் பல நூல்களினின் 
வன்மையில் சிறந்து விளங்கவேண்டும் றும் ஒருங்கு திரட்டி , அவற்றை முறைப் 
அவனது 

பேரவா. எனவே படுத்தி ஒழுங்குசெய்து கொள்ளவேண்டும் . 
அவன் அன்றாடம் கடற்கரைக்குச் சென்று அப்பொழுது தான் கருத்துக்கள் கோவை 
கூழாங்கற்களை வாயில் அடக்கிக்கொண்டு யாகவும் செவ்வையாகவும் அமையும் . 
உரத்த குரலில் பேசிப் பழகினான் . 

விடா 

முதலில் தெரிந்தவற்றையும் எளிய 
முயற்சியாகிய இப்பயிற்சி வீணாகவில்லை. 

வற்றையும் கூறி , பிறகு தெரியாதவற் 
இறுதியில் அவன் வெற்றி பெற்றான் . 

றையும் நுட்பமானவற்றையும் விளக் 
ஒருவன் பேச்சில் வல்லனாதற்கு , கினால் , கேட்போர் எளிதில் புரிந்துகொள் 
ஆழ்ந்த அறிவு இன்றியமையாதது . அத்த வர் . அரிய கருத்துக்களை எளிய முறையில் 

அறிவை அவன் இருவழிகளில் கூறுதலே சிறப்புடைத்து . மேலும் , எந்தப் 
பெறலாம் . ஒன்று - சிறந்த அறிஞர்களால் பொருளைக் குறித்துப் பேசினாலும் அதற் 
எழுதப்பட்ட 

ஐயந்திரிபறக் கேற்றவாறு கருத்துக்கள் அமைந்திருத் 
கற்றல் . இது கல்வியறிவு எனப்படும் . தலே நல்லது . எடுத்துக் காட்டாக , நீதி 
மற்றொன்று , செம்மைசான்ற சொற் மன்றத்தில் வாதாடும் ஒரு வழக்கறிஞரது 
பொழிவுகளைச் செவியின் வாயிலாகக் பேச்சு , சட்டத்தைப் பற்றியதாதல் வேண் 


கைய 


நூல்களை 


239 


முன்னை 


லாம் . 


டும் . மேடைப் பேச்சாக இருப்பின் , அது 

சொற்பொழிவாளர்கள் தலைகுனிந்த 
மக்களுடைய மனத்தைக் கவரத்தக்கதாதல் படியே பேசுவதோ , குறிப்பாக ஒருவ 
வேண்டும் . எத்தகைய பேச்சாக இருப் ரையே பார்த்தலோ கூடாது . 
பினும் அதில் சொற்செறிவும் பொருட் யது அவையோருக்கு உல்லங்ஙன மனப் 
செறிவும் மிளிர் தல் சிறப்புடைத்து . பான்மையையும் , பின்னையது பேச்சாள 

உண்டாக்க 
ஒவ்வொரு தலைப்பின் கீழும் கருத்துக் ருக்குத் தடுமாற்றத்தையும் 
களைச் செவ்வையாக 

சொற்பொழிவாற்றுகையில் சிறிது 
வரையறுத்துக் 
கூறுவதுடன் , கூறவேண்டியவற்றை நடிப்பு ( அபிநயம் ) இருப்பதில் குற்றமில்லை . 
இனிமையாகவும் , சுருக்கமாகவும் , விளக்க சொல்வன்மையினால் உலகத்தையே 
மாகவும் கூறுதல் வேண்டும் . 

அதை வசப்படுத்திவிடலாம் . அதனாலன்றோ தெய் 
விடுத்து , அரைகுறையாகவோ முன்னுக் வப்புலமைத் திருவள்ளுவர் விரைந்து 
குப்பின் முரணாகவோ , முன் கூறியதையோ தொழில் கேட்கும் ஞாலம் என்றார் . நாவ 
கூறுதல் கூடாது . கேட்போரது மனத் சைந்தால் நாடசையும் வாயசைந்தால் 
தில் கருத்துக்கள் ஒழுங்காகப் பதியும் வையகமசையும் என்னும் பழமொழிகளும் 
போது , இடையில் தொடர்பற்ற கருத்துக் இதனை வலியுறுத்தும் . குறிப்பிட்ட ஒரு 
களைக் கூறுவதனால் , பதிந்த கருத்துக்கள் சொற்பொழிவினைக் கேளாதவரோ , பகை 
சிதறும் . அதனால் குழப்பமுண்டாம் . வரோ , அதனைக் கேளாதது பற்றிக் கழி 

விரக்கங் கொள்ளத்தக்க முறையில் அது 
ஒருவன் பேசும்போது உன்னிக்க 
வேண்டியவற்றுள் குரல் மிகவும் முக்கிய அமையவேண்டும் . 
மானது . அவன் தன்னுடைய குரலால் சொல்வன்மையிற் சிறந்தோர் அக் 
அடை 

வயிலுள்ளாரது மனத்தைப் பிணித்து காலத்திலும் , இக் காலத்தும் உள்ளனர் . 
விடவேண்டும் . கூட்டத்தின் அளவுக் ஷேக்ஸ்பியர் எழுதிய ஜூலியஸ் சீசர் 
கேற்ப , சரிப்படுத்திக்கொள்ள 

என்னும் நாடகத்தில் ப்ரூடஸ் , அந்தோனி 
வேண்டும் . ஏனெனில் , சிறு கூட்டத்தில் முதலியோர் கள் சால்வன்மையில் மிக் 
உரத்த குரலில் பேசினால் கேட்பதற்கு கார் . காலஞ்சென்ற திரு . சீனிவாச சாத்திரி 
இனிமையாயிராது . பெருங் கூட்டத்தில் யார் ஆங்கிலேயரும் வியக்கப் பேச்சாற்றல் 
மெல்லிய குரலில் பேசினால் அவையிலுள் பெற்றதாலன்றோ The Silver Tongue 
ளோருக்கு ஒன்றும் கேளாது . அவர்களே , Orator என்னும் சிறப்புப் பெயர் பெற்றார் 
பேச ஆரம்பித்து விடுவார்கள் . சிலர் எழுந் கள் 
தும் சென்றுவிடுவார்கள் . முதலிலிருந்து 
கடைசிவரையில் ஒரே குரலில் பேசாமல் , பேச்சு மும்முரத்தில் சிலர் காலக் கழி 
இடத்திற் கேற்றவாறு குரலை உயர்த்தியும் , வையே நாடுவதில்லை . 

சொற்பொழிவு 
தாழ்த்தியும் , நடுத்தரமாயும் பேசுதல் நலம் . எவ்வளவுதான் சுவையுடையதா யிருப் 
இதை ஆங்கிலத்தில் Modulation of பினும் , நீண்ட நேரம் பேசினால் கேட் 
voice என்பர் . கடைசியிலுள்ளவர்களுக் போருக்கு அலுப்புத்தட்டிவிடும் . எனவே , 
குக்கூட அவன் பேச்சு விளக்கமாகக் கேட்க இன்னும் சிறிது நேரம் பேசமாட்டார்களா 
வேண்டும் . இவ்வித ஏற்றத்தாழ்வுகள் என்று 

கருதும்போதே 
அவ்வச்சுவைகளுக்கேற்ப இருத்தல் சாலச் பேச்சை முடித்துக் கொள்வதுதான் சிறந் 
சிறப்புடைத்து . இல்லையேல் கூட்டத்தில் தது . அதற்காகத் 

தது . அதற்காகத் திடீரென்று பேச்சை 
அமைதியிராது . இராமாயணச் சொற் நடுவில் நிறுத்திவிடலாகாது . அதுவரை 
பொழிவு ஆற்றிக்கொண்டிருந்த ஒருவர் , யில் கூறிவந்த கருத்துக்களைத் தொகுத்துக் 
இராமர் காட்டுக்குச் சென்றார் , சென்றார் கூறுவதனாலும் , குரல் அடக்கத்திலும் , 
என்று மிகுந்த சீற்றத்துடன் வெடித்த சொற்பொழிவின் முடிவை , அவையோர் 

. 
குரலில் கூறினாராம் . அவையிலிருந்த ஒரு அறிந்து கொள்ளுமாறு செய்யலாம் . 
வர் எழுந்து எங்கள் இராமர் அப்படித் வரையறைக்குட்பட்ட பேச்சினை , குறித்த 
தான் செல்வார் ; அதனால் உங்களுக்கு காலத்தில் தொடங்கி, குறித்த காலத்தில் 
என்னவந்தது ? என ஆத்திரப்பட்டாராம் . முடிப்பதையே யாவரும் விரும்புவர் . 


குரலைச் 


அவையோர் 


கால 


கொடிகள் கூறும் விந்தைச் செய்திகள் 


( திரு . வல்லை - பாலசுப்பிரமணியம் ) 


சென்னை மாநகரில் 1903 இல் 
செந்தமிழ் இரத்தினாகரம் , 
மருத்துவமணி , வல்லை சண்முக 
சுந்தர முதலியாருக்கும் சிவபாக் 
கியம் அம்மையாருக்கும் திருமக 
னாராய் இவர் தோன்றினார் . தம் 
முடைய 18 ஆம் அகவையில் ,, 
வேளாளர் தோற்றமும் வரலா 
றும் என்னும் 
ம் ஆராய்ச்சிக் 
கட்டுரை யெழுதிப் பொற் 
பதக்கப் பரிசில் பெற்றார் . 
சென்னைப் பச்சையப்பன் 

பயின்று 
பட்டம் பெற்றார் . 

சென்னை 
அரசினரின் மொழி பெயர்ப்புத் 


துறையில் 

பணியேற்றுத் 
தலைமை மொழிபெயர்ப்பாளர் , 
நூற்பதிவாளர் ஆகிய பதவிகள் 
வகித்து 1958 இல் ஓய்வு பெற்றார் . 
அரசுப் பணியிலிருக்கையில் 
இந்திய அரசியல் அமைப்பினைத் 
தமிழில் பெயர்த்து டாக்டர் 
ரா . பி . சேதுப் பிள்ளை முதலா 
னோரின் பாராட்டுதல்களைப் 
பெற்றார் . இதுபோது சென்னைப் 
பல்கலைக் கழக ஆங்கிலத் 
தமிழகராதியின் துணையாசிரிய 
ராகப் பணியாற்றி வருகின்றார் . 
சென்னை 

மாணவர் மன்றத் 
துணைத் தலைவருமாவார் . 


கல் 


பி . ஏ . , 


லூரியில் 


ஓங்கிய கம்பத்தின் உச்சியின் மீமிசை செலுத்துவதிலும் பல நிறக் கொடிகள் செய் 
கொடியை ஏற்றினால் , அது காற்றில் பட யும் விந்தைகள் கொஞ்சநஞ்சமல்ல . குறித்த 
படத்து அசையும்போது அதைக் காண் ஒரு நிறமுள்ள கொடியை ஒருவிதமாக 
போர் உள்ளங்களில் பற்பல உணர்ச்சி அசைப்பதனால் சேய்மையிலிருந்தே இவர் 
களைத் தோற்றுவிக்கிறது . நமது நாடு , கள் தங்கள் கருத்தை மற்றவர்களுக்குத் 
மொழி , இனம் , சமயம் , கொள்கை முதலிய தெரிவித்துவிடுகிறார்கள் . இவ்வாறு கொடி 
வற்றிற்குச் சின்னமாக விளங்கும் கொடி கள் கூறும் செய்திகள் பலப்பல . 
கொம்பின் உச்சியில் அசைந்தாடும்போது 

மா நகரின் வானளாவிய 
உள்ளங்களில் பெருமகிழ்ச்சி களின் மீது கொடிகள் பறந்து கொண்டிருந் 

கட்டிடங் 
நம்முடைய உள்ளங்களில் 
யையும் , கிளர்ச்சியையும் உண்டாக்கு 
கிறது . உண்மையில் ஒரு நாட்டின் கொடி படித்தானதுதான் . 

தன . கொடிகளின் அசைவு என்னவோ ஒரு 
அதன் வெற்றிக்கும் , உரிமைக்கும் அடை கவிஞர்களின் உள்ளங்களில் நேர்மாறான 

ஆனால் இருபெரும் 
யாளம் அல்லவா ? கொடியைத் தாழாமல் உணர்ச்சிகளை அவை எவ்வாறு எழுப்பின 
வைத்திருப்பதற்காக - கொடிக் கப்பலை 

என்னும் விந்தைச் செய்தியினை இனி இக் 
( Flag Ship ) காக்கும் முயற்சியில் - எண் 

கட்டுரையில் நாம் காண்போம் .. 
ணற்ற வீரர்கள் தங்கள் அரிய உயிர்களை 
இழந்த செய்திகளை வரலாற்றின் ஏடுகள் முதற்கண் , கவிஞர் பெருமான் கம்பர் 
கூறுகின்றன . அம் முறையில் நம் இந்தி பாடிய இராமாவதாரக் காவியத்தை எடுத் 
யத் தாயின் மணிக்கொடி கொடிமரத்தின் துக்கொள்வோம் . 
நுனியில் பட்டொளி வீசிப் பறப்பதைக் இராமபிரான் 

கோசிக முனிவன் 
கண்ணுறும் கவிஞர் பாரதியாரின் உள்ளத் வேள்வியைக் காத்து , அகலிகைக்குச் சாப 
தில் மகிழ்ச்சி பொங்குகிறது. 

வீடு அளித்து , முனிவனோடும் இளவல் 
கொடி அரைக் கம்பத்தில் பறந்தால் கிறான் . கருங்கடல் பள்ளியில் கலவி நீத்துப் 

இலக்குவனோடும் மிதிலை நோக்கி வரு 
அது அவலச் செய்தியைக் குறிப்பதாகும் . பிரிந்த செந்திருவாகிய சீதை அங்கே சனக 

சாரணர் இயக்கத்திலும் இருப்பூர்தித் மன்னனுக்கு மகளாகத்தோன்றி , இளமைச் 
தொடர் வண்டிகளை இடர்ப்பாடின்றிச் செவ்வி எய்தப்பெற்று , இராமன் வருகைக் 


வெளியீட்டு விழா மலர் 


241 


மறுகில் 


12 


மூதூர் 


காகக் காத்துக்கொண்டிருக்கிறாள் . மிதிலை எதிரதாக்காக்கும் அறிவின்மையினால் 
யின் மாடமாளிகைகள் கூட கோபுரங்களின் கோவலன் தன் பெருஞ் செல்வத்தை 
மீது கொடிகள் வானளாவப் பறக்கின்றன . யெல்லாம் கூடா ஒழுக்கத்தினால் அழித்துத் 
அவைகள் காற்றில் அசைவது எதற்காக தெய்வக் கற்பினளாகிய தன் மனைவி 
வென்று கம்பர் சொல்லுகிறார் மிதிலை கண்ணகியின் காற்சிலம்பை விற்று 
மா நகர் செய்த பெருந்தவத்தின் விளை முதலாக வைத்து வாணிகம் செய்ய அவ 
வாகத் திருமகள் செந்தாமரைப் பூவினை ளுடன் மதுரை மாநகர் நோக்கிச் செல்லு 
விட்டு நீங்கி அந் நகரில் வந்து குடி புகுந் கிறான் . 

மாடமலி 

கூடல் , " 
தாள் . அவளை மணந்து கொள்ளுதற்கு 

நான் மாடக் கூடல் , பாண்டியன் 
விரைவில் வா , வா எனத் தன் கைகளா 

என்றெல்லாம் புகழ் 

புகழ் பெற்ற 
கிய கொடிகளை நீட்டி அந் நகரம் இராம தல்லவா மதுரை ? 

அந்நகரின் மதில் 
னுக்கு வரவேற்பளிக்கின்றதாம் . இக் சுவர்களின் மீது கொடிகள் மேற்காற் 
கருத்தினைக் கம்பர் பாட்டினாலேயே றடிக்க அசைகின்றன . 

அவற்றின் 
தெரிந்துகொள்வது நனி இன்பம் பயப்ப அசைவு எதைத் தெரிவிக்கிறது என்பதை 
தாகும் . இதோ அப் பாடல் : 

இளங்கோவடிகள் கூறுகிறார் : 

கோவ 
மை யறு மலரின் நீங்கி , 

லனே , உனக்கு இந்த ஊரில் அவலம் 
யான் செய் மா தவத்தின் வந்து , 

காத்துக்கொண்டிருக்கிறது . உயிரோடு 
செய்யவள் இருந்தாள் என்று , 

வருகிற நீ உயிரோடு மீளப்போவதில்லை . 
செழுமணிக் கொடிகள் என்னும் ஆகையால் இந்த ஊரில் அடி எடுத்து 
கைகளை நீட்டி அந்தக் 

வைக்காதே . திரும்பிப்போய் விடு என்று 
கடிநகர் , கமலச் செங்கண் 

கூறுவதுபோல் 

அக் கொடிகள் அசை 
ஐயனை , ஒல்லைவா என்று 

கின்றனவாம் . 
அழைப்பது போன்றது அம்மா ! 

போர் உழந்து எடுத்த 
( செய்யவள் - இலக்குமி ; கமலச் செங்கண் 

ஆரெயில் நெடுங்கொடி 
ஐயன் - இராமபிரான் ; ஒல்லை - விரைவாக . ] 

வாரல் என்பன போல் 

மறித்துக் கைகாட்ட . 
அடுத்து , கவித்துறையிலும் காவியத் என்பன சிலப்பதிகார வரிகள் . 

. 
கம்பருக்கு வழிகாட்டியாக 

( ஆர்எயில் - அரிய மதில் ; வாரல் - வராதே ; 
விளங்கிய இளங்கோவடிகளாரின் சிலம்புக் மறித்து தடுத்து . ) 
காவியத்தை எடுத்துக்கொள்வோம் . 

யான் மேலெடுத்துக் காட்டிய கம்ப 
சிலப்பதிகாரக் கதை எல்லாருக்கும் ராமாயணப் பாடலும் , சிலப்பதிகார வரி 
தெரிந்ததுதான் . கோவலன் கண்ணகியின் களும் தற்குறிப்பேற்றம் என்னும் அணிக்குச் 
அவலக் கதைதானே அது ? 

சிறந்த எடுத்துக்காட்டுக்கள் ஆகும் . 


* 


* 


* 


கொடிச் சிறப்பு 
பண்டை நாள் தொட்டு இன்றுகாறும் யாண்டும் நின்று நிலவும் கொடிச் 
சிறப்பு உளங்கொள உவகை யூட்டுவதாகும் . சுருங்கக்கூறின் அறம் பொருள் 
இன்பங்களின் சிறப்புக்களையும் வீடுபேற்றினையும் விளக்கும் விழுத்திணைக்கருவி 
கொடியேயாம் அறத்தின்கண் செங்கோன் முறையும் பொருளின்கண் வணிக 
மும் , கொடையும் , இன்பத்தின்கண் மணமும் விழாவும் , வீடுபேற்றின்கண் , 
வழிபாடும் மெய்யுணர்வும் முதலிய பலவும் , குறிப்பானடங்கும் . துன்ப நீக்கத்திற் 
கும் இன்ப ஆக்கத்திற்கும் கொடியொன்றே சீரிய கருவியாகும் . இதற்குக் காட் 
டாக ஒளியினைக் கூறலாம் . அவ்வொளி இருளுக்குப் பகையாகித் துன்ப நீக்கத்தை 
யும் , பொருளுக்குத் துணையாகி இன்ப ஆக்கத்தையும் தருகின்ற தன்மை உலகறி 
யுண்மையேயாம் . 


தமிழ் கூறும் நல்லுலகம் 


( திரு . தனிநாயக அடிகள் ) 


இலங்கைத் தமிழ் மரபில் 
2-8-1913 இல் இவர் தோன்றினார் . 
யாழ்ப்பாணத்திலும் , கொழும் 
பிலும் கல்வி பயின்றார் . உரோம் 
நகரத்திலும் , இலண்டனிலும் 
கற்றுச் சமயத்துறையிலும் , 
ஒப்புமைக் கல்வியிலும் டாக்டர் 
பட்டங்கள் பெற்றார் . அண்ணா 
மலைப் பல்கலைக் கழகத்தமிழ் 
எம்.ஏ., எம்.லிட் . , ஆகிய பட்டங் 
களையும் பெற்றுள்ளார் . திரு 
நெல்வேலி மாவட்டத்தில் சில 
காலம் ஆசிரியராக இருந்த பிறகு 
1952 முதல் இலங்கைப் பல்கலைக் 
கழகத்தின் விரிவுரையாளராகத் 


தொண்டாற்றி வருகின்றார் . 
உலக முழுவதும் சுற்றியுள்ளார் . 
ஆழ்ந்த ஆராய்ச்சிசேர் அரிய பல 
நூல்களைத் 

தமிழிலும் பிற 
மொழியிலும் இயற்றியுள்ளார் . 

தமிழ்ப் பண்பாடு என்னும் 
ஆங்கில இதழின் ஆசிரியர் குழுத் 
தலைவராவார் . ஆங்கிலம் , இத் 
தாலி , இலத்தீன் பிரெஞ்சு, ஸ்பா 
னியம் , ஜர்மனி, ஆகிய மொழி 
களில் சிறந்த தேர்ச்சியும் , 
போர்த்துகீசியம் , ஹீப்ரு , கிரேக் 
கம் , வடமொழி , சிங்களம் , உருசி 
யம் ஆகிய மொழிகளில் ஓரள 
வுக்குப் புலமையுமுடையவர் . 


என்றும் , 


நிலைபெற்று கொள்கின்றனர் 


வெளிநாடுகளில் தமிழ் ஆராய்ச்சித் எனும் கோயிலும் திராவிட தென்னிந்திய 
துறையில் பணியாற்றுவதற்குத் தமிழறி மக்களின் கட்டடக்கலையை ஒட்டி அமைக் 
ஞர்களுக்குக் கணக்கற்ற வாய்ப்புக்கள் உள . கப் பெற்றவை . 
கீழ்த்திசை நாடுகளில் தமிழ்ப் பண்பாடு 

இந்தோனேசியா மொழியில் வழங்கும் 
மிகவும் பழைமையான காலத்திலேயே பர 
வியது சாவகம் , சுமத்திரா போன்ற இடங் சொற்கள் பல , அம்மக்கள் தமிழ் நாட்டு 

கொண்ட வணிகத் தொடர்பைக் 
களுக்கு , இரண்டாம் நூற்றாண்டுக்கு 
முன்னரேயே தமிழ்மக்கள் குடியேறி குறிப்பன . எடுத்துக் காட்டாக , கப்பலைக் 

கபல் என்கின்றனர் . வேறு சில சொற் 
இருக்கவேண்டுமென்பது கெல்டேற்ன் 
போன்ற அறிஞர்களின் கருத்து . தமிழ் மல்லி , குதிரை , கூடை , பெட்டி , பிட்டு 

கள் : வாடை , சுக்கு , இஞ்சி , கஞ்சி , கொத்து 
நாட்டிலிருந்து மரக்கலங்கள் பண்டு அந் போன்றவை . 
நாடுகளுக்குச் சென்று வணிகம் நடத்தியன 

தாலி என்ற சொல்லைக் 
அவ்வணிகம் 

காடி என்ற பொருளிலும் பயன்படுத்திக் 
நீண்ட நாள் நடந்தது என்றும் ஆராய்ச் 

. 
சியாளர்கள் கருதுகின்றனர் இன்றும் பாலித் தீவில் இந்து சமயக் கோயில் 
சுமத்திராவில் வாழ்ந்துவரும் காரோ பட் கள் பல உள . அங்கிருக்கும் ஓரிடத்திற்குக் 
வகுப்பினரின் உட்பிரிவினராக கபல் 

பெயர் . அவ்விடத்தில் 
விருக்கும் சிம்பீரிங் என்பார் தங்களைச் தமிழ் நாட்டுக் கப்பல் ஒன்று கரையில் 
சோழர் , சேரர் , பாண்டியர் , கலிங்கர் என்று மோதுண்டு உடைந்ததாகக் கூறுவர் . 
வகுத்துக்கொண்டிருக்கின்றனர் . 

பொதுவாகத் தென்கிழக்குத்திசை நாடு 

களின் இசையும் , நாட்டியமும் , நிழற் 
சாவகத்தில் எழுப்பப் பெற்றிருக்கும் கூத்தும் இந்தியக் கலைகளுடன் தொடர் 
பிரம்பானான் , எனும் கோயில் புடையன வென்று கருதுவதற்கு இட 
சித்தாந்தத் தத்துவங்களை அடிப்படை முண்டு ஆயினும் இத்துறைகளில் ஆய்வு 
யாகக் கொண்ட கோயில் என்பர் . அதே நிகழ்த்துவதற்கு நம்மவர் தென்கிழக்குத் 
போன்று " திசாங் " , சமவெளியில் உள்ள திசைமொழிகளை அறிவதுடன் , நன்றாகப் 
கோயில்கள் 

பலவும் , " பனத்தரான் " , பிரஞ்சுமொழியையும் டச்சுமொழியையும் 


டாக் 


என்று 


சைவ 


243 


டவை . 


பல 


pus 


பயின்றிருத்தல் வேண்டும் . சேடிசு , கேண் 

அம்கோர் என்ற சொல்லும் 
போன்றவர்கள் எழுதிய நூல்களிலிருந்து நகர் என்ற திராவிடச் சொல்லின் திரி 
நம்மவரும் 

வரலாற்றுண்மைகளை பாகும் . 
அறிதல் கூடும் . 
இதுகாறும் நம் அறிஞர்கள் இவ்வா நடைபெற்று வந்த நாட்டியக்கலை பரத 

கம்போதியாவின் 

அரண்மனையில் 
ராய்ச்சிகளை நிகழ்த்துவதற்குத் தென் கீழ்த் நாட்டியக் கலையுடன் ஒப்பிட்டுப் பார்க்கத் 
திசை நாடுகளுக்குச் சென்றிலர் . அவர்கள் தக்கது . தாய்லாந்தில் சிறப்பாகத் தமிழ்ப் 
செல்லாது இருக்கும் தறுவாயில் ஒருசில பாக்களைத் தாய் மன்னரின் முடி சூட்டு விழா 
தொடர்புக் குறிப்புக்களையே நாம் பொது வில் பாடிவருகின்றனர் என்பதை இன்று 
வாகக் கூறிக்கொண்டு வருதல் கூடும் 
மலேயா போன்ற இடங்களில் தமிழரின் மா நகருக்குச் சென்றிருந்தபொழுது இந்து 

தமிழர்கள் சிலரேனும் அறிவர் . பேங்காக் 
வழிபடுந் தெய்வங்களின் 

சிலைகளும் , சமயப் பிராமணர் என்பவர் 
பண்டு தமிழ் பேசும் மக்கள் அமைத்த கோவில்களைப் பார்க்கச் சென்றேன் . அங்கு 

இருக்கும் 
கோவில்களும் உள . ஆயினும் மலேயா அவர்களுடைய ஏடுகளிலிருந்து , தம் மன் 
வைக் கடந்து கம்போதையா வியட்னாம் னரின் 
போன்ற இடங்களுக்குச் சென்றால் அங்கு செய்யுட்களை அவர்கள் பாடிய பொழுது 

முடி சூட்டு விழாவில் பாடி வரும் 
நாம் காணும் தமிழரின் சின்னங்கள் பெரு தமிழ் என்று அறியாது பாடும் " ஆதியும் 
வியப்பைத் தருகின்றன . 

அந்தமும்......சோதியை எனும் திருவெம் 
வியட்னாமின் தூரானில் இருக்கும் பழம் பாவைப் பாட்டைக் கேட்டுப் பெரு வியப்பு 
பொருட் சாலையில் உள்ள நந்திகளைப் எய்தினேன் . 
போல் அழகு வாய்ந்த நந்திகளைத் தமிழ் 
நாட்டில் நான் கண்டிலேன் . மேலும் 

திருப்பாவை , திருவெம்பாவைத் திரு 
வியட்னாமின் பல பாகங்களில் சிவலிங்கம் நாட்களைப் பண்டு மிகவும் சிறப்பாகக் 
அமைத்த கோயில்கள் பல உள்ளன . மரங் கொண்டாடி வந்தனர் தை நாட்டு மக்கள் . 

பொது மக்களின் 
களும் செடிகளும் அவற்றின் சுவர்களின் அக்கொண்டாட்டம் 
மேல் வளர்ந்தும் படர்ந்தும் வருகின்றன . 

கொண்டாட்டமாகவும் அமைந்தது என்ப 
அந்நாட்டின் ஒருபகுதி சம்பா என்றே தற்கு அங்குள்ள மாபெருங் கோயிலுக்கு 
அழைக்கப் பெற்றது . சம்பாவில் வாழ்ந்து அண்மையில் உள்ள உயர்ந்த ஊஞ்சல் 
வரும் சாம்பரின் வரலாற்றைத் தமிழறி நிலைகளே சான்றாவன . இன்றும் திருப் 

பாவைத் 
ஞர்கள் 

திருநாளை அப்பிராமணர்கள் 
படித்தல் வேண்டும் . வியட்னா 

வருகின்றனர் . அங்குள்ள 
மிற்கு அண்மையில் இருக்கும் அம்கோர் கொண்டாடி 
வாட் . அம்கொர்தொம் எனும் பெரு அவர்களின் கோயில் அமைப்பும் வழி 

பாடும் தென்னிந்தியக் கோவில் அமைப்புக் 
நகரின் கட்டிடங்கள் , கிமேர் ( Khmers ) 
எனும் இனத்தவரால் ஒன்பது பத்தாவது களையும் , வழிபாட்டு முறையினையும் தழுவி 

உள்ள தாக அவர்களின் அரசகுரு எனக்குக் 
நூற்றாண்டுகளில் சிறப்புற எழுப்பப் 

முகில்களை வருடும் சட்டிடங்கள் . கூறினார் . 
அங்குச் சுவர்கள் மீது செதுக்கப்பெற்றிருக் தை மொழியில் இருக்கும் இராமா 
கும் மகாபாரதம் , இராமாயணம் முதலிய யணம் வால்மீகியின் இராமாயணத்தைத் 
வரலாற்றுச் செய்திகள் இவை யாவையும் தழுவியது அன்றென்றும், பெரும்பாலும் 
இதுகாறும் தமிழ் அறிஞர்கள் பார்வை 

பார்வை கம்பரின் 

இராமாயணத்தையே தழுவி 
யிட்டனர் அல்லர் . அங்குள்ள கட்டிடங் 

கூடுமென்றும் பியானுமன் 
அகத்தியர் , கணபதியின் 

எனும் தை அறிஞர் எனக்குத் தெரிவித் 
சிலைகள் பல , யானையின் உருவங்கள் பல 

தார் . மேலும் தம் மொழியில் ஐ விகுதி 
பல்லவரினுடைய கட்டிடச் சிற்ப முறை களும் அன் விகுதிகளும் கொண்ட சொற் 
களைக் காட்டுவன 

கள் பலவென்றும் , தம் இராமாயணத்தின் 

காவியச் 
கிமேர் இனத்தாரின் அரசரின் பெயர் 

செல்வர்கள் , பாத்திரங்களின் 
களும் வர்மன் என்ற விகுதியைக் கொண் பெயர்கள் ) பெரும்பாலும் இராமன் , சுக்ரீ 


இருத்தல் 


கள் 


பல , 


களின் மீது 


காரண 


மாக 


244 

கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 
வன் என்ற தமிழ்ப் பெயர்களைப் போலவே குப் பிராகுவி மொழி பேசும் மக்கள் சில 
அமைந்திருக்கின்றனவென்றும் குறிப்பிட் ருடன் உரையாடினேன் . 

. பாகிஸ்தானத் 
டார் . அதே அறிஞர் தங்கம் எனும் தில் கிணறு தொடும் குலத்தினர் ஒரு சிலர் 
சொல் தமிழிற்குச் சீனத்திலிருந்து தை ஒட்டர் எனப் பெயரிடப் பெறுவர் என்றும் , 
நாட்டின் வழியாக வந்த ஒரு சொல் என் அன்னார் திராவிடமொழி போன்ற ஒரு 
றும் கருதினர் . 

மொழியைப் பேசி வருகின்றனர் என்றும் 

என்னிடம் கூறினர் . நான் ஒட்டர் எனும் 
தமிழ் " என்ற சொல்லைத் " தமின் அம்மக்களை நேரில் கண்டு அவர்களுடன் 
என்று ழகரத்தின் 

இடத்தில் 

னகரம் பேசுவதற்குரிய 

பேசுவதற்குரிய வாய்ப்பினைப் பெற்றி 
கொடுத்துப் பயன்படுத்துகின் றனர் தை 

லேன் . மேலும் இவ்வாண்டு மாஸ்கோ 
மக்கள் . ஆனால் , தைமொழியில் தமின் மாநகரில் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து 
என்ற சொல் கொடுமையான மகன் எனப் 

வந்த ஆங்கில அறிஞர் ஒருவருடன் உரை 
பொருள் படும் . பல்லவர் சோழர் காலத் யாடிய பொழுது , அன்னார் ஆப்கானிஸ் 
தில் செல்வாக்குப் படைத்த பல்லவ, சோழ தானத்தில் ஒரு வகுப்பினர் ( ஏறக்குறைய 
மன்னர்களின் அரண்மனை முறைகளையும் , 200 குடும்பங்கள் ) திராவிடமொழி போன்ற 
சடங்குகளையும் கடைப்பிடித்த தை மக்கள் 

மொழி ஒன்றனைப் பேசி வருவதாகவும் , 
பிற்காலத்தில் தமிழ் என்னும் சொல்லுக்கு இதுகாறும் 

அம்மொழியினை அறிஞர் 
இத்தகைய பொருளைக் கொடுப்பதற்குக் 

எவரும் ஆராய்ந்திலர் என்றும் செப்பினர் . 
காரணம் யாது ? பிற்காலச் சோழர்களின் 

எனவே நம் அறிஞர்கள் இந்நாடுகளுக்குச் 
படைகள் ஈழம் முதலிய 

வெளிநாடு சென்று இம்மொழிகளைப் பேசும் மக்களைப் 
படையெடுத்ததன் பற்றிய செய்திகளை ஆய்ந்து 

வருவா 
அந்நாடுகளுக்குப் பெருந் துன்பம் 

ராயின் இன்னும் சில திராவிட மொழிகள் 
நேர்ந்தது . அதனால் ஈழத்தில் வாழ்ந்த இயங்கி வருவதாக நாம் அறிய வந்தாலும் 
புத்த பிக்குகள் தம் நாட்டைவிட்டுப் புத்த 

வரலாம் . 
மதக் கோட்பாடுகளைப் பேணிவரும் தை 
நாட்டின்கண் சென்று அடைக்கலம் புகுந்த பினிஷ் மொழி திராவிட மொழி 
னர் . அங்ஙனம் சென்ற புத்தர்கள் , தென் களுடன் தொடர்புடையது எனக் கால்டு 
னாட்டுத் தமிழ் மன்னர்களால் தம் நாட் வெல் முன் கூறியுள்ளதை மீண்டும் ஆக்ஸ் 
டிற்கு ஏற்பட்ட அழிவினை அறிவித்தனர் . போர்டு பல்கலைக் கழக அறிஞர் பாரோ 
அதனால் பண்டு உயர்சொல்லாக வழங்கிய ( Burrow ) இக் காலத்திலும் வற்புறுத்தி 
தமிழ் எனும் சொல் இப்பொழுது இழிவுச் வருகின்றார் . 
சொல்லாக வழக்கில் திரிந்து வழங்கு 
. இப்பொருள் 

மொழி இயலில் தமிழராகப் பிறந்த 

மாற்றத்தை 
உறுதிப் படுத்தும் பொருட்டு , வானூர்தி தமிழ் அறிஞர்கள் ஈடுபடும் பொழுது பிற 
நிலையத்தில் பணியாற்றும் பாமரன் ஒரு 

நாட்டுத் தமிழறிஞர் தமிழ்மொழியையும் , 
வனை அணுகி - " அப்பா , தமின் என்ற 

பண்டைய இலக்கியங்களையும் நன்கு அறி 
சொல்லுக்குப் பொருள் யாது ? என்று 

யாது ஆராயும் வழக்கின் சிலவழுக்களை நாம் 
வினவினேன் . அதற்கு அவன் சிறிதும் 

நீக்குதல் கூடும் . மேல் 

மேல் நாட்டு அறிஞர் 
தயங்காது " By Tamin I mean a cruel ஒருவருடன் நானும் 

ஒருவருடன் நானும் தொதவர் சிலரைக் 
black Indian என்று விடை யிறுத்தது 

கண்டு (உதகமண்டலத்தில் ) சில பொருள் 
வியப்பை விளைத்தது . 

களுக்குத் தம்மொழியின் பெயரைக் கூறு 

மாறு கேட்டோம் . அஃதாவது பறவை 
தமிழ் நாட்டிற்கு வடமேற்குத் திசையி ஒன்றனைச் சுட்டிக் காட்டி அதற்கு அவர் 
லிருக்கும் நாடுகளிலும் தமிழ் ஆராய்ச் மொழியில் பெயர் யாது ? று 

கேட் 
எல்லையற்ற இடமுண்டு . இன்று டோம் . அதற்கு அத் தொதவன் பிள் 
வரையிலும் நாம் அறிந்த பண்புள்ள பண் என்று கூறினான் . மேல் நாட்டறிஞரோ 
பற்ற திராவிடமொழிகள் ஏறக்குறைய இரு தமிழ்ச் சொல்லின் திரிபு என்று அதனை 
பது என்று கூறுவர் . மொகஞ்சதரோவை உணர்ந்திலர் . எனவே தமிழ் ஆய்வுகளைத் 
நான் பார்க்கப் போயிருந்த பொழுது அங் தமிழின் வெவ்வேறுகால இலக்கியங்களை 


கின்றது . 


சிக்கு 


என் 


வெளியீட்டு விழா மலர் 


245 


லாத 


நன்கு பயின்ற அறிஞர்கள் உயர்ந்த முறை மொழிகளில் முதன் முதல் அச்சினைக் கண்ட 
யில் நடத்தும் பொழுது ஏனையோர்க்கில் மொழி . 1554 இல் லிஸ்பன் மாநகரில் 
வாய்ப்புக்களைப் பெறுகின்றனர் . இலத்தீன் 

எழுத்துக்களைக் 

கொண்டு 
வழிவகைகளையும் காண்கின்றனர் . ஆயி தமிழ்ச் செபங்களை ஒலிபெயர்த்த நூலினை 
னும் அவர்களுக்குப் பன்மொழிப் புலமை அச்சிட்டனர் . அஃதில் ஒரு வரி தமிழ் 
இவ்வாராய்ச்சிக்கு இன்றியமையாத அடிப் ஒலிவடிவைக் காட்ட , மற்றொரு வரி போர்த் 
படையாகும் யாமறிந்த மொழிகளிலே துக்கீசிய மொழியில் பொருளைத் தர , 
தமிழ்மொழிபோல் இனிதாவது எங்கும் மூன்றாவது வரி தமிழ்ச்சொல்லிற்கு நேரா 
காணோம் என்ற அடியை உண்மையுடன் 

கிய போர்த்துக்கீசியச் சொல்லைத் தரு 
கூறுவதைத் தமிழ் மொழி ஒன்றனையே கின்றது . இவ்வாறு மும்மூன்று வரிக 
அறிந்த புலவர்க்கு இயலாது . பாரதியார் ளாகவும் இரு நிறங்களிலும் அச்சிடப் 
ஆங்கிலத்தையும் , பிரஞ்சுவையும் , இந்தி பெற்ற அழகிய இந்நூல் ஐரோப்பிய அச் 
யையும் , வடமொழியையும் , வங்கமொழி சுக்கலைக்கே அணியாக விளங்குகின்றது . 
யையும் அறிந்ததால் தான் அவ்வாறு கூற மேலும் 16 ஆம் நூற்றாண்டில் தமிழ் நாட் 
உரிமையுடையவரானார் . இன்றிருக்கும் டில் போர்த்துக்கீசிய மொழியில் எழுதப் 
புதுப்பேச்சுக் கருவிகளைக் கொண்டு புது பெற்ற தமிழ் இலக்கண நூல்களையும் 
மொழிகளைப் பயில்வது பண்டினும் எளி 

பண்டினும் எளி லிஸ்போன் நூற்கூடங்களிற் கண்டேன் . 
தாகும் . 

வத்திக்கான் 

நூற்கூடத்தில் இருந்த 

கையெழுத்துப் பிரதிகள் சிலவற்றையும் , 
பண்டைக் காலத்தில் கிரேக்க நாடு , 

பழைய 

நூல்கள் சிலவற்றையும் 
ரோம் நாடு போன்ற மேல் நாடுகளுடன் 
தமிழ் மக்கள் கொண்ட வணிகத்தொடர்பு பதினேழாம் நூற்றாண்டில் அம்பலக் காட் 

ஒருமுறை ஆராய்ந்த பொழுது , அங்குப் 
மிகவும் சிறந்தது என்பதற்குச் 
இலக்கியங்களும் , சிலப்பதிகாரமும் நல்ல டில் அச்சிடப்பெற்ற போர்த்துக்கீசு தமிழ் 
உறுதியான ஆதாரமாக அமைகின்றன . கண்டேன் . 664 பக்கங்கள் கொண்டதும் 

அகரவரிசையையும் 
அரிசி , இஞ்சிவேர் , சருவாய் போன்ற புன்னைக்காயல் என்னுமிடத்தில் 1586 
தமிழ்ச்சொற்கள் கிரேக்க மொழியில் உள் 
ஆயினும் paleography , paleonto- ஆம் ஆண்டு பதிப்பிக்கப் பெற்றதுமான 

கத்தோலிக்கத் திருத்தொண்டர் வரலாறு 
logy 

சொற்களில் 

வரும் 
" பழைய எனும் பகுதியையும் , இக்காலக் என்னும் நூலினையும் கண்டெடுத்தேன் 
கிரேக்க மொழியில் நீருக்கு , நேரோ இன்னும் பல பயனுள்ள கையெழுத்துப் 
எனும் சொல்லும் , இன்னும் நாம் கிரேக் பிரதிகளையும் பண்டு அச்சிடப்பெற்ற தமிழ் 
கம் போன்ற பண்டைய மொழிகளுடன் நூல்களையும் , ஜகார்த்தா, லிஸ்பன் , பாரீஸ் , 
ஆய்வு செய்வதற்கு இடமுண்டு என்ப வத்திக்கான் , கொப்பென் கெய்கன் , இலண் 

டன் இன்னோரன்ன நகர்களிலுள்ள நூற் 
தைக் காட்டுகின்றன . கிரீட் தீவின் பண் 

கூடங்களில் கண்டிருக்கின்றேன் 
ட்டில் காளை மாட்டின் வழிபாடும் , ஏறு காலத்தில் இந்நகர்களுக்குச் 

. 

செல்லும் 
தழுவுதல் போன்ற விளையாட்டும் கி மு . தமிழறிஞர்கள் வரலாற்றிற்குப் பயன் படும் 
2000 க்கு முன் நிலவிய மீனோஸ் காலத் 

இத்தகைய நூல்களையும் கையெழுத்துப் 
தின் பண்பாட்டில் இடம் பெற்றுள்ளன . 

பிரதிகளையும் , கடிதங்களையும் 
இடம்பெறும் வேண்டும் . 

ஆய்தல் 
இன்றும் செட்டி நாட்டில் 
விளையாட்டும் , முல்லைக்கலிகூறும் 
தழுவுதலும் தமிழ் - கிரீட்டர்களின் பண் 

மேலை நாட்டு அறிஞர்கள் பலர் இன் 
டைத் தொடர்பினைக் காட்டுகின்றன என் 

றும் தமிழ் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வரு 
பது அறிஞர் சிலரின் முடிபு . 

கின்றனர் . கலிபோனியாவிலிருக்கும் 
தமிழ் நூல்கள் பதினேழாம் பதினெட் ஏமெனூ என்பவர் கோத்தர் மொழி 
டாம் நூற்றாண்டுகளில் தான் அச்சேறின யினை நன்கு கற்றவர் . அன்னார் திராவிட 
என்ற ஒரு கருத்தும் பரவிவருகின்றது . மொழியியலில் ஈடுபட்டு வருகின்றார் . 
ஆயினும் தமிழ்மொழி தான் இந்திய ஆக்ஸ்போர்டு பல்கலைக் கழகத்தில் பாரோ 


ளன . 


போன்ற 


எதிர் 


பாட 


ஏறு 


246 


Burrow ) என்பவர் வடமொழிக்கும் தென் தமிழ் மக்களும் , தமிழ்ச் சின்னங்களும் , 
மொழிக்கும் இருக்கும் தொடர்பினையும் தமிழ்ப் பண்பாட்டை நினைவூட்டும் பழக்க 
திராவிடமொழிகளின் ஒப்பியல் பான்மை வழக்கங்களும் பாரெங்கும் பரவி இருக் 
யையும் ஆராய்ந்து வருகின்றார் . பாரீஸ் கின்றன . பிரஞ்சுமொழியில் 1863 இல் 
நகரில் மெல் என்பவரும் பீலியோசா தமிழ் இலக்கண நூலொன்றை எழுதியவர் 
என்பவரும் தமிழ் இலக்கணத்தையும் மார்டினீக் தீவுகளில் தமிழ்மக்கள் வாழ் 
இலக்கியத்தையும் ஆய்ந்து வருகின்றனர் . வதாகவும் , ஆதலால் அங்கு ஆட்சி செலுத் 
ஜெர்மனியில் இருக்கும் லெமன் ( Lehman ) தும் பிரஞ்சுமக்களுக்குத் தமிழ் இலக்கண 
என்பவர் தாயுமானவர் பாடல்களைச் செர் நூற் பயன்படுவதாகவும் தம் முகவுரையில் 
மன் மொழிகளில் பெயர்த்தவர் . தஞ்சை கூறியிருக்கின்றார் . இவ்வண்ணம் இடை 
மாவட்டத்தின் சீர்காழியில் ஏழாண்டுகள் யமரிக்கா , அட்லாண்டிக் தீவுகள் , தென் 
வாழ்ந்தவர் . இன்று கிழக்குச் செர்மானி னாப்பிரிக்கா, மரீசியஸ்தீவு , மலேயா, பியூஜி 
யின் பல்கலைக் கழகமொன்றில் தமிழ் கற் தீவுகள் ஆகிய எங்கும் தமிழ்மக்கள் 
பித்து வருகின்றார் . செக்கஸ்லோவாக்கியா வாழ்ந்து வருகின்றனர் ; தமிழ்மொழி 
வில் இருக்கும் சுவலேபிலும் " லெனின் யையும் பயின்றுவருகின்றனர் . இந்தியத் 
கிராடில் , இருக்கும் ரூடின் என்பவரும் தமிழ்நாடு தமிழகமெனச் சிறப்பாகக் கூறப் 
இளைஞர் ; தமிழ்ப் பற்றுடையவர் ; செந் படுமேல் ஈழ நாட்டிலும் தமிழகம் உண்டு.. 
தமிழைச் செம்மையுடன் பேசுகின்றவர் , மலேயாவிலும் தமிழ் மக்கள் 

பெருந் 
எழுதுகின்றவர் . இலண்டன் பல்கலைக் தொகையாக உள்ளனர் . சென்னை , புது 
கழகத்தில் தமிழ்ப் பாடங்களை நடத்தும் டில்லி , கொழும்பு , சிங்கப்பூர் , குவலாலம் 
மார் என்பவரும் ஆசர் என்பவரும் பூர் , இலண்டன் மாநகர் . மாஸ்கோ நகர் 
மாஸ்கோ பல்கலைக் கழகத்தில் தமிழ் போன்ற நகர்களிலிருந்தெல்லாம் தமிழ் 
ஆராய்ச்சி செய்யும் ஆந்திரேனோ என்ப ஓசை ஒலிபரப்பக்கேட்டல் கூடும் . தமிழ்ப் 
வரும் பியர்த் கோஸ்கீ என்பவரும் பேசும்படங்களைக் கீழ்த்திசைச் சைக்கோனி 
தமிழில் பெரும் ஈடுபாடு உள்ள மேனாட்டு லிருந்து மேற்றிசை கெய்ரோ வரையும் 
இளைஞர் . இவர்களுடைய தமிழ்ப் பற்றும் , காட்டுவதாக அறிந்திருக்கின்றேன் . இத் 
தமிழறிவும் , இக்காலப் பன்மொழிப் புல தகைய தமிழ்ப் பரப்பின் பான்மை 
மையும் , இக்கால ஆராய்ச்சிமுறைகளும் யையும் , செறிவையும் இயல்பையும் வகை 
நம்மவர்க்கும் இருக்குமாயின் தமிழ் யையும் தமிழறிஞர் வருங்காலத்தில் வரை 
ஆராய்ச்சி 

காணவிருக்கும் எதிர்கால யறுத்துக் கூறத் தமிழ்த்துறைகளைக் 
வெற்றிகள் கணக்கற்றவை என்பதும் கொண்ட பல்கலைக் கழகங்கள் மேலான 
எல்லையற்றவை என்பதும் திண்ணம் . வாய்ப்புக்களை அளித்தருள்க. 


பிறமொழியுள் தமிழ்ச்சொல் 
உலகத்தில் எழுத்தானியன்ற பழைய நூல்களிடைக் காணப்பெறும் 
பண்டைய திராவிடச் சொல் மயிலின் பெயர்க்குரிய சொல்லாகும் . கி.மு 1000 
ஆண்டுகளுக்கு முன்னாகவே தர்ஷிஷ், உவரி முதலிய இடங்களிலிருந்து மன்னன் 
சாலமனுடைய கப்பல்களில் ஏற்றிக்கொண்டு வரப்பட்ட வாணிபப் பொருள்களுள் 
மயிலிறகும் ஒன்றாகும் என்பது எபிரேய விவிலிய நூலிற் காணப்படும் சான்றாகும் . 
இவ்விடத்தில் மயிலிறகு என்பதற்கு அரசர் பகுதியில் துகி என்ற சொல்லும் 
வரலாற்றுப் பகுதியில் தூகி என்ற சொல்லும் வருகின்றன . 

- " கால்டுவெல் ஒப்பிலக்கணம் , 


தமிழரின் கட்டடக்கலை 

( திரு . வை . மு . நரசிம்மன் .) 


ளார் 


சென்னை திருவல்லிக்கேணி 
யில் 27-11-1912 இல் தோன்றி 
னார் . தந்தையார் உரையாசிரியச் 
சக்கரவர்த்தி வை . மு . கோபால 
கிருஷ்ணமாச்சாரியார் ; தாயார் 
வை . மு 

மு சீரங்கம்மாள் . சென் 
னைப் பல்கலைக்கழகத்துப் பி.ஏ. , 
பி.இ. , பட்டங்களைப் பெற்றவர் . 
மற்றும் எம்.ஐ.இ. ( இந்தியா ), 
எம் . ஆர் . எஸ் . எச் . ( லண்டன் ) 
ஆகிய பட்டங்களும் பெற்றார் . 
தந்தையாரிடமே வேதாகமங் 
களைப் பயின்றார் . கோயிற்பணி , 
திருப்படி மப்பணி , புதைபொரு 
ளாராய்ச்சி ,பழங்காலக் கட்டடக் 


கலை ஆகியவை பற்றியும் கற்றுத் 
தேர்ந்து இந்தியாவின் பல இடங் 
களிலும் , இலங்கையிலும் இத் 
துறைகளில் 

பணியாற்றியுள் 
இக் கலைகள் பற்றிப் பல 
கட்டுரைகளைச் செய்தி இதழ் 
களுக்கும் , தமிழ்க் கலைக்களஞ்சி 
யத்திற்கும் எழுதி வருகின்றார் . 
தம்முடைய தந்தையாரியற்றிய 
உரைகளைப்பதிப்பித்தும் , தமிழர் 
தம் பண்டைய கலை , பண்பு 
ஆகியவற்றை விளக்கி நாடெங் 
கும் கண் காட்சிகளை நடத்தியும் 
தூய தமிழ்த் தொண்டாற்றி 
வருகின்றார் . 


இச்சிறு கட்டுரையில் தமிழரின் நாட்டுக் கலையுயர்வுக்காக மிக உழைத்த 
கட்டடக் கலையின் உயர்வையும் , அன்னார் மேலை நாட்டு மேதைகள் நமது தமிழ்க் 
பல நாடுகளுடன் கொண்ட பரந்த தொடர் கலையின் மேன்மையைப் பலவாறாக எடுத் 
பையும் , அத்தொடர்பின் அடிப்படைத் துக் காட்டியுள்ளனர் . பேராசிரியர் மாக்ஸ் 
தத்துவத்தையும் , எப்படி அத்தத்துவமே முல்லர் என்பவர் கூறுகிறார் : - " ஐரோப்பிய 
இன்று நம் பாரத நாட்டில் நிலவும் இந்துக் ரிடம் காணும் நலன்களை எடுத்துக்கொள் 
கட்டிடக் கலைகளெல்லாவற்றிற்கும் கடை ளுங்கள் .ஆனால் ஐரோப்பியராக ஆகக் 
கால் போன்றுள்ளது என்பதையும் எடுத் கூடாது . எப்பொழுதும் மனுவின் பரம் 
துக் காட்ட விழைகின்றேன் . இப்பண்பு பரையினராகவே இருக்கவேண்டும் . 

அழ 
களைக் 

கொண்ட இச்சீரிய கலை காலப் கிய இந்தியாவின் மக்களாகவும் , சத்தியத் 
போக்கில் பெருமை குன்றிவர இன்று தையே நாடுபவர்களாகவும் இருத்தல் 
மிக்க கீழ் நிலையில் உளது . மறுபடியும் நலம் . 
அதனை உயர் நிலையை யெய்தச் செய்ய 
ஒவ்வொரு தமிழனும் தன்னால் இயன்ற " இந்தியக் கலையின் மிக வுயர்ந்த 
வரை முயலவேண்டும் . 

பண்பு யாதெனின் , அக்கலையின் ஒவ் 

வொரு பாகமும் அதி நுட்பமான வேலைத் 
1 

திறனின் கூறுபாடுகளை 

மிகக்கொண்டு 

ஒன்றோ டொன்று வெகு வாய்ப்பாக 
கலையின் மாண்பு 

இணைந்து அழகு சொட்ட விளங்குவதே 
ஆங்கிலேயரின் ஆட்சிக் காலத்தில் யாகும் . " மற்றும் நமது கட்டடக்கலை கால 
தமிழரின் கட்டடக் 

கட்டடக் கலை மிகத் தாழ்ந்த தேச வரம்புகளைக் கடந்து மிகப் புனிதமாக , 
நிலையை அடைந்த தெனலாம் . அதிவிரை என்றும் பிரகாசிக்கக் கூடிய பெருமையை 
விலேயே நம் கலையை மறக்கக் கூடிய அள யுடையது . 

பல நூற்றாண்டுகளுக்கு முன் 
விற்கும் நாம் வந்து விட்டோம் . அத் எழுப்பப்பட்ட கட்டடங்கள் இன் 
தகைய நிலையைக் கண்ட ஸர்ஜார்ஜ் பர்ட்சட் , றைக்கும் பார்ப்போர் மனத்தைக் கவரும் 
ஜெனரல் கன்னிங்காம் , பர்கள் , ஜேம்ஸ் பர் படி நிற்கின்றன . அத்தகைய கட்டடங் 
கூ ஸன் , ப்ளெச்சர் , ஹாவல் போன்ற பாரத களைப் பார்க்க வன்றோ அன்னிய நாட்டவர் 


248 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


நாடிவருகின் 


ஒரு கல் 


பல்லோர் நம் நாட்டை 

2 
றனர் . பலவகைப்பட்ட இயந்திர வசதி 

பரந்த தொடர்பு 
களைக் கொண்டுள்ள இன்றைய உலகோர் 
அத்தகைய கட்டடங்களை எழுப்ப முடியுமா தமிழரின் கட்டடக்கலைச் சிறப்பினைத் 
என்று ஐயுறச் செய்யும் வண்ணம் அக் தெளிவுற ஏறக்குறைய கி . பி . ஏழாம் நூற் 
கட்டடங்கள் தொழில் நுட்பம் வாய்ந்தவை றாண்டிலிருந்தே பார்க்கலாம் . 

முதல் 
யாய் மிளிர்கின்றன . நம் நாட்டின் தட்ப மகேந்திரவர்மன் என்ற பல்லவ மன் 
வெப்ப நிலை , எளிதிற் கிடைக்கக் கூடிய னனே முதல் முதலில் தமிழ் நாட்டில் கற் 
பொருள்கள் , நிலத்தின் வளம் முதலிய பாறைகளில் கட்டடக் கலைகளைச் செய்ய 
வைகளுக்கு ஏற்பக் கட்டடங்களை அமைக் முன் வந்ததாக அம்மன்னனின் 
கும் முறைகளை நமது பண்டைச் சிற்ப வெட்டுக் கூறுகிறது . ஆனால் ஏழாம் நூற் 
நூல்கள் வெகு தெளிவாகக் கூறுகின்றன றாண்டிற்கு முன்னர்த் தமிழகத்தில் நிலவி 
அம்முறைகளை வாழையடி வாழையாகப் யிருந்த கலையை வெளிநாடுகளில் பார்க்க 
பழக்கத்தில் கையாண்டு வந்ததால் , நம் லாம் . 

லாம் . தமிழ்க் கலையை நன்கு பூத்துக் 
நாட்டுச் சிற்பிகள் இன்றைக்கும் செய்ய காய்த்துக் கனிந்த ஒரு சனிக்கு ஒப்பிடலாம் .. 
முடிகின்ற சிற்ப வேலைகளைக் காண எவரும் காற்று வீசும்போது கனிந்ததொரு கனி 
அதிசயிக்கின்றனர் . என்னே நம் கலையின் யின் விதைகள் பல இடங்களிலும் பரவி 
மாண்பு ! இங்ஙன் எல்லாவசையினும் விழ அவ்வவ் விடங்களின் 

வளமைக் 
மாட்சிமிக்க நிலையையும் பக்குவத்தையும் கேற்ப அவ்விதைகளிலிருந்து பெரிய 
அடைந்த நம் தேசீயக் கலையை இன்று செடிகளும் மரங்களும் உண்டாகின்றன 
புறக்கணித்து , நாம் பிற நாட்டவரின் கட்ட வன்றோ! அஃதே போல் தான் அனேக 
டக் கலையைப் பின்பற்றத் தொடங்கிவிட் மாக , கீழை நாடுகளிலெல்லாம் தமிழ்க்கலை 
டோம் . நமது கலாசாரத்திற்கும் நாட்டின் பரவியதும் , சீனா , சப்பான் , சியாம் , தாய் 
பழக்க வழக்கங்களுக்கும் தட்ப வெப்ப லாந்து , இலங்கை, பர்மா , சுமத்ரா, ஜாவா , 
நிலைக்கும் , பொருளாதாரத்திற்கும் சிறிதும் முதலிய நாடுகள் தமிழ்க் கலையின் ஆட்சிக் 
ஏலாத 

கட்டடங்களை யெழுப்புகிறோம் . குட்பட்டன . அக்கலையாட்சி கி.பி. 2 , 3 
வெகு சிலரே விரும்புவனவாய் , குறுகிய நூற்றாண்டில் ஆரம்பமாகி கி . பி . 12 , 13 
காலமே நிற்கக் கூடியனவான கட்டடங் நூற்றாண்டுகள் வரையில் இருந்தது 
களைக் கட்டுகிறோம் இந்தப் பரிதாபகர 

எனலாம் . 
நிலையை நம் பிரதம மந்திரி , 
ஜவஹர்லால் நேருவும் பல தடவைகளில் சீனா -ஜப்பான் 
எடுத்துக் காட்டியுள்ளார் . சமீப காலத்தில் சீனா தேசத்துச் சரித்திர ஆராய்ச்சிக் 
கட்டடங்கள் கட்டும் முறைகளில் முன் காரர்கள் பாண்டுரங்கா , ப்யூனன் என்ற 
னேற்றத்திற்கான பெரிய மாறுதல்கள் இரண்டு இந்து இராச்சியங்கள் இரண் 
ஏற்பட்டுள்ளன. 

நாமும் டாம் நூற்றாண்டிலே இருந்ததாகக் கூறு 
கையாள வேண்டியது அவசியமே . ஆனால் கின்றனர் . ப்யூனன் ( Fu -nan ) என்பது 
கட்டடங்கள் கட்டும் பாணி (Style )யில் இப்போதைய கம்போடியா நாடாகும் . 
முடிந்த வரையில் பெருவாரியாக நம் முன் 

இந்தோ - சீனச் சேர்க்கை 
னோர்களுடைய வழியையே நாம் பின்பற்ற பௌத்தமத சம்பந்தமாகவே கி . பி . 10 
வேண்டும் . பண்டைத் தமிழரின் பாணியி ஆம் நூற்றாண்டுவரை வளர்ந்தது . பௌத் 
லேயே இன்றைத் தமிழர் கட்டடங்களை தத்துடன் இந்து மதமும் குடியேறிற்று . 
அமைக்க வேண்டும் . இதற்கு நம் அர கி.பி. 749 இல் சீனத்திலிருந்து ஜப்பா 
சாங்கமும் வேண்டிய உதவிகளை மிகு னுக்குச் சென்ற சீன பிக்கு ஒருவர் - காண் 
தியாகச் செய்ய முன் வர வேண்டும் . சுருங் டன் ( Canton ) நகரில் மூன்று இந்துக் 
கக் கூறின் ஒரு நாட்டின் கட்டடங்களே கோவில்கள் இருந்தன வென்றும் , அங்கு 
அந்நாட்டுக் கலாசாரத்தின் நிலையை உள் இந்தியப் பிராமணர்கள் வசித்து வந்தன 
ளங்கை நெல்லி போல் எடுத்துக் காட்டு ரெனவும் சொல்லுகிறார் . தட்டுத் தட்டாய் 
வனவாம் . 

எழுப்பப்படும் கோபுரச் சிற்பமுறை சீனத் 


மான 


அவைகளை 


பொதுவாக , 


ஸ்தூபி 


4. 


சிகரம் 


க்வம் 


1 


பிரஸ்தரம் - 


வி 


V. 


கர்னகூடம் 


9 சம்சம் பரஸ்தரம் 


கர்னகூடம் 


பிரஸதாம் 


பாகவாக்கம் 
5 


உபபீடம் 


O 


AD 


1 


1.தமிழர்கட்டிடக்கலைப்பாணி 

யில்ஒருபாதியும்வடஇந்தி யப்பாணியில் 
மறு 
பாதியும் 

உள்ளவிமானத்தின்வரைபடம். 2.ஈழத்தில்பொலனுருவாவில்உள்ளஒருமுற்சோழர் 

காலக்கோயில். ஒருபண்டைக்காலச்சப்பானியர்கோயிலின்உள் 

தோற்றம். 4.கம்போடியாவில்அங்கோர்வாட்கோயிலின்வான் 

வெளித்தோற்றம். 


3. 


4 


SEBES 


2 


24 


6 


PU 


O 


6 


15 


5 


5.ஒரிசாமாகாணத்துப்புவனேசு 

வரத்தில்உள்ளவித்தல்கோயி 
லின் 
புறத்தோற்றம் 
. 


6.தமிழர்பாணியில்ஒருபாதியும்கலிங்கர்பாணியில்மறு 

பாதியும்உள்ளவரைபடம். 


7.கம்போடியாபரம்பன்சிவாலயங்கள் ஒன்றனுள்உள்ள 

கோஷ்டம் 
. 


வெளியீட்டு விழா மலர் 


249 


திற்குத் தமிழகத்திலிருந்தே சென்றது . இந்தோனீசியா 
சீவகசிந்தாமணியில் தமிழ்நாட்டில் தெரிந்த 
மொழிகளில் சீனமொழியும் ஒன்றெனச் னியோ , பாலி , செலிபீஸ் முதலிய பல 

ஜாவா , சுமத்ரா, மதுரா , 

போர் 
சொல்லப்பட்டுள்ளது . முதல் நூற்றாண்டி தீவுக் கூட்டங்களைக் கொண்டது இந்தோ 
லிருந்த பான் - கௌ என்ற சீன எழுத் னீசியா . இந்தக் கலாசாரத்தைப் பரப்பிய 
தாளர் தம் நூலில் சீன மன்னனுக்கும் , வர்கள் தென்னிந்தியர்களே 
காஞ்சியிலிருந்த பல்லவ 

என்பதற்குப் 
அரசனுக்கும் 
உள்ள நட்பைக் குறித்துள்ளார் . பல்லவ ( Dieng ) பீடபூமியிலுள்ள - சண்டிகள் ( கோயில் 

பல சான்றுகள் கிடைத்துள்ளன . தயாங் 
மன்னன் நரசிம்மபோதவர்மனும் (ராஜ கள் ) மாமல்லபுரத்திலுள்ள கோயில்களைப் போலப் 
சிம்மன் ) அக்காலத்துச் சீன மன்னனும் பஞ்சபாண்டவர்கள் பெயரால் எழுப்பப் 
நெருங்கிய நண்பினராக இருந்தனராம் . 
சோழர் ஆதிக்கத்திலும் பாண்டியர் ஆட்சி 

பட்டன . இக்கோவில்கள் தமிழரின் சிற்ப 

முறையைத் தழுவியே தோன்றினவாம் .. 
யிலும் தமிழ்நாடு சீனத்துடன் மிக நெருங் 

உலகப் பிரசித்தி பெற்ற போராபுதூர் 
கிய உறவு கொண்டிருந்தது . கி.பி. 1290 
இல் குப்ளாகான் என்ற சீன மன்னன் தூது சிற்பங்கள் முதலியனவும் , இக்கோயிற் கலை 

துபாத்தில் உள்ள மகா வேலைப்பாடுகளும் 
வர்களை யனுப்பி , தென்னிந்தியாவி 

நம் நாட்டுக்கலையுடன் எவ்வளவு தொடர்பு 
லிருந்து சிற்பிகள் , விஞ்ஞான நிபுணர் 

உடையது என்பதை எடுத்துக் காட்டும் . 
கள் முதலிய பலரை வரவழைத்துக் 
கொண்டான் . சீனாவிலிருந்து இந்துக் தாய்லந்து 
களின் கலாசாரம் ஜப்பானுக்கும் பரவியது . 

இ ன்றைக்கும் தென்னிந்தியக் கலா 
அதன்விளைவாக அனேக இந்துக் கடவுளர் சாரத்தின் சிதைவுகள் இங்குக் காணப்படு 
கள் ஜப்பானிலும் இன்னும் காணப்படு கின்றன . தாய்லந்தின் சரித்திரம் இந்துக் 
கிறார்கள் . 

களின் இராச்சியம் ஏற்பட்டதிலிருந்தே 

ஆரம்பமாகியது . அப்படியிருந்த போதி 
இந்தோ -சீனா 

லும் இந்நாட்டை அடுத்துள்ள கம்போ 

ஜில் இருப்பதுபோல இங்குப் பெரிய 
இந்நாடு 1946 ஆம் ஆண்டில் வியட் கோயில்கள் இல்லை. இடிந்த சில சிறிய இந் 
நாம் ,கம்போடியா, லாவோய் என்ற மூன்று துக் கோயில்களும் , கடவுளர்களின் சிலை 
நாடுகளாகப் பிரிந்து பிரஞ்சு ஐக்கியத்தின் களுமே நமக்குக் கிடைக்கின்றன . பாங்காங் 
பகுதிகளாக ஆயின . ஆசியாவின் தென் கில் உள்ள வாட் போட் ப்ராம் ( பிராமணர் 
கிழக்குக் கோடியில் இவை உள்ளன . பண் களின் கோயில் ) என்ற இந்துக் கோயிலின் 
டைக்கால இந்தோ-சீனத்தின் கலைமரபு சமீபத்தில் இன்றைக்கும் சுமார் எண்பது 
கள் இந்தியக் கலைகளிலிருந்தே தோன் பிராமணர்கள் வசிக்கிறார்கள் . 

இவர்கள் 
றியவை . " முக்கியமாக , கட்டடம் அமைக்கும் அரசசபையில் உயர்ந்த பதவியை வகிக் 
முறையும் , சிலைகளை யமைக்கும் வகையும் இந் கிறார்கள் . அரசர்கள் முடிசூடும் போதும் , 
திய மரபுகளை யொத்தவை ". இந்தோ - சீனா இன்னும் 

ன்னும் பல முக்கிய 

முக்கிய விழாக்களிலும் , 
வின் மேற்குப் பக்கமான கம்போடியா இவர்கள் தலைமை வகிக்கிறார்கள் . 
கி . பி . முதல் நூற்றாண்டிலேயே தென் 

பர்மா 
இந்திய நாகரிகத்திற்குட்பட்டது . கோபு 
ரங்கள் உள்ள கோவில்களைக் கட்டும் கலை , 12 தென் இந்திய , பாலி நூல்களிலுள்ள 
ஆம் நூற்றாண்டில் ஆங்கோர் வாட் கோயிலில் பௌத்த மதமே பர்மாவில் பெரும்பாலும் 
உச்ச நிலையை அடைந்தது . இந்தோ - சீனா கடைப் பிடிக்கப்படுகிறது . புதைபொருள் 
வின் தெற்கேயுள்ள அன்னாம் பிரதேசத்தில் இலாகாவினால் கண்டு பிடிக்கப்பட்ட பல 
கி.பி இரண்டாம் நூற்றாண்டில் சம்பா 

கடவுளர்களின் உருவங்கள் , 
என்னும் இந்து ராச்சியம் நிறுவப்பட்டது . கோயில்கள் , இன்னோரன்ன நம் நாட்டின் 

எவ்வளவு தூரம் பர்மாவில் 
இந்நாட்டின் கலைகள் " ஷாம்கலை " எனப் கலாசாரம் 
பட்டு , இந்தியக் கலைகளிலிருந்தே தோன் வேரூன்றி இருந்தது என்பதை எடுத்துக் 
றியவையாக முடிவுகட்டப்பட்டுள்ளது . காட்டுகின்றன . ஆனால் , 12 , 13 ஆம் 


வகையான 


32 


250 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


ஒருவகையே . 


நாடுகளில் 


என 


இந்நாட்டில் சேர்ந்து 


நூற்றாண்டுக்குப் பிறகு இந்தக் கலைத் 

இந்தக் கலைத் ரண்டும் தனிப்பட்ட இரண்டு வகைகளாக 
தொடர்பு அற்றுப் போயிற்று . இன்றைக்கு மேற்பார்வைக்குப் புலப்படும் . 
இடிந்துபோன கட்டடங்களும் , 

, அவை 
களின் சிற்பங்களுமே பண்டைக்கால வர ஒரிஸாவின் கட்டடக்கலை மிகப் பழமை 
லாற்றைக் குறிக்கின்றன . பேகன் என்ற யானது . இதன் தனிப்பட்ட தன்மை 
இடத்தில் உள்ள ஒரே ஒரு கோவில் தான் யாலும் , வெகுகாலமாகப் பல மாறுதல் 
நன்னிலையிலுள்ளது . மயின் பேகனிலுள்ள களைக்கொண்டு பக்குவப்பட்டதாலும் , இந் 
ஒரு தமிழ் கல்வெட்டு ( கி . பி . 12 ஆம் தக் கட்டடக்கலை கலிங்கப்பாணி ( 800 
நூற்றாண்டு ) இக்கோவிலைக் குறிக்கிறது . 1300 கி . பி . ) என வழங்கப்படும் . இஃது 
இலங்கை ( ஈழம் ) 

இந்தோ - ஆரியபாணியின் 
நாடுகளின் பூகோள 

அமைப்பினை 
இந்நாடு , இன்று தனிப்பட்ட தேச யொட்டி , வட நாடுகளிற் காணப்படும் கட் 
மாக இருந்த போதிலும் , 

டடக் கலைகள் ( 1 ) மத்திய இந்தியாவி 
ஐரோப்பியர் ஆதிக்கம் ஏற்படும் வரையில் 
தமிழ் நாட்டுடன் நெருங்கிய தொடர்பைக் லுள்ள கச்சுரஹோ ( Khajuraho ) பாணி , 
கொண்டிருந்தது . இந்நாட்டுக் கட்டடக்கலை பாணி , ( 4 ) காதியவார் பாணி , ( 5 ) தக்கான் 

( 2 ) ராஜஸ்தான் பாணி , ( 3 ) குஜராத் 
பௌத்தம்,தமிழ் ( அல்லது திராவிடம் என்று (Deccan ) பாணி , ( 6 ) மத்ராபாணி என 
சிலர் கூறுவர் ) 

இருவகையினதே 
ஜனத்தொகையில் ஆறில் ஒருபங்கு தமிழ் ஆறுவகைகளாகச் சொல்லப்படுகின்றன. 
பேசுபவர் . எங்குப் பார்த்தாலும் தமிழ் இவைகள் பாரத நாட்டில் முக்கால் பாகத் 
நாட்டுக் கோவில்கள் காணப்படும் . தேவா டுள்ளன . மேலே குறித்துள்ள இந்தோ 

தைத் தங்களுடையனவாக ஆக்கிக்கொண் 
ரத் தலங்களில் இரண்டு திருக்கேதீச் 

ஆரியப்பாணியின் 
வரம் , காணமலை - இந்நாட்டில் 

ஒரிசாபாணியோடு 
திருக்கே 
உள்ளன . 

ஏழு வகைப்பட்டவைகளின் 
ஆகையால் , கலாசாரத்தில் , 

வளர்ச்சியையும் ஆராய்வோமானால் , 
ஈழநாட்டைத் தமிழகத்துடன் சேர்ந்ததா 

அவைகள் 
கவே கொள்ளலாம் . 

பிரத்தியேக 
குணாதிசயங்களைக் கொண்டிருந்த போதி 
3 

னும் , தமிழரின் கட்டடக் கலையிற் காணும் 

அம்சங்களையும் உடையனவாக 
முதன்மைத் தன்மை 

விளங்குகின்றன . ( 1 ) பல்லவக் கோயில் 
நம் பாரத நாட்டின் கட்டடக் கலையைப் களைப்போல , பண்டைக் கால வட நாட்டுக் 
பௌத்தம் , இந்து , சராசனிக் ( Sara- கோயில்களும் அனேகமாகக் கர்ப்பக் கிரகத் 
cenic ) அஃதாவது முகமதியர்கலை என துடன் தான் இருந்தன . அவைகள் சதுர 
மூன்று பெரும் பிரிவுகளாக வகுக்கலாம் . வடிவிலே அமைக்கப்பட்டன . ( 2 ) கோயில் 
அவற்றுள் முக்கியமான இந்துக்கள் களின் சடங்குகள் வளர வளர , பலவகை 
கட்டடக் கலையைக் கிருட்டிணா நதிக்கு யான மண்டபங்கள் கட்டப்பட்டன. 
வடக்கே காணப்படும் இந்தோ - ஆரியன் கட்டடங்கள் , கர்ப்பக்கிரக மத்திய இரே 
வகையதென்றும் , கிருட்டிணா நதிக்குத் கையையே நம் நாட்டிலுள்ளது போலவே 
தெற்கே உள்ள திராவிட வகையினது 

வகையினது அச்சுக்கோடாகக் கொண்டன . ( 3 ) அடுத்த 
( தமிழ்க்கலை ) என்றும் , இரண்டு உட்பிரி படியாகக் கோயிலின் உட்பாகங்களில் சிற் 
வுகளாகப் பிரிக்கலாம் . 

ஆனால் , இந்த பங்கள் இல்லாமல் இருப்பது கவனிக்கத் 
இரண்டு பிரிவுகளின் அடிப்படையான தக்கது . ( 4 ) கடவுளைத் தொழச் செல்லும் 
தன்மைகள் 

ஒன்றே . தென் நாட்டுக் போது ஒருவன் மனம் அதிலேயே ஈடுபட 
கலையில் நேர்மட்டத்தைச் ( Horizontal ) வேண்டுமென்று தமிழன் எப்படி இருண்ட 
சேர்ந்த வரிகள் நன்கு எடுத்துக் காட்டும் கர்ப்பக் கிரகத்தில் ஒளிவீசப் பரம்பொருளை 
படி அமைக்கப்பட்டிருக்கும் . வடநாட்டுக் அமைத்தானோ அக்கருத்தில் வடநாட்டி 
கலையில் மேனோக்கிச் செல்லும் கோடு னரும் தங்கள் கோயில்களை எழுப்பினர் . 
களும் , வரிகள் மிக எடுப்பாக இருக்கும்படி (5 ) மேலும் , கோயிலைச் சுற்றிப் பிராகாரங் 
கட்டப்பட்டிருக்கும் . அதனால் , 

கள் அமைப்பது , மதில் சுவர்களில் கோபு 


பலவகையான 


பல 


க் 


இவ்வி 


வெளியீட்டு விழா மலர் 


251 


காண 


வட 


யாகக் 


ரங்களை எழுப்புவது போன்றவற்றையும் தென் இந்திய பாணியால் மிகப் பாதிக்கப் 
வட நாட்டுக் கட்டடக் கலையிலும் 

பட்டுள்ளது . 

கலிங்க பாணியின் நால் 
லாம் . ( 6 ) பெரும்பாலும் வடஇந்தியாவில் வகையில் திராவிடப்பாணி ஒன்றாக எடுக் 
கோயில்களை அமைக்கச் சில்பசாரம் , மந் கப்பட்டுள்ளது . இன்னும் கலிங்கபாணியே 
தனாவினால் இயற்றப்பட்ட ப்ராசாத மந் மற்றைய இந்திய பாணிகளுக்கு 
தன என்ற இரண்டு சிற்ப நூல்கள் மிகுதி அடிப்படை என அறிஞர்கள் பலர் கூறு 
கையாளப்படுகின்றன . 

அவை 

கின்றனர் . ( 9 ) தென் நாட்டில் கட்டடக் 
களில் காணப்படும் பங்கு மானங்கள் , நம் கலை மிக உயர்ந்த நிலையை ( கி . பி . 
நாட்டிலுள்ளனபோல் இருக்கின்றன . 900-1200 ) அடைந்த போது தான் வட 
அதைத் தெளிவாக இரண்டு படங்களில் நாட்டிலும் கட்டடக் கலைகள் மிக உயர்ந்த 
காட்டியிருக்கிறேன் ( 7 ) மந்தனாவே தான் நிலையை அடைந்தன . 
செய்துள்ள நூலிற்கு ஆதாரங்கள் தென் 
இந்தியாவிலிருந்தே கிடைத்துள்ளனவாக மேலே மிகச் சுருக்கமாகக் கொடுக்கப் 
எழுதிவைத்துள்ளார் . என்னே நம் கலை பட்டுள்ள 

காரணங்களினால் , வட 
யின் மேன்மை ! அடிப்படையாகுந் இந்தியக் கட்டடக்கலைகள் தென் நாட்டுத் 
தன்மை ! ( 8 ) பாரத நாட்டின் பூகோளபடத் தமிழரின் கட்டடக்கலையையே அடிப்படை 
தில் ஒரிஸா மிக முக்கியமான இடத்தில் யாக் காண்டு வளர்ந்தன என்றும் , 
இருப்பதைப் பார்க்கலாம் . இந்நாடு கலைக் அப்படி அவைகள் வளர்ச்சி அடைந்து 
களஞ்சியம் . இந் நாட்டில் தான் தென் வருகையில் , தங்கள் நாட்டிற் கேற்பத் 
தேச கலாசாரமும் , வடதேச கலாசாரமும் தனிப்பட்ட சில குணாதிசயங்களையும் தம் 
சந்திக்கின்றன . ஆகவே , கலிங்கபாணி முட்கொண்டன என்றும் அறியலாம் . 


பல 


தென்னாட்டுக் கட்டடக்கலை 
நீலகிரி மலையில் உள்ள தொதவர் கோவில் பார்க்கத்தக்கது . வட்டமான 
கற்சுவர் எல்லையை வகுப்பதாகும் . இத்துடன் திருநெல்வேலியில் உள்ள பேய்க் 
கோவில்கள் ஒருமைப்படுகின்றன . இக் கோவில்களே பண்டைய திராவிடர் 
கட்டட அமைப்பைக் காட்டுவன . தொதவரிடமுள்ள இருவகைக் கோவில்களில் 
கோபுரம் போல அமைத்துள்ள கோவில்களே பழைமை வாய்ந்தவை ; தொலைவி 
லிருந்து பார்ப்பவர் அதனைக் கிறித்தவர் கோவிற் கோபுரம் எனக் கருதுவர் . 
இம்மாதிரியே வடஇந்தியாவில் உள்ள கோவில்கள் அமைந்துள்ளன . இதனால் 
இந்தியா விற் புகுந்தவுடன் ஆரியர் இவ்வமைப்பைத் திராவிடரிடமிருந்து 
கடன் பெற்றனர் எனக் கூறலாம் . 
தென்னாட்டுக் கட்டடக்கலை ( Architecture ) தமிழகத்துக்கே உரியது . 

. 
இன்றுள்ள வானளாவிய கோபுரங்கள் , விமானங்கள் இவற்றில் காணப்படும் 
வேலைப்பாடுகள் அனைத்தும் இந்நாட்டுப் பழைய வேலைப்பாடுகளிலிருந்து 
வளர்ச்சியுற்றவையே ஆகும் . இந்த வளர்ச்சி பல நூற்றாண்டுகளாக உண்டா 

மனிதக் குரங்கின் மண்டை ஓட்டிலிருந்து இன்றைய மனிதனது 
மண்டை ஓடு வளர்ச்சியுற்றாற் போலவே - தமிழகக் கட்டடக் கலையும் இயல்பாக 
வும் , அமைதியாகவும் , செம்மையாகவும் வளர்ச்சி பெற்று வந்ததாகும் . இதன் 
உண்மையை மாமல்லபுரத்துத் தேர்களைக் கொண்டும் , திருப்பாதிரிப் புலியூரில் 
உள்ள சிவபிரான் கோவில் வேலைப்பாட்டைக் கொண்டும் நன்கறியலாம் . 

பல்லவர் வரலாறு 


னவை . 


மெய்யுணர்வு ஆராய்ச்சியும் மொழிவளமும் 


[ திரு . டாக்டர் , வி . ஏ . தேவசேனாபதி ) 


சென்னை மாநகரிலே 
25-7-1914 இல் இவர் தோன்றி 
னார் . தந்தையார் பெயர் வ . 
ஆறு முகம் பிள்ளை ; தாயார் பெயர் 
வ.ஆ. கிருபாம்பாள் . 1935 ஆம் 
ஆண்டு பி.ஏ. , ( ஆனர்சு ) பட் 
டம் பெற்றார் . 1936 இல் எம் . ஏ . , 
பட்டமும் , 1949 இல் பி எச்.டி. , 
பட்டமும் பெற்றார் . ஜர்மன் 
மொழியிலும் தேர்ச்சிப் பெற் 
றுள்ளார் . 

1940 ஆம் ஆண்டு 
முதல் 1955 ஆம் ஆண்டுவரை 
சென்னை , பச்சையப்பன் கல்லூரி 
யில் தத்துவப் பேராசிரியராகச் 
சிறந்த முறையில் பணியாற்றி 


னார் . தற்போது சென்னைப் பல் 
கலைக் கழகத் தத்துவத் துறை 
யில் வாசகராகத் தொண்டியற்றி 
வருகின்றார் . சிவஞான சித்தியா 
ரிலும் அதற்கான ஆறு உரை 
களிலும் விளக்கப்பட்டுள்ள 
சைவ சித்தாந்தம் பற்றிய ஓர் 
அரிய நூலை ஆங்கிலத்தில் 
இயற்றியுள்ளார் . அண்மைக் 
காலத்தில் அரிய பல சித்துக்களை 
ஆற்றியருளிய நாராயண வரம் 
சுரைக்காய் சுவாமிகள் வரலாறு , 
மெய்யடியார்கள் ஆகியவை 
இவர் செய்த மொழிபெயர்ப்பு 
நூல்களாம் . 


எண்ணிலா 


2. 


மெய்ப்பொருள் ஆராய்ச்சி (தத்துவ முதலிய பொருள்களைப் பக்குவான்மாக் 
ஆராய்ச்சி ) என்பது பழங்காலந்தொட்டே கட்கு அளந்து அறிவிக்கையின் பொருட்டு 
நம் நாட்டிலும் மேனாட்டிலும் நடந்து அளவைப் பிரமாணங்களை முதற்கட் கூறி 
வருவதாகும் . இரண்டாயிரத்து ஐந்நூறு யது என அறிக . இதனை , 
ஆண்டுகளுக்குக் குறையாமல் இவ்வா 
ராய்ச்சி நடந்து வந்துளது 

எனலாம் . 

" பண்ணிலாற் கில்லாத பாட்டிற் பயம் போன்றும் 

கண்ணிலாற் கில்லாக் கவின் போன்றும் 
துவாகக் கருதுமிடத்து இவ்வாராய்ச்சி 
( 1 ) நம்மைப் பற்றியும் ( 2 ) நாம் வாழும் 

அஞ்சொ லளவை அறியா தவற்கில்லை 
உலகத்தைப் பற்றியும் ( 3 ) கடவுள் அல் 

செஞ்சொ லளவின் சிறப்பு . 
லது கடவுளரைப் பற்றியும் நிகழ்ந்து வந் 
துளது . வை உண்டு என்பது மெய்ப் என அளவை விளக்கத்தில் அறிக . 
பிக்கக் கூடியதா ? கூடுமெனின் எவ்வாறு ? 

காண்டல் ( பிரத்தியக்ஷம் ) , கருதல் 
நம் நாட்டில் அளவை ( பிரமாணம் ) ( அனுமானம் ) , உரை ( சப்தம் ) முதலிய 
என்பது மெய்யுணர்வு 

ஆராய்ச்சியில் அளவைகளுள் கொள்ளத்தக்கன 

எவை , 
சிறந்த இடம் பெற்றுளது . பருப்பொருள் தள்ளத்தக்கன எவை என்பது ஆராய்ச்சிக் 
களை அளவுகோல் முதலியன கொண்டு குரியதாகிறது . உலோகாய தர் என்போர் , 
அளந்தறிவது போல் நுண்பொருள்கள் காண்டல் ஒன்றே போதும் என்று கூறு 
அல்லது கருத்துப் பொருள்களை எவ்வாறு வர் . பௌத்தர்கள் காண்டலுடன் கருதலை 
அறிவது ? சிவஞானசித்தியாரில் வரும் யும் கொள்ள வேண்டு மென்பர் .. 
அளவையை விளக்கும் உரையில் மறை சித்தாந்திகள் , சாங்கியர் முதலியோர் இவ் 
ஞான தேசிகர் பின்வருமாறு கூறுகிறார் : விரண்டுடன் உரையையும் ( அதாவது 
அளவை என்பது அளந்தறியப்படு வேண்டுமென்பர் . 

வேதங்கள் , சான்றோர் மொழி ) கொள்ள 
வது . அஃது எவ்வாறாம் ? எனின் , உலகத் 
துப் பதார்த்தங்களை எண்ணல் , எடுத்தல் , காண்டல் ஒன்றனையே கொண்டு நாம் 
முகத்தல் , நீட்டல் என்னும் நால்வகை எல்லாவற்றையும் அறியமுடியாது . காண்ட 
அளவினால் அளந்தறியுமாறுபோல , பதி லுடன் கருதலையும் ஏற்கவேண்டும் . புகை 


சைவ 


253 


யின் , 


யுள்ள இடத்தில் நெருப்பு உண்டென்பது தனித்துறைகளாக் அமைவதற்கு அடி 
காட்சியாலன்றிக் கருதலால் பெறப்படுவ கோலியது . மெய்யுணர்வுத் துறையில் 
தாகும் . காண்டல் , கருதல் இவற்றிற்கும் சிறப்பிடம் பெறத்தகுந்த உளவியலும் 
அப்பாற்பட்டனவாயுள்ளவற்றை அறிந்து சிறிது காலத்துக்கு முன் தனித்துறையாகி 
கொள்ள வேதாகமங்கள் துணை செய்கின் 

விட்டது 

பலதிறப்பட்ட கேள்விகளுக்கும் 
றன என்று இவ்வாறாக அவரவர் கொள் பொதுவான விடைகள் தரப்பெறும் வரை 
கைக்கு ஏற்ப அளவைகளைக் கூட்டியும் யில் இவை மெய்யுணர்வுத் துறையிலிருந் 
குறைத்தும் கூறுவதை இந்திய மெய் தனவென்றும் திட்டமான விடைகள் தரப் 
யுணர்வு வரலாற்றில் காண்கிறோம் . பெற்றவுடன் இவை தனித்துறைகளைத் 
கடவுள் உண்டு 

தோற்றுவித்தன 
என்பதைக் கருத 

என்றும் கூறலாம் . 
லளவையால் நிலை நாட்ட முடியுமென்று 

அவ்வாறு 

மெய்யுணர்வியலுக்கு 
கருதுவோர் ( நையாயிகர் ) உளர் . 

இன்று தனித்தொழில் ஏதும் உளதா என் 
கருத 

னும் கேள்வி எழுகிறது . உயிர் , கடவுள் , 
லளவையால் கடவுள் உண்டு என்பது 
ஒருவாறு பெறப்படுமாயினும் அறிவு வழி கேள்விகளும் விடைகளும் மெய்யுணர்விய 

வீடு என்பன போன்றவற்றைப் பற்றிய 
யாகப் பெறப்படும் இம்முடிபு உண்மை 
யான விளக்கம் தரவேண்டுமெனின் இறை விஞ்ஞானத் துறைகளில் ஆராய்ச்சிக்கு 

லில் இடம்பெறலாமா ? இவற்றைப்பற்றி 
வன் அருள் முன்னிற்க வேண்டுமென்பது 

இடம் இராததால் மெய்யுணர்வுத் துறை 
சைவசித்தாந்திகள் கொள்கை . 

யில் இவற்றிற்கு விடைகாண வேண்டும் 
" மறையினால் அயனால் மாலால் மனத்தினால் என்பது பொருத்தமன்றோ ? 
வாக்கால் மற்றும் 

பொருத்தமில்லை என்பது மேனாட்டு 
குறைவிலா அளவினாலும் கூறொணா 

மெய்யுணர்வுத் துறையில் குறிப்பிடத்தக்க 
தாகி நின்ற 

இருதிறத்தினரின் 

முடிபாகும் . முடிபு 
இறைவனார் 

ஒன்றாயினும் அவர்கள் கூறும் காரணங்கள் 
என்று கூறும் அருள் நந்தி சிவாசாரியர் , 

மாறுபட்டவையாகும் . இருத்தல் கொள்கை 
" அருளினால் ஆகமத்தே அறியலாம் அளவினாலும் 

யினர் (Existentialists ) எனப் பெறுவோர் 
தெருளலாம் சிவனை ஞானச் செய் தியாற் சிந்தை 

மெய்யுணர்வுத் துறையில் இதுவரை கருதப் 
[ யுள்ளே பெற்ற கேள்விகள் சரியானவை . ஆயின் அறி 

வின் துணைகொண்டு அவற்றிற்கு விடை 
மருளெலா நீங்கக்கண்டு வாழலாம் பிறவிமாயா 
இருளெலா மிரிக்கலாகும் அடியரோ டிருக்க 

காண முயலும் முறை சரியானதன்று என்று 
[ லாமே கருதுகிறார்கள் . 

உணர்ச்சிவழி நின்று 

இலக்கியம் , கவிதை போன்ற கலைகளின் 
என்று இறைவன் அருள் முன்னின்றால் போக்கில் சென்று காணும் விடைகளே 
முடியாததொன்றில்லை யென்பதை நினை 

ஏற்கத்தக்கவை . மெய்யுணர்வு எழுப்பிய 
வூட்டுகிறார் . 

கேள்விகளை 

வைத்துக்கொள்வோம் . 
காண்டல் , கருதல் , உரை முதலிய ஆனால் மெய்யுணர்வு பின்பற்றிய அறிவு 
அளவைகள் பற்றிய விரிவான ஆராய்ச்சி முறையை விட்டுவிடுவோம் என்று இவர் 
கள் இந்திய மெய்யுணர்வு வரலாற்றில் கள் கூறுகிறார்கள் . 
காணப்பெறுகின்றன . இனி , மேனாட்டு 

இதற்கு மாறாக அளவை முறைப்புலக் 
மெய்யுணர்வு வரலாற்றைச் சற்றுப் பார்ப் 

காள்கையர் ( Logical positivists ) என் 
போம் . 

போர் அளவை முறை ஆராய்ச்சி கொள்ளத்தக்க 
மேனாட்டில் மெய்யுணர்வு ஆராய்ச்சியே தாகும் ; ஆனல் மெய்யுணர்வு இதுவரை 
அனைத்தாம் அறிவியல் துறைகளுக்கும் எழுப்பி வந்த கேள்விகள் தாம் பொருளற்றவை 
தாயகமாய் அமைந்தது . முதலில் புற என்பர் . 

என்பர் . அளவை முறை பெரும்பாலும் 
உலகின் தன்மையைப் பற்றித் தொடங்கிய கருத்துக்களை ஆராய்கிறது ; சிறுபான்மை 
ஆராய்ச்சி காலப்போக்கில் விரிந்தும் பரந் கருத்தை வெளியிடத் தேவையான மொழி 
தும் சென்று கணிதம் , பௌதிகம் முதலிய பற்றியும் ஆராய்கிறது . இம் முறையைக் 


254 


விள 


ம் . 


மெய் 


கையாண்டு கருத்துக்களைப் பற்றித் தெளிவு யிடப்பெறுகிறது இந்த விஞ்ஞான 
காண்பது போல மொழியையும் ஆராய்ந்து மொழியை ஆராய்ந்து பார்ப்பதே மெய் 
தெளிவுபெற வேண்டும் . இவ்வாறு கருத் யுணர்வுத் துறைக்கு ஏற்ற பணியாகும் . 
துக்களையும் மொழியையும் நுணுகி ஆராய்ந் விஞ்ஞானம் கையாளும் மொழியை ஆராய் 
தால் இதுவரை மெய்யுணர்வுத் துறையில் வதால் கருத்துத் தெளிவும் மொழித் தெளி 
எழுப்பப்பெற்ற கேள்விகள் பொருளற் வும் ஏற்படும் . 
றவை என்பது தெளிவாகும் கேள்விகள் 
பொருளற்றவை எனின் இவற்றிற்குத் 

இந்த முடிபு , மேனாட்டிலும் நம் நாட் 
தரப்பெறும் விடைகளும் பொருளற்றவை டிலும் வழிவழியாக வந்த மெய்யுணர்வு 

மரபைப் பின்பற்றுவோரால் முழுவதும் 
என்பது சொல்லாமலே 

ங் 
எனவே , மெய்யுணர்வுத் துறையில் , ஏற்றுக்கொள்ளத்தக்கதாயில்லை. நாம் யார் ? 
கடவுள் , உயிர் , உயிரின் கட்டற்ற நிலை நாம் வாழும் உலகம் எதற்காகத் தோன்றி 
முதலியவற்றைப் பற்றிப் பேசுவதை இனி யது ? ( அல்லது தோற்றுவிக்கப்பட்டது ? ) 
விட்டுவிட வேண்டும் . இவை நம் உணர்ச்சி 

இப் பிறப்பிற்கு முன் நாம் இருந்தோமா ? 
களோடு இயைந்து நிற்கலாம் . ஆயினும் இப் பிறப்பிற்குப் பின் நாம் இருப்போமா ? 
இடம் இல்லை . மெய்யுணர்வு பின்பற்றிய பவர்கள் , மொழி ஆராய்ச்சி , கருத்து 
இவற்றிற்கு மெய்யுணர்வுத் துறையில் இவை போன்ற கேள்விகள் மெய்யுணர்வுத் 

துறையோடு பிரித்தறிய முடியாதவை என் 
அளவை முறை ஆராய்ச்சியை 

மேற் 
கொள்ளலாம் . ஆனால் பொதுவாக இது 

ஆராய்ச்சி இவற்றை அளவை இயலின் 
வரை எழுப்பப்பெற்ற கேள்விகளைப் பொரு 

அடிப்படையில் 

நடத்துவதோடு 
ளற்றவை விலக்கிவிடவேண்டும் . யுணர்வுக் கொள்கை 

யுணர்வுக் கொள்கை அமைய வேண்டும் 

என்பதை உடன்படார்கள் . மேலும் விஞ் 
இதுவே அளவை முறை புலக்கொள்கை 
யினர் கூறும் முடிபு . 

ஞானத்தில் கையாளப்பெறும் அளவை 

முறை பெரும்பாலும் பகுத்தறிமுறையோடு 
ஆயின் , மெய்யுணர்வுத் துறையில் நின்றுவிடுவதனால் தொகுப்பறிவு , உள் 
பேச எஞ்சியவை எவையேனும் ளுணர்வு இவற்றின் பயனை இழப்பதாகும் 

என்னும் கேள்வி எழுகிறது . என்பதை மறந்துவிடக் கூடாது என் 
பண்டைக்காலத்தில் மேனாட்டில் மெய் கூறுவர் . 
யுணர்வுத்துறையில் எழுந்த கேள்விகளுக் 
குத் திட்டமான விடைகள் கிடைத்தவுடன் 

மெய்யுணர்வுத் துறையில் புதிதாகப் 
தனி விஞ்ஞானத் துறைகள் ஏற்பட்டன 

பயிலப்பெறும் கருத்து - மொழி ஆராய்ச்சி 
என்று முன் பார்த்தோம் . மெய்யுணர்வுத் 

கொள்ளத்தக்கதா ? அன்றா ? 
துறையில் எஞ்சி நிற்கும் கடவுள் , உயிர் 

என்பது ஒருபுறமிருக்க , இத்தகைய 
முதலியவை பற்றிய கேள்விகள் பொரு கருத்து மொழி ஆராய்ச்சி , நம் இந்திய 
வீற்றவை எனின் மெய்யுணர்வுத் துறையே யிலும் ஏற்பட்டால் , புதிய வழிகளில் நம் 
மறைந்துவிட வேண்டியதுதானா ? 

மொழி வளமடையலாம் என்பது உறுதி . 
இந்தக் கேள்விக்குப் பதில் பின்வரு தமிழ்மொழியைப் பிற மொழிகளோடு ஒப் 
மாறு தரப்பெறுகிறது : விஞ்ஞானத்தின் பிட்டு ஆராய்வதுடன் , இத்தகைய புதிய 
பல துறைகளில் திட்டமான அறிவு கிடைக் முறையிலும் ஆராய்வது மிக வேண்டற் 
கிறது . இவ்வறிவு மொழிவாயிலாக வெளி பாலதாகும் . 


என 


உளவா 


களின் முடிபு 


மெய்யுணர்வு தெளிவிற்கடிப்படை 
தோன்றும் பொருளனைத்தும் சொல்லிடுங்காற் காரியமாம் 
தோன்றலிலாக் காரணமெய் சொற்றுணிவாம் -ஆன்ற 
அளவையுரை யாலறிதல் ஆண்டான் அருளால் 
உளங்கொள்ளல் மெய்யுணர்வாம் ஓர் . 


கங்கைகொண்ட சோழபுரத்தின் 

தொன்மையும் பெருமையும் 


[ திரு . வை . சுந்தரேச வாண்டையார் ) 


. 


தஞ்சை , மாயூரத்தைச் 
சேர்ந்த சோத்தமங்கலத்தில் 
1899 ஆம் ஆண்டு ( விகாரி , மார் 
கழி 3 ஆம் நாள் ) இவர் தோன்றி 
னார் . பெற்றோர் வைத்தியலிங்க 
வாண்டையார் ; சிவகங்கை 
ஆயாள் . பள்ளியிறுதித் தேர்வி 
லும் , வித்துவான் பட்டத் தேர்வி 
லும் தேர்ந்து தமிழாசிரியராகத் 
திருவையாறு , திருப்பனந்தாள் , 
முத்துப்பேட்டை , குற்றாலம் 
ஆகிய ஊர்களில் பணியாற்றி 
யுள்ளார் . தற்போது அண்ணா 
மலைப் பல்கலைக் கழகத்தில் 
மொழியியல் துறை விரிவுரை 


யாளராகத் தொண்டாற்றி 
வருகின்றார் . கொட்டையூர்க் 
கோடீச்சரத்தல மான்மியம் , 
அப்பர் ஐம்மணி மாலை 
கொட்டையூர்ப் பதிகம் ஆகிய 
நூல்களை இயற்றியுள்ளார் . 
திருக்குறள் - பரிமேலழகர் 
உரைக்கான விளக்கமும் , கல் 
வெட்டு விளக்கமும் வரைந்துள் 
ளார் . இவருடைய கல்வெட்டாய் 
வுப் புலமையைப் பாராட்டித் 
தருமையாதீனத்தார் கல் 
வெட்டு ஆராய்ச்சிக் கலைஞர் 
என்ற பட்டமளித்துச் சிறப்பித் 
துள்ளனர் . 


தலைநகராகக் கொண்ட அரசன் 

என்னும் கருத்துப்பற்றியும் , தங்கள் குல 
கங்கைகொண்ட சோழபுரம் என்பது 

தெய்வமாகிய தில்லைச் சிற்றம்பலத்து 
பிற்காலத்துச் சோழமன்னர்களுடைய தலை இறைவனை அடிக்கடி வந்து வழிபடுதற்குக் 
நகரங்களில் ஒன்றாகும் . இதைத் தலை நக 

காலங்களில் பெருந்தடையாய் இருந்தமை 
ராகக் கொண்டவன் , முதலாம் இராசராச 
சோழனின் மகனும் , சோழவள நாட்டைக் யாலும் , இக்காலம் கொள்ளிடப் பேராற் 
கி.பி. 1012 முதல் 1044 வரை ஆட்சி செய் றுக்கு இருக்கும் கீழ் அணைக்கட்டு ( Lower 

Anicut ) அக்காலம் 
தவனும் , அலைகடல் நடுவுள் பலகலஞ் 

இல்லாமையாலும் , 
செலுத்திக் 

கடாரம் முதலியவைகளை முதலாம் இராசேந்திர சோழன் சோழவள 
வென்றவனுமாகிய , முதலாம் இராசேந்திர நாட்டின் உட்பகுதியாகிய கங்கைகொண்ட 
சோழன் ஆவன் . 

சோழபுரத்தைத் தலை நகராகக் கொண்டிருக்க 

வேண்டும் . 
இவன் இதைத் தலைநகராகக் கொண்ட இங்குத் தலைநகரம் இருந்தது என்பதற்கு 
தற்குக் காரணம் ஆதாரம் 

" கங்கைகொண்ட சோழபுரத்து வீட்டி 
பிற்காலத்துச் சோழமன்னர்களுக்கு 
( விசயாலயன் காலம் முதல் , முதலாம் னுள்ளால் குளிக்கு மாடத்து தானஞ்செய் 
இராசராச சோழன் காலம் முடிய ) தலை நக தருளாயிருந்து . ” 
ராய் விளங்கியிருந்த தஞ்சாவூர் , பாண்டிய ராஜேந்திரதேவன் கங்கைகொண்ட 
மன்னர்களுடைய எல்லைக்கு அருகில் சோழபுரத்து கேரளன் மாளிகையில் 

சோபான 
இருந்தமையால் , அம் மன்னர்கள் படை 

காடுவெட்டியில் எழுந்தருளி 
யெடுத்து வந்து எளிதில் வென்றுவிடலாம் யிருந்து . 


1. Annual Report on South Indian Epigraphy for the year 1932p . 51 . 
2. Travancore Archaelogical Series , Vol . I. No.3 . p . 164 . 


256 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


131 


973 


உடையார் ஸ்ரீராஜேந்திரதேவர் அங்குச் சோழ மன்னர்களுக்கு மாளிகை 
கங்கைகொண்ட சோழபுரத்துக் கோயிலி இருந்தமையையும், அம் மாளிகையின் 
னுள்ளால் முடி கொண்ட சோழன் திரு சிற்சிலபகுதிகள் முடிகொண்ட சோழன் திரு 
மாளிகையில் வடபக்கத்து தேவாரத்துச் மாளிகை , சோழகேரளன் திருமாளிகை , 
சுற்றுக்கல்லூரியில் தானஞ்செய்தருளா கேரளன் திருமாளிகை, வீரசோழன் திரு 
யிருந்து . " 

மாளிகை என்னும் பெயர்கள் பெற்றிருந் 
வைதும்ப அரசனை 

தமையையும் கொற்றவாசல் புறவாயிலில் 
இருந்தலை 

சேனாதிபதி இருந்த செய்தியையும் புலப் 
அரிந்து பெரும்புனற் றன்னாடு கங்கைமா 

படுத்துகின்றன . 
நகர்த் தெய்தபின் திங்களில் . " 2 

வேறு ஆதாரங்கள் 
வீரத் தனிக்கொடி தியாகக் கொடியும் 
ஏற்பவர் வருகென்று நிற்பக் கோத்தொழில் முதலாம் இராசேந்திர சோழனால் 
உரிமையும் 

எய்தி 

அரசு வீற்றிருந்து கட்டப்பெற்றுக் கருவூர்த் தேவரால் பாடப் 
மேவரு மனுநெறி விளக்கிய கோவிராஜ பெற்ற கங்கைகொண்ட சோழேச்சரத்துக்கு 

உள்ள 
கேஸரிவர்மரான உடையார் ஸ்ரீவீரராஜேந் அண்மையில் 

உட்கோட்டை , 
திரதேவற்கு யாண்டு அஞ்சாவது கங்கை மாளிகைமேடு , ஆயுதகலம் , சுண்ணாம்புக் 
கொண்ட சோழபுரத்துச் சோழகேரளன் குழி , வாண தரையன் குப்பம் , வீரரெட்டித் 
திருமாளிகையில் ராஜேந்திரசோழ மாவலி தெரு , மெய்காவல்புத்தூர் முதலான ஊர் 
வாணராஜனில் எழுந்தருளியிருந்து . களும் . சோழகங்கம் அல்லது பொன்னேரி 

என்ற ஏரியும் இது தலை நகரமாய் விளங்கி 
ஜயத்திருவுடன் கங்காபுரி புகுந் 
கங்காபுரி புகுந் யிருந்ததைப் புலப்படுத்துகின்றன . 
உட்கோட்டை : என்பது 

இக்காலம் 
கங்கைகொண்ட சோழபுரத்து கங்கை சுமார் இருநூறு வீடுகளைக்கொண்டுள்ள 
கொண்ட சோழன் திருக்கொற்றவாசலில் தாய் ஒரு சிற்றூராய் விளங்குகின்றது . 
புறவாயில் ஸே நாபதி , இளங்காரிகுடை இதுவே கோட்டை இருந்த இடமாகும் . 
யான் சங்கரன் அம்பலங்கோயில் கொண்டா 

சாதாரண மக்கள் 

இதை 

உக்கோட்டை 
நாந அநந்தபாலர் பெருந்திருவாட்டி என்கின்றனர் . 
என்று செய்த அறச்சாலைக்கு , (திருவாவடு 
துறைக் கல்வெட்டு யான் நேரில் படித்து மேற்கில் இக்காலம் ஒரு திடராய்த் திகழ் 

மாளிகைமேடு : இது உட்கோட்டைக்கு 
எழுதியது ) 

கின்றது . இதுவே சோழ அரசர்களுடைய 
கங்கைகொண்ட சோழபுரத்து முடி மாளிகை இருந்த இடமாகும் . 

இங்குத் 
கொண்ட சோழன் திருமாளிகையி லாதி தோண்டிப் பார்த்த மக்கள் பழங்காலத்துச் 
பூமியிற் கீழைச் சோபானத்து பள்ளிக்கட்டி செங்கற்களாகிய தேட்டாக் கற்கள் கிடைக் 
லில் எழுந்தருளியிருந்து ) " . 

கின்றன என்று கூறுகின்றனர் . ( புதை 
கங்கைகொண்ட சோழபுரத்தில் வீர செய்திகளை அறியலாம் .) 

பொருள் ஆராய்ச்சி செய்தால் பல அரிய 
சோழன் மாளிகையில் . " 6 

ஆயுதகலம் : இது உட்கோட்டைக்கு 
என்னும் கல்வெட்டுப் பகுதிகள் கங்கை அருகில் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த 
கொண்ட சோழபுரம் ஒருபெரு நகரமாய் இடமாகும் . 

டமாகும் . இக்காலம் ஆயிரகலம் என் 
விளங்கியிருந்த செய்தியையும் , அது கங்கா னும் பெயரோடு ஒரு சிற்றூராய் விளங்கு 
புரி என்னும் பெயர் பெற்றிருந்ததையும் , கிறது . 


தருளி 


1.S.I I.Vol.II Part I , p . 106 , Ins . No.20 , 
2. Epi .- Indica Vol . XXI page 231 , Line 4 . 
3. Epi.- Indica Vol . XXI page 231 , Line 4 . 
4. Epi . - Indica Vol . XXI Line 7 . 
6. ARE 1925 No. 203 . 


5.S.I. I. Vol . IV Ins . No.527 . 


257 


வெளியீட்டு விழா மலர் 


யுத்த பள்ளம் : 

இது 

உட்கோட்டைக் கங்கை நீரைக் கொணருமாறு , தன் படைத் 
குத் தென்பக்கத்தில் உள்ள ஊராகும் . தலைவனுக்குக் கட்டளையிட , அவனும் இந் 
சுண்னுப்புக்குழி : இது மாளிகை , உள் திரரதன் , இரணசூரன் , தர்மபாலன் , மகி 

பாலன் 
கோட்டை , கங்கைகொண்ட சோழேச்சரம் கங்கையை அடைந்து அவ்வாற்றின் புனித 

என்னும் மன்னர்களை வென்று 
இவைகளைக் 

கட்டுவதற்குச் சுண்ணாம்பு நீரைக் கொண்டு வந்தான் . அப்பொழுது 
தயாரித்த இடமாகும் . 

முதலாம் இராசேந்திரன் கோதாவரிக் 
வாணதரையன் குப்பம் : இது கங்கை 

கரையை அடைந்து தன் படைத்தலைவனைச் 
கொண்ட சோழேச்சரத்திற்குத் தெற்கில் சந்தித்தும் , 

வழியில் 

ஒட்டதேசத்து 
ஒரு சிற்றூராய் இருக்கின்றது . இது அரசனை வென்றும் , கொண்டுவந்த கங்கை 
முதற்குலோத்துங்க சோழனது சேனாதிபதி நீரைத் தன் தலை நகரமாகிய கங்கை 
யாகிய வாணகோவரையன் தங்கியிருந்த கொண்ட சோழபுரத்தில் ஒரு பெரிய ஏரி 
இடமாகும் . இவன் கீழ் ஒரு குதிரைப்படை ஒன்றை வெட்டி அதில் அந்நீரை ஊற்றி 
இருந்த செய்தியைக் கலிங்கத்துப்பரணி அதற்குச் சோழகங்கம் என்று பெயர் வைத் 
கூறுகின்றது . 

தான் . இதுவே நீர்மயமான 

நீர்மயமான வெற்றித் 
வீரரெட்டித் தெரு : 

கங்கை 

தூண் ஆகும் . இச் செய்திகள் அனைத்தை 
கொண்ட சோழபுரத்திற்குத் தெற்கில் இருக் யும் திருவாலங்காட்டுச் செப்பேட்டிலுள்ள 
கும் ஊர் . இது 
இது வீரர்கள் தங்கியிருந்த 

109 முதல் 124 முடிய உள்ள வடமொழிப் 
இடமாகும் . 

பாடல்கள் செப்புகின்றன . இந்தச் சோழ 

கங்கம் என்னும் ஏரி பொன் போன்று இப் 
மெய்காவல் புத்தூர் : இது கங்கை பக்கத்தார்களுக்குச் சிறப்புள்ள ஏரியாத 
கொண்ட சோழேச்சரத்திற்கு மெய்காவல் லால் பெரும்பாலான மக்கள் இக்காலம் 
செய்தவர்கள் வசித்த ஊர் ஆதலின் இப் இதைப் பொன்னேரி என்று வழங்கு 
பெயர்பெற்றது . 

கின்றனர் . 
சோழகங்கம் அல்லது பொன்னேரி 

தஞ்சாவூர்ச் சில்லாவில் கும்பகோணம் 
இது கங்கைகொண்ட சோழபுரத்திற்கு தாலூகாவில் உள்ள திருப்பனந்தாளுக்கு 
சயங்கொண்ட சோழபுரம் 

அருகில் இருக்கும் திரைலோக்கி என்னும் 

ஊர்ச் சிவன் கோயிலில் ஒரு துண்டுக் 
போகும் பெருவழியில் இரண்டு கல் தூரத் 
தில் இருக்கிறது . இது தெற்கு வடக்கில் கல்வெட்டில் காணப்பெறும் " ராஜேந்திர 

சோழன் 

கங்கைகொண்டு எழுந்தருளி 
பதினாறு மைல் நீளமுள்ளது . இவ்வேரி 

நின்ற இடத்து திருவடி தொழுது என் 
தூர்ந்தும் கரைகள் எல்லாம் உடைந்தும் 

னும் கல்வெட்டுப் பகுதியும் கங்கை நீர் 
இருந்தது . சுமார் பதினைந்து ஆண்டு 

கொண்டு வந்ததாகத் திருவாலங்காட்டுச் 
களுக்கு முன் அரசியலார் தெற்கு வடக்கில் 

செப்பேடு கூறும் செய்தியை உறுதிப் 
மூன்று மைல் நீளத்திற்கும் கிழக்கு மேற் 

படுத்துகிறது . 
கில் ஒரு மைல் அகலத்திற்கும் அகலப் 
படுத்திப் பெரிய கரைகளைக் கட்டி ஏரியாக 

இதுகாறும் காட்டிப்போந்த கல்வெட்டு 
ஆக்கியுள்ளனர் . மழைபெய்யுங்கால் 

ஆதாரங்களும் , கங்கைகொண்ட சோழேச் 
கருவாட்டு ஓடை என்னும் காட்டாறு வழி சரத்துக்கு அண்மையிலுள்ள ஊர்கள் , ஏரி 
யாக நீர் வந்து நிரம்புகிறது இதைக் இவைகளின் பெயர்க்காரணங்களும் கங்கை 
கொண்டு ஆயிரம் ஏக்கர் பயிர் செய்யப்படு கொண்ட சோழபுரம் பிற்காலத்துச் சோழ 

மன்னர்களுக்குத் தலை நகராய் விளங்கி 
இராசேந்திர சோழன் யிருந்த செய்தியை உறுதிப்படுத்துவன 
கங்கைக் கரையிலுள்ள அரசர்களை வென்று வாகும் . 

. 
1. The Tiruvalangadu Plates of Rajendra chola I , South Indian Inscriptions Vol . III 
Part III . 
2. A.R.E. 1932 Part II page 50 . 
33 


மேற்கே 


கிறது . 


முதலாம் 


258 


யென்று 


ங் 


தொன்மை 

கொண்டான் ஆனேன் என்று கூறி 
பிற்காலத்துச் சோழமன்னர்களில் யருளிய பொழுது , புலவரும் சயங்கொண் 

டாரைச் சயங்கொண்டார் பாடுதல் தகுதி 
முதலாம் இராசேந்திரன் , முதலாம் இரா 
சாதிராசன் , இரண்டாம் இராசேந்திரன் , 

கூறி கலிங்கத்துப்பரணியைப் 
வீரராசேந்திரன் , அதிராசேந்திரன் , முதற் பாடியது இப்பதியில் தான் . கவிச்சக்கர 
குலோத்துங்கன் , விக்கிரம சோழன் , இரண் வர்த்தியாகிய ஒட்டக்கூத்தர், விக்கிரம 
டாங் குலோத்துங்கன் , இரண்டாம் இராச சோழன் , இரண்டாங் குலோத்துங்கன் 

இராசராசன் 

இவர்கள் மீது 
ராசன் , இரண்டாம் 

இராசாதிராசன் , இரண்டாம் 
மூன்றாங் குலோத்துங்கன் , மூன்றாம் இராச உலாப்பாடிப் பெருமை பெற்றிருந்த பதியும் 

. மூ ன் 

ரா குலோத்துங்க 
ராசன் , மூன்றாம் இராசேந்திரன் இவர்கள் இதுவாகும் . 
காலங்களில் கி.பி. 1012 முதல் கிபி . 1256 சோழன் தெய்வப்பாக் கிழாராகிய சேக் 
முடிய அதாவது 244 வருடங்களாக இது கிழார் பெருந்தகையாரைத் தில்லைக்கு 
தலை நகராய் இருந்தது . 

அனுப்பித் திருத்தொண்டர் புராணத்தைப் 

பாடுமாறு செய்ததோடு நாடோறும் எவ் 
முதலாம் இராசேந்திரசோழன் ஆட்சி வளவு பாடல்கள் ஆகியுள்ளன என்பதை 
எய்திய முதல் மூன்று ஆண்டுகள் முடியப் ஆளிட்டு அறிந்து வருமாறு செய்த பதியும் 
போர் நிகழ்ச்சிகள் இல்லை . 

அக்காலம் 

இதுதான் . சுருங்கக் கூறுமிடத்து ஓவாது 
இங்கு மாளிகையையும் கங்கைகொண்ட 

செய்ய தமிழ் முழங்கும் தெய்வப்பொதியி 
சோழேச்சரத்தையும் கட்டியிருக்க வேண் 

லாக இந் நகரம் விளங்கியிருந்தது . இங் 
டும் . இவனது திருமன்னி வளா எனத் கிருந்து ஆண்ட சோழமன்னர்கள் தந்தை 
தொடங்கும் மெய்க்கீர்த்திப் பகுதியில் யில்லார்க்குத் தந்தை ஆகியும் , தாய் இல் 
இவனது 12 ஆவது ஆட்சியாண்டில் , லார்க்குத் தாய் ஆகியும் , மன்னுயிர்கட்கு 
வெறிமலர்த் தீர்த்தத்து எறிபுனல் உயிராகியும் , முத்தமிழ்க்கும் தலைவர்களாகி 
கங்கை ” யின் நீரைக் கொண்டுவந்த செய்தி யும் அல்லவை கடிந்து அரசியல் முறை 
கூறப்பெற்றுள்ளமையால் கி.பி. 1012 + 12 நிறுத்திப் புகழ் என்னும் நிலாவைப் பரப்பி 
அதாவது கிபி 1024 இல் இதற்குக் கங்கை யதும் இப் பதியிலிருந்துதான் . இன்ன 
கொண்ட சோழபுரம் என்னும் பெயரையும் ணம் 

ணம் இ 
கோயிலுக்குக் 

இதன் பெருமையை விரிப்பின் 
கட்டிய 

கங்கைகொண்ட 
சோழேச்சரம் என்ற பெயரையும் இட்டிருக்க இம்மட்டோடு நிறுத்துகின்றேன் . 

அகலும் , தொகுப்பின்எஞ்சும் . ஆதலின் 
வேண்டும் . 

எனவே கங்கைகொண்ட 
சோழபுரம் என்னும் பெயர் வைக்கப்பெற்று இதன் இற்றைய நிலை 
இற்றைக்கு 936 

ஆண்டுகள் ஆகின்றன இது திருச்சிராப்பள்ளி சில்லாவில் 
என்று கொள்ளலாம் . 

உடையார்பாளையந் தாலூகாவில் கொள் 

ளிடப் பேராற்றின் கீழ் அணைக்கட்டி 
பெருமை 

லிருந்து சயங்கொண்ட சோழபுரத்திற்குப் 
முதலாம் இராசேந்திரன் , இரண்டாம் போகும் பெருவழியில் ஒரு சிற்றூராய் நிலை 
இராசேந்திரன் , முதற் குலோத்துங்கன் முத பெற்று வருகின்றது . எனினும் முதலாம் 
லானோர் புறநாட்டு மன்னர்களை வென்று இராசேந்திர சோழனின் புகழுக்கு நிலைக் 
வெற்றிக்கொண்டாட்டம் நடத்திய இடம் 

களமாய் 

விளங்கும் கங்கைகொண்ட 
இதுவாகும் முதற் குலோத்துங்க சோழ சோழேச்சரம் இதன் பண்டைய பெரு 

கலிங்கப்போரில் வற்றி மையை விளக்கி நமக்கெல்லாம் ஆறுதலை 
பெற்றுத் தன் தலை நகர்க்குத் திரும்பிய யளித்து வருகின்றது . இதையாவது 
காலை , அவைக்களப் புலவராகிய சயங் போற்றிப்புரப்பது சோழ நாட்டாரின் தனிப் 
கொண்டாரைக் கண்டு யானும் சயங் பெருங் கடமையாகும் . 


மன்னன் 


எந்தச் சிலம்பு 


( திரு . டாக்டர் வ . சுப . மாணிக்கம் 


தார் 


4 


1917 ஆம் ஆண்டில் நகரத் 

மரபில் பிறந்தார் . 
அண்ணாமலைப் பல்கலைக் கழக 
வித்துவான் வகுப்பிற் சேர்ந்து 
முதன் மாணவராக முதல் வகுப் 
பில் தேர்ச்சி பெற்றார் . பண்டித 
மணி மு . கதிரேசச் செட்டியார் 
அவர்களின் அன்புக்குரிய சிறந்த 
மாணவராவார் . அண்ணாமலைப் 
பல்கலைக் கழகத்திலேயே தமிழ் 
விரிவுரையாளராகப் பணியாற் 
றிக் கொண்டே பி 

ஓ . எல் . , 
எம் . ஏ . , எம் . ஓ . எல் 

எம் . ஓ . எல் . ஆகிய 
பட்டங்கள் பெற்றார் . 1954 ஆம் 
ஆண்டு , காரைக்குடி அழகப்பா 


கல்லூரி விரிவுரையாளராகி 
இது போது பேராசிரியராகத் 
தமிழ்த்தொண்டாற்றி வருகின் 
றார் . சங்க இலக்கியத்தில் 
காதல் நலம் என்ற ஆய்வுரை 
வரைந்து டாக்டர் 

டாக்டர் பட்டமும் 
பெற்றுள்ளார் . சொல்வன்மைக் 
காகப் பல பரிசுகள் பெற்றவர் . 
வள்ளுவம் என்னும் பெயரிய 
திருக்குறள் ஆய்வு நூலொன்று 
இயற்றிப் பெருஞ் சிறப்புப் 
பெற்றவர் . தொல்காப்பியப் 
புதுமை மனைவியின் உரிமை 
கொடை விளக்கு என்ற 
நூல்களை இயற்றியுள்ளார் . 


காரணமாக 


படை . 


எனினும் , 


என 


I 

கோவலன் ( 16.92) . அச்சித்திரச் சிலம்பின் 
சிலப்பதிகாரம் என்னும் பெயர் சிலம்பு கின்றான் ( 16 119 ); செய்வினைச் சிலம்பின் 

செய்வினைகளைப் பொற்கொல்லன் காண் 
வந்தது என்பது 

அச் சிலம்பு எது ? செய்தியெல்லாம் காவலர்க்குக் காட்டுகின் 
யாருடையது ? கண்ணகியின் காற்சிலம்பே றான் ( 16. 160 ) . கணவன் சாவு கேட்ட 

கண்ணகி எஞ்சிய சிலம்பொன்றைக் 
காப்பியத்தின் பெயர்க்குக் காரணம் என்று 
நாம் அறிவோம் ; வேறு வகையாக நினைத் கையேந்தி ஊர் சூழ்கின்றனள் (19.2 ). 
துப் பார்க்க அறியோம் 

" பொற் றொழிற் சிலம்பு ஒன்று ஏந்திய 

கையள் (20.42 ) என்று வாயிலோன் , 
கோவலன் மாதவி வயப்பட்டனன் . கண்ணகி சொல்லப் பணித்தபடியே , பாண் 
பிரிவுற்ற கண்ணகி " அஞ்செஞ் சீறடி அணி டியன் முன் அறிவிக்கின்றான் " என்காற் 
சிலம்பு ஒழிய (4.47 ) எக்கோலமும் கொள் பொற்சிலம்பு மணியுடை அரியே ( 20.67 ) 
ளாது துயருறுகின்றாள் . மாதவியை 

வழக்குரைத்துச் 

சிலம்புடைத்து 
வெறுத்துத் திரும்பிய கணவனிடம் வேந்தனை வெல்கின்றாள் புகார் நங்கை. 
சிலம்புகள் உள்ளன , 

கொள்ளுங்கள் சிலம்பின் வென்ற சேயிழை நங்கை 
(( 9.73 ) என்று , வாடி வருந்திய நிலையிலும் , ( 22. 135 ) என்று மதுரை நங்கையர் புகழ் 
கண்ணகி நல்லாள் உடையது விளம்பு பாடுவர் . இவை கண்ணகிதன் சிலம்பு 
கின்றாள் . மனம் நல்வழிப்பட்ட கோவலன் பற்றி மதுரைக் காண்டத்து வருபவை . 
இச் சிலம்பை முதலாக வைத்து எல்லாப் 

பாண்டிய வேந்தன் முன்னே சிலம் 
பொருளையும் ஈட்டுவேன் ( 9.74) என்று பொடு சென்று சிலம்பை எறிந்து மாநகர் 
குறிக்கோள் பொள்கின்றான் . இவை புகார்க் 

அழித்த பத்தினியின் வீரத்தைச் சேரன் 
காண்டத்து வரும் சிலம்புக் குறிப்புக்கள் . 

செங்குட்டுவனுக்கு விரித்து மொழிகின்றார் 
இடை மகள் மாதரியின் இல்லத்துத் சாத்தனார் (25.11 ). சிலம்பும் மேகலையும் 
தங்கியிருக்கும்போது , மனைவியின் காற 

வளைக்கையும் பொற்றோடும் பொலிந்த 
சிலம்பில் ஒன்றை விற்பனைக்கு எடுத்துக் மின்னுக் கொடியை வானத்துக் காண் 
கொண்டு வீதிவழிப் புறப்படுகின்றான் கின்றான் செங்குட்டுவன் 


9 


29 - பா . 9 ) 


260 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


"" கோவேந்தைச் செஞ்சிலம்பால் வென் யும் , கதைக்குச் சிலம்பு ஆதாரமாகும் 
றாளை ( 29 - பா . 11 ) வஞ்சி மகளிர் வாழ்த் சிறப்புக் கூற்றினையும் காப்பியத்து நாம் 
துப் பாடுவர் . இவை வஞ்சிக்காண்டத்து பிரித்து உணரவேண்டும் . மாதவியை 
வரும் சிலம்புச் செய்திகள் . 

மாயத்தாள் என்று கைநெகிழ்ந்து வந்த 

கோவலனுக்குச் சிலம்பு உள கொள்ளுவீர் 
II 

என்று புகாரில் கண்ணகி மொழிந்தது 

கதைக்கு முதற் சிறப்பிடம் . சீறடிச் சிலம் 
கண்ணகியின் சிலம்பு எல்லாக் காண் 

பின் ஒன்று கொண்டுபோய் விற்று வருவன் 
டத்தும் தொடர்ந்து பேசப்படுதலாலும் , 

என்று கோவலன் கொண்டு சென்றது 
கற்புக்கடம்பூண்ட மாபெரும் பத்தினித் பிறிதொரு சிறப்பிடம் . எஞ்சியிருந்த ஒரு 
தெய்வத்தின் காலணியாக இலங்குதலா சிலம்பைக் கையில் எடுத்துக் கொண்டு 
லும் , சிலப்பதிகாரம் என்னும் நூற்பெயர்க் கண்ணகி ஊர் சுற்றியது மற்றொரு சிறப் 
குக் காரணமான சிலம்பு கண்ணகியுடைய பிடம் . வேந்தன் முன்பு அணிமணிக் காற் 
சிலம்பே என்று தமிழறிஞரெல்லாம் இது சிலம்பு உடைத்தது இறுதிச் சிறப்பிடம் . 
காறும் எண்ணி வருகின்றனர் ; உரையும் இதனோடு கதையியக்கத்துக்குக் கண்ணகி 
விளக்கமும் திறனும் எல்லாம் எழுதி வரு சிலம்பின் தேவை முடிந்துவிடுகின்றது .. 
கின்றனர் . இக் கருத்தை நன்மரபுபோலத் 
தமிழுலகமும் போற்றி வருகின்றது . சிலப் அஞ்செஞ் சீறடி அணிசிலம் பொழிய 
பதிகாரப் பெயர்க்காரணம் உள்ளூர் மலை மென்துகில் அல்குல் மேகலை நீங்கக் 
போலவும் ஊருணி நீர்போலவும் தெளியக் கொங்கை முன்றிற் குங்குமம் எழுதாள் 
கிடத்தலின் , ஈண்டுச் சிந்தனை எற்றுக்கு கொடுங்குழை துறந்து வடிந்து வீழ் காதினள் 
என்று பலர் உள்ளலாம் . இடைக்காலத் திங்கள் வாண் முகம் சிறுவியர்ப் பிரியச் 
தமிழ்ப்போக்கு பண்டைத் தமிழ்நெறியினும் செங்கயல் நெடுங்கண் அஞ்சனம் மறப்பப் 
பல்லாற்றான் வேறுபட்டது . இடைக்காலப் பவள வாணுதல் திலகம் இழப்பத் 
புலவோர் காலக்கோட்பட்டு எழுதிவிடுத்த தவள வாணகை கோவலன் இழப்ப 
மயக்கங்களை , மரபுகள் எனவும் , தொல் மையிருங் கூந்தல் நெய்யணி மறப்பக் 
லோர்தம் உண்மைகள் எனவும் , நாணயத் கையறு நெஞ்சத்துக் கண்ணகியன்றியும் " ( 47.4 ) 
தாள் போல , நாம் ஆராயாது 
கொள்வோமேல் , தமிழ் ஆராய்ச்சி மேலும் யின் 

இவை கணவனைப் பிரிந்த கண்ணகி 
புரையோடிப் புற்றுப்படுங்காண் . இடைக் நெய்தலடிகள் . சிலப்பதிகாரம் 

ஆராத் துயரைப் புலப்படுத்தும் 
காலோர் சிந்தித்துத் துணிந்த கருத்து பெயர்க்கேற்ப , இங்கு சிலம்பு முதற்கண் 

ற 
என்று பலவற்றில் நாம் சிந்தனை இழப்போ 
மேல் , புதைபொருள் என்றும் புதையுண்ட கூறப்பட்டுள்ளது எனக் கண்ணகி சிலம்புக் 

கொள்கையாளர் எடுத்தியம்புவர் . இது 
பொருளேயாய்க் , குப்பை மேடுகளே 
கோபுரங்களாய்த் தோன்றும் . 

பொருந்தாது . அஞ்செஞ் சீறடி எனத் 

தொடங்கி மையிருங் கூந்தல் என முடித 
நூற் பெயரீட்டிற்குக் கண்ணகியின் லின் ,பிரிவாற்றாக் கண்ணகியின் முழு அவ 
சிலம்பு காரணம் என்று ஆங்காங்கு வந்லத் தோற்றத்தை , அடிமுதல் முடிகாறும் 
துள்ள இடங்களையெல்லாம் எடுத்துக் எடுத்துக்காட்ட வந்த ஓர் இலக்கிய நெறி 
காட்டுகின்றோமே : இது பொருந்துமா ? 

யாகவே கொள்ளப்படும் . இத் தோற்றம் 
சிலம்பு மகளிர் அணியாதலின் , பெண் பிரிவு பொறாக் கற்புடை நங்கைக்கெல்லாம் 
என்ற நிலையில் , கண்ணகிக்குச் சிலம்பணி சொல்லத்தகும் 

சொல்லத்தகும் பொது நிலையாகும் . 
கூறிய சிலவிடங்கள் 

நூலகத்து உள . " கையறு நெஞ்சத்துக் கண்ணகி யன்றியும் 
சிலம்பு காலுக்கு அமைவுற அணிந்தாள் காதலர்ப் பிரிந்த மாதர் நோதக என்று 
( 6.84 ) என்று மாதவிக்கும் , சிலம்பும் தொடர்ந்து மேல் வரும் 

கருத்தினை 
கழலும் புலம்பும் சீறடி " ( 12. 63 ) என்று உன்னுக . இவ்விலக்கிய நெறியால் சிலம்பு 
சாலினிக்கும் பெண் வனப்பாகக் கூறியிருத் முற் கூறப்பட்டது என்பது தவிர , அம் 
தலை ஒப்பிடுக . இங்ஙனமே கண்ணகிக்குச் முற்கூற்று சிலப்பதிகாரப் பெயர் ஆராய்ச் 
சிலம்பு அணியாகும் பொதுக் கூற்றினை சிக்கு என்னானும் தொடர்புடையதன்று . 


மேற் 


என் 


வெளியீட்டு விழா மலர் 


261 


பட்டன . 


" என்னேயில் தென்னேயிஃ 

வருவதை மறந்தயர்ந்தனர் . சிலப்பதி 
தென்னேயிஃதென்னே கொல் காரம் இருதேவியரின் சிலம்புப் பூசல் . 
பொன்னஞ் சிலம்பிற் 

இருவர் சிலம்பில் யார் சிலம்பு இன்றே 
புனைமே கலைவளைக்கை 

னும் , கதை நடவாது ; காப்பியம் பிறவாது . 
நல்வயிரப் பொற்றோட்டு 

கண்ணகி மடந்தையின் ஞெகிழம் காண்டந் 
நாவலம் பொன்னிழைசேர் 

தோறும் காதை பலவற்றில் வருவது 
மின்னுக் கொடியொன்று 

என்னும் ஒரு கருத்து மயக்கத்தால் , ஒரு 
மீவிசும்பிற் றோன்றுமால் . 

காண்டத்து ஒருகாதையில் மட்டும் வந்து 

( 29 - பா . 9 ) போம் அரசியின் காலணியை நினைந்து 
பத்தினிக் கோட்டம் வகுத்த செங் 

பார்க்கவும் நினைப்பிலோம் . இந் நினையா 
வானக் காட்சி இது . 
குட்டுவன் கண்ட 

மைக் கெல்லாம் கற்புத் தெய்வத்தின் 
கண்ணகிதன் சிலம்பாற் பெயரியது சிலப் புகழ்மேல் நாம் 

புகழ்மேல் நாம் கொண்ட ஈடுபாடே காரண 
பதிகாரம் என்பவர் ஈண்டு பொன்னஞ் 

மாம் . உரை சால் பத்தினியின் திருவடிக் 
சிலம்பின் என வருதலை ஒரு சான்றிட கலனாற் 

பெயர் பெற்ற பேறுடையது 

சொன்னாற்றான் , 
மாகத் தொடுத்துக் கூறுவர் . இதுவும் சிலப்பதிகாரம் என்று 
அமையாது . சேரன் கண்டது சிலம்பன்று 

என்று சொல்லும் போதுதான் , நூலுக்கு 
மின்னுக்கொடி . அக்கொடி சிலம்பும் மேக ஏற்றம் என்னும் ஓர் எண்ணப்பற்று அறி 
லையும் பொற்றோடும் என்றின்ன பலவணி 

யாமலே நம்முள் ஊறிவிட்டது . அதனால் 
யாற் பொலிந்த ஒரு பெண் கொடி . பெண் மற்றொரு பெருந்தேவியையும் அவள் கால 
கொடி என்று தெரிவித்தற்கே , சிலம்பு ணியையும் உளங்கொளாது விட்டோம் . 

. 
முதலான பெண்ணணிகள் ஒருங்கு கூறப் அரச 

நங்கையின் 

சிலம்புகாரணமாகச் 
ஆதலின் ஈண்டுச் சிலம்பணிக் சிலப்பதிகாரம் எனப் பெயர் எய்திற்று 
குத் தனிச் சிறப்பில்லை . அது பொது வரவு என்றால் ,எண்ணிப் பார்மின் , நூலின் 
என அறிக . ஓர் அணியையோ , ஓர் உறுப் ஏற்றம் இறங்கிப் போமோ ? 

முடிசூடா 
பையோ தனித்துச் சிறப்பிக்க இளங்கோ மன்னன் என்பது போலக் கல்லெழுதாக் 
எண்ணியிருப்பரேல் , பிற அணிகளோடு கற்புத் தேவியன்றோ அவ்வரச பத்தினி . 
உடன் எண்ணாது , சிலம்பு அணிந்த மின் " மன்னவன் மயங்கிவீழ்ந் 
னுக்கொடி புனைந்திருப்பர்மன் . 

தனனே தென்னவன் 
குரங்குக் கைகொண்ட வானவன் சாரணர் கோப்பெருந் தேவி 
முன் தோன்றினான் என்று , கையுறுப்பை 

குலைந்தனள் நடுங்கிக் 
மட்டும் அடையாகச் சிறப்பித்துக் காட்டி கணவனை இழந்தோர்க்குக் 
யிருத்தலை 

காதையிற் 

காட்டுவ தில்லென்று 

இணையடி தொழுது வீழ்ந் 
III 

தனளே மடமொழி . " ( 20.78 ) 
கண்ணகியின் ஞெகிழம் காரணமாக 

மன்னவன் செல்வுழிச் 

செல்க யானெனத் 
நூற் பெயர் இடுதல் கூடாது என்பது 
என் கருத்துரை யன்று . அப்படி நூலா 

தன்னுயிர் கொண்டவ 

னுயிர்தே டினள் போல் 
சிரியன் இடவில்லையே என்பது தான் நாம் 

பெருங்கோப் பெண்டும் 
அறிய வேண்டும் மெய்யுரை . காப்பிய 

ஒருங்குடன் மாய்ந்தனள் . " 
நடக்கைக்குக் கண்ணகி தேவியின் காற் 

( 25.84 ) 
சிலம்பு எத்துணை 

எத்துணை இன்றியமையாதது , இளங்கோவும் சாத்தனாரும் பாண்டி 
அத்துணை இன்றியமையாத இன்னொரு மாதேவி உயிர் துறந்த எளிமையையும் 
தேவியின் சிலம்பும் உண்டு என்று நாம் விரைவையும் மாண்புறப் பாராட்டுவர் . 
நினைவு கொண்டோமா ? நூற் பெயரை பாராட்டிய அடிகள் , குறள் போலச் சிலவா 
ஆராய முற்பட்டார் எல்லாம் , தமிழினம் யினும் , அப்பா ராட்டு வான் போர்த்த புக 
தமிழை மறந்து வருதல் போல , பாண்டி ழாகும் . சாத்தனார் மணிமேகலைக் காப்பி 
மாதேவியின் சிலம்பணி சிலப்பதிகாரத்து யத்து முவ்வகைப் பத்தினியரைக் கூறுவர் . 


எனப் 


அடைக்கலக் 


காண்க. 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


262 


எது ? 


கன்று . 


காதலர் இறப்பின் உடனே இன்னுயிர் குப் பட்டது . அதனை நூற் பெயரிலேயே 
ஈவர் ( மணி 2. 42 ) என்று அக்காப்பியம் காட்ட நினைத்தார் . இக்காப்பியத்து எத 
மொழிந்த முதன்மைப் 

பெண்டிர்க்குத் னால் பெரிய பெரிய மாற்றங்கள் அதிகரிக் 
தமிழிலக்கியத்துக் கற்கப்படும் ஒரே ஒரு கின்றன , ஒன்றன் பின் ஒன்று தொடர்ந்து 
எடுத்துக் காட்டு இப்பாண்டிமா பத்தினி வருகின்றன , அதனால் பெயர் வைக்கக் 
யல்லது யார் ? மறக்கற்பிற்கும் அறக்கற் கருதினார் . அது 

கோப்பெருந் 
பிற்கும் எடை போட முயல்வது அழ 

அழ தேவியின் சிலம்பைக் களவாடிய கள்வன் 
எடை போட விரும்பிய செங் என்று கோவலன் குற்றப் பட்டுக் கொல் 
குட்டுவன் , 

லப் படுதலே காப்பியத்தின் துடிப்பான 

கருவிடமாகும் . பொற் கொல்லன் சூழ்ச்சி 
" உயிருடன் சென்ற ஒருமகள் தன்னினும் 

வினைக்கும் , பின்னெழுந்த பல வினைக்கும் 
செயிருடன் வந்தவிச் சேயிழை தன்னினும் 

இத்தேவியின் சிலம்பே காரணமாயிற்று . 
நன்னுதல் வியக்கும் நலத்தோர் யார் ( 25.109 ) 

IV 
என்று தன் தேவியை வினவினான் . கண 
வன் உயிரோடு தன்னுயிர் விட்ட அரச தன் தேவியின் சிலம்பு என மயங் 
மாது வானகத்துப் பெருந்திரு உறுவாள் . 

கிய வேந்தன் " கொன்று அச்சிலம்பு 
நாம் செய்ய வேண்டுவது நம் நாட்டுக்கு 

கொணர்க என்று ஏவி அரசியல் பிழைத் 
வந்த பத்தினிக் கடவுளைப் பரவுவது 

தான் ; அறம் 

அறம் கூற்றதற்கு இடஞ்செய் 
என்று சேரமாதேவி மன்னனுக்கு வழி தான் . வேந்தியின் சிலம்போடு கண்ணகி 
காட்டினாள் ; செங்குட்டுவனது வேண்டா சிலம்பு மோதிய அரிய நிகழ்ச்சியினாற்றான் , 
வினாவிற்கு நேர்விடை கொடாது , கற்புடை கண்ணகி வழக்குரைத்து அரசனையும் 
நங்கையருள் உயர்வு தாழ்வில்லை; கற்பு அரசியையும் மடிவித்துச் சேரவேந்தன் 
வழிப்பட்ட எல்லாருமே உயர்ந்தவர் கல்லெடுப்ப உயர்ந்தோர் ஏத்தும் வெளிப் 
என்று குறிப்பிற் புலப்படுத்தினாள் . ஆத 

பட்ட புகழுடையளாயினாள் . 

பாண்டிய 
லின் எத்தேவியின் சிலம்பு காரணமாக மன்னன் குடிமக்களுள் ஒரு பெண்ணின் 
நூற் பெயர் வந்திருந்தாலும் , நூலின் சிலம்பைத் திருடியவன் என்று கோவலன் 
பெருமைக்குக் குறைவில்லை என்று தெளிக . ஒருவனால் 

ஒருவனால் கொலைப்பட்டிருந்தால் , கண் 
யார் சிலம்பு என்பது இந்நூற் பெயர் ணகியின் கற்பு மறமாக வெளிப்பட்டிருக் 
ஆராய்ச்சிக்கு உரிய பொருளன்று ; எந்தச் குமா ? வெளிப்படினும் இத்துணை ஞாலப் 
சிலம்பு என்பதுவே ஆய்வுப் பொருள் . பரப்புக்கு இடனாயிருக்குமா ? உலகெலாம் 
சிலம்பு காரணமாகச் சிலப்பதிகாரம் என் தொழத்தக்க உரைசால் பத்தினியெனக் 
னும் பெயரான் நாட்டுதும் , என்ற அடி 

கண்ணகியை ஞாலத்துக்குக் காட்டியது 
யைப் படிக்குங்கால் , எச்சிலம்பு காரணம் 

காரணம் கோப்பெருந் தேவியின் சிலம்புப்பகையே . 
என்ற வினாக்கொண்டு ஆராய முனையாது , மேலும் , அரசியின் காலணி கவர்ந்த கள் 
சிலம்பு அணிந்த ஒரு தேவியை முன் 

வன் 

என்று கோவலன் கொல்லப்படும் 
வைத்து ஆராய்ந்தமையால் , நம்மனோர் 

நம்மனோர் போதுதான் , ஊழ்வினை உருத்து வந்து 
இதுகாறும் செய்த பெயராராய்ச்சி பிழை ஊட்டிய முறைமையைக் காண்கின்றோம் . 
யாராய்ச்சி யாயிற்று . காப்பிய விலக்கியம் 

" வினை விளை காலம் ஆதலின் யாவதும் 
படைத்த இளங்கோ தம் நூற்குப் பெய 

சினையலர் வேம்பன் தேரா னாகி 
ரிட்ட போது , கண்ணகி தேவியையோ 

ஊர்காப் பாளரைக் கூவி யீங்கென் 
கோப்பெருந் தேவியையோ காரணமாகக் 

தாழ்பூங் கோதை தன் காற்சிலம்பு 
கருதவில்லை . நிகழ்ச்சிகளின் தீயவிளைவு கன்றிய கள்வன் கைய தாகிற் 
களுக்கு இல்லறமாசற்ற இத்தேவியர் கார 

கொன்றச் சிலம்பு கொணர்க ஈங்கெனக் 
ணரல்லர் என்பது அவர் துணிபு . காவிய 

காவலன் ஏவக் கருந்தொழிற் கொல்லனும் 
இயக்கத்துக்கும் காவிய 

மாந்தர்களின் 

ஏவல் உள்ளத் தெண்ணியது முடித்தெனத் 
வாழ்க்கை மாற்றங்கட்கும் காரணமான ஓர் 
உயிரிடம் - அரிய 

தீவினை முதிர்வலைச் சென்று பட்டிருந்த 
பெரிய நுண்ணிய 

கோவலன் தன்னைக் குறுகின னா 
நிகழ்ச்சி - உண்டென்று இளங்கோவிற் 

( 16.148 ) 


வெளியீட்டு விழா மலர் 


263 


றும் , 


கள் வனைக் கொன்று தேவியின் 

சிலம் பாடுகளுள் அறங்கூற்றாதலும் உயர்ந்தோர் 
பைக் கொணர்க என்று மன்னன் கட்டளை ஏத்தலும் இளங்கோ நாட்ட எண்ணிய 
யிட்ட 

காலத்தை வினைவிளைகாலம் என் துணைக்கொள்கைகளே . ஊழ்வினைக் கோள் 
ஊர்காப்பாளரோடு பொற்கொல் தான் 

பொற்கொல் தான் அவர் நிறுவ முனைந்த தலையாய 
லன் கோவலனை நெருங்கிய காலத்தைத் பேரறம் . வினை விளைகாலம் என்றீர் ; 

முதிர்ந்த காலம் என்றும் யாது அவர் வினைவிளைவு (பதிகம் ) என்று 
இளங்கோ சுட்டிக் காட்டுதலும் நினையத் சாத்தனார் பால் 

இளங்கோ 

மறித்துக் 
தகும் . 

கேட்கும் வினாவால் , அவர்க்கு இருந்த 
" அரைசியல் பிழைத்தோர்க் 

இக் கொள்கைப்பற்று நன்கு விளங்கும் . 
கறங்கூற் றவதூஉம் 

சிங்கபுரத்துச் சங்கமன் என்னும் வணி 
உரைசால் பத்தினிக் 

கனை ஒற்றன் என்று பொய்க் குற்றப் 

படுத்திக் கொல்வித்தான் முற்பிறப்பிற் 
குயர்ந்தோர் ஏத்தலும் 

கோவலன் . அதனால் இப்பிறப்பில் சிலம் 
ஊழ்வினை உருத்துவக் 

புக் கள்வன் என்று பொய்க் குற்றப் பட்டுக் 
தூட்டும் என்பதூஉம் 

கொல்லப் படுகின்றான் . இவ்வூழ்வினைப் 
சூழ்வினைச் சிலம்பு 

பயனை 

அவனுக்கு உறுத்தியது எது ? 
காரண மாகச் 
சிலப்பதி காரம் 

அரச மாதேவியின் சிலம்பைக் கவர்ந்த 

கள்வன் என்ற குற்றப்பாடே 
என்னும் பெயரான் 
நாட்டுதும் யாமோர் 

V 
பாட்டுடைச் செய்யுள் 

நூற்பெயர் வைப்பிற்கு உரிய கார 
இப்பதிக அடிகள் மீண்டும் நினைத் 

ணத்தை இளங்கோ மயக்கமறவே சொல்லி 
தற்கு உரியவை . இளங்கோ நாட்ட யுள்ளார் .பதிகத்தைப் 

பதிகத்தைப் படிக்கும் நாம் 
நினைத்த முத்திறக் கொள்கைக்குக் காரண 

பொருள் பொதிந்த தொடர்களை ஊன்றிப் 
மாக நிற்பது எச்சிலம்பு ? நூற் பெயர் பாராது , சிலம்பு காரணமாகச் சிலப்பதி 
ஆராய்வார் விடைகாண வேண்டும் வினா 

காரம் என்ற பெயர் உண்டாயிற்று என்று 
இதுவே . கோப்பெருந் தேவியின் சிலம்புக் பொதுப்படையாகக் கருதி வருகிறோம். 
கள்வன் என்று கண்ணகி கேள்வன் 

சூழ்வினைச் சிலம்பு காரணமாக " என்ற 
கொலைப்பட்ட காரணத்தாற்றான் , செழிய 

தொடரில் வரும் அடைமொழியை நாம் 
னுக்கு அரசியற் பிழைப்பும் , கண்ணகிக்கு ஆழ நினைக்கவில்லை. நினையா வண்ணம் 
உயர்ந்தோர் ஏத்தும் , கோவலனுக்கு ஊழ் 

உரைகளும் நம்மை ஒருவழிப் படுத்தின . 
னை யூட்டும் நேர்ந்தன என்று மேலே 

சூழ்வினை சூழ்ந்த சிற்பத் தொழில் என் 
விளக்கினேன் . கண்ணகியின் சிலம்பு பது அரும்பத வுரையாசிரியர் உரை . இவ் 
காரணம் ஆகாதோ எனின் , ஆகும் , எப் 

வுரைப் பொருளையே இவ்வடை மொழிக் 
படிக் கதையிருந்தால் . 

குப் பின் வந்த உரையாசிரியர்களும் எழுத 

லாயினர் . சூழ்வினை என்பது சிலம் 
சிலம்பை வஞ்சகத்தால் பறித்துக் கொள் 
ளப் பாண்டியன் சூழ்ச்சி செய்திருந்தால் , பணிக்கு இயற்கை யடை என்று கருது 
கண்ணகி சிலம்பினைக் கவரும் ஆசையால் 

வது பிழை . பிற சிலம்பினின்றும் வேறு 
கோவலனைக் கொன்றிருந்தால் , 

" 

என் படுத்திக் காட்டும் இனஞ்சுட்டிய அடை 
காற் சிலம்பு கொள்ளும் விலைப்பொருட் . 

என்று ஈங்குக் கொள்ளவேண்டும் . 
டாற் கொன்றாரே " ( 19.8 ) என்று கண்ணகி சிலப்பதிகாரக் கதைக்கு மூன்று சிலம்பு 
கருதுவது உண்மையாக இருந்தால் , கள் தேவை ; கண்ணகியின் 

சிலம்பு 
அவள் சிலம்பு நூற்பெயர்க்குக் காரணமா இரண்டு ; கோப்பெருந்தேவியின் சிலம்பு 
யிருக்கும் . கதை அப்படி யில்லையே . ஒன்று . கண்ணகி சிலம்பு ஒவ்வொன்றும் 
கோவலன் வைத்திருக்கும் சிலம்பு கோப் காப்பிய நிகழ்ச்சிக்கு இன்றியமையாதது ; 
பெருந் தேவியின் சிலம்பு என்ற நிலைக் தனிச் சுட்டுக்கு உரியது. சீறடிச் சிலம்பின் 
களத்தில் இருந்தன்றோ மேல்பெருவிளைவு ஒன்று கொண்டுபோய் விற்று வருவேன் 
கள் தோன்றுகின்றன . 

மூன்று கோட் என்று கோவலன் ஒரு சிலம்பை மட்டும் 


கோவலனது 


264 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


வர் 


எடுத்துச் செல்கின்றான் . அது பொற் பொற்கொல்லன் அரசியின் ஒரு சிலம்பு 
கொல்லன் வஞ்சனையால் வேந்துகோட் கவர்ந்த கள்வனாதலின் , கோவலன் சொற் 
படுகின்றது . போற்றருஞ் சிலம்பு , சித்திரச் களைக் கேட்டதும் அவனைக் கள் வனெனச் 
சிலம்பு , செய்வினைச் சிலம்பு , செஞ்சிலம்பு சாட்டிவிடும் சூழ்ச்சி சட்டென அவனுக்கு 
என இவ்விற்பனைச் சிலம்புக்கு இளங்கோ உதயமாயிற்று . நுணலும் தன் வாயாற் 
அடைமொழி புணர்ப்பர் . கோவலன் கெடும் என்பது பழமொழி . கோவலன் 
இறந்தபின் , கண்ணகியின் 

மற்றொரு தன் கூற்றாற் கெட்டான் . 
சிலம்பு கதையை நடத்துகின்றது . எஞ்சி 

" ஊர்காப் பாளரைக் கூவி ஈங்கென் 
நின்ற சிலம்பொன்றைக் கையேந்தி ஊ 

தாழ்பூங் கோதை தன்காற் சிலம்பு 
சூழ்ந்து , அச்சிலம்பொடு சென்று வேந்தன் 

கன்றிய கள்வன் கைய தாகிற் 
முன் வழக்குரைக்கின்றாள் கண்ணகி . செம் 

கொன்றச் சிலம்பு கொணர்க ( 16.150 ) 
பொற் சிலம்பு , இணையரிச் சிலம்பு , பொற் 
றொழிற் சிலம்பு எனக் கண்ணகி கைச் 

என்பது பாண்டியன் கட்டளை . 

சிலம்பு 
சிலம்புக்கு இளங்கோ அடைமொழிகுவர் . கையது ஆகின் என ஒருமை முடிபு பெறு 
இன்னணம் கோவலனுக்கு ஒரு சிலம்பும் தலின் , தேவியின் 

ஒரு சிலம்புதான் 
கண்ணகிக்கு ஒரு சிலம்பும் வேறு வேறாகப் தொலைந்தது என்பது தெளிவு . வேந்தன் 
பயன்படக் காண்கின்றோம் . 

நீர்வார் கண்ணொடு வந்த கண்ணகியைக் 

கண்டான் ; காலணியான சிலம்பு கையில் 
கோப்பெருந்தேவியின் சிலம்பு இரண் இருப்பக் கண்டான் ; அதுவும் ஒற்றைச் 
டையும் பொற்கொல்லன் 

திருடினனா ? 

சிலம்பாக இருக்கக் கண்டான் ; கண்ட 
ஒன்றுதான் திருடினனா ? இரண்டும் கள போதே பாண்டியன் தோல்வி கண்டான் 
வாடப்பட்டிருக்குமேல் , கோவலனைக் 

என ஒரு வெண்பாப் பகர்கின்றது : 
கொன்று ஒரு சிலம்பைக் கொண்டுவந்த 
போது , மற்றொரு சிலம்பு எங்கே என்று 

மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் 
ஊர்காப்பாளர்களைப் பாண்டியன் கட்டா 

கையிற் றனிச்சிலம்பும் கண்ணீரும் 
யம் வினவியிருப்பான் . வினவியிருப்பா 

வையைக்கோன் 
னேல் , கண்ணகி வந்து வழக்குரைக்க 

கண்டளவே தோற்றானக் காரிகைதன் 
வேண்டாமலே , தன் கொடுங்கோன்மையை 

சொற்செவியில் 
உணர்ந்து உயிர்விட்டிருப்பான் . தானே 

உண்டளவே தோற்றான் உயிர் . 
உணர்ந்து கைகுறைத்துக் கொண்ட செங் 

கூடலான் 

கூடாயினான் 
கோன்மையைப் பொற்கைப் பாண்டியன் மற்றொரு வெண்பாக் கூறுகின்றது . ஏன் ? 
வரலாற்றில் அறிகின்றோம் . காவலர்களை ஊர்காவலோர் கொண்டு வந்தது தன் 
வினவாமையாலும் , 

காவலன் 

உயிர் தேவியின் சிலம்பு இல்லையோ ? இந்நங்கை 
விடாமையாலும் , தேவியின் தொலைந்த யின் மற்றொரு சிலம்போ ? என்று வேந்தன் 
சிலம்பு ஒன்றேயாகும் . கோவலன் சிலம்பு உள்ளம் 

உளையத் தொடங்கிவிட்டது . 
இரண்டையும் விற்க எடுத்துச் சென்றிருப் கோவலன் விற்பனைச்சிலம்பும் கண்ணகி 
பினும் , கதை வேறுவகையாக முடிந்திருக்க கைச் சிலம்பும் கோத்தேவியின் களவுச் 
வும் கூடும் . இரண்டு சிலம்பு வைத்திருக்கக் சிலம்பும் ஆகிய மூன்றுமே சிலப்பதிகாரக் 
கண்டாரேல் , கோவலனைக் கொல்ல ஊர் 

கதை நடப்புக்கு உரியவை . 
காவலர்கள் மறுத்திருக்கவுங் கூடும் . ஊழ் சிலம்புகளுக்கு 

முன்னிரு 
வினையால் ஒரு சிலம்பை மட்டும் கொண்டு மேலே காட்டினேன் . 

வந்த அடைமொழிகளை 
சென்றான் கோவலன் . " காவலன் தேவிக்கு வேறுபாடு தோன்ற , முத்திறக் கொள்கைக் 

அவ்விரண்டினும் 
ஆவது ஓர் காற்கணி நீ விலையிடுதற்கு குக் காரணமானது இதுவென அறிய , 
ஆதியோ " ( 16.111 ) என ஒரே ஒரு 

, 

சூழ்வினைச் சிலம்பு 
சிலம்பு விற்பனை பற்றியே பொற்கொல்ல 

என்று தேவியின் 

களவுச் சிலம்புக்கு 
னிடமும் பேசுகின்றான் ; மேலும் , அவ் 

சிலம்புக்கு அடைபுணர்த்தினார் 
மேலும் , அவ் ஆசிரியர் . பொற்றொழிற் சிலம்பு , சித்திரச் 
வொரு சிலம்பு காவலன் தேவிக்கு ஆம் சிலம்பு என்பனபோல் 
தகுதியுடையது என்றும் சாற்றுகின்றான் . சிலம்பு தன்மையமை 

என்பனபோல் இத் தேவியின் 
தன்மையடை பெறவில்லை. பல 


91 


என்று 


22 


வெளியீட்டு விழா மலர் 


266 


என்று 


வினைகள் ஒன்றன் பின் ஒன்றாய்ச்சுற்றி வரு னொடு இணையான மற்றொரு என் சிலம் 
தற்கு , சூழ்ந்துவருதற்கு, இச்சிலம்பு காரண பையே என் கணவன் கொண்டு சென்றான் 
மாய் இருந்தமையின் , சூழ்வினைச் சிலம்பு காண்மின் 

என் 

பறைசாற்றுவதே 
என்ற அடை பெற்றது . ஊர் சூழ்வரி , கண்ணகி கைச்சிலம்பின் பயன் . 

ஊர் 
மிளை சூழ் கோவலர் , வையை சூழும் மதுரை காவலர் கொன்று கொண்டுவந்த சிலம்பே 
யார் என்ற தொடர்களை ஒப்பு நோக்குக . உள்ளது மாணிக்கமா முத்தா 

காண்பதற்கு உரியது . கண்ணகி சிலம்பு 
VI 

கள் மணிப்பரல் உடையன . தேவியின் 
நூலியற்றிய பின்னரே பதிகம் செய் சிலம்புகள் முத்துப்பரல் உடையன . எனி 
யப்பட்டது . நூலுள் வரும் பல அடி னும் , இப்பொதுச் செய்தி வழக்குரை 
களையும் , சொற்றொடர்களையும் பதிகத்தவர் யன்று . கண்ணகியின் கைச்சிலம்பு மணிப் 
தழுவிக்கொண்டார் என்பது மிக வெளிப் பரல் உடையதாக இருக்கலாம் . 

தேவி 
படை . திருமாபத்தினி விண் ஏகிய வியப் யின் தொலையாத அரண்மனைச் சிலம்பு 
பைக் குன்றக் குறவர்கள் இளங்கோவிடம் முத்துப்பரல் 

முத்துப்பரல் உடையதாக இருக்கலாம் . 
அறிவித்தனர் என்ற செய்தியைப் பதிகம் எத் தேவியின் சிலம்பு எப்பரலுடையது 
கூறுகின்றது . செங்குட்டுவனுக்கு இதனைத் என்று காண்பதா ஈண்டு வழக்காட்டம் ? 
தெரிவித்தோரும் அக் குறவர்களே என்று கண்ணகி சிலம்பின்பரல் மணி ; தேவியின் 
காட்சிக் காதையால் அறிகின்றோம் . குறவர் சிலம்புப்பரல் முத்து . இப்பொதுத் தன் 
செய்தி அறிவித்தகாலை , உடனிருந்த தமிழ்ச் மையை ஊர் காப்பாளர் 

மையை ஊர் காப்பாளர் கொண்டு வந்த 
சாத்தனார் கோவலன் கண்ணகியார் வர ஒரு 

சிலம்பில் வைத்துப் பார்த்துப் பரல் 
லாற்றை இளங்கோவுக்கும் சேரனுக்கும் வேறுபாடு கண்டு வழக்கின் உண்மை 
எடுத்து விளக்கினார் என்று முறையே தெளிய வேண்டும் . இவ்விளக்கத்தை 
பதிகமும் காட்சிக் காதையும் மேலும் 

மேலும் நினைந்து பின்வரும் வழக்குரை யடிகளை 
ஒருங்கு புலப்படுத்துகின்றன . 

நோக்குக : 
" தீவினைச் சிலம்பு காரண மாக 

" என்காற் பொற்சிலம்பு மணியுடை 
ஆய்தொடி யரிவை கணவற் குற்றதும் , 

( யரியே எனத் 
வலம்படு தானை மன்னன் முன்னர்ச் 

தேமொழி யுரைத்தது செவ்வை நன் மொழி 
சிலம்பொடு சென்ற சேயிழை வழக்கும் , 

யாமுடைச் சிலம்பு முத்துடை யரியே . " 
செஞ்சிலம் பெறிந்து தேவி முன்னர் 

( 20.67 ) 
வஞ்சினம் சாற்றிய மாபெரும் பத்தினி 

என் கணவன் 

விற்க எடுத்துவந்த 
அஞ்சி லோதி அறிகெனப் பெயர்ந்து 

என் சிலம்பு மணிப்பரல் உடையது எனக் 
முதிரா முலைமுகத் தெழுந்த தீயின் 

கண்ணகி வழக்காடினாள் என்றும் , நீ 
மதுரை மூதூர் மாநகர் சுட்டதும் " ( 25.69 ) சொல்வது சரியான சான்று ; எனினும் , 
இவை சாத்தனார் செங்குட்டுவற்கு ஊர்காவலர் கொன்று கொணர்ந்து யாம் 
மொழியும் வரலாற்று விளக்கம் ; மேலும் , வைத்திருக்கும் சிலம்பு முத்துப்பரல் உடை 
நூற் பெயரின் உண்மை காண்பான் யது எனப் பாண்டியன் 

எதிர்ச்சான்று 
என்னை ஆராயத் தூண்டிய அடிகள் . விளம்பினான் என்றும் , இப்பகுதிக்கு ஒரு 
தீவினைச் சிலம்பு , சிலம்பொடு சென்ற , சிலம்பின் மேல் எழுந்த வழக்காகக்கொள்ள 
செஞ்சிலம் பெறிந்து என மூன்று சிலம்பு வேண்டும் . பின்னர் வழக்கிற்கு உரிய 
கள் இப் பகுதியில் இடம் பெற்றுள. அச் சிலம்பைக் கொண்டு வருக என்று 
" சிலம்பொடு சென்ற சேயிழை வழக்கு பாண்டியன் ஏவினான் ; மெல்லப் பிரித்துப் 
என்ற தொடர் கண்ணகியின் கைச் பார்க்கும் கருத்தோடு அதனைத் தன்முன் 
சிலம்பைக் குறிக்கும் . கண்ணகி தான் வைத்தான் . 

வைத்தான் . அச்சிலம்பைப் 

பார்த்தாள் 
ஏந்திச் சென்ற கைச்சிலம்பை வேந்தன் கண்ணகி . இச்சிலம்பால் கணவனை 
முன் உடைக்கவில்லை . 

இச் சிலம்பை இழந்து வாழ்வு முடிந்த நிலையை எண்ணி 
உடைத்து உள்ளிருக்கும் பரல் மாணிக்கம் னாள் ; பொறாது பொங்கிய 

சினத்தளாய் 
என்று காட்டுவது சான்றாகுமோ ? இத அதனை உடைத்தெறிந்தாள் . உள்ளிருந்த 


266 


கொன்று 


மணிப்பரல் 

ச் சிலம்பு ஆதல் தெளிவு . இக்காட்சிக் காதையில் 
கொணர்க என்று சொல்லிய தென்னவன் வரும் 

சிலம்பின் முத்தொடர்களும் 
வாயைத் தாக்கிற்று . ஆதலின் செஞ் கண்ணகியின் இரு சிலம்புகளையே குறிக் 
சிலம்பு எறிந்து என்று மேலே தந்த கும் எனக்கொளின் , 

அரச தேவியின் 
காட்சிக் காதைப் பகுதியில் வருவது சிலம்பு 

வருவது சிலம்பு குறிப்பிட வேண்டாவா ? அச் 
கோவலன் விற்பனைக்குக் கொண்டு சென்ற சிலம்பு இன்றேல் , கண்ணகி தன் 
சிலம்பையே குறிப்பதாகும் . 

கொங்கை சிலம்பு அணிந்து நல்வாழ்வு வாழ்ந்திருப் 
யாற் கூடற்பதி சிதைத்துக் கோவேந்தைச் பாள் . ஆயின் , இளங்கோ காப்பியத்துக்குப் 
செஞ்சிலம்பால் வென்றாளைப் பாடுதும் பொருளாகியிராள் . தேவியின் சிலம்புக் 
வம்மெல்லாம் என்று வாழ்த்துக் காதை கள்வன் என்று குற்றஞ்சுமத்திய காரணத் 
யிலும் , இவ்வழக்குச் சிலம்பு செஞ்சிலம்பு தாற்றான் , காரணத்தின் பின் தான் , கோவ 
என அடைமொழிப்படுகை காண்க . லன் கொலையுண்ணலும் , கண்ணகி வழக் 
சிலம்பொடு என்பதும் செஞ்சிலம்பு 

குரைப்பும் , சிலம்புடைப்பும் , வஞ்சினம் 
என்பதும் கண்ணகி சிலம்பிரண்டினையும் வீழ்வும் , தேவி மாய்வும் எல்லாம் நிகழ்ந் 

சாற்றலும் , மா நகர் அழிவும் , தென்னவன் 
குறித்து விடுதலின் , தீவினைச் சிலம்பு 
என முதலில் 

தன என்று செங்குட்டுவனுக்குச் சாத்தனார் 
வருவது கோப்பெருந் 

வில் 
தேவியின் களவுச் சிலம்பு என்று உய்த் இருந்தமையின் , பாண்டியன் சிலம்பினைத் 

ளக்கினார் . பலர் மாய்வுக்குக் காரணமாக 
துணரலாமன்றோ ? 

" தீவினைச் சிலம்பு என்று தொடங்கினார் . 
தீவினைச் சிலம்பு காரண மாக 

இச் சிலம்பின் தொடர்பு இன்றேல் , இவ் 
ஆய்தொடி யரிவை கணவற் குற்றதும் 

வளவு பெரிய அரிய விளைவுகள் நடந்திரா 
என்ற ஈரடிகளின் நடை தனித்து நினையத் என்பது புலவர் கருத்து . தீவினைச் 
தகும் . ஆய்தொடி யரிவை என்பது சிலம்பு காரணமாக 

என்று 

காட்சிக் 
கண்ணகியையும் , அரிவை கணவன் என் காதையில் வருவதும் , " சூழ்வினைச் சிலம்பு 
பது கோவலனையும் , கணவற்கு உற்றது காரணமாக ” என்று பதிகத்தில் வருவதும் 
என்பது அவன் கொலைப்படுதலையும் குறிப் ஒப்புநோக்குவார்க்குக் கோப்பெருந்தேவி 

தீவினைச் சிலம்பு என்பதற்குக் யின் தொலை சிலம்பே காரணம் என்பது 
கண்ணகி சிலம்பு என்று பொருள் படுத் செவ்விதின் விளங்கும் .. 
தின் , கண்ணகி சிலம்பு காரணமாக அவள் 
கொலைப்பட்டான் 

சிலப்பதிகாரப் பெயர் பற்றிய என் 
பொருள்படும் . இச் சிலம்பா அவன் ஆராய்ச்சி முன்னையோர் 

ஒருமுகமாகக் 
கொலைக்குக் காரணம் ? ஆய்தொடி யரிவை கூறிவரும் கருத்துக்கு முற்று முரணாக இருந் 
சிலம்பு 

கணவற்குற்றது தாலும் , உண்மைகாண முயலலும் , கண்ட 
என்று நடையில்லை . ஆய்தொடி யரிவை 

வலியுறுத்தலும் தமிழ் 
கணவன் என்பது பின்னடியாக இருத்த மாணவர் கடனாகும் . இக் கடமையுணர்ச் 
லின் , முன்னடியில் வரும் தீவினைச்சிலம்பு , சியே என் கருத்தை வெளியிடத் தூண் 
கதைப்படி , 

கோப்பெருந்தேவியினது டிற்று . 


பன் . 


கணவன் 


என்று 


காரணமாகக் 


உண்மையை 


எனப் 


இருவினைப் பயனைத் தருபவன் இறையே 
செய்வினையும் , செய்வானும் , அதன் பயனும் , சேர்ப்பானும் 
பொருள்கள் நான்கினையும் மெய்வகையென மேற்கொண்டொழுகுதல் நன் 
னெறியாகும் . இவ்வுண்மையினை வரும் செந்தமிழ்ப் பொதுமறையானுணரலாம் : 

" வகுத்தான் வகுத்த வகையல்லாற் கோடி 
தொகுத்தார்க்குந் துய்த்த லரிது . " 

திருக்குறள் கூட எ எ . 


தமிழும் ஆரியமும் 


( பேராசிரியர் , திரு . சி . இலக்குவனார் ) 


17-11-1909 - இல் இவர் பிறந் 
தார் . இவர் சொந்த ஊர் மதுரை . 
பிறந்த ஊர் வால்மேடு . தந்தை 
யாரின் பெயர் , சிங்காரவேல் . 
இவர் திருவையாற்று அரசர் 
கல்லூரியில் தனித்தமிழ் வித்து 
வான் பயின்று , சிறந்த முறையில் 
தேர்ச்சியுற்று , அக் கல்லூரியி 
லேயே பல ஆண்டுகள் தமிழ்ப் 
பேராசிரியராக இருந்தார் . 
மேலும் பயின்று எம் ஏ , எம்.ஓ. 
எல் என்னும் பட்டங்களையும் 
பெற்றார் . தற்பொழுது மதுரை 
தியாகராசர் கல்லூரியின் தமிழ்த் 
துறைத் தலைவராகப் பணியாற்றி 


வருகிறார் . தமிழகப் புலவர் 
குழுவின் உறுப்பினருள் இவரும் 
ஒருவர் . 

மேலை நாட்டவரும் 
வியக்கும் வண்ணம் தொல்காப் 
பியத்தை ஆங்கிலத்தில் மொழி 
பெயர்த்துள்ளார் . " இலக்கியம் " 
போன்ற 

இதழ்களையும் 
வெளியிட்டுள்ளார் . தமிழ் 
கற்பிக்கும் முறை , திருக்குறள் 
பொழிப்புரை விளக்கவுரை , 
அமைச்சர்யார் , தொல்காப்பிய 
ஆராய்ச்சி , Semantemes and 
Morphemes in Tamil language 
என்பன இவருடைய நூல்களுட் 
சிலவாகும் . 


கின்றது . 


மக்கள் நன்மைக்காக மக்களாற் தந்தையாக ஆரியத்தையும் தாயாகத் தமி 
படைத்துக் 

கொள்ளப் பட்டவற்றுள் ழையும் ஆராய்ச்சியாளர் சிலர் உருவகப் 
மாண்பு மிக்கு 

விளங்குவது மொழி படுத்திக் கூறுவர் . ஆரியத்தைத் தந்தை 
யொன்றே . மக்களை விலங்குகளினின்றும் யென அழைத்து அதற்கு முதன்மை 
வேறுபடுத்து உயர்த்துவதும் மொழியே. கொடுப்பதாக எண்ணி மகிழ்ந்தாலும் , 
மக்களை மக்களாக வாழச் செய்வதும் இந்திய மொழிகளின் தாய் தமிழ் என்பதை 
மொழியே. 

மொழியின்றேல் உலகில் ஏற்றுக்கொள்ளும் நிலை ஏற்பட்டு விடு 
ஒன்றுமே இன்று எனக் கூறலாம் . கின்றது ; ஆரியமே இந்திய மொழிகளின் 

உண்மைக்கு 
பயன்மிகு கருவியாம் இம்மொழியைத் அன்னை என்ற கொள்கை 

மாறுபட்டது என்பது வெளிப்பட்டுவிடு 
தமிழர் படைத்துக் கொண்ட காலம் யாது 
எனக் கூறல் இயலாது . உலகில் மாந்த 
ரினம் தோன்றியது நம் தென்னகத்தி சதுர்மறை ஆரியம் வருமுன் 
லென்றும் , பழங்கற் கருவிக் காலத்திலேயே 

சகமுழுது நினதாயின் 
தமக்குப் பயன்படும் மொழியைப் பெற் முதுமொழி நீ அநாதியென 
றிருக்க வேண்டுமென்றும் வரலாற்று 

மொழிகுவதும் வியப்பாமோ ? 
ஆசிரியர் கருதுகின்றனர் . ( Pre - historic 

என்னும் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை 
South India - P. 41 , 42 , 173 , 178 ) 

யவர்கள் கூற்று , மொழிப்பற்று மிக்க 
ஆரியர்கள் இந்நாட்டிற்கு வருவதன் புலவர் கூற்று எனப் புறக்கணித்துவிடல் 
முன்னர் இமயம் முதல் குமரி வரை வழக் இயலாது . பரத கண்ட முழுவதும் பரவி 
கில் இருந்த மொழி தமிழ்தான் என்பது வழங்கி வந்த பழந்தமிழோடு ஆரியம் 
நடுநிலை தவறாத ஆராய்ச்சியாளர் நூல்க கலப்புற்றுப் பல்வேறு 

கிளைமொழிகள் 
அறியப்படும் உண்மையாகும் . உருவாகியுள்ளன . வட இந்திய மொழிகள் 
ஆரியம் தமிழோடு கொண்ட கலப்பின் தமிழ்க்குழு மொழிகளோடு வேறுபட்டன 

கவே இன்று நம் பரதகண்டத்தில் போல் தோன்றினும் , தமிழ்மொழி அடிப் 
உலவும் மொழிகள் உருவாகி வளர்ந் படையிலேயே அவை உருவாகி வளர்ந் 
துள்ளன . ஆதலின் இந்திய மொழிகளின் துள்ளன என்பது நுணுகி ஆராய்வார்க் 


ளால் 


268 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


குத் தெள்ளிதிற் புலனாகும் . ( Studies in 

( Studies in கூர்த்த மதியுடைய ஆரியம் , புதிய வரிவடி 
Dravidian Philology - Pages 9-10 ) வங்களைப் படைத்துத் தன் நெடுங்கணக் 
வடாது பனிபடு 

கினை விரிவு படுத்திக்கொண்டது ; வரி 
நெடுவரையும் 

வடிவக் குறைபாடற்ற மொழியாகி விட்ட 
தெனாது உருகெழு குமரிக்கடலும் எல்லைக 

தாகக் காட்டிக் கொண்டது . 

. 

நன்றாகச் 
ளாகக் கொண்டு வழங்கி வந்த பழந்தமிழ் , செய்யப்பட்டது - சமஸ்கிருதம் 

சமஸ்கிருதம் - என்று 
ஆரிய மொழிக் கலப்பால் சிதைவுண்டு 
காலப்போக்கில் பல்வேறு கிளைமொழிக தன்னை அழைத்துக் கொண்டது . 
ளாக் கிளைத்தது . ஆரிய மொழித்தன்மை 

ஏன் ? தமிழ்மொழி ஆரியத்தைத் தழு 
மிகுந்துள்ள மொழிகள் ஆரியக் குடும்ப வித் தன் நெடுங்கணக்கை அமைத்துக் 
மொழிகள் எனவும் , தமிழ்த்தன்மை மிகுந்த கொண்டது என்று கூறினால் பொருந் 
மொழிகள் தமிழ்க் குடும்ப மொழிகள் தாதோ எனின் , முற்றிலும் பொருந்தாது . 
( திராவிடக் குடும்ப மொழிகள் ) எனவும் கடன் கொடுப்பான் ஒருவன் வேண்டியன 
அழைக்கப்படுகின்றன . ஆரிய மொழியும் பெற்றுக்கொள் என்று உரிமையளிக்குங் 
அதனைச் சார்ந்துள்ள மொழிகளும் தமிழ்த் கால் , குறைவாகப் பெறுவார் இருப்பரோ ? 
தன்மைகளை மிகுதியான அளவில் இன் இரார் . அங்ஙனமே தமிழ் ஆரியத்தினின் 
றும் கொண்டு விளங்குகின்றன . ( The றும் கடன் பெற்றிருக்குமேல் குறைபா 
Origin and Development of The Bengali டுடைய முறையில் கடன் பெறக் காரணம் 
Language - Pages 170-178; Comparative இல்லை . ஆரிய நெடுங்கணக்கைப் போல் 
Grammar of Dravidian Languages அமைத்துக் கொண்டிருக்கலாமே . தமிழி 
P. 55 ) அன்றியும் ஆரிய மொழி , எழுத் னின்றும் உருமாறிப் பிரிந்த தெலுங்கு , 
துக்களைப் படைத்துக் கொண்டதே அது மலையாளம் பிற்றை நாளில் அவ்வாறு 
தமிழோடு தொடர்பு கொண்ட 

கொண்ட பின்னர் செய்து கொள்ள வில்லையா ? ஆதலின் 
தான் என்பது இருமொழி எழுத்துக் தமிழ் நெடுங் கணக்கைக் கண்ட பின்னரே 
களையும் நுணுகி ஆராய்ந்தால் தெள்ளி ஆரியம் தன் நெடுங்கணக்கை அமைத் 
தின் புலனாகும் . இரு மொழிகளும் வேறு துக்கொண்டது என்பதே சாலப் பொருந் 
பட்ட இனத்தினவாயிருந்தும் 

தும் . ஆரியர் இந்நாட்டுக்கு வந்தகாலம் 
டிலும் அ , ஆ , இ , ஈ , உ , ஊ , ஏ , ஐ , ஓ , கி . மு . 2000 முதல் 1500 வரை என்பார் .. 
ஔ என்னும் பத்து உயிர்களும் ; க , ங , ச , அக்காலத்திலேயே தமிழ்மொழி எழுத்துக் 
ஞ , ட , ண , த , ந , ப , ம , ய , ர , ல , வ , ள 

களைப் பெற்றிருந்த செம்மொழியாகும் . 
என்னும் பதினைந்து 

மெய்யெழுத்துக் தமிழ் எழுத்துக்களைக் கண்டே ஆரியமும் , 
களும் ஒத்திருக்கின்றனவே ! எதனால் இவ் பொனீஷியர் மொழியும் , எகிப்தியர் மொழி 
வொற்றுமை ? ஒன்றைத் தழுவி இன் யும் எழுத்துக்களை அமைத்துக் கொண்டன் 
னொன்று அமைத்துக் கொண்டாலன்றி 

கொண்டாலன்றி என்று கூறுதலே பொருந்தும் .. இதற்கு 
இவ்வொற்றுமை ஏற்பட இயலாதன்றோ ? 

மாறாகச் சிலர் கருதுவது உண்மைக்கு 
எதனைத் தழுவி எது அமைத்துக் கொண் மாறானதாகும் . 

குமரியொடு வடவிமயத்து ஒரு மொழி 
வடமொழியில் உள்ள ஐவ் வருக் யாய் வழங்கி வந்த தமிழ் ஆரியத்தின் 
கங்களை நோக்கினால் தமிழினைத் தழுவித் கலப்பால் பல மொழிகளாகப் பிரிந்தது . 
தான் ஆரிய மொழி தன் எழுத்துக்களை தொல்காப்பியர் காலமாம் கி . மு . ஏழாம் 
அமைத்துக்கொண்டது என்று புலனாகும் . நூற்றாண்டு 

அளவில் 

வடவேங்கடம் 
ஐந்து வருக்கங்களிலும் முதல் எழுத்தும் தென்குமரி ஆயிடையே தமிழ் எனும் 
கடைசி எழுத்தும் இரண்டு மொழிகளிலும் பெயருடன் தனியே நிலவியது. 
ஒன்றே . இடையில் உள்ள மூன்று எழுத் குமரியென்று 
துக்களும் ஆரியம் மிகுதியாகப் பெற்றுள் பொழுதுள்ள குமரிமுனை ( கன்னியா குமரி) 

கூறப்படுவது 
ளது . தமிழிலும் அவ்வொலிகள் உண்டு . அன்று எனவும் இலங்கைக்குத் தெற்கே 
ஆனால் அவ்வொலிகளைக் காட்டும் தனி பூமையக் கோட்டை ஒட்டியிருந்த குமரி 
வரி 

வடிவங்கள் இல்லை . கடன் பெற்ற மலையெனவும் , குமரியாறெனவும் ஆராய்ச் 


இரண் 


டது ? 


வெளியீட்டு விழா மலர் 


269 


என்று 


வட 


சியாளர் கூறுகின்றனர் . அங்ஙனமாயின் அறியலாம் . எழுத்தெனப்படும் அகரமுதல் 
தெற்கே இலங்கிய தமிழகத்தின் பெரும் னகர இறுவாய் முப்பது என்ப " என்று 
பரப்புக் கடலால் விழுங்கப்பட்டுவிட்டது கூறுவதை நோக்குமின் . ஆனால் வட 
என்று அறிதல் வேண்டும் . கடல் விழுங் மொழிச் சொற்கள் தமிழில் கலக்குங்கால் 
கிய செய்தியைத் தமிழ் இலக்கியங்கள் எவ்வாறு எழுதப்படவேண்டும் 
சுட்டிக்காட்டுகின்றன . (கலித்தொகை , சிலப் கூறும்போது தாமே கூறுவது போல் 
பதிகாரம் ) 

நூற்பா அமைந்துள்ளது : 
எனவே வடக்கே இமய முதல் தெற்கே " வடசொற் கிளவி வடவெழுத்து ஒரீஇ 
பூ மையக் கோடு வரையில் பொதுக் கடிந்து எழுத்தொடு புணர்ந்த சொல்லா கும்மே 
ஆட்சியிலிருந்த தமிழ் , வடக்கே ஆரியத் 
தாலும் தெற்கே கடலாலும் நெருக்குண்டு , 

என்னும் நூற்பாவில் என்ப என்மனார் 
சங்க கால இறுதியில் 
இறுதியில் திருப்பதி எனப் 

போன்ற சொற்கள் இன்மையால் , வட 
படும் வேங்கடத்திற்கும் குமரி முனைக்கும் சொற்கள் தமிழில் கலக்குங்கால் 
இடைப்பட்ட நிலப்பரப்பில் மட்டுமே வெழுத்துக்குரிய ஒலியின்றித் தமிழ் 
வழங்கும் நிலையை எய்தியது . அன்றுள்ள எழுத்துக்குரிய ஒலியால் எழுதப்பட வேண் 
தமிழின் நிலையைத் தொல்காப்பியத்தின் டும் என்று விதி வகுத்தவர் தொல்காப்பி 
துணைகொண்டு நன்கு அறியலாகும் . 

யரேயாவார் . இன்றும் இவ்விதி , பிற 

மொழிச் சொற்களை எவ்வாறு எடுத்தாள 
தொல்காப்பியம் என்ற பெயர் பற் வேண்டுமென்பதற்கு நமக்கு வழிகாட்டு 
றியும் அதன் காலம் பற்றியும் சிலர் குறிப் கின்றது . 
பாக வையாபுரிப் பிள்ளை அவர்கள் -உண் 
மைக்குப் புறம்பான செய்திகளைக் கூறி ஆரியம் தமிழைக் கண்டு தம் ஒலி 
யுள்ளனர் . தொல்காப்பியத்தின் காலம் வடிவ எழுத்துக்களை அமைத்துக் கொண் 
கி . மு . ஏழாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது டமையால் இருபத்தைந்து எழுத்துக்கள் 
அல்லது வடமொழியாளர் தென்னாட்டிற் இரண்டிலும் ஒன்றாய் உள்ளன . தமிழில் 
குடிபுகத் தொடங்கிய காலம் எனத் திட்ட உள்ள எழுத்துக்கள் இருபத்தைந்தையும் 
வட்டமாகக் கூறலாகும் . ( விரிவு " தொல் ஏற்றுக்கொண்டு எ , ஒ , ற , ன , ழ என்னும் 
காப்பிய ஆராய்ச்சி " எனும் எனது நூலிற் ஐந்து எழுத்துக்களையும் விட்டுவிட்டது 
காண்க . ) 

ஆரியம் . ஆகவே எ , ஒ நீங்கிய உயிர் 
தொல்காப்பியர் காலத்தில் தான் வேங் பத்தும் க - ங , ச - ஞ, ட - ண , த - ந , ப - ம 
கடத்திற்குத் தெற்கே ஆரியர் வந்தனர் முதலிய பத்தும் ய , ர,ல , வ , ள முதலிய 
என்றும் , ஆரிய மொழியாம் சமக்கிருதமும் ஐந்தும் ஆக இருபத்தைந்தும் இரண்டுக் 
தமிழும் ஒன்றோடொன்று தொடர்புகொண் கும் பொதுவாம் . தொல்காப்பியர் காலத் 
டன என்றும் தொல்காப்பியத்தின் துணை தில் எ , ஒ என்ற இரண்டும் புள்ளி பெற்று 
கொண்டு அறியலாகும் . தொல்காப்பியத் புள்ளி விட்டும் எழுதியிருப்பர் . அதனால் 
தின் நூற்பாக்கள் இருவகையாக அமைந் 
திருக்கக் காணலாகும் . சில விதிகளைத் ஆரியர் குறில்களை விடுத்து நெடில்களை 
தொல்காப்பியர் தாமே கூறுவதுபோல் அமைத்துக்கொண்டனர் போலும் தமிழ் 

மொழியின் ஈரோசைச் சட்ட இயல்பு அறி 
அமைந்திருப்பது ஒருவகை ; பிறர் கூற் 
றினை மேற்கொண்டு கூறுவதுபோல் யாது , ஒரு வரி வடிவம் ஒரே ஒலியைத் 

தான் குறிப்பிடவேண்டுமென்று கருதி , 
அமைந்திருப்பது 

இன்னொரு 
தமக்கு முன்பு நிலவிய வழக்கைக் கூறுங் ஐவருக்கங்களிலும் மும்மூன்று எழுத்துக் 
கால் பிறர் கூற்றாகவே கூறுவார் . தமி களையும் பிற எழுத்துக்களையும் படைத்துக் 
ழுக்கு எழுத்துக்கள் முப்பது என்பதும் 
அவை அகர முதல் னகர இறுவாய் இரு மொழிக்கும் உரிய பொதுவெழுத் 
எண்ணப்பட்டு வந்தன என்பதும் தொல் துக்களால் ஆன 

சொற்கள் 

இரண்டு 
காப்பியர் காலத்துக்கு முன்பே உள்ள மொழிகளிலும் தடையின்றிப் பயிலத் 
செய்திகள் என்பது அவர் நூற்பாவால் தொடங்கின . தமிழ்ச்சொற்கள் பல ஆரி 


வகை . 


கொண்டனர் . 


270 


யாக 


யத்துள் சென்றன . ஆரியச் சொற்கள் ததுபோல் தமிழ் ஒழியாது . தமிழுக்குரி 
தமிழிலும் புகுந்தன . ஆரியர்கள் செல் யோர் இந்நாட்டு மக்கள் . எங்கும் பெரும் 
வாக்கு இந்நாட்டில் பெருகப் பெருகத் தம் பான்மையினராய் உள்ளனர் . 

பெரும் 
மொழியில் புகும் தமிழ்ச் சொற்களை உரு பான்மையினர் மொழியை - இலக்கண 
மாற்றி வடமொழிச் சொற்கள் எனக் கருது அமைப்பும் இலக்கிய வளமும் கொண்ட 
மாறு ஆக்கிக்கொண்டனர் . வடமொழியைக் மொழியை சிறுபான்மையினர் மொழி 
கடவுள் மொழி ( தேவ பாஷை ) என்றும் அழித்தல் இயலாது . ஆகவே தமிழும் 
ஏனைய மொழிகளைப் பேய்மொழிகள் என் அதன் வழிப் பிறந்த மொழிகளும் ஒரு 
றும் ( பைசாச பாஷை ) அழைத்தனர் . வட நாளும் அழியா. 
மொழியானது கடன் கொடுக்குமேயன்றிக் 
கடன் கொள்ளாது என்றும் பறைசாற்றி இன்று இந்தியாவின் ஆட்சிமொழி 
னர் . தமிழ்மொழியாளர் வடமொழியாளர் இருப்பதற்கு உரிமையுடையது 
மருட்டலில் மயங்கி வடசொற்களைக்கலந்து தமிழேயாகும் . இந்தி அதன் சொற்களால் 
பேசலே நாகரிகத்தின் உயர்வுக்கு அறி ஆரியத்தின் வழிமொழியே என்றாலும் 
குறி என்று தமிழ்மொழியில் வடசொற் கட்டமைப்பால் தமிழேயாகும் . கலப்பு 
களைக் கலந்து பேசலை மகிழ்ந்து ஏற்றனர் . மொழியாகும் . அதற்குள்ள உரிமை தாய் 
தொல்காப்பியர் விதியையும் மறந்தனர் . மொழியாம் தமிழுக்கு இல்லையே ! தமிழுக்கு 
ஆரியத்தைக் கற்று அதில் நூல்களையும் முழு உரிமை அளிக்காது போயினும் , 
இயற்றினர் . ஆரியர்கள் இந் நாட்டு இந்தியோடு வீற்றிருக்கும் சம உரிமை 
மக்களில் சிறுபான்மையினராக இருந்தமை யாவது அளிக்கலாம் அன்றோ ? ஆகவே 
யால் இந் நாட்டு 

மக்கள் மொழியை இந்திய அரசின் ஆட்சிமொழிகளுள் ஒன் 
அழித்துவிட முடியவில்லை . இந் நாட்டு ராகத் தமிழையும் ஆக்குதல் வேண்டும் . 
மக்கள் ஆரிய மொழியின் சொற்களைத் இந்தியர்கள் அனைவரும் தமிழைக் கற்பதற் 
தான் ஏற்றுக்கொண்டனரே யன்றி மொழி குரிய வசதிகளையும் கல்வித்திட்டத்தில் 
யின் அடிப்படை அமைப்பை மாற்றிக் ஏற்படுத்தல் வேண்டும் . வட இந்தியர்கள் 
கொண்டாரிலர். இந் நாட்டு மொழியமைப் தமிழையும் தென்னிந்தியர்கள் வடமொழி 
பில் ஆரியமொழிச் சொற்கள் மிகுந்து புது யையும் கற்றல் வேண்டும் . தமிழும் ஆரிய 
மொழிகள் தோன்றின . ஆனால் ஆரியம் மும் கற்கப்பட்டால் வடக்கு தெற்கு என்ற 
மறைந்துவிட்டது . வட இந்திய மொழிகள் வேறுபாடு மறைந்து அனைவரும் ஒற்றுமை 
தமிழின் அமைப்பின் மீது வடசொற்களைக் யுற்று வாழும் நிலை தோன்றும் . தமிழே 
கொண்டு கட்டப்பட்டவைகளாம் . தென் இந்திய மொழிகளின் தாய் என்றும் 
னிந்திய மொழிகள் ஆரிய மொழியைப் ஆரியக் கலப்பால் தான் தமிழ் இவ்வாறு 
பின்பற்ற முயன்றபோதும் தம் சொற்களை பல மொழிகளாகக் கிளைத்தது என்றும் 
இழந்துவிடவில்லை . 

ஆதலின் தமிழ்த் அறியும் நிலை ஏற்படும் . இருவேறுபட்ட 
தன்மை மிகுந்துள்ளன . வட இந்திய இனத்தைச் சார்ந்த இரண்டும் இணைந்து 
மொழிகளினின்றும் வேறுபட்டுக் காணப் தன்னியல் மாற்றம் உறாமல் தனித்தனியே 
படுகின்றன . வட இந்திய மொழிகளும் வளர்ச்சியுற வழியமைத்தல் வேண்டும். 
தென்னிந்திய மொழிகளும் இன்று ஆரியக் குமரியொடு வட இமயத்து ஒரு மொழியாய் 
குடும்ப மொழிகள் 

என்றும் திராவிடக் வாழ்ந்த தமிழ் ஆரியத்தால் அழிவுண்டது . 
குடும்ப மொழிகள் என்றும் மொழிநூலா ஆரியம் மறைந்துவிட்டது . அழிவுற்று 
அழைக்கப்படுகின்றன . எல்லாம் 

உரிமையிழந்த தமிழை 

அரியணையில் 
தமிழ்த்தாயினின்றும் தோன்றியனவே ஏற்றுவதற்கு ஆவன செய்தல் அனைவர்க் 
யாம் . ஆரியம் உலக வழக்கழிந்து ஒழிந் கும் உரிய கடனாகும். 


ரால் 


தமிழரும் தமிழ்நாகரிகமும் 


( பேராசிரியர் , திரு . கா . பொ . இரத்தினம் ) 


திணைக் 


10-3-1914 இல் யாழ்ப்பா 
ணத்து வேலணையில் பிறந்தார் . 
தந்தையார் பொன்னம்பலம் ; 
தாயார் பத்தினிப் பிள்ளை . 
இலண்டன் பல்கலைக்கழக பி.ஏ 
( ஆனர்சு ), சென்னைப் பல்கலைக் 
கழக பி.ஓ.எல் , எம்.ஏ , வித்து 
வான் முதலிய பட்டங்களைப் 
பெற்றார் . இலங்கை அரசினரின் 
தமிழ் ஆராய்ச்சிப் புலமைப் 
பரிசில் பெற்று , சென்னைப் பல் 
கலைக்கழகத்தில் இரண்டாண்டு 
கள் தமிழாராய்ச்சி செய்தார் . 
கொழும்பு அரசினர் ஆங்கில 
ஆசிரியர் கல்லூரியில் பன்னி 


ரண்டு ஆண்டுகள் பேராசிரிய 
ராகப் பணியாற்றினார் . சென்ற 
ஐந்தாண்டுகளாக இலங்கை 
அரசகரும் மொழித் 
களத்தில் தமிழாராய்சித் தலைவ 
ராகப் பணியாற்றி வருகிறார் .. 
திருக்குறளை உலகெங்கும் பரப் 
பும் நோக்குடன் தமிழ்மறைக் 
கழகத்தை நிறுவி நடத்துகிறார் . 
மாஸ்கோவில் நடைபெற்ற கீழை 
நாட்டியற் புலவர்களின் உலகமா 
நாட்டில் சொற்பொழிவாற்றி 
யுள்ளார் . இலங்கையில் இன்பத் 
தமிழ் போன்ற பல அரிய தமிழ் 
நூல்களை இயற்றியுள்ளார் . 


போன்ற 


இவ்வுலகில் ஈராயிரத்து எழுநூற் மொறிசியசு , தென் ஆப்ரிக்கா முதலிய 
றுத்தொண்ணூற்றாறு மொழிகள் உள. இடங்களினும் வழங்கிவருகிறது . 
இவற்றுள் , பத்துலட்சத்துக்கு மேற்பட்ட 
மக்களாற் பேசப்படும் மொழிகள் இரு வழங்கும் நாடுகளைக் குறித்தற்குப் பழந் 

தமிழகம் எனுஞ் சொல்லே தமிழ் 
நூறு ; நாலு கோடிக்கு மேற்பட்ட மக்க 

தமிழ் இலக்கியங்களில் வழங்கப்பட்டுளது . 
ளாற் பேசப்படுவன இருபது . இந்த 
இருபது மொழிகளிலே தமிழும் ஒன்றாகும். ரிக்கா எனக் குறிப்பிட்டுள்ளார் . 

இச்சொல்லை , தொலமி என்பார் ,, தம 
எனினும் , இது சமஸ்கிருதம் , கிரிக்கு , 
இலத்தின் என்பனவற்றைப் 

தமிழகத்திலே தமிழினைப் பேசி 
தொரு உயர் தனிச் செம்மொழியாகவும் வாழ்ந்த மக்கள் தமிழர் எனப்பட்டனர் .. 
விளங்குகிறது . தமிழோடு பழைமைபாராட் தமிழர்கள் இந்தியாவின் பழங்குடியினரே, 
டும் மொழிகள் மாற்றமடைந்தும் , பின்னர்வந்த ஆரியர்களையும் பிற சாதியின 
இறந்தும் போய்விடத் தமிழ்மொழி மட்டும் ரையும் போல வேறிடத்திலிருந்து இந்தி 
இன்றும் இளமையோடு இலங்குகின்றது . யாவுக்குட் புகுந்த குடியினரோ என்பது 
மொழிவரலாற்றிலே , ஈராயிரம் ஆண்டு முன்னர் விவாதத்துக்குரியதாயிருந்தது . 
களுக்கு முன் இருந்தது போல் இன்றும் ஐரோப்பிய அறிஞர்களும் இந்திய அறி 
குன்றாத இளமையுடன் வாழும் உயர் ஞர்களும் இது பற்றிப் பல கருத்துக்களை 
தனிச் செம்மொழிக்கு உதாரணமாகத் வெளிப்படுத்தியுளர் . 
தமிழ்மொழியினை மட்டுமே குறிப்பிடலாம் . 

கால்டுவெல் , கனகசபைப் பிள்ளை , 
இப்பொழுது தமிழ்மொழி தென்னிந் மாசுமன் ,3 பேக்குயூசன் , 
தியாவிலும் இலங்கையிலும் மட்டுமன்றி திருப்பதி , முதலானோர் தமிழர் தோன்றிய 
மலாயா , சிங்கப்பூர் , பர்மா , பிச்சித்தீவுகள் , விடம் இந்தியாவுக்கு வெளியே 


2 


4 


கென்னடி , 


5 


எனக் 


1. A Comparative Grammar of the Dravidian Languages. 
2. Tamils 1800 years ago . 

3. History of India .. 
4. History of Indian and Eastern Architecture .. 
5. J.R. S. Journal . 

6. Ancient India . 


272 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


குறிப்பிட்டுளர் எனினும் இவர்களுடைய இவ்விடத்திலே திருக்குறள் செய்யுள் 
கொள்கைகள் பொருத்தமற்றனவெனவும் ஒன்றிலே வரும் பழங்குடி எனுஞ்சொல் 
தமிழர்கள் 

ன்னிந்தியாவுடன் லுக்குப் பரிமேலழகர் கூறும் விளக்கவுரை 
தொடர்ந்து பரந்திருந்த இலெமூரியாக் குறிப்பிடத்தக்கது . தொன்று தொட்டு 
கண்டத்தையே 

தம் 

பிறப்பிடமாகக் வருதல் சேரசோழ பாண்டியரென்றாற் 
கொண்டவர்கள் 

எனவும் பூரணலிங்கம் போலப் படைப்புக் காலந்தொடங்கி மேம் 
பிள்ளை முதலானோர் கூறியுளர் . மொகஞ்ச பட்டுவருதல் என்கிறார் பரிமேலழகர் . 
தாரை , ஆரப்பா முதலிய இடங்களில் எடுக் புறப்பொருள் வென்பாமாலையிலே ஒரு 
கப்பட்ட புதை பொருள்களும் பழந்தமிழ் குடியின் பழைமை கற்றோன்றி மண் 
இலக்கியங்களும் இவர்களுடைய கருத்தை டோன்றாக் காலத்தே வாளோடு , முற் 
அரண் செய்கின்றன . 

றோன்றி மூத்தகுடி " எனக் கூறப்பட்டுளது . 

இவையெல்லாம் தமிழர் கடல்கோள் 
இலெமூரியாக்கண்டம் இக்காலத் களுக்கு இரையான இலெமூரியாக் கண்டத் 
தமிழ் நாடுகளையுள்ளடக்கி இந்து சமுத் தைச் 

சமுத் தைச் சேர்ந்தவர்கள் என்பதையும் இக் 
திரத்திற் பெரும் பகுதியிற் பரவியிருந் கண்டத்தில் இப்பொழுது தக்காணமே 
தது . தமிழ் இலக்கியங்கள் இக்கண்டத் எஞ்சியுளது என்பதையும் நன்கு புலப் 
தையே சம்புத்தீவு அல்லது நாவலந்தீவு படுத்து 

படுத்துகின்றன . 
எனக் குறிப்பிடுகின்றன என்பர் . அடுத் 

" திராவிடர்களின் பிறப்பிடம் இந்தி 
தடுத்து உண்டான பெருங்கடல் கோள் 
களினால் இப்பரந்த கண்டம் மறைந்து மிகப் பொருத்தமானது . இந்தியாவுக்கு 

யாவின் தென் பகுதி எனக்கொள்ளலே 
போக விந்தியமலைக்குத் தெற்கேயுள்ள தக் வெளியேயுள்ள எப்பகுதியுடனும் அவர் 
காணம் மட்டுமே எஞ்சிற்று . புவிவரலாற் களை இணைக்கும் ஐதிகக் கதை ஒன்று 
றியல் , மனிதவியல் , சரித்திரம் முதலிய மில்லை . அவர்கள் உறவு கொண்டாடத் 
துறைகளிலே தேர்ந்த பேரறிஞர்கள் இக் 
கடல்கோள்கள் நிகழ்ந்தனவென்பதை 

தக்க இனத்தவர்களும் இந்தியாவுக்கு 

வெளியேயில்லை . 
ஏற்றுளர் . பேராசிரிய சிக்கில் 

மனித 

யாமறிந்த 
இனத்தின் தொட்டிலைப் பற்றிக் கொண் அவர்கள் இந்தியாவின் பழங்குடிகளே 

யாவர் 
டுள்ள கருத்தும் தக்காணம் மிகப்பழைய 

எனக் கலா நிதி பேக்குயூசன் 
தொரு நிலப்பகுதியென்பதை வலியுறுத் கூறியுளர். இவருடைய கூற்றைக் கலாநிதி 
துகிறது . இறைசினி என்பார் தக்காணம் கிறையேசனும் வலியுறுத்தியுளர் . இந்தியா 
மிகப்பழைய பூப்பகுதிகளில் 

வின் மொழியியற்கணிப்பு எனும் நூலில் 

கிறையேசன் பின்வருமாறு கூறியுளர் : 
ஒன்று என்றுரைத்துளர் . இவற்றால் , தக் 

: 
காணம் பல்லாயிர ஆண்டுகளாக நிலைத் 

திராவிடர்கள் பொதுவாக இந்தியாவிலே 
துள்ள பூப்பகுதி என்பது தெளிவா அன்றேல் தென் இந்தியாவிலே தோன்றி 

யவர்கள் என்றே கொள்ளப்படுகின்றனர் . 
கின்றது . எனவே இறைசிலி என்பார் 
கூறுவது போலத் தக்காணத்திலே தமிழர் 

இ வர்கள் தென்னிந்தியாவின் பழங்குடிகள் 
சரித்திர காலந்தொடக்கம் மட்டுமன்றி , 

அல்லர் 

என்பதை அறிவிக்கும் சான் 
அளவிட்டுக் கூறமுடியாத காலமாக ஆங்கு 

றான்றுமில்லை . டாக்டர் மாக்கிலைன் 
வாழ்ந்து வருகிறார்கள் எனலாம் . தமிழ்ச் என்பவரும் இக்கருத்தையே வெளிப்படுத் 
சொற்களையும் , தமிழ்மக்களின் 

தினார் . 

பழக்க 
வழக்கங்களையும் ஆராய்ந்து தமிழர் தென் இலெமூரியாக் கண்டத்தில் அன்றேல் 
னிந்தியாவின் பழங்குடிகளே என , பி . டி . அதன் 

ஒருபகுதியாகிய 

தக்காணத்தில் 
சீனிவாச ஐயங்கார் முடிவு செய்துளர் . வாழ்ந்த பழந்தமிழர் வட இந்தியாவுக்கும் 

1. History of Tamil Literature and Tamil India . 
2. Lost Lemuria -- Scott Eliot . 

3. History of creation and Pedigree of Man . 
4. The Peoples of India - H . Risely , p.2 . 5. History of the Tamils, p . 23 . 
6. Linguistic Survey of India Vol . IV . Manual of Madras Administration , Vol 1 . 


அளவில் 


உலகின் 


7 . 


வெளியீட்டு விழா மலர் 


273 


சென்று 


2 


5 


இந்தியாவுக்கும் வெளியிலும் 

யாக விளங்கிற்று ” என்று இறைசிலி கூறு 
வாழ்ந்தனர் . இதனாலேயே கி.மு. 3000 வதும் கருதத்தக்கது . அணிமைக் கீழை 
ஆண்டில் மொகஞ்சதாரை ஆரப்பா எனு நாடுகளின் பழைய வரலாறு 

எனும் 
மிடங்களிலே மிகச் சிறந்த நாகரிகம் நூலில் ஓல் என்பாரும் இத்தகைய கருத் 
படைத்த மக்கள் வாழ்ந்தனரென அறிகி துக்களை வெளியிட்டுளர் . " இந்திய நாக 
றோம் . மொகஞ்சதாரை நாகரிகத்தைக் ரிகமும் பண்பாடும் ஆரியர் வருகைக்கு 
கெராசு அடிகளார் திராவிடரின் நாகரிகத் முன்பே தோன்றியன ; இந்திய ஆரிய 
துடன் இணைத்துக் காட்டியுளர் . திரா ருடைய நாகரிகமும் தாழ்வும் திராவிடரா 
விடருக்கு இத்தகைய பழமையை அளிக்க லேயே உண்டானவை எனவும் ஓல் 
விரும்பாத சிலர் 
சிலர் மொகஞ்சதாரை நாக 

கூறியுளர் . 

மொகஞ்சதாரை நாகரிகத் 
ரிகத்தை இன்னும் திராவிட நாகரிகம் துக்கு ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக் 
என்று முற்றாக ஒப்புக் கொள்ளவில்லை . குப்பின் , கி.மு. 1500 அளவில் பஞ்சாப்பு 

வெளியினுள்ளே ஆரியர்கள் புகுந்தனர் . 
சிவ வழிபாடு தென்னிந்தியத் தமிழ அப்பொழுது அவர்கள் அங்கிருந்த மக்க 
ருக்கேயுரிய தனிவழிபாடென்பதை மாக்சு ளைத் தாசர்கள் என வழங்கினர் ; அவர் 
முல்லர் , போப் போன்ற மேனாட்டு அறி களுடன் போரிட்டனர் . இப்போரே வேத 
ஞர்களும் ஒப்புக் கொண்டுளர் . சிவன் 

நூல்களின் சரித்திரப் பின்னணியாகும் . 
திராவிடருடைய 

கடவுளே 

என்பதை 
கே . எம் . பணிக்கர் அவர்களும் இந்திய 

மொகஞ்சதாரை நாகரிகத்துக்குத் திரா 
வரலாற்றுக் கணிப்பு எனும் தமது 

நூலிற் விட நாகரிகத்தோடு சிறப்பாகத் தமிழ் நாகரி 
சிறப்பாக எடுத்துக் காட்டி நிறுவியுளர் . கத்தோடு உள்ள தொடர்பு எத்தகையதா 
மொகஞ்சதாரை மக்களிடையே 

யிருப்பினும் , இந்தியத் தமிழர் ஆரியர் 
காணப் 

வருதற்குப் 
பட்ட சிவவழிபாடு அவர்களைத் திராவிட இந்தியாவுக்கு 

எவ்வித ஐயத்துக்குமிடமின்றி ஆண்டுகளுக்கு முன்னரே மிகச் சிறந் 
இணைக்கின்றது . 

துயர்ந்த நாகரிகத்தை உடையவர்களா 

யிருந்தனர் என்பது மறுக்கவோ மறைக் 
சேர்யோன் மாகஸ் என்பவர் " மொகஞ் கவோ முடியாததோர் 

உண்மையாகும் ; 
சதாரை நாகரிகம் பிற நாடுகளிலிருந்து நேரு , சிலேற்றர் , இறாப்சன் , ஓல் முதலிய 
புகுந்தது என்றோ , அதன் இயல்பு பிற பலரும் இதனை எடுத்தியம்பியுளர் ஆரி 
நாடுகளாற் பாதிக்கப்பட்ட தென்றோ யர் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னரே 
கொள்ளுதற்கு எவ்வித காரணமுமில்லை தமிழ்மொழி நல்வளர்ச்சி யடைந்திருந் 
என்று எழுதியுளர் . எனவே மொகஞ்ச தது எனக் குமயூம் கபீர் என்பார் தமது 
தாரை நாகரிகம் ஆரிய நாகரிகத்துக்கு இந்திய மரபுரிமை " எனும் நூலிற் கூறி 
முந்திய இந்திய நாகரிகத்தின் ஒரு பகுதி யுளர் . இருக்கு வேதப் பாடல்களும் இவ் 
யென்பதும் , அந்நாகரிகம் திராவிட நாக வுண்மையை நன்கு புலப்படுத்துகின்றன . 
ரிகமே என்பதும் புலப்படுகின்றன. " இந் தாசர்கள் அல்லது தமிழர்கள் எனப்படு 
தியக்குடா நாட்டின் பழங்குடிகள் 

திரா வோர் 

வோர் இந்தியா முழுவதிலும் பல்வேறு 
விடரேயாவார் . அவர்களுடைய நாகரிகமே நகரங்களில் வாழ்ந்தனர் . அவர்களுடைய 

மசப்பொத்தேமியாவுக்குப் பரவிச் அரசர்கள் பெருஞ்செல்வர்களாயிருந்தனர் ; 
செமிற்றிற்கு நாகரிகத்தின் 

அளவில்லாப் பசுக்களையும் குதிரைகளையும் 


பன்னூறு 


ருடன் 


அடிப்படை 


1. India and Pacific World p . 279 - Kalidas Nag . 
2. Sight of the Mohenja Daro Riddle - The New Review - No.19 . Vol . IV . 
3. South Indian Bronzes p . 47 , G. 0. Gangly . 
4. Monenjo Daro and Indian Civilization .. 
5 . Ancient History of the Near East - J.R . Hall . 

6. Discovery of India - Jawaharlal Nehru . Dravidian Element in Indian Culture 
G. Slater , Ancient India - Robson . 

7. The Indian Heritage - Humayun Kabir . 

35 


274 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


அவர்கள் 


சமயக் 


ஆரியர் 


66 


தேர்களையும் . 

உடையவர்களாயிருந்தனர் . ளிடத்துப் பெருஞ் செல்வாக்கு உடைய 
இவையாவும் நூறுகதவுகளையுடைய கோட் வர்களாகவும் ஆகினர் . ஆரியருடைய 
டைகளாயிருந்தன . தாசர்கள் ,, பொன் நுழைவினால் ஆரியருடைய பழக்க வழக் 
வைர நகைகளை அணிந்து தம்மை அழகு கங்களும் , சமயக் கோட்பாடுகளும் , பிறவும் 
படுத்தினர் . 

ஆரியருடைய தமிழரிடையே பரவத் தொடங்கின . எனி 
கிரியைகளை ஏற்றுக் கொள்ள னும் , தமிழருடைய சமுதாய அமைப்பும் , 
வில்லை . வணிகர்கள் பணிக்கர் என மொழியும் , பழக்க வழக்கங்களும் இன் 
வழங்கப்பட்டனர் . இவர்கள் ஐரோப்பிய றும் பெரும் மாறுபாடு அடையாமற் றனித் 
ஆப்பிரிக்க நாடுகளுடனும் கடல் வழி தனித்தன்மையுடன் நிலைத்து நிற்கின் 
யாகவும் நிலவழியாகவும் 

வியாபாரஞ் றன . 
செய்தனர் . " 

தமிழகத்திலே நுழைந்த 
உவில் துறந்து என்பார் திராவிடமக் களுட் . பெரும்பாலானோர் பிராமணர்க 
களைப்பற்றிப் பின்வருமாறு " எமது கீழைத் ளாவார் . இவர்களே இப்பொழுது தமிழ 
தேய மரபுரிமை எனும் தமது நூலிற் கத்திற் காணப்படும் சாதிவேற்றுமைகளை 
கூறியுளர் . ஆரியர்கள் , திராவிடர்க யும் குருட்டுப் பழக்க வழக்கங்களையும் நிலை 
ளிடையே புகுந்தபொழுது திராவிடர்கள் நாட்டினர் . பிராமணர்கள் தங்களை உல 
முன்னரே நாகரிகமடைந்த மக்களாயிருந் கத்தில் மிக உயர்ந்த சாதியினர் இவ்வுல 
தனர் . திராவிடவணிகர்கள் சுமேரியா கத்தேவர் ( பூசுரர் ) எனக் கூறிக் கொண்டு 
வுக்கும் பாபிலோனியாவுக்கும் கப்பல்களிற் தம் 

தரத்துக்காகச் சைவசமயத்திலும் 
சென்றனர் . அவர்களுடைய நகரங்களில் சாதிவேற்றுமையைப் புகுத்தினர் . இவர் 
போகப் பொருள்கள் பல இருந்தன . அவர் கள் தங்கள் சமக்கிருத மொழியைத் தேவ 
களிடமிருந்தே ஆரியர்கள் கிராமச்சமு பாடை என்று 

பாடை என்று போற்றித் தமிழை இழித் 
தாயம் , நிலவாட்சி , வரி முதலியனவற் தனர் . தமிழின் தனித்தன்மையையும் 
றைக் கற்றனர் . இன்றுவரை தக்காணம் முதன்மையையும் பழமையையும் மறைத்து 
மக்கட்குலம் , பழக்கவழக்கங்கள் , மொழி , அதனைச் சமக்கிருதத்தின் ஒரு கிளை மொழி 
இலக்கியம் , கலைகள் முதலியவற்றிலும் , யாக்கிவிட முயன்றனர் . இப்பிராமணர் 
சிறப்பாகத் திராவிடமாகவே இருக் கள் பிற மக்களோடு கலவாது தனித்து 
கிறது . 

வாழ்ந்தனர் . இவர்கள் வாழ்ந்த இடங்கள் 

சதுர்வேதிமங்கலம் எனவும் பிரம 
ஆரிய நாகரிகமும் , சமஸ்கிருதமொழி 
யும் , வட இந்திய மொழிகளும் தமிழரின் விடங்கள் வேதப்படிப்பின் இருப்பிடங்க 

புரம் எனவும் வழங்கப்பட்டன . இவ் 
நாகரிகத்தாலும் , தமிழ் மொழியாலும் 

ளாக விளங்கின . 
வளம்படுத்தப்பட்டன . படிப்படியாக ஆரி 
வட இந்தியாவிலிருந்த பழங்குடிக 

பெளத்தமும் , சமணமும் தென்னிந்தி 
ளோடு கலந்து வட இந்தியாவில் பெரும் யாவிற் பரவின பொழுது அவை ஆரிய 
பான்மைச் சாதியினராக ஆகினர் . 

நாகரிகத்தைத் தென்னிந்தியாவிற் புகுத் 
னும் , தென் இந்தியாவில் வாழ்ந்த மக்களை தித் தமிழரின் 

நாகரிகத்தை 
ஆரியர் தம் வலிமையினால் அடக்கி ஆள 

முனைந்தன . 

சமணர்களின் 
முடியாதவர்களாயினர் . இந்தியப் இலக்கிய இலக்கண நூல்கள் தமிழ் இலக் 
பேரரசருள் ஒருவராக விளங்கிய அசோ கியத்தை வளப்படுத்தியமை குறிப்பிடத் 
கரும் தமது மவுரியப் பேரரசைக் கலிங்கம் தக்கதே . 
வரையுமே விசாலிக்கச் செய்தார் . காவேரி , சரித்திரத்துக்கு முற்பட்ட காலந் 
தாமிரவருணி எனும் ஆறுகளின் வளம்மிக்க தொடக்கம் தென் இந்தியாவிலுள்ள தமிழ 
வெளிகள் ஆரியரைக் கவர்ந்தன . எனவே கத்தில் வாழ்ந்துவரும் தமிழரின் வரலாற் 
அவர்கள் , குடியேற்றுக்காரர்களாகவும் , றினை நன்கு அறிதற்குச் சான்றுகள் இன் 
ஆசிரியர்களாகவும் , சமயக்குருக்களாகவும் னும் போதிய அளவுக்குக் கிடைக்கவில்லை . 
தமிழகத்திலே நுழையத் தொடங்கினர் . 

எனினும் , சேர சோழ பாண்டியப் பேரரசு 
இவ்வாறு நுழைந்தவர்கள் தமிழ் அரசர்க களைப் பழங்காலத்திலேயே பல நாடுகள் 


யர் 


எனி 


மாற்ற 


பெளத்தர் 


வட 


IT 


கி . மு . 


கி . மு . நான் 
வெளியீட்டு விழா மலர் 

275 
அறிந்திருந்தன . 
றாண்டில் வரையப்பட்ட அசோகரின் கல் தொடக்க நிலையிலே தான் இருக்கிறது . 
வெட்டுக்கள் இவற்றைப்பற்றிக் குறிப்பிடு புதைபொருள் ஆராய்ச்சி வளர்ச்சியடைந் 
கின்றன . சந்திரகுப்த மவுரிய அரசனவை தால் இச்சங்கங்களின் வரலாற்றை மட்டும் 
யிலே கிரேக்க தூதராக யிருந்த மெகத் அன்றிப் பழந்தமிழரின் நாகரிகத்தையும் 
தெனிசு பாண்டிய அரசையும் , அதன் நன்கு அறிதற்கு ஏற்ற புதைபொருள்கள் 
செல்வம் , படை முதலியவற்றையும் , பற் பல கிடைத்தல் 

பல கிடைத்தல் கூடும் . இதற்குத் திரு 
றிக் குறிப்பிட்டிருக்கிறார் . கி.மு. நாலாம் நெல்வேலிமாவட்டத்திலுள்ள ஆதிச்சநல் 
நூற்றாண்டில் வாழ்ந்தவர் எனக் கருதப் லூரில் எடுக்கப்பட்ட பிணத்தாழிகளையும் 
படும் சமக்கிருத இலக்கண ஆசிரியராகிய இரும்புக் கருவிகளையும் உதாரணமாகக் 
காத்தியாயனர் இப்பேரரசுகளைப் பற்றிக் கூறலாம் . கி.மு. 1200 அளவில் ஆதி 
திச்ச 
கூறியுளர் . வால்மீகியின் இராமாயணமும் நல்லூரிலே தமிழர் நெல்லைப் பயிரிட்டனர் . 
பாரதமும் இவற்றைப் பற்றி வருணித்துள . அங்கேயே இரும்புக் கைத்தொழிலும் 
இசுத்தாபோ ஒரு பாண்டிய அரசனைக் தோன்றிற்று 
குறிப்பிட்டுளர் (கி.மு. 22) . பெரிப்பிளசும் 

4000 
( கி.மு. 81 ) தலமியும் ( கி.பி. 180 ) தென் 

ஆண்டளவிலேயே 
னிந்தியாவில் சிறந்த துறைகளைப் பற்றிய சால் தியர் போன்ற பழங்குடிமக்களுடனும் 
விவரங்களைத் தந்து அத்துறைகள் மிகப் 

சாலமோன் 

போன்ற அரசர்களுடனும் 
பழமையுடையன என்று கூறியுளர் . 

வியாபாரஞ் செய்த தமிழர் சிறந்த கல்வியும் 

உயர்ந்த நாகரிகமும் உடையவர்களாகவே 
இத்தகைய பிறநாட்டாரின் குறிப்புக் இருந்திருப்பார் . திசையறி கருவி கண்டு 
களைவிடத் தமிழரின் பழைய வரலாற் பிடிக்கப்படாத பழங்காலத்திலே திரைகட 
றையும் அவர் தம் நாகரிகத்தையும் நாம் லோடி வாணிகஞ் செய்த தமிழர் புவி 
அறிந்து 

கொள்ளுதற்கு இப்பொழுது யியல் , கணிதம் முதலியவற்றை நன்கு 
சங்க இலக்கியங்களே உதவுகின்றன . 

அறிந்தவர்களாகவும் பிற நாட்டு மக்களின் 
தமிழிலக்கண விலக்கியங்களும் , பரம் மொழிகளைப் பயின்றவர்களாயும் இருந் 

வரலாறுகளும் ஏறக்குறையக் திருப்பர்.. 
கிறித்துவுக்கு முன் மூன்று சங்கங்கள் ஒன் 
றையடுத்தொன்றாக நிலைத்து விளங்கின 

முன்னர்க் குறிப்பிட்ட தமிழ்ச்சங்கங் 
என்றுரைக்கின்றன . இவற்றைப் பற்றிய களைத் தமிழ் அரசர்களே நடத்திவந்தனர். 
வரலாறுகளை இறையனார் அகப்பொரு 

நன்முறையில் நிறுவப்பட்ட அரசாங்கம் 
ளுரையிலே காணலாம் . இவ்வுரை முதற் கல்வியை வளர்ப்பதற்குப் புலவர்களுக்குப் 
சங்கம் கிறித்துவுக்குப் பதினாயிரம் ஆண்டு பொருளுதவி செய்து அவர்களை ஆதரிப் 
களுக்கு முன் தொடங்கியதெனக் கூறு பது விந்தையான செயலன்று . அரசர் 
கிறது . இதன் ஆண்டுக் கணக்குக்களையும் களின் ஆதரவினால் புலவர்கள் தம் 
வாழ் 
பிற விவரங்களையும் பலர் ஏற்றுக்கொள்ளத் நாளை இலக்கியத்தைப் படைத்தலிலே 
தயங்குகின்றனர் . எனினும் , இச் சங்கங் கழித்தனர் . 
கள் கி . பி . மூன்றாம் நூற்றாண்டுக்குமுன் 

இச் சங்கங்களின் காலத்திலே தோன் 
இருந்தன என்பதை மறுத்தல் முடியாது . 

கூறப்படும் 

நூல்களில் 
இச் சங்கங்களைப் பற்றி இலக்கிய இலக் றியனவெனக் 
கண நூல்களினும் , புராணங்களினும் கல் இப்பொழுது தொல்காப்பியமும் , மேற் 
வெட்டினும் 

கணக்குக் கீழ்க்கணக்கு நூல்களுமே கிடைக் 
காணப்படும் செய்திகளை 

ஏனைய வெல்லாம் கடலாலும் , 
இலகுவில் ஒதுக்கித் தள்ளல் ஒண்ணாது . நெருப்பாலும் கரையானாலும் அழிக்கப் 

தக்காணத்தின் பழைய வரலாறு இன் பட்டன. இரண்டாஞ்சங்க காலத்தில் 
னும் நன்கு ஆராயப்படவில்லை. தென் நிகழ்ந்த கடல்கோளினால் அழிக்கப்பட்ட 


பரை 


2 


கின்றன . 


1. Rock Edicts , 11 , xiii . 2. The Pandyan Kingdom , p . 36 - K.A.M . Sastri . 
3. Hibbert Lectures p . 137 - Prof. A. S. Sayce . 

. 4. Kings , IX - X . 


276 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


நூல்களைப் பற்றித் திருவிளையாடற் புரா புளொக்குக் கூறுவதைப் போல் தனியியல் 
ணம் குறிப்பிடுகிறது . 

புடைய பழம்பெரும் பண்பாட்டையும் , 
தொல்காப்பியமே இப்பொழுதுள்ள உலகிலேயே பழமைமிக்க நாகரிகத்தையும் , 
தமிழ் நூல்களில் மிகப் 

பழைய தெனக் இந்தியாவில் மிகப் பழைய மொழியினையும் 
கொள்ளப்படுகிறது . தொல்காப்பியம் 

உரிய தமிழரைப்பற்றிப் பிற நாட்டார் 
தோன்றிய காலம்பற்றிக் கருத்து வேற்று நன்கு அறிதற்குப் போதிய வாய்ப்புக்கள் 

உண்டாகவில்லை . அவர்களுடைய நூல் 
மைகள் உண்டு - தொல்காப்பியப் பாயிரத் உண்டாகவில்லை. 
திலே ஐந்திரம் எனும் வடமொழி இலக் 

கள் ஐரோப்பிய மொழிகளிலே மொழி 
கண நூலைப்பற்றிக் கூறப்படுவதால் தொல் பெயர்க்கப்படவில்லை . இப்பொழுது தமிழ 
காப்பியம் கி . மு . ஏழாம் நூற்றாண்டிலே ரையும் தமிழையும் பற்றிப் பிற நாட்டினர் 
தோன்றியதெனக் கூறப்படும் பாணினீய 

சிறிது அறியத் தொடங்கிய தற்கு ஐரோப் 

பிய 
இலக்கண நூலுக்கு முந்திய தெனச் சிலர் 

அறிஞர்கள் சிலருடைய 

அருந் 
கருதுகின்றனர் . 

தாண்டே காரணமாகும் . இந்த அறிஞர்க 

ளுக்கும் கடைச்சங்க நூல்கள் முழுவதும் 
கடைச்சங்க நூல்கள் கி . பி . மூன்றாம் 

முன்னர்க் கிடைக்கவில்லை . 
நூற்றாண்டுக்கு முந்தியவை என்பது எல் 
லோரும் ஏற்றுக்கொண்ட 

சங்க இலக்கியங்கள் தமிழரின் உயர்ந்த 

முடிபாகும் . 
தொல்காப்பியமே இக்கடைச் சங்க நூல் 

பண்பையும் 

சிறந்த நாகரிகத்தையும் 
களுக்கு இலக்கணமாக யிருந்ததென்பர் . நன்கு புலப்படுத்துகின்றன . சேர சோழ 
தொல்காப்பியம் ஓர் இலக்கண நூலாத 

பாண்டிய அரசர்களுடைய தலை நகரங் 
லின் அதற்குமுன் பல இலக்கிய நூல்க 

களைப் பற்றி அவை வருணிக்கின் . 
ளிருந்திருத்தல் வேண்டும் . தொல்காப்பியத் இந்நகரங்களிலே பல நாட்டு மக்கள் 
திலேயே இதற்குப் பல சான்றுகள் உண்டு . சேர்ந்து உறைந்தனர் . நகராட்சி நன் 
ஆரியர்கள் இந்தியாவுக்குள் 

இந்தியாவுக்குள் நுழைந்த முறையில் நடைபெற்றது . பெருவீதிகளும் 
காலத்திலேயே சிறந்த இலக்கியத்தை சிறு வீதிகளும் செம்மையாக அமைக்கப் 
உடையவர்களா யிருந்த தமிழர்கள் பல 

பட்டன . வீதிகள் வெளிச்சமிடப்பட்டிருந் 
நூல்களை ஆக்கியிருப்பார்கள் என்பதும் , பல எழு நிலைமாடங்கள் நகர்களை 
அந்நூல்கள் யாவும் 
அழிந்துவிட்டன என் அலங்கரித்தன . மக்களிற் பலர் 
பதும் , அந்நூல்களிலே தொல்காப்பியமே பெருஞ் செல்வர்களாயிருந்தனர் . இலக் 
எஞ்சியுளதென்பதும் அறிஞர்களால் கியம் , இசை , நாடகம் , ஓவியம் முதலிய 
ஏற்றுக் கொள்ளத்தக்க முடிபுகளேயாகும் . கவின்கலைகள் போற்றிவளர்க்கப்பட்டன . 

மகளிர் விலையுயர்ந்த அணிகளையும் ஆடை 
தொல்காப்பியத்தையும் கடைச்சங்க களையும் அணிந்தனர் ; நறுமணம் மிக்க 
நூல்களையும் பற்றிப் பிற நாட்டினர் இன் பூமாலைகளாலும் சாந்துகளாலும் தம்மை 
னும் நன்கு அறிந்து கொள்ளவில்லை . சமக் 

அழகுப்படுத்தினர் . 
கிருத நூல்கள் பல ஐரோப்பிய மொழி 
களில் மொழிபெயர்க்கப்பட்டமையால் சமக் 

ஊராட்சி மன்றங்கள் செம்மையாகத் 
கிருதத்தை மேனாட்டு அறிஞர்கள் நன்கு 

தொழிலாற்றின ; நாட்டுமக்கள் சமூகவாழ் 
கற்பதற்கு வாய்ப்பு உண்டாயிற்று . இத 

வுக்கு வேண்டிய பல தொழில்களையும் 
னால் இந்திய ஆரியருடைய பண்பாடு 

செய்து நாட்டில் செல்வத்தைப் பெருக் 
நாகரிகம் முதலியன பற்றிப் பல நூல்கள் 

கினர் . 
எழுதப்பட்டன . இந்தியாவின் 

பழமை அரசர்கள் நீதிதவறாது கோலோச்சி 
யையும் பெருமையையும் பற்றிப் பேசும் னர் . அவர்களுக்கு அறிவுரைகூறும் பல 
பிற நாட்டறிஞர்கள் ஆரிய நாகரிகத் அவைகள் இருந்தன . ஐம்பெருங்குழு , 
தையும் சமக்கிருத மொழியையும் பற்றியே எண்பேராயம் முதலியனவும் அரசவமைப் 
பேசத் தொடங்கினர் . பேராசிரியர் சூல்சு பில் அடங்கியிருந்தன . 


நகர 


1. The Chronology of the Ancient Tamils appendix , IX .-- Sivaraja Pillai .. 
2. இலக்கிய வரலாறு - கா . சு . பிள்ளை , பக்கம் , 59 . 


வெளியீட்டு விழா மலர் 


277 


சமயம் , தத்துவம் முதலிய துறை 

பில்லை . அன்பை அடிப்படையாகக் 
களிலும் தமிழர் முன்னேற்றமடைந்திருந்த கொண்டு வளர்ந்துளது தமிழிலக்கியத் 
னர் . தமிழ் நூல்களிற் பெரும்பாலன அற தின் பெரும்பகுதி . அகப்பொருள் பற் 
நெறிகள் 
களைப் பற்றிக் கூறுகின்றன . இவை 

இவை றிய தமிழ் இலக்கியச் செல்வத்துக்கு 
ஒவ்வொரு மனிதனுடைய கடமைகளையும் இணையான இலக்கியத்தை இவ்வுலகில் 
அவன் சமுதாயத்துக்குச் செய்ய வேண்டிய வேறெம் மொழியிலுங் காணல் முடியாது . 
கடமைகளையும் வலியுறுத்தி ஒரு சிறந்த தமிழ்ப் பண்பாடு அன்பிலேயே தோய்ந் 
சமுதாய அமைப்புக்கு வழிகோலின . துளது என்பதை இவ்விலக்கிய நூல்கள் 
யாதும் ஊரே யாவரும் கேளிர் எனும் நன்கு காட்டுகின்றன . 
பேருண்மையை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு 
முன்னரே தமிழர் உணர்ந்து கடைப்பிடிக்க தமிழிலக்கிய நூல்களிலே தமிழ்ப்பண் 
முயன்றனர் . நாகரிக முதிர்ச்சியிற் றோன் பாட்டின் களஞ்சியமாக விளங்குவது திருக் 
றும் இக்கருத்துத் தமிழ்மக்களின் பரந்த குறளேயாகும் . தன்னோடு தொடர்பு 
நோக்கத்தையும் , உயர்ந்த குறிக்கோளை கொண்டோர் உள்ளங்களைக் கொள்ளை 
யும் , ஓருலகக்கொள்கையையும் , சமரச சன் கொ 
கொள்ளும் பேராற்றல் படைத்தது இந் 
மார்க்கத்தையும் நன்கு புலப்படுத்துகிறது . நூல் . இதன் பெருமை உலகெங்கும் பரந் 
பல்லாயிர ஆண்டுகளாக வாழ்ந்து படிப் துளது ; பல மொழிகளில் இது மொழி 
படியாக ஒப்பற்ற உயர் நிலையடைந்த தமிழ் பெயர்க்கப்பட்டுளது . இந்நூலைப் பற்றி 
மக்களின் வரலாற்றையும் நாகரிகச் சிறப் அல்பேட்டுச்சுவைச்சர் எனும் பேரறிஞர் 
பையும் விரித்து விளக்குதற்கு எனக்குக் 

எனக்குக் " உலக இலக்கியத்திலே 
காடுக்கப்பட்ட நேரம் போதாது . எனவே போலச் சிறந்துயர்ந்த ஞானத்தைக் 
உங்கள் கருத்தைக் கவரத்தக்க சிலவற் கொண்ட நூல் வேறில்லை என்று கூறி 
றைத் தொட்டுக் காட்டியுளேன் . இனி , யுளர் . இத்தகைய ஒப்புயர்வில்லா உலகப் 
இவற்றை விரிவாக அறிய முயலுதல் உங் பெருநூல் என்றும் உங்கள் தாய் மொழி 
கள் கடமையாகும் . என் உரையை முடிப்ப களில் மொழி பெயர்க்கப்படாவிடின் 
தற்கு முன் தமிழ் இலக்கியத்தின் தனிச் இதனை உடனே மொழிபெயர்க்க ஆவன 
சிறப்பை உங்களுக்கெடுத்துக் காட்ட செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள் 
விரும்பினேன் . விரித்துரைக்க வாய்ப் கிறேன் . 


இந்நூலைப் 


( 


தொல் தமிழர் முதன்மைச் செல்வம் 
அமிழ்தினுமினிய தமிழ்மொழியினைத் தம் தாய்மொழியாகக் கொண்டு 
வாழும் தமிழ்ப்பெருமக்கள் தம்முயிரினுஞ் சிறப்பாக நாடு , மொழி , நன்னெறி 
மூன்றினையும் ஒருங்கு கைக்கொண்டொழுகும் ஒண்மையர் . இம் மூன்ற 
னுள்ளும் மொழியினை விழியெனக் கொண்டோம்பி வருகின்றனர் . அம்மொழி 
யினுக்கு அழகும் அரணுமாயிருப்பது தொல்காப்பியம் , அத்தொல்காப்பியத்தில் 
வாழ்க்கையை வனப்புறுத்துவது பொருளதிகாரம் . அதில் முதல் , கரு , உரி 
என மூன்று பாகுபாடுகள் உள்ளன . இம் மூன்றும் முறையே வாழ்க்கைக்கு 
இடமும் துணையும் இன்பமுமாகும் . இவற்றில் நடுவாயமைந்த துணையில் 
தெய்வத்துணையே முதன்மை பெற்றுத் திகழ்கின்றது . அதனால் தமிழர் முதன்மைச் 
செல்வம் தனிப்பெருந் தெய்வம் . செல்வன் கழலேத்துஞ் செல்வம் செல்வமே 
என்னும் தமிழ்மாமறையுங் காண்க . 


1. The Development of Indian Thought - Dr . Albert Schweitzer . 


தமிழ்த் தெய்வம் 


( புலவர் திரு . வடிவேல் முதலியார் ) 


1883 செப்டம்பர் 1 ஆம் 
நாள் ( சுபாநு வருடம் ஆவணி 
t 17 ஆம் நாள் ) திருவெண் 
ணெய் நல்லூர் புருடோத்தம 
முதலியாரின் புதல்வராய்ப் பிறந் 
தார் . திருச்சியில் எஸ் . பி . ஜி . 
கல்லூரியில் பயின்றார் . 
வெண்ணெய் நல்லூர் சுப்பிர 
மணிய முதலியாரிடமும் , திருப் 
பாதிரிப்புலியூர் ஞானியாரடிக 
ளிடமும் தமிழ் பயின்று , திருக் 
கோவலூர் நாட்டாண்மைக் 
கழக உயர் நிலைப்பள்ளியில் தமி 
ழாசிரியராக அலுவல் பார்த்தார் . 
ஞானியா ரடிகளிடம் பயின்ற 


தால் செய்யுளியற்றும் வன்மை 
பெற்றார் . திருக்கோவலூர் உல 
களந்த பெருமாளின் திருவிளை 
யாடலை விளக்கி வாமன வைப் 
வம் " என்னும் ஒரு நூல் இயற்றி 
யுள்ளார் . திருவெண்ணெய் 
நல்லூர் இறைவன் பேரில் " திரு 
அருட்டுறைப் புராணம் " ஒன்று 
பாடியுள்ளார் . நடு நாட்டுக்காக 
" மத்திய மண்டல சதகம் என் 
னும் நூலும் இயற்றியுள்ளார் . 
இம் மூன்றும் அச்சிடப் பெறாமல் 
உள்ளன . உரைநடையில் ஞானி 
யாரடிகளுடைய வாழ்க்கை வர 
லாற்றையும் இயற்றியுள்ளார் . 


2 


என்று 


மான 


இயற்கை மொழி 

மாறுபடு சூரரை வதைத்தமுக மொன்றே 

வள்ளியை மணம்புணர வந்தமுக மொன்றே 
உலகில் பல்வேறு மொழிகள் வழங்கு 
கின்றன . அவற்றுள் 
எவையும் செந்தமிழ் ஆறுமுக மான பொருள் நீ அருளல் வேண்டும் 

ஆதியருணாசல மமர்ந்த பெருமாளே . 
மொழிபோல் அத்துணைச்சிறப்புற்ற இயற் 
கை மொழியாக விளங்கக்காண்கிலோம் . என்பதாம் . 

மேல் நாடு முதல் எந்நாட்டிலுள்ள இதற்குப் பலரும் , ஒவ்வொரு செய 
பசுவும் " அம்மா " 

அகவுவது லும் ஒவ்வொரு முகம் செய்ததாகக் கூறி 
கொண்டு , செந்தமிழ்மொழியின் இயற் யுள்ளார் என்றே பொருள் கொள்வர் . 
கைச் சிறப்புத் தெள்ளிதின் விளங்கும் . 

. ஆனால் இறுதியடியில் ஆறுமுக 
அன்றியும் , " தெய்வத் தமிழ் " என்று கூறு 

பொருளே யருளல்வேண்டும் 
வதுபோல் , எந்த மொழியுடனும் தெய்வத் எனக்கூறி யிருப்பாராயின் அனைவரும் 
தொடர்பை உடன் கூட்டிக் கூறக்காண் கொள்ளும் பொருள் சரியெனக் கொள்ள 
கிலம் . நிற்க ; தமிழ்த் தெய்வமாக விளங்கு லாம் . அவ்வாறின்றிப் பொருள் நீயரு 
வது யாது என்று ஆராயப்புகுவோம் . 

ளல் வேண்டும் எனத் தனியாக நீ என 
விளி கொடுத்துக் கூறியிருப்பதால் , புலவர் 
பெரு 

மக்கள் 
அருணகிரிநாதர் 

திருப்புகழ் வித்தகர் " எனப் பாராட் 
டப் பெறும் அருணகிரிநாதர் ; முருகப்பெரு புலவர் உரை 
மானைப் பின்வருமாறு துதிசெய்கிறார் . 

முருகப்பெருமானே ! தேவரீர் மயிலின் 
" ஏறுமயி லேறிவிளை யாடு முக மொன்றே மீது ஏறித் திருவிளையாடல் புரிந்தபோதும் 

ஈசருடன் ஞான மொழி பேசுமுக மொன்றே ஒருமுகத்துடன் தானே இருந்திருக்கிறீர் . 
கூறுமடி யார்கள் வினை தீர்த்தமுக மொன்றே 

சிவபெருமானுக்கு 

அருமறை 

பகர்ந்த 
குன்றுருவ வேல்வாங்கி நின்றமுக மொன்றே பொழுதும் ஒருமுகத்துடன் தானே இருந் 


பின் வருமாறு 

பொருள் 
கொள்கின்றனர் . 


279 


மீது 


யாது 


திருக்கிறீர் . அடியார்களுடைய துன்பங் சேர்ந்து அம்மையப்பனாக 

ஆறுமுகம் 
களைப் போக்கும்போதும் ஒருமுகத்துடன் கொண்டு விளங்குகிறோ மென் கிறார் . இவை 
தானே இருந்திருக்கிறீர் , கிரவுஞ்ச கிரியின் கள் நமக்கு ஒருவாறு விளங்குகின்றன . 

வேலெறிந்த போதும் ஒருமுகத் எனினும் அதற்கடுத்தாற்போல் தமிழ் 
துடன் தானே இருந்திருக்கிறீர் சூரபன்ம மொழியின் வடிவம் யாம் என்பது என்ன 
னாதியரை வதைசெய்த போதும் ஒருமுகத் என்பது சிந்திக்கற் பாலது . 
துடன் தானே இருந்திருக்கிறீர் . 

வள் 
ளியை மணம்புரிந்த போதும் ஒருமுகத் தமிழ்மொழியின் வடிவம் 
துடன் தானே இருந்திருக்கிறீர் . இவ் தமிழ் மொழியில் உயிரெழுத்துப் பன் 
வாறு ஒரே முகத்துடன் இருந்து பல திரு னிரண்டு ஆகும் . ஆறுமுகப் பெருமானுக் 
விளையாடல்கள் புரிந்த தேவரீர் ஆறுமுகத் குள்ள பன்னிரண்டு விழிகளையும் பன்னி 
துடன் எழுந்தருளிய காரணம் 

ரண்டு உயிரெழுத்துக்களாகக் 

கொள்ள 
அதனைத் தேவரீர் எனக்கு அருளிச் செய்ய லாம் . ஆனால் , உயிரெழுத்து இரண்டு 
வேண்டுமென்பதே அதன் பொருளாகும் . பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . அது 
அவ்வாறாயின் முருகப்பெருமான் அருண ஆறு ஆறாகப் பிரிக்கப்படாமல் குற்றெ 
கிரியாருக்கு அளிக்கும் விடையாது . 

ழுத்து ஐந்தும் , நெட்டெழுத்து ஏழுமாக 

வுள்ளது . அவை எவ்வாறு பொருந்து 
முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு 

மெனின் ; 
அளிக்கும் விடை 

உயிரெழுத்துக்கள் 
" அப்பனே நின் ஐயம் 

அம்மையப்பனாக விளங்கும் முருகப் 
அனைவருமே யுணர 

பெருமானுக்கு உள்ளவற்றில் ஐந்து முகங் 
ஆதாரம் ஆகையினால் 

கள் அப்பனுடையதும் ஒருமுகம் அம்மை 
அறைந்திடுவோம் கேண்மின் 

யுடையதுமாகும் . அர்த்தநாரீசுரனாக 
செப்புகின்ற அறுசமயத் 

விளங்கும் சிவபெருமானது வலதுபாகம் 
தெய்வதமும் யாமே 

சிவபெருமானுக்கு உரியதாகையால் அதிக 
சிவன் அயன்மால் மூவர்களின் 

முயற்சியின்றியே உச்சரிக்குங்கால் குற் 
திரளுருவும் யாமே 

றெழுத்துக்கள் தோன்றுகின்றன . சக்திக்கு 
இப்புவியில் சிவம்சக்தி 

உரிய தான நெட்டெழுத்துக்கு 
யெனுமுருவும் யாமே முயற்சி வேண்டும் ஆகையால் 

வலது 
இயம்புகின்ற தமிழ்மொழியின் 

பக்கமுள்ள கண்களைக் குற்றெழுத்துக்க 
வடிவமும்யாம் என்னும் 

ளாகவும் , இடது பக்கமுள்ள கண்களை 
அப்பெரிய உண்மையினை 

நெட்டெழுத்துக்களாகவும் கொள்ளலாம் . 
அகிலமெலா முணா 

அவ்வாறு கணக்கிடின் ஐந்து குற்றெழுத் 
ஆறு முகம் கொண்டிட்டோம் 

துக்களும் ஐந்து நெட்டெழுத்துக்களும் . 
அறிந்திடுக நீயே . " 

ஆகும் . அடுத்துள்ள அம்பிகையின் கண் 
என்கிறார் . இவற்றுள் ; சைவம் , வைண 

கள் 

ரண்டும் நெட்டெழுத்துக்களாகை 
வம் , சாக்தேயம் , காணாபத்யம் ; கௌமா யால் அம்முறையில் குற்றெழுத்துக்கள் 
ரம் , சௌரம் என்கின்ற ஆறுசமயத்தி ஐந்தும் நெட்டெழுத்துக்கள் ஏழுமாகக் 
லுள்ள கடவுளும் யாமே என்கிறார் , அன்றிச் கொள்ளக்கிடக்கின் . 
சிவன் முகம் ஒன்று , பிரமன் முகம் நான்கு , 
மால் முகம் ஒன்று ஆக மூவரின் உருவமும் 

மெய்யெழுத்துக்கள் 
திரண்டு ஆறுமுகம் கொண்டு விளங்குகி ஆறுமுகச் செவ்வேளின் திருமுகங் 
றோம் என்கிறார் . அதுவேயுமன்றிச் சிவ கள் ஆறும் , இருபுறங்களிலும் ஆறு ஆறு 
பெருமானுக்கு 

ஈசானம் , தற்புருடம் , ஆக , திருக்கரங்கள் பன்னிரெண்டும் ஆகப் 
அகோரம் , வாமதேவம் , சத்யோசாதம் 

பதினெட்டும் மெய்யெழுத்துக்களாகக் 
ஆகிய ஐந்து முகங்கள் உள்ளன ஆகை கொள்ளலாம் . அவை முப்பிரிவு களாகவே 
யால் , அம்பிகையின் முகம் ஒன்றும் அமைந்துள்ளன . 


சிறிது 


280 


ஆய்த எழுத்து 

செப்பிடும் வலியாறு மெலியாறு இடையாறு 

செய்யபதி னெட்டு மெய்யாய் 
முருகப்பெருமான் திருக்கரத்தில் 
விளங்கும் வேலாயுதத்தையே ஆய்த எழுத் 

குந்தமெனும் அயிலொன்றும் ஆயு தமதாக்கொண்ட 

குறைவிலாத் தமிழெழுத்தாய்க் 
தாகக் கொள்ளலாம் . 

கூறிடும் வடிவமுடன் ஆடல் செய்நின் பெருமை 
இம்முறையில் முருகப்பெருமான் செந் குவலயம் கூற வெளிதோ 
தமிழின் வடிவமாக உள்ளார் என்பது செந்தமிழின் வடிவான தெய்வமே வள்ளியொடு 
மேற்கூறிய காரணங்களால் தெளிவாம் . தெய்வானை மகிழும் அமுதே 
விளக்கும் பாடல் 

சேவேறு பரமனுமை மீதேறி விளையாடு 
தாகும் . 

திருவெண்ணெய் வடிவே லனே . 
" அந்தமிகு சென்னியில் இலங்குபன் னிருவிழியும் இக்கட்டுரையின் மூலம் அருணகிரி 
அகரமுதலாக வெண்ணி 

நாதர் பாடலுக்குப் புத்துரையும் , முருகப் 
அலகிடும் குறிலைந்தும் நெடிலேழு மாகியே 

பெருமானே தமிழ்த் தெய்வம் என்பதும் 
அமைந்தவுயிர் பன்னி ரண்டாய்ச் 

அறிந்து மகிழ்வோமாக. 
சிந்தனை செய் சென்னியொடு சேவகம் புரிகரமும் 

சேர்ந்து முப் பிரிவ தாகச் 


இதனை 


பின் வருவ 


ஆறுமுகப் பெருமான் அவதாரம் 


இந்திரன் முதற்றேவர் யாவருங் கயிலைவாழ் இறைவன் முன் சென்று நின்றே 

இகல் செயுஞ்சூரனின் கொடுமையெல் லாமோத ஈசனுங் கோப மாகி 
எரிவீசு நுதல்விழி திறந்திட வதினின்றும் எழுந்தாறு பொறிகள் சிதற 

எதிர் நின்ற வாயுவும் அங்கியும் அவற்றினை ஏந்தியே கங்கை தன்பால் 
தந்திட ஆற்றாது சரவணத் துய்த்தலுந் தாமாறு குழவி யாகி 

சார்கார்த்தி கைப்பெண்கள் பாலுண்ண வவைகளைச் சங்கரிசென் றொன்றாக் 
தகுங்கந்த வேளெனப் பெயர் தர வம்மதலை தகர்தனை யடக்கி பின்னர் ( கியே 

சதுரான னன்றனைச் சிறையிட்டுப் பிரணவம் சங்கரர் செவியி லோதி 
முந்தியம் மைப்பதச் சிலம்பினவ மணிதந்த மொய்குழல்கள் தாமளித்த 

மொய்யுடைய நவவீரர் துணைகொண்டு தாருகனை மோதியே சம்ம ரித்து 
முன்வீர வாகுவைத் தூதாய னுப்பியும் மூர்க்கன்கே ளாமை யாலே 

முடுகியே மயேந்திரம் சென்றுசூ ரன்சேனை முழுவதும் தொலைத்த பின்னர் 
தந்திர மாகவே சூரன்மா மரமாகிச் சலதியு ளிருத்தல் கண்டு 

சத்திவேல் தன்னைவிட் டிருகூறு செய்துமே தகைமயில் சேவ லாகத் 
தானேற்றுத் தேவர் தஞ்சிறை நீக்கித் தெய்வானை தன்னுடன் வள்ளி தனையும் 

தனிமணம் பூண்டிட்ட முருகவேள் தன்புகழ் தரணிமிசை வாழ்க மாதோ . 


மொழி வளர்ச்சி முறை 


( திரு . கீ . இராமலிங்கனார் , எம் . ஏ . ) 


ஆட்சி 


இவர் 12-11-1899 

இல் 
பிறந்தவர் . சொந்த ஊர் திரு 
வள்ளூர்க் கூற்றத்தைச் சார்ந்த 
கீழச்சேரியாகும் . இவருடைய 
தந்தையார் திரு ப . இரத்தன 
முதலியாராவர் . இளமையில் 
நன்றாகக் கல்வி பயின்று எம் . ஏ . , 
பட்டம் பெற்றார் . துணைப் 
பதிவாளராகவும் பங்கீட்டு 
அதிகாரியாகவும் பல மாவட்டங் 
களில் ஆணையராகவும் திருச்சி 
நகர ஆணையராகவும் பணியாற்றி 
னார் . சிலகாலம் தருமையாதீனங் 
கீழ்க்கலைக் கல்லூரியின் முதல்வ 
ராகப் பணியாற்றினார் . பின்னர் 


மதுரை மீனாட்சி ஆலை நலத் 
துறை அலுவலராகத் தொண் 
டாற்றினார் . கடந்த சில ஆண்டு 
களாகச் சென்னை அரசின் ஆட்சி 
மொழித் தனிய லுவலராகப் பணி 
யாற்றி வருகின்றார் . தமிழிலே 

நடக்கவேண்டுமென்று 
அயராது உழைத்து வரும் இவர் 
நகராட்சி முறை 

ஆட்சிச் 
சொற்கள் என்ற இரு நூல்களை 
இயற்றியுள்ளார் . இவருடைய 
இவ்வரிய தொண்டைப் 
பாராட்டி ஆட்சிமொழிக் 
காவலர் என்ற அரிய பட்டம் 
அளிக்கப்பட்டது . 


“ பிறமொழிச் சொற்களை எவ்வள விட்டதும் அம்மொழிச் சொல்லை ஆள முற் 
வுக்கு எவ்வளவு , அப்படி அப்படியே ஒரு படுவதில் தயக்கமோ அருவருப்போ இருப் 
மொழி ஏற்றுக்கொள்ளுகிறதோ , அவ்வள பது பொருத்தமாகாது . வேண்டுமென்றால் 
வுக்கு அவ்வளவு அந்தமொழி வளர்ச்சி பிற மொழிச் சொல்லையுங்கூடப் பயன் 
யடையும் . பல அறிஞர்களாலே பேசப் படுத்திக்கொண்டு வரலாம் .. ஆனால் இது 
படும் கருத்தாகும் இது . அவர்கள் கூற் சில காலம் மட்டுமே நிகழவேண்டும் . அம் 
றுக்கு அரணாக ஆங்கில மொழியை எடுத் மொழிச் சொல் பயிலுவதற்குத் துணையாக 
துக் காட்டுவதும் அவர்களது வழக்கமாக இருக்கும் காலம் மட்டுமே பிறமொழிச் 
இருக்கிறது . இதில் உண்மையுண்டா சொல் ஆளப்பெறலாம் . 
இல்லையா , இருந்தால் எந்த அளவு இருக் 

அம் மொழியில் புதுக்கருத்தையோ 
கின்றது , என்று பலர் ஆராய்வதில்லை . 

புதுப்பொருளையோ குறிப்பதற்குச் 
ஒரு புதுக்கருத்தையோ, பொரு சொல்லே இல்லையென்று ஏற்பட்டாலும் , 
ளையோ குறிப்பதற்கு ஒரு மொழியில் அது அக் கருத்தையோ பொருளையோ சுட்டுவ 
வரையில் சொல்லே இல்லை யென்றால் , தற்குத் தக்கதொரு சொல்லை அம்மொழி 
அக்கருத்தையோ பொருளையோ குறிக்கும் யில் ஆக்கிக் கொள்வது ஞாயமாகும் அது 
பிறமொழிச் சொல்லை முதன் முதலில் பயன் வரையில் பிறமொழிச் சொல்லைப் பயன் 
படுத்துவது இயல்பாகலாம் . இது எளி படுத்தி வந்தாலும் , பொருத்தமான சொல் 
தாகவும் இருக்கும் . ஆனால் சொல்லே அம்மொழியில் அமைந்துவிட்டால் பிறகு 
இல்லையென்று யார் முடிவு செய்வது ? மெல்ல மெல்லப் பிறமொழிச் சொல்லைப் 
அந்த மொழியறிவே இல்லாதவரோ அல் புறக்கணித்து விடவேண்டும் 

விடவேண்டும் . Under 
லது மிகக் குறைந்த அறிவே உள்ளவரோ ground drainage என்பதற்கு நேரான 
முடிவு செய்யலாமா ? " சொல் உண்டு " தமிழ்த்தொடர் 

கிடைக்க 
என்பதைத் தெரிந்தவர்களே எடுத்துக்கூற வில்லை . தமிழில் நாம் பேசும்போது மட்டு 
வேண்டும் அல்லவா ? அவர்கள் கூறும் மல்ல எழுதும்போது கூட அண்டர் 
வரையில் , பிறமொழிச் சொல்லை ஆண்டு கிரௌண்ட் டிரெய்னேஜ் என்று எழுதி 
வருவதில் குறையிராது . சொல் கிடைத்து னோம் . " புதைசாக்கடை " என்ற நேரான 


முதலில் 


36 


282 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


அதன் 


உந் 


வெளியேயிருந்து யம் 


தமிழ்ச்சொல் புதிதாகக் கண்டு பிடிக்கப் தமிழில் " உந்து என்றாலே சாலும் . உந் 
பட்டதும் இனியுமா அண்டர் கிரௌண்ட் தூர்தி என்று சொல்லவேண்டுவதில்லை . 
டிரெய்னேஜ் என்று சொல்லுவது ? மோட்டார் கார் மோட்டார் , கார் 

பஸ் என்றால் இன்று மூலை முடுக்கு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக் 
களில் இருப்பவருக்கும் தெரியும் உண்மை . 
உண்மை . கும்போதே , அவற்றோடு உந்தூர்தி 

சொல்லிக்கொண்டே 
அது ஒரு புதுவகை ஊர்தியைக் குறிக்கும் உந்து என்றும் 
சொல் . தமிழ்நாட்டில் அத்தகையதொரு வருவோமானால் , மெதுமெதுவாகத் தமிழ்ச் 
வண்டியை அது வருவதற்கு முன்பு கண்ட சொல் நிலைத்துவிடும் ; ஆங்கிலச்சொல் 
தில்லை. அந்தப் போக்குவரத்துக் கருவியை தானாகவே அகன்று கொள்ளும் . இளங் 
முதன் முதலில் பார்த்ததுமே , 

காதுகளுக்கு உந்தூர்தி யும் உந்தும் 
பெயர் என்ன என்று அறியும் அவா எழும் இனிக்கும் . பழங்காதுகளுக்கு அச் சொற் 
போது அதனைப் பஸ் என்று ஆங்கில களைக் காட்டிலும் மோட்டார் கார் மோட் 
மொழியில் அறிந்தவர் , பேஸ் பஸ் டார் , கார் இவையே சுவையுள்ளவை 
என்று கூறினார் . உடனே அச்சொல் யாகத் தோன்றலாம் . 

யாகத் தோன்றலாம் . இதற்காக எவரும் 
எளிதாக எல்லார் வாயிலும் 

கவலைப்படவேண்டாம் . அவர்கள் அந்த 
தொடங்கியது . இப்படிப் பயின்று ஆங்கிலச் சொற்களையே அவர்கள் காலம் 
காண்டே வரும்போது , பஸ் என்பதன் முழுவதும் உச்சரித்து மகிழ்ந்து கொண்டே 
பொருளை ஆராய்ந்தவர்கள் அதற்கொரு இருந்து விடலாம் . மற்றவர்கள் 
பெயரைத் தமிழில் ஆக்கினார்கள் . 

தூர்தி யையும் உந்தையும் பழகிக்கொண் 
இந்த ஊர்தி , 

டிருந்தால் அடுத்த தலைமுறையில் கட்டா 

யம் தக்க தமிழ்ச்சொற்கள் நிலைபெற்று 
மாடோ , குதிரையோ , மனிதனோ வேறு 

விடும் . 
எதுவோ எவரோ இழுக்காமலே இயங்கு 
வது . பின்னே இருந்தும் எவராவது எது 

பஸ் ஸைப் பற்றியல்லவோ துவங்கி 
வாவது தள்ளுவதும் இல்லை . இந்த னோம் ? மோட்டார் காரில் போய்ச் சேர்ந்து 
ஊர்தியின் உள்ளுக்குள்ளே யிருந்தே விட்டோமே ! பஸ்ஸை நோக்கத்தான் 
தொழிற்படும் ஓர் ஆற்றலால் , இது மோட்டார் கார் 

பேச்சுவந்தது . பஸ் 
செலுத்தப் பெறுகிறது . அப்படி உள்ளே 

என் ற 

வண்டி 
யிருந்தே செலுத்தப் பெறுவதை உந்து பொருளே இல்லை . பஸ் என்பதும் ஒரு 
தல் என்று தமிழில் சொல்லுவர் ஏதோ தனிச்சொல் அன்று . 

அன்று . இந்தியில் பஸ் 
ஓர் எண்ணம் என் உள்ளத்தில் உந்திக் என்றால் போதும் என்று பொருள் . பஸ் 
கொண்டிருக்கிறது " என்று படிக்காத மக் வண்டியில் ஏறினால் ஏறிச் செல்லுகிறவர் 
களும் கூறுவர் . புறத்தே இருக்கும் கரு கள் பாடு , போதும் போதும் என்று ஆகி 
வியால் இயக்கப் பெறாமல் , உள்ளே இயங் விடுகிறது . 

தெருவில் நடந்து 
கும் விசையினாலே உந்தப் பெறும் போகிறவர்களுடைய பாடும் , பஸ் போகும் 
ஆற்றலை , ஆங்கிலத்தில் " மோட்டார் " போது , போதும் போதும் என் 
( Motor ) ஆற்றல் என்பர் . எனவே , விடாமலா இருக்கிறது ? ஆனால் இவற் 
மோட்டார் என்பதற்கு நேர் தமிழ்ச் றால் , அந்த வண்டிக்குப் பஸ் 

என்று 
சொல் உந்து " என்பதை யறியலாம் . பெயர் வரவில்லை . ஆங்கிலச் சொல் அல் 
" மோட்டார் கார் " நமக்குத் தெரியும் . 

லவா பஸ் என்பது ? இந்தி அல்லவே . 
மோட்டார் என்றால் உந்து . 

" கார் 

மோட்டார் காரில் சிலர் மட்டுமே 
என்றால் தேர் , " ஊர் தி . " உந்தூர்தி " ஏறிக்கொண்டு போகலாம் . பலபேர் ஏறிக் 
என்பதே " மோட்டார் கார் என்பதற்குப் கொண்டு செல்ல அதே வகையான பெரிய 
பொருத்தமான தமிழ்ப் பெயர் . ஆங்கிலத் தொரு வண்டியைச் செய்தனர் . அதற்கு 
தில் “ மோட்டார் என்றோ கார் என்றோ ஆம்னிபஸ் மோட்டார் கார் ( Omnibus 
ஒரு சொல்லை மட்டும் சொன்னாலுமே Motor car ) என்று பெயரிட்டனர் . மோட் 
மோட்டார் கார் 

என்று டார் கார் என்றால் தான் நமக்குப் பொருள் 
சொல்லத் தேவையில்லை அதேபோல , தெரியும் . இனி ஆம்னிபஸ் என்னும் 


சொல்லுக்கு 


என்ற 


ஏன் ? 


என்று ஆ 


போதும் . 


283 


வெளியீட்டு விழா மலர் 


ஆங்கிலச் 


ஆனால் 


உள்ள 


என் பதை 


ஆங்கிலத்தொடருக்கு என்ன பொருள் ? கள் . ஆனால் , மோட்டார் பஸ் என்ற 
எல்லாங் கவர்ந்த எல்லாம் அடங்கிய சொற்களை அடியோடு மறைத்துவிட்டு,, 
என்ற பொருள் அதற்கு உண்டு. ஒரு உந்து பேருந்து என்ற சொற்களை 
சிலரே யல்லாமல் எல்லோரும் , பலராக , மட்டுமே வழங்கச் சொல்வதால் இன்று 
ஏறிச் செல்வது என்ற கருத்தை அச் சிறிது இடர்ப்படுவார்கள் . 

ஆகவே , 
சொல் தருகிறது . ஆகவே ஆம்னிபஸ் மோட்டார் பஸ் என்ற சொற்களும் , 
மோட்டார் கார் என்றால் , பலபேர் ஏறிப் இன்றைக்கு வழங்கட்டும் . 

உந்து 
போகிற உந்தூர் தி என்று 

தமிழில் பேருந்து என்ற சொற்களையும் வழங்கு 
சொல்லலாம் . இதனைச் சுருக்கமாகச் வோம் 

நாளாவட்டத்தில் 
சொல்வதென்றால் பெரிய உந்து என்று சொற்கள் தாமாகவே ஒதுங்கிக்கொள்ளும் . 
பொருள் படும் சொல்லான பேருந்து உந்து ம் பேருந்தும் 
எல்லோர் வாயிலும் 
என்ற 

சொல்லைப் பயன் படுத்தினால் எளிதில் இயங்கி வரும் . 
போதும் , அல்லவா ? 

பொருத்தமாக 
அமைந்துவிடுகிறது தமிழில் . 

இன்னும் சிலருக்குப் பிறமொழிச் 
ஆங்கிலத்தில் பஸ் என்பது 

சொற்களைக் கேட்டுக் கேட்டுக் காதில் அச் 

அப்படி 
யமையவில்லை . முதலில் இருக்கும் ஆம் 

சொற்கள் சுவைபடத் தங்கிவிட்டிருக்கின் 
னி யை உதறிவிட்டு , பின்னால் 

றன . அவற்றிற்கு மாற்றாக நல்ல தமிழ்ச் 
மோட்டார் கார் ஐயும் தள்ளிவிட்டு , நடு மொழிச்சொற்களே , சுவையாக மட்டுமல்ல, 

தான்றும்போது கூட , பிற 
வில் இருக்கும் ‘பஸ் ஐ மட்டும் வைத்துக் பொருத்தமாகவுங்கூட 
கொண்டார்கள் . சுருக்கமாக அமைந்து 

அவர்களுக்குப் 
விட்டாலும் பொருத்தமாக அமையவில்லை புலனாகின்றன . அது பழக்கத்தின் குறையே . 
விளக்கத்தேவையில்லை . தமிழில் 

பேயோடு பழகினாலும் பிரிவது அரிதல் 
பொருத்தமாகவும் சுருக்கமாகவும் ஒரு கும் சொல்லிக்கொண்டிருந்தால் என்ன 

லவா ? பஸ் என்று அப்படியே காலத்துக் 
தொடர் கிடைத்திருக்கும்போது அதனை 

கெட்டுப்போய்விடும் ? என்றுகூட அவர் 
நாம் போற்றிப் பயன்படுத்த வேண்டாமா ? 

களில் சிலர் 

சிலர் கேட்கிறார்கள் . " ஆமாம் , 
வேண்டும் வேண்டும் என்று தமிழ்ச் 

அவர்கள் கேட்பது பொருத்தந்தானே , 
சுவை யுணர்ந்தவர்கள் சொல்லலாம் . 

பஸ் என்றே சொன்னால் என்னதான் 
" மோட்டார் , பஸ் என்றால் தானே கெட்டு விடுமாம். என்று மற்றும் சிலரும் 

ஒத்து வினாவுகிறார்கள் . 
பொதுமக்கள் தெளிவாய் புரிந்து கொள் 
வார்கள் ; உந்து பேருந்து என்று Bus என்றால் தமிழில் பஸ் , என்று 
சான்னால் , ஐயோ பாவம் ! அவர்கள் எழுதுகிறோம் . கட்டியில் Puss வருகிறது 
எப்படி அறிய முடியும் ? பொருள் தெரியாத என்னும்போதும் பஸ் வருகிறது என்று 
அச் சொற்களைப் பொதுமக்கள் மேல் 
மேல் கடிதங்களில் எழுதவும் 

செய்கிறோம் . 
சுமத்துவது பொருத்தமாகாதே " , என்று " என்ன இவர் இப்படி பஸ் ( Fuss ) பண்ணு 
உண்மையாகவே சிலர் நினைக்கிறார்கள் . கிறார் " என்று தமிழில் சொல்லும் போதும் 
இதே இரக்க உணர்ச்சி முதன் முதலில் எழுதும்போதுங் கூட பஸ் என்றே குறிக் 
மோட்டார் பஸ் என்ற சொற்களைச் கிறோம் . ஒரே எழுத்தை B , P , F இம் 
செலாவணிக்குக் கொண்டு வந்தபோது மூன்று ஒலிகட்கும் பயன்படுத்துகிறோம் . 
இருந்திருந்தால் , அச் சொற்களை ஆட்சிக் இம்மூன்று எழுத்துக்களின் ஆங்கில ஒலி 
குக் கொண்டுவந்திருக்க முடியாது . கள் தெரிந்திருப்பதனாலே , ப என்னும் 
பொருள் விளங்காத பிற மொழிச் சொற் ஒரே எழுத்தை , வலித்தும் மெலித்தும் 
களை ஆட்சிக்குக் கொண்டுவந்த அப்போது , உதட்டை மடித்தும் தமிழில் ஒலித்து விட 
பொதுமக்கள் ஏதும் எதிர்ப்புத் தெரிவிக்க முடிகிறது . அப்படியே கேட்டுக் கேட்டு 
வில்லை . 

சரியாக 
இ 

பொருத்தமான , ஆங்கிலம் தெரியாதவர்களும் 
பொருள் உள்ள தமிழ்ச் சொற்களைப் பழக் ஒலித்துவிடுகிறார்கள் . இவ்வாறே ஒலித்து 
கத்திற்குக் கொண்டுவரும்போது அவர்கள் வந்தால் நாளாவட்டத்தில் என்ன ஆகும் ? 
எவ்வகையான கூப்பாடும் போடமாட்டார் மூன்று ஓசைகளுக்கு ஒரே எழுத்து இருப் 


ப்போது , 


284 


பது தமிழ்மொழியிலுள்ள குறை ; எனவே , கொண்டிருக்கிறது . இதுவும் பிரிந்து 
மூன்று ஓசைகளையும் குறிக்கத் தனித்தனியே இன்னும் சிலமொழிகளாகச் சிதைந்து 
மூன்று எழுத்துக்கள் இன்றியமையாதவை போகாமல் இருக்கவேண்டு மென்றால் , 
என்ற முடிவுக்கு வருவோம் . அப்படியே மொழி வளர்ச்சி செய்யும் முறையிலே நாம் 
அந்த எழுத்துக்களை உண்டாக்கவும் சொல் கண்ணும் கருத்துமாக இருந்து , முடிந்த 
வோம் . இப்படித் தமிழுக்குப் புறம்பான வரையில் தமிழ் வேர்களில் இருந்தே புதி 
பல ஓசைகளையுடைய பல பிறமொழிச் தாகத் தேவைப்படும் சொற்களை ஆக்கிக் 
சொற்களைத் தமிழில் ஒவ்வோர் எழுத்துக் கொள்ளவேண்டும் . இப்படிச் செய்வது 
களைக் கொண்டே முதலில் உச்சரித்து வேறு எந்த மொழியையோ அருவருப் 
வரலாம் . ஆனால் , கடைசியில் ஒவ்வோர் பதோ பகைப்பதோ ஆகாது . 

தமிழ் 
ஓசைக்கும் ஒவ்வொரு தனி எழுத்து ஆக்க மொழிக்கு மட்டுமல்ல , வளமையான எந்த 
வேண்டி வரும் . தமிழ் நெடுங்கணக்கை மொழியில் சொல்லாக்கம் செய்வதானாலும் 
அடியோடு மாற்றியமைக்க நேர்ந்துவிடும் . இந்தக் கொள்கையைக் கையாள்வதே 
இந்தவகையாகத்தான் முன்பு ஒரு காலத் பொருத்தமாகும் . இதுவே குன்றாமல் 
தில் ஒரேமொழியாக இருந்தது , பலப்பல மொழிவளர்ச்சி செய்யும் முறை 
நூற்றாண்டுகளுக்கிடையில் தெலுங்கு , கன் 
னடம் , மலையாளம் , துளுவம் என்றெல் 

பிறமொழிக் கலப்பால் 

ஆங்கிலம் 
பிரிந்துபோய்விட்டன . எஞ்சித் வளர்ந்ததா 

ந்ததா கெட்டதா ? என்னும் கதை 
தமிழ் என்று ஒன்று தனியே நின்று யைப் பிறிதொரு நேரம் ஆராய்வோம் . 


லாம் 


பிறமொழிக் கலப்பு 
பிறமொழிச் சொற்கள் தம் மொழியில் புகுவதை ஒவ்வொரு மொழியினரும் 
ஒவ்வொரு காலத்தில் எதிர்த்து வந்திருக்கின்றனர் . அதற்குக் காரணம் , மிக 
மிக இன்றியமையாத - பழகிய சொற்கள் மொழியில் இயல்பாக அமைவன 
வாகத் தோன்றுகின்றன . பழகாத புதுச் சொற்களைக் கற்றவர்கள் சிலர் புகுத்த 
முயலும் முயற்சி செயற்கையாக உள்ளது . பொதுமக்களின் பேச்சுவழக்கில் 
பரவிக் கலக்கும் பிறமொழிச் சொற்கள் , வந்த மொழியின் ஒலிமுறைக்கு ஏற்ப 
ஓரளவு உருமாறி அமைகின்றன . அதனால் அந்த மொழியினர் , தம்மொழிச் 
சொற்கள் போல் அவற்றை வெறுப்பின்றி ஆளுகின்றனர் . கற்றவர்கள் எழுதும் 
போது செயற்கையாகப் புகுத்தும் சொற்கள் உருமாறுவதில்லை : பிறமொழிச் 
சொற்களாகவே வேறுபட்டு நிற்கின்றன . இவ்வாறு ஒட்டாமல் நிற்கும் பிற 
மொழிச் சொற்களின் தொகை மிகும்போது , மொழியின் இயற்கைத் தன்மை 
கெடுவதாக உணரும் மக்கள் அவற்றை எதிர்க்கத் தலைப்படுகின்றனர் ; பிரெஞ்சு 
மொழிச் சொற்கள் ஜெர்மன் மொழியில் மிகுதியாகக் கலந்தபோது , இவ்வாறு 
அடிக்கடி எதிர்ப்பு இருந்து வந்தது . தமிழில் வடசொற் கலப்பும் இவ்வாறே 
தொடர்ந்து எதிர்க்கப்பட்டு வருகின்றது . 

--டாக்டர் மு . வரதராசனார் , “ மொழி வரலாறு 


விதியும் , மதியும் 


( திருவருட்டிரு சோமசுந்தர பரமாசாரிய சுவாமிகள் , மதுரையாதீனம் ) 


ம . 


கோ . 


ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர ஸ்ரீ 
ஞானசம்பந்த தேசிக பரமாச் 
சாரிய சுவாமிகள் , குலசேகரன் 
பட்டினத்தில் திரு 
வைரவநாத பிள்ளைக்கும் திருமதி 
பாப்பம்மாள் என்பவர்க்கும் 
24-4-1902 இல் தோன்றினார்கள் . 
பாளையங்கோட்டை செயின்ட் 
சேவியர் உயர்நிலைப் பள்ளி யில் 
பயின்றார்கள் . ஓராண்டு ஆசிரியப் 
பணியாற்றினார்கள் . 1921 இல் 
இலங்கைக்குச் சென்று சுந்தரம் 
அன் கோ வை 1926 இல் நிறுவி 
னார்கள் . இலங்கை வானொலி 
மூலம் கூட்டுவழிபாட்டை யும் 


சிறந்த வினா விடைச் சொற் 
பொழிவுகளையும் நிகழ்த்திச் 
சைவத் தொண்டாற்றினார்கள் . 
மதுரை ஆதீனத்தின் 290 ஆவது 
குரு மகாசந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ 
சுவாமிநாத ஸ்ரீ ஞானசம்பந்த 
தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் 
இளவரசாக இவர்களை 1953 இல் 
அமர்த்திக்கொண்டார்கள் . 1957 

மதுரை ஆதீனத்தின் 
291 ஆவது குருமகாசந்நிதான 
மாகத் திகழுகின்றார்கள் . பல 
ஆராய்ச்சி நூல்களை இயற்றித் 
தமிழுக்கும் சைவத்திற்கும் அரிய 
தொண்டாற்றி வருகின்றார்கள் . 


முதல் 


விதியும் மதியும் என்பதில் விதி செய்கிறான் . அவற்றை நியாயமுள்ள , 
பெரிதா ? மதிபெரிதா ? விதியை மதியால் கருணையுள்ள ஆண்டவன் பார்த்து அவற் 
வெல்லலாமா ? என்பன சிந்தனைக்குரிய றைப் பதிவுசெய்து அவ்வினைகளுக்குரிய 
விஷயங்களாகும் . அதில் விதி என்பது புண்ணியம் பாவம் இவ்வளவென்று தீர் 
என்ன ? விதிக்கு மூலம் யாது ? விதிவிதிப் மானிக்கிறார் . அது சஞ்சிதவினையாகும் . அப் 
பவர் யார் ? என்பனவற்றை அறிவதுதான் புண்ணிய பாவத்திற்குத் தகுந்தபடி நாம் 
மதி உடையவனது முதலாவது கடமை . இன்ப துன்பம் அனுபவித்தால் தானே நாம் 
நமது மதியைக் கொண்டு நாம் செய்யும் நல் செய்த நல்வினை , தீவினைகளின் தன்மை 
வினை தீவினைகளால் உண்டாகின்ற புண் நமக்குப் புலப்படும் . ஆகவே விதியின்படி 
ணிய பாவத்திற்கேற்பக் கருணையுடைய நாம் அனுபவிக்கும் ஒவ்வோர் இன்பத் 
ஆண்டவன் அதற்கு இன்ன இன்பம் , திற்கும் , துன்பத்திற்கும் , நாம் நமது மதி 
இன்ன துன்பம் அனுபவிக்க வேண்டு யினால் முன்பு செய்த செயல்களே மூலகா 
மென்று தீர்ப்பு அளிக்கும் அத்தீர்ப்பே ரணம் . ஆண்டவன் விதித்த விதியை மீறி 
விதியாகும் . ஆண்டவன் நமக்கு அனுபவ நாம் எள்ளளவு இன்பமும் அனுபவிக்க 
அறிவு உண்டாகும்படி வகுக்கும் இன்ப முடியாது . 
துன்பங்களின் வகைகளே 

விதியாகும் . 

ஏராளமான பொருள் இருந்துவிட் 
அதனாலேயே வகுத்தான் வகுத்த வகை 

டால் , அல்லது உடல்வசதி இருந்துவிட் 
யல்லாற் கோடி , தொகுத்தார்க்குந் துய்த் டால் இன்பம் துய்க்கலாம் என்று சிலர் 
தல் அரிது என்றார் வள்ளுவர் . அதில் கருதலாம் . அது பணவசதியுடையவர் 
ஒருவன் எவ்வளவுதான் முயற்சி செய்து களும் இன்பம் துய்க்கமுடியாமல் திண் 
கோடி கோடியாகத் தேடிக் கொண்டாலும் , டாடுவதைத் தெரியாத , அனுபவமில்லாத 

விதித்த விதியின்படியல் வரது கூற்றாகும் . நாம் செய்த வினைப் 
லாமல் இன்பம் அனுபவிக்க முடியாது பயனை நாம் அனுபவிக்கும்படி ஏன் ஆண் 
என்று விதியின் வலிமையையும் அதை டவன் செய்ய வேண்டும் ? என்று கேட்க 
விதிக்கின்ற ஆண்டவனது வலிமையை 

வலிமையை லாம் . 

உதாரணமாக ஒரு சிறு குழந்தை 
யும் உணர்த்துகின்றார் . 

மற்றொரு குழந்தையை அடித்துவிட்டது 
ஒரு மனிதன் அவனது அறியாமை என்று வைத்துக்கொள்வோம் . அடிபட்ட 
யினால் தீவினைகளையும் , நல்வினைகளையும் குழந்தைக்கு வேதனை இருப்பதால் அது 


ஆண்டவன் 


286 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


னால் 


அழும் . அடித்த குழந்தைக்குத் தான் அடித் அறிவு பெறவேண்டும் என்று கருதிய 
ததும் அது அழுவதும் தான் தெரியுமே கருணையினாலேயே நமக்கு அவர் விதிக்க 
யொழிய அந்த அடி அக்குழந்தைக்கு எப் வேண்டியதை விதிக்கிறார் என்பதை நன் 
படி இருந்தது ? எவ்வளவு வேதனையைக் றாக உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் .. 
கொடுத்தது என்றெல்லாம் தெரிய முடி அந்த விதியே ஊழ் , தலையெழுத்து , பிரா 
யாதல்லவா ? அடித்துவிட்டுச் சிரிக்கும் . ரத்தம் , தெய்வநியதி , நசீபு என்றெல் 
அடித்த அக்குழந்தையைப் பார்த்து இனி லாம் சொல்லப்பெறுகிறது . இனி அவ் 
மேல் அடிக்கக்கூடாது . அடித்தால் அவ விதியை மதியால் வெல்லலாமா ? என்று 
ளுக்கு வலிக்கும் என்று வாயினால் சொன் கேட்கலாம் . 

பொதுவாக 

ஆண்டவன் 
வலியென்றால் என்ன ? எப்படி விதித்த விதிக்கு உட்பட்டுத்தான் மதி 
இருக்கும் என்று கேட்கும் . அதை அக் தொழிற்பட வேண்டியதாயிருக்கிறது .. 
குழந்தை உணரச் செய்ய வேண்டும் . 

உதாரணமாகச் சிறைச்சாலைக்குச் சென்ற 
அதைப் படமெழுதி விளக்குவதா ? ஒருவன் சுய அறிவும் , சுய இச்சையும் சுய 
நாம் அக் குழந்தையை அடித்தால் தானே ஆற்றலும் உடையவனாகத்தான் இருக் 
அதனால் தனக்கு ஏற்பட்ட வேதனையும் கிறான் . ஆனால் அவன் சிறைச்சாலைக்கு 
துன்பமும் விளங்கும் . நாம் பிறரை அடித் 

வெளியில் வாழும்போது செய்த தீய செய 
தால் பிறர் இன்ன விதமாக வேதனைப்பட லுக்குத் தக்கபடி அரசாங்கத்தாரால் விதிக் 
வேண்டியது வருமென்ற அனுபவ அறிவு கப்பெற்ற தண்டனைப்படி உள்ளே சென் 
அப்பொழுது தான் ஏற்படும் . இதுதான் றிருப்பவன் ; அரசாங்கம் விதித்த அவ் 
அனுபவ அறிவு பெறும்படி ஆண்டவன் 

விதிக்கு உட்பட்டுத்தான் அவன் மதியைச் 
செய்வதின் அடிப்படை . நாம் பிறருக்குத் செலுத்திக் கொள்ள வேண்டுமேயொழிய 
தீங்கு செய்தால் அத்தீங்கின் விளைவு 

சுயேச்சையாக நடப்பேன் என்று எண் 
இன்னதென்று நமக்கு அறிவுறுத்த 

ணவோ, சொல்லவோ , நடக்கவோ முடியா 
வண்டும் என்ற கருணையினால் அதனைப் தல்லவா ? 

அதுபோல 

நாமெல்லாம் 
பிறரைக் கொண்டு செய்கிறார் . நாம் செய் நமது மனம் , வாக்குக், காயங்களால் முன் 
யும் நன்மையும் தீமையும் செய்த அளவைப் செய்த வினைகளுக்குத் தக்கபடி ஆண்ட 
பொறுத்ததல்லாமல் அவற்றை யாருக்குச் வனால் ஒரு தீர்ப்புக் கொடுக்கப் பெற்று , 
செய்தோமோ அவர்களின் தகுதிக்குத் அவன் விதித்த கட்டளைப்படி பூலோக 
தக்கபடி புண்ணிய பாவம் 

மாகிய 
கூடவும் 

இச்சிறையினுள் வந்திருக்கின் 
குறையவும் ஏற்படும் . 

றோம் . நமக்கு விதித்த விதிக்கு உட்பட்டே 
ஒரு வைத்தியர் நமக்குள்ள வியாதி மதியுடையவர்களாயிருந்தாலும் 

நாம் நடக்கவேண்டும் . நாம் எவ்வளவு 
தீர மருந்து கொடுத்தால் கசப்பு மருந்து திக்கு மாறாக நடக்க முடியாது . எப்பொழு 

அவ்வி 
கொடுக்க வேண்டிய வியாதிக்குக் கசப்பு தும் உணவை 

உணவை ஊட்டுகிறவர்கள் , 
மருந்தும் , அக்கசப்புத் தெரியாமலிருக்கச் 

அவ் 
சிறிது சர்க்கரையும் , கசப்பையும் , இனிப் யுடையவர்களாயிருக்க வேண்டும் . அப்படி 

வுணவை உண்பவர்களைவிட வலிமை 
பையும் மாறிமாறிக் 
நமது நோயைத் தீர்ப்பார் . அதுபோலவே இருந்தால் தான் உணவை ஊட்ட முடியும் 

நம்மிடம் உள்ள அறி வர்கள் . ஆண்டவன் ஊட்டுபவன் . அவன் 
ஆண்டவனும் 

அந்த முறையில் நாமெல்லாம் உண்ப 
யாமை என்னும் நோய் நீங்க , அனுபவப் 

ஊட்ட நாம் உண்கிறோமே தவிர நாமாக 
ம் போதிப்பதற்காகத் துன்பத்தை ஊட் 

உண்பதில்லை . அப்படி அவன் ஊட்டும் 
டினாலும் அத்துன்பத்தில் சலிப்பும் மனச் 

உணவாகிய இன்ப துன்பமும் நாம் செய்த 
சோர்வும் வாராதிருக்க இடையிடையே 
சிறுசிறு இன்பத்தையும் தந்து நோயைக் 
குணப்படுத்தும் வைத்திய நாதனாக விளங் 
குகிறார் . 

இந்த உண்மை சதாவும் மனத்தில் 

பதிந்திருந்தால் நமக்குத் தீங்கு செய்யும் 
நம்மைப்போல் 

பிறரையும் ஆணையோ பெண்ணையோ நோவ மாட் 
எண்ணவேண்டும் ; அதற்குரிய அனுபவ டோம் . யாராவது நம்மீது கல்லை எறிந் 


பாட 


செயலினாலேயே ஆவன. 


நாம் 


வெளியீட்டு விழா மலர் 


287 


என்கிறார் 


மனக் 


கண் 


தால் அக்கல்லை எறிந்தவர்கள் எங்கே விடலாம் 

மார்க்கண்டேயர் 
யிருக்கிறார்கள் என்று நாம் பார்ப்போமே சதாவும் பூசைசெய்து ஆண்டவனது 
தவிர நம்மீது விழுந்த கல்லைக் கடிக்கவோ , துணைபெற்று விதியையே மாற்றியவர் . 
அடிக்கவோ , நோவவோ மாட்டோமல் இதைத்தான் , 
லவா ? அதுபோல ஆண்டவன் நாம் 

கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் 
துன்பம் அனுபவித்து அறிவு பெற வேண்டு 

ஆற்றல் தலைப்பட் டவர்க்கு 
மென்று எண்ணி அத்துன்பத்தை ஆட் 
கள் மூலமோ, வியாதி மூலமோ பூதங்கள் என்று வள்ளுவர் அருளியுள்ளார் . அவ் 
மூலமோ அனுபவிக்கச் செய்தால் , அதனை 

விதம் விதியையே ஒருவேளை மாற்ற முடியா 
அறியாமல் நமக்குத் துன்பம் செய்த ஆட் விட்டாலும் ஆண்டவனது நாம் செபத் 
கள் பேரில் சீறுதலும் , நோதலும் ,கல்லை தினால் அவன் விதித்தபடி என்ன நடந் 
எறிந்தவனை நோவாமல் , தன்மீது விழுந்த தாலும் அக்காரியங்கள் தன் உள்ளத்தைப் 
கல்லையே நோதலைப்போன்ற நகைப்புக் பாதிக்காத முறையில் நமது உள்ளத்திற்கு 
கிட மான செயலேயாகும் . நம்மையே நாம் வலிமை பெற்றுக் கொள்ளலாம் 
நொந்து , வந்ததுன்பத்தைப் பொறுத்துக் சவலையற்று வாழலாம் . அப்படி உள்ளம் 
கொள்ளவேண்டும் . இதனையே வள்ளுவர் 

உரம் பெற்றமையால்தான் திருநாவுக்கரச 
உற்றநோய் நோன்றல் உயிர்க்குஉறு ருக்கு அரசன் செய்வித்த துன்பமெல்லாம் 

செய்யாமை , அற்றே தவத்திற்கு துன்பமாகத் தோன்றவில்லை . அவ்விதம் 
உரு என்று கூறியிருக்கிறார் . மதியடைய 

உள்ளம் உரம்பெறாவிட்டாலும் ஆண்டவ 
ஒருவன் தனது மதியினால் செய்த செயல் னது நாமசெபமானது தகுதியுள்ள ஒருவர் 
களை அறிந்து அதற்குரிய பலாபலனை ஒரு வழி நமக்கு உதவி செய்வித்து நம் துன் 
நியதிப்படி விதிக்கின்ற ஆண்டவன் ஒரு 

பத்தைப் போக்குவிப்பதைக் கண்கூடாகக் 
வன் உண்டு . அவர் நாம் பிறருக்குச் செய் காணலாம் . அப்படி நமக்கு உதவி செய்ய 
யும் செயலுக்கேற்பவே விதியை விதிக் வரும் ஆட்களும் நாம் வழிபட்ட மூர்த்தி 
கின்றார் . அவர் விதித்த விதியை அவரா 

களின் பெயர் தாங்கியவர்களாகவே இருப்ப 
கவே மாற்றக் 

கருதினால் மாற்றலாமே தையும் காணலாம் . 
தவிர , வேறு யாராலும் மாற்றவோ குறைக் 

ஆண்டவனைக் குறித்து நாமசெபம் 
கவோ முடியாது ஆனால் அவ்வாறு செய் செய்யும் பொழுது மற்ற 

எண்ணங்கள் 
யுமாறு நாம் நமது மதியினால் விண்ணப்பம் வந்து தடுக்கலாம் . அதனைச் சமாளிக்க 
செய்து கொள்ளவும் ஆண்ட வனது இரக் வேண்டுமானால் ஒரு நாளில் சிறிது நேரமா 
கத்திற்கு நம்மைப் பாத்திரர்களாக்கிக் 

வது இறைவனை நினைத்து , பூசைசெய்தல் 
கொள்ளவும் முடியும் . இதை வலியுறுத் வேண்டும் . மற்ற நேரங்களிலெல்லாம் 
தியே நமது ஒளவைப் பிராட்டியார் , 

அவனது சிந்தனையோடிருந்தால் உள்ளம் 
" சிவாய நமஎன்று சிந்தித் திருப்பார்க் ( கு ) உரம்பெற்று பொறுக்கும் ஆற்றலராவோம் . 
அபாயம் ஒருநாளும் இல்லை - உபாயம் மற்றவரெல்லாம் விதியின்வழியே நடந்து 
இதுவே மதியாகும் அல்லாத வெல்லாம் துன்பங்களை அனுபவித்தே அறிவு விளக்க 
விதியே மதியாய் விடும் 

மும் ஞானமும் பெறுவர் . 
அருளியிருக்கிறார் . அவ்வம்மை ஆகவே இந்த உபாயத்தை மதியுடை 
யார் விதியிலை வரக்கூடிய அபாயம் இல் யவர்கள் தெரிந்து கடைப்பிடித்து விதியின் 
லாது காத்துக்கொள்ள உபாயம் ஒன்று வலிமையை மாற்றவோ குறைக்கவோ , 
சொல்லுகிறாள் . விதியை விதித்கின்றவரது செய்துகொள்ளவேண்டும் . அதற்குரிய மதி 
துணையை மதியினால் அறிந்து பற்றிக் நுட்பத்தை எல்லாம்வல்ல எம்பெருமான் 
கொண்டால் ஒருவாறு விதியை வென்று எல்லோருக்கும் அருள்பாலிக்கவேண்டும் . 


என் 


அவையத்தார் இயல்பு 


( திரு . லெ . ப . கரு . இராமநாதன் செட்டியார் ) 
( இக் கட்டுரையை வெளியிட அனுமதியளித்த அகில இந்திய வானொலி நிலையத்தாருக்கு 

எம் நன்றி உரித்தாகுக . 


இவர் 6-11-1915 இல் நெற் 
குப்பையில் பிறந்தவர் . மதுரைத் 
தமிழ்ச்சங்கப் பண்டிதத் தேர் 
வில் 1935 இல் வெற்றி பெற்றார் . 
1943 இல் சென்னைப் பல்கலைக் 
கழக வித்துவான் பட்டத்தைப் 
பெற்று ஐந்தாம் ஜார் மன்னர் 
பரிசாகிய ஆயிரம் வெண்பொற் 
காசையும் பெற்றார் . அண்ணா 
மலைப் பல்கலைக் கழகத்தில் 1936 
இல் பணியேற்று 1953 முதல் 
பல்கலைக் கழகத்துத் தமிழ்ப் 
புலமைத் துறைத் தலைவராகப் 
பணியாற்றி வருகின்றார் . 1943 
முதல் ஐந்தாண்டுகள் அண்ணா 


மலைப் பல்கலைக் கழகத்தின் தமி 
ழிசை ஆலோசனைக் குழுவின் 
செயலாளராக இருந்து தமி 
ழிசை பற்றிய 20 அரிய வெளி 
யீடுகளை வெளியிட்டுள்ளார் . 
1949 முதல் தமிழிசைச் சங்கத் 
தேவாரப் பண் ஆராய்ச்சிக் 

செயலாளராக பணி 
யாற்றி வருகின்றார் . பல தமிழ் 
நூல்கள் 

இயற்றியுள்ளார் . 
சாகித்திய 

அக்கடமி யின் 
சார்பில் 

தொண்டுகளைத் 
தமிழுக்கு ஆற்றி வருகின் கிறார் . 
1958 இல் மேலை நாடுகட்குச் 
சென்று மீண்டார் . 


குழுவின் 


பல 


அவையத்தாருடைய இயல்புகள் , தன . இவ் அவையில் பல புலவர்கள் உறுட் 
பண்டைத் தமிழ் நூல்களிலும் , கல்வெட் பினர் ஆகவும் , அவருள் ஒருவர் தலைவ 
டுக்களிலும் ஆங்காங்குக் காணப்படுகின் ராகவும் வீற்றிருந்தனர் . காய்சினவழுதி 
றன . அவற்றைச் சுருக்கமாக இங்கே முதலாய பாண்டிய மன்னர்கள் , முதற் 
கூறுவேன் . பண்டைக் காலத்தில் இருந்த சங்கம் , இடைச்சங்கம் , கடைச்சங்கம் என 
அவைகளை அரசர் அவை , புலவர் அவை மூன்று சங்கங்களை நிறுவி , அச் சங்கங்களில் 
என்னும் இரண்டு பெரும் பிரிவில் அடக்க புலவர் பெருமக்களைப் போற்றி , அவர்கள் 
லாம் . அரசர்களுடைய அவையில் , வழக்கு வாயிலாகப் அருந்தமிழ் நூல்களை 
ஆராய்ந்து நீதி வழங்குதல் முதலிய அர வெளிப்படுத்தினர் எனவும் , அவர்களுள் 
சாட்சிக்கு உரிய செயல்கள் எல்லாம் பாண்டியர் பதினைவர் மூன்று 

சங்கங் 
நடைபெற்றன . இச்செயல்களை நடத்து களிலும் புலவர்களாக ஏற்றுக்கொள்ளப் 
தற்கு ஆங்காங்குச் சிற்றவைகள் நிறுவுதல் பட்டு வீற்றிருந்தனர் எனவும் இறையனார் 
உண்டு . வழக்குக்களை ஆராய்ந்து நீதி களவியல் உரையால் அறிகின்றோம் . 
வழங்கும் அவைக்கு அறங்கூறு அவையம் தொல்காப்பியத்துக்குப் பனம்பாரனாரால் 
என்று பெயர் வழங்கினர் . 

இயற்றப்பட்ட பாயிரத்தில் உள்ள , 
முற்காலத்துத் தமிழ் அரசர்கள் ,புலவர் 

" நிலந்தரு திருவிற் பாண்டியன் அவையத்து 
களுடைய அவையிலும் கண்ணும் கருத்து 

அறங்கரை நாவின் நான்மறை முற்றிய 
இருந்தார்கள் . 

புலவர்களுடைய அதங்கோட் டாசாற்கு அரில்தபத் தெரிந்து " 
அவையில் , பழைய நூல்களை ஆராய்தல் , 
உரை எழுதுதல் , புதிய நூல்கள் இயற்றி என்னும் பகுதியால் , தொல்காப்பியம் , 
அரங்கேற்றுதல் முதலிய பணிகள் நிகழ்ந் பாண்டியன் மாகீர்த்தி அவையில் , அகத் 

1. இது , திருச்சி அகில இந்திய வானொலியில் 23-2-1945 இல் நிகழ்த்தப் பெற்ற சொற்பொழிவு. 
2. இறையனார் களவியல் , சூத்திரம் 1 உரை . 


மாக 


289 


213 


4 


தியர் மாணாக்கராகிய அதங்கோட்டாசிரியர் " நல்லோர் குழீஇய நாநவில் அவையத்து 
கேட்ட வினாக்களுக்கெல்லாம் குற்றம் அற வல்லா ராயினும் புறமறைத்துச் சென்றோரைச் 
விடை கூறப்பட்டு அரங்கேற்றப் பெற்றது சொல்லிக் காட்டிச் சோர்வின்றி விளக்கி 
என்பது தெரிகின்றது . இக் காலத்தில் நல்லி தின் இயக்குமவன் சுற்றத்து ஒழுக்கமும் . " 
போல முற்காலத்தில் , எவரும் தம் நோக்கத் 
திற்கு ஏற்ப நூல் இயற்றி வெளியிடுதல் என்னும் பகுதியாலும் அறியலாம் மேற் 
இயலாது . ஒருவர் இயற்றிய நூல் , தக்க 

கூறப்பட்ட இயல்புகளையுடைய நல்லவை 
புலவர்களுடைய அவையில் குற்றம் தீர 

யிலும் , நிறையவையிலும் நூல்களை அரங் 
அரங்கேற்றப்பெற்ற பின்பே 

கேற்றலாம் . தீய அவையில் அரங்கேற் 

எல்லோ 
ராலும் ஏற்றுக் கொள்ளப்படும் . இது கரு 

றுதல் ஆகாது . அரங்கேற்றும் புலவரோடு 
தியே எல்லா நூல்களுக்கும் முன்பே ஒத்த புலவர் உள்ள அவை , நல்லவை 
இருக்கவேண்டிய சிறப்புப்பாயிரத்துக்குப் என்பதும் , மேற்பட்ட புலவர் உள்ள 
பதினொரு இலக்கணங்களை வகுத்த தொல் அவை நிறையவை என்பதும் தெரி 
லாசிரியர் , 

கின்றன . இவ்விலக்கணங்களுக்கு மாறான 
அவற்றுள் ஒன்றாகக் களன் 

இயல்புடையவர் 

உள்ள 
என்பதனையும் கொண்டனர் . களன் என்ப 

அவை , தீய 
தற்கு அவைக்களம் என்பது பொருள் அவையாம் . யாப்பருங்கல விருத்தியுரை 
ஆகும் . எனவே , ஒரு நூலின் முன்னே யிலும் நல்லவை , தீயவை , குறையவை , 
அந்நூல் , இன்னாருடைய 
அவைக்களத்தே களின் இயல்புகள் கூறப்பட்டுள்ளன. 

றயவை என்னும் நால்வகை அவை 
அரங்கேற்றப்பட்டது 

எனக் 

கூறுதல் 
வேண்டும் என்பதாம் . " அவையடக்கி 

முற்காலத்து அரசர்களுடைய அவை 
யலே என்று தொடங்கும் தொல்காப்பியச் யில் , வில்வித்தை யாழ்வித்தை முதலி 
சூத்திர விதிப்படி , நூல்களில் அவையடக் யனவும் அரங்கேற்றப்படுதல் உண்டு 
கம் கூறும் வழக்கமும் இக்கருத்தை வலி 

என்பதும் , இருவர் வாதம் செய்ய எண் 
யுறுத்துவதாகும் . 

ணினால் , தகுதியில் சிறந்தவர்களை , அவை 

யில் , நடுநிலைத் தானத்தில் அமைத்து , 
வெண்பாப் பாட்டியல் முதலிய நூல் அவர்கள் முன்பு வாதம் செய்து , வெற்றி 
களில் , நல்லவை , நிறையவை , தீயவை தோல்வி அறிதல் உண்டு 

என்பதும் 
என்னும் மூவகை அவைகளின் இயல்பு பெருங்கதை முதலிய நூல்களில் காணப் 
கள் கூறப்பட்டுள்ளன. அவற்றுள் நல்ல படுகின்றன . அவையில் வாதம் செய்தல் 
வையில் உள்ளோர் இலக்கணம் , அற உண்டு என்பதை, மன்னிய அவையிடை 
நெறி நிற்றலும் , பொய் , காமம் , சினம் , வெல்லுறு பொழுதினும் என்னும் நன் 
செற்றம் என்னும் இவை இல்லாமையும் , னூல் சூத்திரப் பகுதியாலும் உணரலாம் . 
கலைகளெல்லாம் உணர்தலும் என்பர் . 

றையவையில் உள்ளோர் இலக்கணம் , இனி அரசர்களுடைய அவையில் , 
அடக்கம் , செம்மை , நடுவு நிலை , ஞானம் , ஓலக்க அவை , மந்திராலோசனை அவை 
நற்குலம் என்னும் இவை உடைமையும் , 

இரண்டு வகை காண்கின்றோம் . 
ஒருவர் தாம் கற்றவற்றைப் பிறர் மனங் ஓலக்க அவையில் , அரசர்கள் பிறரும் , 
கொள்ளக் கூறமாட்டாராயினும் , அம் மாட் அமைச்சர் முதலாயோரும் இருப்பார்கள் . 
டாமையை மறைத்துப் பொருளைச் சொல் இயற்றமிழ் , 

இயற்றமிழ் , இசைத்தமிழ் , நாடகத்தமிழ் 
லிக் காட்டி , அதனைத் தவறு இன்றாக எல் என்னும் முத்தமிழும் முழங்கும் . முத் 
லோர் மனமும் கொள்ளும்படி செய்தலும் தமிழ்ப் புலவர்கட்கும் பரிசுகள் வழங்கப் 
என்பர் . நிறையவையின் இயல்பு ஒன்றை , படும் . மேலும் பொதுவான பல செயல் 
மலைபடுகடாத்தில் உள்ள , 

கள் நடைபெறும் . 


நிை 


என 


1. தொல்காப்பியம் , பொருளதிகாரம் , செய்யுளியல் , சூத்திரம் 109 . 
2. வெண்பாப்பாட்டியல் , பொதுவியல் , செய்யுள் 9-11 . 
3. மலைபடுகடாம் , அடி 77-30 . 4. யாப்பருங்கலவிருத்தி , சூத்திரம் , 96. உரை , 
5. நன்னுல் , சூத்திரம் , 53 . 
37 


290 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


னுடைய 


மந்திராலோசனை செய்யும் அவையைப் மும்மையும் உணர வல்லார் 
பற்றிய குறிப்புக்கள் , சீவகசிந்தாமணி , 

ஒருமையே மொழியும் நீரார் . 
கம்பராமாயணம் , பாரதம் முதலிய நூல் 

என்பனவாம் . 
களில் , கட்டியங்காரன் , தசரதன் , இரா 
வணன் , துரியோதனன் முதலாயோரு இராவணனுடைய மந்திராலோசனை 
டைய அவைகளைக் கூறும் இடங்களில் அவையைப் பற்றிய பல குறிப்புக்கள் , 
காணப்படுகின்றன . அவ்வவையில் இருப் யுத்த காண்டத்து மந்திரப் படலத்திலும் , 
பவர்களுள் பலர் கூற்றுக்கள் , தம் அரசர் ஒற்றுக் கேள்விப் படலத்திலும் உள்ளன . 
களுடைய கருத்து நல்ல தாயினும் , தீயதா அறிவும் , அனுபவமும் , முதுமையும் , குண 
யினும் அதற்குச் சார்பாக உள்ளன . அர மும் உடைய அமைச்சர்களும் , மக்கள் தம் 
சன் தீயவனாயின் , அவன் கருத்தை மறுத்து பியர் போன்ற நெருங்கிய உறவினரும் , 
இடித்துக் கூறும் அவையத்தார் சிலர் ஊமர் முதலியோரும் அல்லாதவரை இரா 
இருந்தமையும் , அந்நூல்களின் வாயிலாக வணன் , அவைக்கு வெளியில் போகச் 
அறிகின்றோம் . எடுத்துக்காட்டாகத் தசரத செய்தான் என்பது அங்கே கூறப்பட்டுள் 

அவையத்தார் இயல்பையும் , ளது . இளையரையும் , மகளிரையும் வெளி 
இராவணனுடைய அவையத்தார் இயல் யில் போகச் செய்தான் என்பதைக் கம்பர் 
பையும் பார்ப்போம் : தசரதனுடைய அவை இரண்டு படலத்தும் கூறியுள்ளார் . அது , 
யத்தார் இயல்புகள் , அயோத்தியா காண் அவர்கட்கு மறைப்பொருளை அடக்கிவைத் 
டத்து மந்திரப்படலத்தில் பல பாடல்களிற் துக்கொள்ளும் ஆற்றல் இல்லாமையைப் 
காணப்படுகின்றன . அப் பாடல்கள் , திருக் புலப்படுத்துவதாகும். மந்திராலோசனை 
குறட். கருத்துக்கள் பலவற்றை அடக்கி செய்யுங்கால் உடன் இருக்கத் தகாதவர்கள் 
உள்ளன . அவற்றுள் இரண்டு பாடல் இவரென்பதைப் பாரதத்தில் உள்ள , 
களைக் கூறுவேன் . 

துன்று பிணியோர் துறந்தோர் அடங்காதோர் 
" உற்றது கொண்டு மேல்வந்து 

கன்று சினமனத்தோர் கல்லா தவர் இளையோர் 
உறுபொருள் உணரும் கோளார் 

ஒன்று முறைமை யுணரா தவர் மகளிர் 
மற்றது வினையின் வந்தது 

என்றுமிவர் மந்திரத்தின் எய்தப் பெறாதாரே . " 
ஆயினும் , மாற்றல் ஆற்றும் 

என்னும் பாடலால் நன்கு அறியலாம் . 
பெற்றியர் ; பிறப்பின் மேன்மைப் 
பெரியவர் ; அரிய நூலும் 

அமைச்சர் , புரோகிதர் , படைத்தலை 
கற்றவர் ; மானம் நோக்கிற் , 

வர் , தூதர் , ஒற்றர் ஆகியவர்களை அரச 
கவரிமா அனைய நீரார் . 12 

னுக்கு உரிய ஐம்பெருங்குழு எனவும் , 
" தம்முயிர்க்கு உறுதி யெண்ணார் 

கரணத்தியலவர் முதலிய எண் மரை அரச 

னுக்கு உரிய எண்பேராயம் எனவும் பழந் 
தலைமகன் வெகுண்ட போதும் 
வெம்மையைத் தாங்கி நீதி 

தமிழ் நூல்கள் கூறுகின்றன . 
நின்று உரைக்கும் வீரர் 

இனி , அறங்கூறு அவையத்தார் 
விடாது செம்மையில் திறம்பல் செல்லாத் இயல்புகளை நோக்குவோம் . அவர் இயல்பு 
தேற்றத்தார் தெரியுங் காலம் 

கள் , தொல்காப்பியத்திலும் , புறப்பொருள் 


6 


இராமாயணத்தில் , இராவணன் அவையில் , சிலர் , இராவணன் கருத்துக்கு உடன்பட்டுப் பேசிய 
தும் , வீடணன் , எதிர்த்துப் பேசியதும் , பாரதத்தில் பாஞ்சாலியின் துகில் உரியப்பட்ட காலத்தில் , 
விகர்ணன் , துரியோதனன் செயலை எதிர்த்துப் பேசியதும் இங்குக் குறிப்பிடத்தக்கன . 

2. கம்பராமாயணம் , அயோத்தியாகாண்டம் , மந்திரப் படலம் , செய்யுள் , 6 . 
3 . கம்பராமாயணம் , அயோத்தியாகாண்டம் , மந்திரப் படலம் , செய்யுள் , 8 . 

4. கம்பராமாயணம் , யுத்த காண்டம் , மந்திரப் படலம் , செய்யுள் , 8 , 9. கம்பராமாயணம் , யுத்த காண் 
டம் , ஒற்றுக் கேள்விப் படலம் , செய்யுள் . 41 . 
5 . கம்பராமாயணம் , யுத்த காண்டம் , மந்திரப் படலம் , செய்யுள் . 7. கம்பராமாயணம் , யுத்த காண் 

, 
டம் , ஒற்றுக்கேள்விப் படலம் , செய்யுள் , 40 . 

6. பாரதம் , கிருட்டினன் தூதுச் சருக்கம் , செய்யுள் , 50 . 


291 


வெளியீட்டு விழா மலர் 


205 


ஆர்வம் 


வெண்பாமாலையிலும் வாகைத்திணைத் " அச்சமும் அவலமும் ஆர்வமும் நீக்கிச் 
துறைகளுள் ஒன்றாகக் கூறப்பட்டுள்ளன. செற்றமும் உவகையும் செய்யாது காத்து 
தொல்காப்பியத்தில் , " எட்டுவகை நுதலிய 

ஞெமன் கோல் அன்ன செம்மைத்து ஆகிச் 
அவையகத்தானும் எனவும் , 

புறப் 

சிறந்த கொள்கை அறங்கூறு அவையம் . " 
பொருள் வெண்பா மாலையில் , அவைய 

எனப் பொருள் நயம் சிறப்பக் கூறப்பட் 
முல்லை என்னுந் துறையின் உதாரணத் டுள்ளது . இவ் அடிகளின் கருத்து , அவை 
தில் , எட்டின் வழிபடர் தல் வல்லது யில் அறம் கூறுவோர் , வழக்கிட்டவர் 
அவை எனவும் கூறப்பட்டிருத்தலால் , களுக்கு உண்டாகும் அச்சத்தையும் , வருத் 
அவையத்தாருக்கு எட்டு இயல்புகள் தத்தையும் , பற்றுள்ளத்தையும் நீக்கி , ஒரு 
இன்றியமையாது இருத்தல் வேண்டும் பக்கத்தில் கோபமும் , மற்றொரு பக்கத்தில் 
என்பது தெரிகின்றது . அவை , குடிப் மகிழ்ச்சியும் செய்யாமல் தம் மனத்தைக் 
பிறப்பு , கல்வி , ஒழுக்கம் , வாய்மை , காத்து , நடுவு நிலைமையும் , விரதங்களும் 
தூய்மை , நடுவு நிலைமை , 

பொறாமை 

உடையராய் இருத்தல் வேண்டும் என்ப 
யின்மை , அவாவின்மை என்பனவாம் . 

தாம் . இவற்றுள் அச்சம் என்பது , நடுவு 
இவற்றைத் தொல்காப்பிய வுரையில் நிலைமை தவருமல் வழக்கிற்கு முடிவு கூறு 
காட்டப்பட்டுள்ள , 

வார்களோ கூறமாட்டார்களோ என்னும் 

ஐயத்தால் , வழக்கிடுவாரிடத்து உண்டாவ 
குடிப்பிறப்பு உடுத்துப் பனுவல் சூடி 

தாகும் . அவலம் என்பது , வருத்தம் 
விழுப்பே ரொழுக்கம் பூண்டு காமுற அது , வழக்கில் தோற்றவர்களுக்கு அத் 
வாய்மை வாய்மடுத்து மாந்தித் தூய்மையிற் தோல்வியால் உண்டாவதாகும் . 
காதல் இன்பத்துள் தங்கித் தீதறு 

என்பது , அவர்களுடைய உள்ளம் கருதிய 
நடுவுநிலை நெடுநகர் வைகி வைகலும் 

பொருள்கள் மேல் தோன்றிய பற்றுள்ள 
அழுக்கா றின்மை அவாஅ வின்மையென 

மாகும் . அஃதாவது - வழக்கில் தம் கொள் 
இருபெரு நிதியமும் ஒருதாம் ஈட்டும் 

கையே நேர்மையானது என்று நினைக்கும் 
தோலா நாவின் மேலோர் பேரவை , 

உள்ளம் வழக்கிடுவாரிடத்து 
என்னும் 

ஆசிரிய மாலைப் பாடற்பகுதி அச்சம் , அவலம் , ஆர்வம் என்னும் இம் 
யாலும் , புறப்பொருள் வெண்பாமாலை மூன்றும் இருத்தல் இயல்பே . வழக்கிற்கு 
உரையில் காட்டப்பட்டுள்ள , 

முடிவு கூறும் பொழுது வழக்கிட்டவரு 

நன்றாக 
" குடிப்பிறப்புக் கல்வி குணம் வாய்மை தூய்மை 

விளக்கி முடிவைக் கூறுதலின் வாயிலாக 
நடுச்சொல்லு நல்லணி யாக்கம் - கெடுக்கும் இம் மூன்றையும் போக்குதல் வேண்டும் . 
அழுக்காறு அவாவின்மை அவ் விரண்டோடு 

இவ்வாறு செய்வதற்கு அவையத்தாரிடம் 
இழுக்கா அவையின்கண் எட்டு . " ( எட்டு அமையவேண்டிய ஆற்றல் , நடுவு நிலை 
என்னும் பழைய வெண்பாவாலும் அறிய 

பிறழாமை என்பது தோன்ற ஞெமன் 

கோல் அன்ன செம்மைத் தாகி 
லாம் . இவற்றுள் தொல்காப்பிய உரையில் 
ஒழுக்கம் எனக் காணப்படும் இடத்தில் , மூன்றாம் அடியில் கூறப்பட்டது . சில 

வர்கள் வழக்கின் உண்மை , தம் மனத்தில் 
புறப்பொருள் வெண்பாமாலை உரையில் , 

பொய்வழக்கிடுவார் பால் 
குணம் எனக் காணப்படுகின்றது . ஒழுக்கம் தெரிந்தவுடன் 

கோபக் குறிப்புக் காட்டுதலும் , மெய்வழக் 
உடைமையும் ஒரு குணமேயாம் . 

கிடுவார் பால் மகிழ்ச்சிக் குறிப்புக் காட்டுத 
இவ் அறங்கூறு அவையத்தைப் பற்றி லும் உண்டு . அவ்வாறு செய்யாமல் அவர் 
மதுரைக் காஞ்சியில் , 

களின் மனம் காக்கப்படுதல் வேண்டும் . 


213 


முடிவான 


மனம் 


கொள்ளுமாறு 


டைய 


என 


1. தொல்காப்பியம் , பொருளதிகாரம் , புறத்திணையியல் , சூத்திரம் . 17 . 
2. புறப்பொருள் வெண்பாமாலை , செய்யுள் . 173 . 
3. தொல்காப்பியம் , பொருளதிகாரம் , புறத்திணையியல் , சூத்திரம் . 17 இளம்பூரணர் உரை . 
4. புறப்பொருள் வெண்பாமாலை , செய்யுள் 173 உரை , மேற்கோள் . 
5. மதுரைக் காஞ்சி . அடி , 489-492 . 


292 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


114 


மறையோர் 


பட்டது . 


அதற்கு ஏற்ப மனம் , விரதங்களால் பண் உணர்ந்தீர் மாசிலா 
பட்டிருத்தல் வேண்டும் என்பது தோன்றக் என்னுந் தொடர்களை ஆழ்ந்து நோக்கு 
கொள்கை என நான்காம் அடியில் கூறப் வார்க்கு அப் பெரியோர்கள் பால் மேற் 
. கொள்கை என்பதற்கு விரதம் என் கூறப்பட்ட குடிப்பிறப்பு முதலிய 

இயல்பு 
பது பொருளாகும் . இவ்வாறு முதல் அடிப் கள் இருந்தன என்பது புலனாகும் . அர 

ருளுக்கு மூன்றாம் அடிப் பொருளும் , சனே வழக்காராய்ந்து முடிவு கூறுதலும் 
இரண்டாம் அடிப் பொருளுக்கு நான்காம் உண்டு என்பதைச் சோழன் கரிகாற் பெரு 
அடிப் பொருளும் காரணமாய் , நிரல் நிறை வளத்தானுடைய வரலாற்றால் 

அறிய 
யாய் அமைந்து விளங்கும் அழகு இன்பந் லாம் . 
தருவதாகும் . இவ் அறங்கூறு அவையம் , 

இனி ஊர்தொறும் நிறுவப்படும் கிராம 
பண்டைக் காலத்தில் இருந்தமையை , 

சபைகளில் இருந்தவர்களின் இயல்புகளைப் 
" அரைசு கோல் கோடினும் அறங்கூறு அவையத்து பற்றிக் கல்வெட்டுக்களில் காணப்படுங் 
உரை நூல் கோடி ஒருதிறம் பற்றினும் . குறிப்புக்களைப் பார்ப்போம் : இவ் அவை 
என்னும் சிலப்பதிகாரப் பகுதியும் அறங் யத்தார் , சம்வத்சரவாரியம் , தோட்டவாரி 
கூறு அவையம்-- தருமாசனத்தார் வழக் வாரியம் என்னும் ஐந்து உட்கழகங்களைத் 
குரைக்கும் இடம் என்னும் அடியார்க்கு தம்மகத்துக் கொண்டு , கிராம ஆட்சி முழு 
நல்லார் உரைப்பகுதியும் வலியுறுத்துவன 

மையும் நடத்தினர் . இவ் அவையின் உறுப் 
வாம் . 

பினர்கள் , ஆண்டு தோறும் ஆங்காங்குப் 
இத்தகைய அறங்கூறு அவையங்கள் பொது மக்களால் , குடவோலை வாயிலாகத் 
முற்காலத்துப் பல இடங்களில் இருந்த தேர்ந்தெடுக்கப் பெறுவர் . 
மைக்குப் பெரிய புராணமும் சான்று பகர் 
கின்றது . சிவபெருமான் , திருவெண்ணெய் 

" கயிறுபிணிக் குழிசி ஓலை கொண்மார் 
நல்லூரில் இருந்த அவையில் , சுந்தர 

பொறிகண்டு அழிக்கும் ஆவண மாக்களின் . 
மூர்த்தி நாயனாரோடு வழக்குத் தொடர்ந்து என்னும் அகநானூற்றுப் பகுதி , இவ் 
அடிமைஓலை காட்டிச் சுந்தரமூர்த்தியை வழக்கத்தைக் குறிப்பதாகும் . இவ்வாறு 
அடிமைகொண்டார் 

வரலாற் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் , பெரு 
றாலும் , திருநீலகண்ட நாயனார் , தம்மிடம் மக்கள் எனவும் , திருவடியார் எனவும் 
சிவபெருமான் கொடுத்த ஓட்டினைக் கொடா கூறப்படுவர் . இவ் அவையாருக்கு ஆளுங் 
மலும் , அவ் ஓடு காணாமற் போனமையை கணத்தார் என்னும் 

பெயர் 
மெய்ப்பிக்கத் தம்மனைவியின் கையைப் உண்டு . இவ் அவையின் உறுப்பினராகத் 
பிடித்துக் குளத்தில் மூழ்கிச் சூள் செய்யா தேர்ந்தெடுக்கப்படும் உரிமையுடையோர் , 
மலும் இருந்த பொழுது சிவபெருமான் , காணிக்கடன் செலுத்து தற்கு ஏற்ற கால் 
தில்லைவாழ் அந்தணர்கள் வீற்றிருந்த வேலி நிலமும் , சொந்த மனையும் உடை 
அவைக்குச் சென்று வழக்குத் தொடர்ந்து யவராகவும் , சிறந்த நூல்களைக் கற்ற அறி 
வெற்றி பெற்றார் என்ற வரலாற்றாலும் ஞராகவும் , செயல்களை நிறைவேற்றும் 
திருவெண்ணெய் நல்லூரிலும் , தில்லை வன்மை உடையவராகவும் , அறநெறியில் 
யிலும் அறங்கூறு அவையங்கள் இருந்தன ஈட்டிய பொருளைக் 

கொண்டு 

தூய 
என அறிகின்றோம் . அவ் அவையில் 

அவையில் வாழ்க்கை நடத்துவோராகவும் ,, முப்பத் 
இருந்து வழக்காராய்ந்த பெரியோர்களைப் தைந்துக்குமேல் எழுபத்தைந்துக்கு உட் 
பற்றிச் சேக்கிழார் கூறிய " பண்பின் மிக்க பட்ட ஆண்டு உடையவராகவும் , மூன்று 
மேன்மையோர் " 2 

அனைத்து 

நூல் ஆண்டுக்கு உட்பட்டு எந்த நிறைவேற்றுக் 
1. சிலப்பதிகாரம் , இந்திரவிழவூரெடுத்த காதை , அடி 135--136 . 
2. பெரிய புராணம் , தடுத்தாட்கொண்ட புராணம் , செய்யுள் , 63 . 
3. பெரியபுராணம் , தடுத்தாட்கொண்ட புராணம் , செய்யுள் , 54 . 
4. பெரியபுராணம் , தடுத்தாட்கொண்ட புராணம் , செய்யுள் , 60 . 

அகநானூறு , செய்யுள் , 77 . 


என்னும் 


பொதுப் 


5 . 


வெளியீட்டு விழா மலர் 


293 


அவையின் 


கழகத்திலும் உறுப்பினராக இராதவராக யின் நிகழ்ச்சி , இரவிலும் நடை பெறுவது 
வும் இருத்தல் வேண்டும் . 

உண்டு. உறுப்பினர்களுக்கு அவைக்கு 
கீழ்க்காணும் இயல்புடையவர்கள் , தம் கொம்பு ஊதியும் அறிவிப்பது வழக்கம் . 

வருமாறு முரசறைந்தும் , இரட்டைக் 
உறுப்பினராகத் தேர்ந்தெடுத்தற்குத் தகுதி நியாய விசாரணை செய்யும் வேலை ,, 
அற்றவராவர் : - ஏதேனும் ஒரு சபையில் முற்கூறப்பட்ட உட்கழகம் ஐந்தனுள் , சம் 
உறுப்பினராக இருந்து கணக்குக் காட்டா வத்சர வாரியத்தைச் சேர்ந்தது . நியாய 
திருந்தவர் , ஐவகைப் பெரும் பாதகம் செய் விசாரணை செய்வோர் , கொலை செய்த 
தோர் , கிராமக் குற்றப்பதிவுப் புத்தகத்திற் வனுக்குக் கொலைத்தண்டம் விதித்தலும், 
பதிவு செய்யப்பட்டவர் , பிறர் பொருளைக் பிற குற்றஞ் செய்தவர்களுக்குச் சிறை 
கவர்ந்தோர் , கள்ளக் கையெழுத்திட்டோர் , யிடுதலும் , விலங்கிடுதலும் பொன் தண் 
குற்றங் காரணமாகக் கழுதைமேல் ஏற்றப் டம் விதித்தலும் உண்டு . அறியாமையால் 
பட்டோர் , கையூட்டுக் கொண்டோர் , கிரா நேர்ந்த சாவிற்கெல்லாம் கொலைத் தண்டம் 
மத்துரோகி என்று கருதப்பட்டோர் , மேற் விதிக்கமாட்டார்கள் . பொன் தண்டம் விதிக் 
குறிக்கப் பெற்றவர்களின் உறவினர் . கப்பட்டவர் அதனைக் கொடாது ஓடிவிட் 
இவ் அவையின் உறுப்பினர்களுக்கு வற்றை அரசனது ஆணையின்படி விற்று , 
டால் , அவருடைய வீடு காணி முதலிய 

, 
எவ்வகை ஊதியமும் இல்லை. வழக்கின் 

ஊர்ச் சபையார் ஒழுங்கு செய்வர் . 
தீர்ப்பை எழுதுவோனுக்கும் , கணக்கெழு 
தும் கரணத்தானுக்கும் ஊதியம் உண்டு . இத்துணையும் கூறியவாற்றால் , முற் 
அவையின் செலவிற்குச் சபாவி நியோகம் காலத்து இருந்த பலவகை அவையத்தார் 
என்னும் வரி வாங்கப் பெற்றது . அவை இயல்புகளை ஒருவாறு அறியலாம் 


திருக்கூட்டம் 
உலகியல் அவையத்தார் போன்று வீட்டியல் அவையத்தாருமுளர் . 
உலகியலை அன்பியலென்றும் வீட்டியலை அருளியலென்றும் கூறலாம் . அரு 
ளியல் வாழ்வுடையார் மெய்யடியாராவர் . மெய்யடியாரெனினும் மெய்யுணர்வு 
கைவரப் பெற்ற மெய்த்தவத்தோரெனினும் ஒன்றே . இம் மெய்யடியார் பல்வேறு 
அவையத்தாராலும் , சொல் வேந்தராலும் நன்கு மதிக்கப்பெறுவராவர் . இவர் 
கள் இறை நாட்டமிக்கவராய் முறையே பத்தராய்ப் பணிதலும் , பரமனையே 
பாடுதலும் , சித்தத்தைச் சிவன்பாலே வைத்தலுமாகிய செயற்கருஞ் செய்கையர் . 
இவர்கள் தம்பொருட்டுவாழும் தன்மையர் போன்று காணப்படினும் இவர் தம் 
உள்ளமும் , உரையும் , உஞற்று தலும் உலக நன்மையின் பொருட்டே யென்பது 
தேற்றம் . வையக முந்துயர் தீர்கவே என்பது தான் அவர்களுடைய நீங்கா 
அருள் நெஞ்சத்துத் தோன்றும் பொருளுண்மையாகும் . இம் மெய்யடியார் 
கூட்ட மாண்பு வரும் செந்திருமாமறைமுடிபா னுணரலாம் : 

உடையா ளுன்றன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீயிருத்தி 
அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்ப தானால் அடியேனுன் 
அடியார் நடுவுள் இருக்குமரு ளைப்புரி யாய்பொன் னம்பலத்தெம் 
முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. 


வள்ளுவர் காட்டும் பொருளாதாரம் 


( டாக்டர் . திரு . பா . நடராசன் ) 


இல் 


. 


இவர் 

வர் 13-5-1910 
கன்னியாகுமரி மாவட்டத்து 
ஆசிராமம் என்னும் சிற்றூரில் 
திரு . பாலசுப்பிரமணிய பிள்ளைக் 
கும் தாயம்மையாருக்கும் மகனா 
ராகத் தோன்றினார் . 

நாகர் 
கோவில் ஸ்காட் கிருத்துவக் 
கல்லூரியில் பயின்றபின் சிதம் 
பரம் மீனாட்சி 

கல்லூரியில் 
படித்துப் பட்டம் பெற்றார் . 
சென்னைப் பல்கலைக் கழகத்தில் 
டாக்டர் பட்டம் 

பட்டம் பெற்றார் . 
சென்னைப் பல்கலைக் கழகத்தில் 
பொருளியல் துறையில் 

விரி 
வுரையாளராகப் பணியேற்றார் . 


OH 


சென்னை , ஆந்திர அரசுகளின் 
பொருள் துறைக் கருத்துரை 
யாளராகப் பணியாற்றினார் . 
நாகர்கோவில் இந்துக் கல்லூரி 
யின் முதல்வராகச் சிலகாலம் 
பணியாற்றினார் . இப்பொழுது 
டில்லிப் பயன் துறைப் பொரு 
ளியல் ஆராய்ச்சிக் கழகத்தின் 
இயக்குநராகப் பணியாற்றி வரு 
கின்றார் . அரிய நூல்களைத் தமி 
ழில் இயற்றியுள்ளார் . திருமந் 
திரத்தை ஆங்கிலத்தில் மொழி 
பெயர்த்து வருகின்றார் . மேலை 
நாடுகட்குச் சென்று பல சொற் 
பொழிவுகளை நிகழ்த்தியுள்ளார் . 


திருவள்ளுவர் அறநெறி வகுத்த சான் வள்ளுவரின் பொருளாதாரக் கருத் 
றோரெனவே பலரும் கருதுவர் . ஆயின் துக்களில் பெரும்பாலனவும் பொருட் 
அவர் அரிய பொருள் நூல் பேரறிஞரு பாலிலே தான் காணப்படுகின்றன . வாழ் 
மாவர் ; வள்ளுவர் காட்டும் பொருளாதாரம் விற்கு இன்றியமையாதனவாய்த் துய்க்கத் 
அவர் காட்டிய ஏனைய அறங்களைப் தக்கன அனைத்தும் பொருள் எனும் 
போலவே எக்காலத்திற்கும் , எந் நாட் சொல்லில் வள்ளுவர் அடக்குகிறார் . அவர் 
டிற்கும் ஏற்றது . காலத்தாலும் தேயத் காலத்தே பொருளாதாரம் தனித்து நிற்க 
தாலும் மாறுபடும் கருத்துக்களைக் வில்லை . அரசியலின் முக்கிய அங்கமாக 
கூறாது என்றும் பொன்றாது நிலைக்கும் அது விளங்கியது . மேலை நாட்டிலும் 
அடிப்படையான 

கருத்துக்களே அவர் ஆடம்ஸ்மித் காலம் வரையிலும் இந் 
நூலின்கண் இடம் பெறுகின்றன . ஆயி நிலையே நிலவியிருந்தது . ஆல்பிரட் மார் 
னும் இன்றையப் பொருளாதாரக் கருத்துக் ஷல் போன்றவரே அதைத் தனித்ததோர் 
கள் அனைத்தும் வள்ளுவர் நூலிலே உள் கலையாக விஞ்ஞான முறையிலே பிரித்து 
ளன எனக் கூறல் பொருந்தாது . 18 ஆம் வளர்த்தனர் . 
நூற்றாண்டின் இறுதியிலே தான் பொரு 

வள்ளுவர் காணும் இலட்சியவள நாடு 
ளாதாரம் ஒரு தனிக்கலையாக ஆரம்பமா 
யிற்று . அதனைத் தனிக்கலையாக அமைத்து றும் மக்கள் விடுதலைபெற்று விளங்குவது . 

பசி , நோய் அச்சம் என்னும் மூன்றினின் 
வளர்த்த பெருமை அறிஞர் ஆடம் ஸ்மித் 
திற்கே உரியதாகும் . ஆடம்ஸ்மித் கண்ட " உறுபசியும் ஓவாப் பிணியும் செறுபகையும் 
பொருளாதாரம் இயந்திர வளர்ச்சியின் சேராது இயல்வது நாடு " 
ஏதுவாய்ப் பல்வேறு கிளைகளாய்ப் பிரிந்து என்றார் . இந்த இலட்சியத்தை அடை 
வளரலாயிற்று . இன்றைய பொருளாதார தற்கு ஏற்ற பொருளாதாரக் கோட்பாடு 
நூல் கண்ட கருத்து விரிவுகள் யாவும் களையும் வகுத்துத் தந்தார் . பசிப்பிணிக்கு 
வள்ளுவனார் குறளிலே காண்டல் அரிது . வித்தாயிருப்பது வறுமை ; எனவே ஆல் 
எனினும் அவற்றின் அடிப்படைக் கருத் பிரட் மார்ஷல் போன்ற பொருளாதார 
துக்கள் திருவள்ளுவர் நூலிலே உள்ளன . அறிஞர்கள் வறுமையின் கொடுமையைக் 


295 


என்றும் , 


பகை 


கூறித் தங்கள் நூல்களைத் தொடங்குகிறார் லோர்க்கும் பயன் படுமாற்றை அறநெறி 
கள் . வள்ளுவரும் வறுமையின் கொடு வாயிலாகக் காட்டுகிறார் வள்ளுவர் . அறச் 
மையை விரித்துக் கூறுகிறார் . 

சட்டமே என்றும் நிலைக்கும் சட்டம் ; அரசி 

யல் சட்டம் மாறுந்தன்மையது என்பதை 
" இன்மை யென ஒரு பாவி மறுமையும் 

அறிந்தவர் . 
இம்மையும் இன்றி வரும் . 

பொருளின் இன்றியமையாச் சிறப்பை 
வள்ளுவர் 

பரிதும் வற்புறுத்துகிறார் . 
தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக பொருளிலார்க்கு இவ்வுலகமில்லை . 
நல்குரவு என்னும் நசை 

வரின் செருக்கையும் தருக்கையும் அறுக்கும் 
என்றும் வறுமையின் கொடுமையை 

படை பொருளன்றி வேறில்லை . திரண்ட 
விளக்குகிறார் . 

செல்வம் படைத்தோன் அரிய செயலிலே 

இறங்குதல் மலை யுச்சிமீது நின்று மத 
வறுமையின் கொடுமையால் இரக் யானைப் போரைக் காண்டல் ஒப்பாகும் . 
கின்றனர் . இரத்தல் ஒரு சமுதாயத்தின் மதிக்கத்தக்க மாண்பிலாரையும் மதிக்கப் 
இழிவுக்கு எல்லையாகும் எனவே இரத்தலை படுமாறு செய்வது பொருள் . 
வள்ளுவர் முற்றிலும் வெறுத்துப் பேசு 
கிறார் . நல்லாறு எனினும் 

கொளல் பொருள் இம்மையையும் மறுமை 
தீது என்கிறார் வள்ளுவர் . இரந்து தான் யையும் வழங்க வல்லது ; ஆயினும் அதனை 
உயிர் வாழவேண்டும் , இதுவே விதி - என நல்லாற்றிலேயே ஈட்டுதல் வேண்டும் ; 
எவரேனும் கூறின் அத்தகைய விதியை அறவழியிலே தேடிய செல்வம் அறத் 
வகுத்தவன் இரந்துண்டு அழிவானாக என தையும் இன்பத்தையும் அளிக்கும் . தீய 
வெகுண்டு கூறுகிறார் . தாகத்தான் தளரும் வழியிலே திரட்டிய செல்வம் அழிவதோ 
பசுவின் பொருட்டுத் தண்ணீரைக் கேட்ட டன்றித் துன்பத்தையும் தந்தகலும் . 
லும் இழிவு என்கிறார் . 

அறன்ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து 
இங்ஙனம் இரத்தலையும் இரவச்சத் 

தீதின்றி வந்த பொருள் . 
தையும் கூறும் வள்ளுவர் இக்கொடு 

அருளோடும் அன்போடும் வாராத 
மையை ஒழிக்க அரசியல் சட்டம் எதுவும் செல்வத்தை நல்லோர் என்றும் நாடார் . 
வகுக்கவில்லை . 

அறச்சட்டத்தை வகுக் 
கிறார் . சமுதாயத் தமைந்த பொருளாதார பொருள் ஓரிடத்தே தேங்கிக் கிடத்தல் 
மேடுபள்ளங்களை அறத்தால் அன்பால் முறையன்று ; செல்வம் சுழன்று கொண்டே 
அருளால் சமப்படுத்தக் கருதுகிறார் . நல் இருக்கவேண்டும் ; செல்வத்துப் பயன் 
லார்கட்பட்ட செல்வத்தைப் பல்லோர்க் துய்த்தலாகும் . தானும் தக்காரும் உற் 
கும் பயன்படத் தூண்டுகிறார் . அறிவுடை சாரும் மற்றாரும் நன்கு உண்ண உடுக்கச் 
யார் பால் அமைந்த திரு ஊர் நடுவே செல்வம் உதவுதல் வேண்டும் . பொருளா 
உள்ள பயன்படு பழுமரம் போலவும் , லேயே அனைத்துமாம் என்பது உண்மை; 
ஊருணிபோலவும் உதவுவதாக ; ஈத்து எனினும் அதுகருதித் தானும் உண்ணாது 
வக்கும் இன்பத்தைச் செல்வர்கள் உணர் தக்கார்க்கும் ஈயாது இவறுவோன் மண் 
வார்களாக ; பாடுபட்டுத் தேடிய பணத் ணிற்கே சுமையாக அமைகிறான் . அத்தகை 
தைப் பாதுகாத்து வைத்தற்குரிய ஏம் யோன் பொருள் அவனுக்கும் அவன் 
இடம் பசித்தோர் வயிறாகும் ; எனவே அற் வாழும் நாட்டிற்கும் தீதாம் . 
றார்க்கும் அலந்தார்க்கும் செல்வர்கள் இருப்பினும் இறந்தானாகவே எண்ணப் 
வழங்குவார்களாக ; தாம் பெற்ற செல்வத் படுவான் . 
தால் சுற்றத்தால் சுற்றப்பட வாழ்வார்க " வைத்தான்வாய் சான்ற பெரும்பொருள் அஃ 
ளாக ; சகடக்கால் போலவரும் திரு உள்ள 

செத்தான் செயக்கிடந்ததில் ( துண்ணான் 
போதே சாவாத புகழையும் அறத்தையும் 
தேடிக்கொள்வார்களாக - எனக் குவிந் எனவே 

நலம் நிறைந்த சமுதாயத்தே 
தோர் பால் கிடக்கும் செல்வம் பரந்து பல் வறுமை இரத்தல் , இவறுதல் ஆயவை 


அவன் 


296 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


. 


தனதாக்கிக் 


இருத்தல் கூடாது என்பது வள்ளுவரின் அத்தகைய மக்கட் சமுதாயம் ஒழியும் ; நாடு 
பொருளாதாரக் கருத்தாம் . 

நலிவுறும் ; அடிமை வாழ்வு வளரும் . 

வள்ளுவர் வகுக்கும் பொருளாதார 
இத்தகைய சமுதாயம் அமைய மக்க 

வாழ்வு ஓயா உழைப்பை அடிப்படையாகக் 
ளிடம் வேண்டற்பாலன ஊக்கமும் ஓயா 

காண்டது 

உலையாத ஊக்கத்தை உயி 
உழைப்பும் . செல்வம் ஊக்கத்தாலே சேர் 

ராய்க் கொண்டது ; 

தாளாண்மையும் 
வது ; முயற்சி மெய்வருத்தக் கூலி தரும் 

வேளாண்மையும் நிறைந்தது . மேடும் 
உடையரெனப்படுவது ஊக்கம் ; ஊக்கமி 

பள்ளமும் கருதாது பாரச் சகடம் ஈர்த்து 
லாச் செல்வன் உண்மையில் வறியவனா 
உண்மையில் வறியவனா ஏகும் வன்மை 

வாய்ந்த எருதேபோல் 
வான் . சேர்த்த செல்வம் சிதைதல் கூடும் ; இடையிடையே 

மேவும் அல்லலையும் 
எனினும் ஊக்கமுடையான் அதுகண்டு 

தால்லைகளையும் வீசியெறிந்து வெற்றி 
அஞ்சி அழியான் . இழந்துவிட்டோமே 

மாளிகை நோக்கி வீரமுடன் செல்வோன் 
என ஏங்கி மடியான் . ஊக்கமுடையவரே கரத்ததே சமுதாயம் ; 
மக்கள் 

அவன் ஆணை 
என மதிக்கப்படத் தக்கவர் ; மற் வழியே நாடும் வாழ்வும் செல்லும் . 
றோர் மரமனையர் . தாமரைத் தண்டு தண் 
ணீரின் அளவைப் பொறுத்து உயர்ந் உற்பத்திக் கருத்தாக்களாகப் பொரு 
தோங்கி நிற்கும் . பொருளின் உயர்வும் ளாதார நூல் , நிலம் , தொழில் , முதல் 
ஊக்கத்தின் எல்லைக் கேற்றவாறு அமைந் அமைப்பு ஆயவற்றைக் கருதியது . வள்ளு 
திருக்கும் . இத்தகைய ஊக்கமுடன் செய வரும் நிலத்தை முதற்கருவியாகப் பொரு 
லாற்றுங்கால் சோம்பராகிய மடி மெல் ளாதாரத்திற்குக் கொள்கிறார் . 
லென மேவலாம் . அந்நிலையில் அவன் 

வேளாண்மையை முக்கியத் தொழி 
மடியைத் 

கொள்ளுகிறாள் 

லாகக் கொள்கிறார் . உழவு ஓங்கியிருந்த 
மூதேவி . முயற்சியுடையானிடத்தே திரு 
மகள் தங்குகிறாள் . எனவே மடிமை அகற்றி காலத்தே வள்ளுவர் வாழ்ந்தார் என்பத 
வினையாற்றல் வேண்டும் . வினையாற்றுங் வேளாண்மை 

னால் அதற்குச் சிறப்புக் கொடுத்தாரல்லர் . 
கால் எடுத்த செயல்களுக்கு இடையூறுகள் தொழிற்கும் அடிப்படையாக ,அச்சாணி 
நேரலாம் ; மெய்வருத்தம் பாராது கண் 

யாக அமைந்துள்ளது என்பது கொண்டே 
துஞ்சாது வினையாற்றலே வெற்றி தருவ 

யாம் . உண்டி முதற்றே உலகம் ; எனவே 
தாகும் . இடுக்கண் ஏற்பட்டபோது அது 
கண்டு கலங்காத்தன்மை வேண்டும் துன் சிறந்த தொழிலாகிறது . உழுவார் உல 

உணவைப் படைப்பது மனிதனின் தலை 
பம் தொடர்ந்தபோது சிந்தை தளர்வோன் 

கத்தார்க்கு ஆணி ; அஃதாற்றாது எழு 
செயலாற்றிப் பொருளீட்டித் தனக்கும் 

எல்லாம் பொறுத்து 
நாட்டிற்கும் சிறந்தன செய்யும் ஆற்ற 

வள்ளுவர் வாய்மொழி . உழவர் தம் பணி 
லற்றவனாவான் . எனவே இடுக்கண் அழி 
யாமை வேண்டும் ; அதுமட்டுமன்றி துன் 

வாளாவிருப்பின் உலகைத் 
பம் வந்தபோது அகமும் முகமும் மலர்ந்து துறந்தோம் எனும் முனிவர்க்கும் உயிர் 
நிற்கும் ஆண்மையும் வேண்டும் . இடுக் வாழ்தல் அரிது . எத்தொழிலைச் செய்ய 

னும் மக்கள் ஏர்த்தொழிலைப் பின்பற்றியே 
கண் வருங்கால் நகுக என்பது வள்ளுவர் 

வாழவேண்டியவராவர் . அதுவே தொழில் 
வாக்கு . எப்பணியையும் அரிதென எண் 

களில் அனைத்தினும் தலைசிறந்தது . நெற் 
ணிச் சோர்தல் ஆகாது . அருமை 
யுடைத்தென்று அசாவாமை வேண்டும் . கதிர் நிறைந்த நாட்டினை அந்நிய நாடுகள் 

அடைக்கலமாக வந்தடையும் . இக் கருத் 
உழைப்பே செல்வம் ; ஊக்கமே உடைமை 

துக்களை எல்லாம் தம் அழகிய குறட்பாக்க 
ஊக்கமிலான் கருத்துக்கள் கனவாகவே 

ளால் வள்ளுவர் இனிது கூறி உழவின் 
முடியும் . முயற்சியிலான் வழங்கும் தன்மை 

பெருமையையும் அருமையையும் விளக்கு 
பேடி கரத்தமைந்த படைபோன்று 
னற்றதாம் . நெடுநீர் , மறவி , மடி , துயில் 
ஆகிய நான்கும் அழிவார் மேற்கொள்ளும் 

சமுதாய அரண்மனையின் 

அரண்மனையின் வன்மை 
அணிகளாகும் . மடியுடையான் குடியழியும் , வாய்ந்த தூணாகப் பாயிரத்தில் வான் 


வாரை 


என்பது 


யாற்றாது 


கிறார் . 


297 


வெளியீட்டு விழா மலர் 


தெறு 


நிமிர்ந்து 


அத்துணைப் 


வான 


மண்ணைப் 


சிறப்பை வள்ளுவர் அமைத்ததன் கருத்தை 

" இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த 
அவர் உழவுக்குக் கொடுத்த சிறப்பால் வகுத்தலும் வல்ல தரசு . 
உணர்கிறோம் . முன்னுரையாகக் கருதப் இந்நான்குள்ளும் வள்ளுவரின் அரசாங் 
படும் பாயிரத்தின் இரண்டாம் பகுதி வான் 

கப் பொருளாதாரக் கோட்பாடு அடங்கும் . 
சிறப்பாகும் . அதன் வாயிலாக ஏர்த்தொழி இவற்றை இன்றைய அரசியல் பொருளா 
லின் இன்றியமையாமையை வள்ளுவர் 
ஏரின் உழா அர் உழவர் எனக் குறிப்பிட் தாரத்தில் பொது வருவாய் , அதனை நிர் 
டார் . அத்தகைய ஏர்த்தொழிலின் ஏற்றத் மூன்றிலே அடக்குவர் . 

வகிக்கும் வகை, செலவிடும் முறை எனும் 
தைத் தனித்ததோர் அதிகாரத்தால் இங்கு 
விளக்குதல் அதன் ஒப்பற்ற சிறப்பை 

பொது வருவாயைத் திருவள்ளுவர் 
எடுத்துணர்த்தவே யாகும் . 

உறுபொருள் , உல்குபொருள் , 

பொருள் என மூவகையாகப் பிரிக்கிறார் . 
உழுவாரே கைகட்டி வாழாது தலை உறுபொருள் என்பதனை மணக்குடவரும் 
வாழ்பவர் . ஏனையோருக்கு பரிப்பெருமாளும் 

இயல்பாகவே 

வரு 
பொருளாதார 

சுதந்திரம் பொருள் எனப் பொருள் கொண்டனர் . 
இருப்பதில்லை . வள்ளுவர் காலத்தே பயிர்த் இயல்பாகக் குடிகள் வழங்கும் பொருள் 
தொழிலில் அரசு தலையிட்டதில்லை ; உழவர் உறுபொருள் எனப்படும் . பரிமேலழகர் 
எவரிடமும் சென்று ஏற்றதில்லை . 

வைத்தா ரிறந்து போக நெடுங்காலம் 
உழவின் சிறப்புப் பற்றிக் கூறும் திரு நிலத்தின்கட் கிடந்து பின் கண்டெடுத்த 
வள்ளுவர் அத்தொழில் பற்றிய பொது 

தூ உம் தாயத்தார் பெறாததூஉமாம் என 
நுட்பங்களையும் குறிப்பிடுகிறார் . உறுபொருளுக்கு விளக்கம் கூறுகிறார் . இத் 
அவர் காட்டும் நுட்பங்கள் அத்தொழிலின் தகைய பொருளையெல்லாம் ஒரு நாட்டின் 
வெற்றிக்கு வேண்டியன . 

நிலையான வருவாயெனக் கூறுதல் இய 
பண்படுத்தல் மிகவும் இன்றியமையாதது . 

லாது . இந்திய நாட்டில் வழி வழியாக 
காற்று எங்கும் நன்கு புகுமளவிற்குக் கதிர அரசுக்கு வருவாயில் ஆறில் ஒரு பங்கு 

. 
வன் ஒளியிலே மண் துகளாய் உலர்த்தப் வழங்கும் வழக்கம் இருந்து வருகிறது . 

கடமையாகவே 
படல் வேண்டும் ; களை முளையிலே களை இது ஒவ்வொருவரின் 
யப்படல் வேண்டும் . உழுதல் , எருவிடு அமைந்திருக்கிறது .இது செலுத்தப்பட 
தல் , களைகட்டல் , நீர்பாய்ச்சல் ஆகியவற் வேண்டிய தொகை என எவரும் 
வருந்தி 
றினும் அப்பயிரைக் காப்பது சிறந்ததென வழங்கியதன்று 
வள்ளுவர் கூறுகிறார் . நிலம் உழைப்புக் பாகவே செலுத்திவந்த தொகையாகும் . 

உள்ளம் நோவாது உவந்து தாமாகவே 
கேற்ற ஊதியம் உதவவல்லது . 

மன்னர்க்கு மக்கள் இத்தொகையை வழங்கி 
உழவர்க்கே நிலம் உரியதாம் . பாடு வந்தனர் . எனவே இது 

எனவே இது உறுபொருள் 
படாது , பயிர் செய்த பயனை மட்டும் பெற எனப்பட்டது . 
விரும்புவோரை விட்டு நிலமகள் நீங்கு 

வற்புறுத்தி வரிவாங்குதலை வள்ளுவர் 
கிறாள் . போற்றப்படாத மனைவி புலந்து முற்றிலும் வெறுக்கிறார் . குடிகளைத் துன் 
ஊடிவிடுதல் போலச் சென்று ஓம்பிப் பயி புறுத்தி வரி வாங்கும் மன்னவன் பாலை 
ரிடாதவனுக்கும் நிலம் தக்க பயனை அளித் 

வனத்தே வேலைக்காட்டி வழிப்பறி செய்யும் 
தல் இல்லை 

கள்வனுக்கு ஒப்பாகக் கருதப்படுவான் . 
" செல்லான் கிழவன் இருப்பின் நிலம்புலந்து " வேலொடு நின்றான் இடு என் றதுபோலும் 
இல்லாளின் ஊடி விடும் . 

கோலொடு நின்றான் இரவு . 
செல்வத்திற்குரிய வழிகளை மக்களுக்கு நாட்டின் அடுத்த வருவாய் எனப் 
வகுத்தளித்தல் , அரசாங்க வருமானத்தைத் பட்டது சுங்க வரியாகும் . பழந்தமிழகத்தே 
திரட்டுதல் , அது சிதையாவாறு காத்தல் , ஏனைய நாடுகளிலிருந்து எண்ணிறந்த 
காத்த அதனைத் தக்க வழி அறிந்து செலவு பொருள்கள் இறக்குமதியாயின . காவிரி , 
செய்தல் 

கொற்கை , முசிரி முதலிய துறைமுகங்களில் 


298 


ஆக 


யவனரின் 

கலங்கள் வந்து நின்றன . என்றாவது குறைவை நிரப்பியே 
காவிரிப்பூம் பட்டினத்தே பண்டங்களில் வேண்டும் . 
புலிக்குறி பொறிக்கப்பட்டிருந்தது . எனவே 
சுங்கம் அரசாங்கத்துக்கு இன்றியமையாத 

வகுத்தல் என்பது பொருளைச் செல 
தாகியிருந்தது . 

விடும் வகைகளுக்குப் பிரித்தலாகும் . அந் 

நாளில் அறத்திற்கென அரசு ஒரு பகுதியை 
மூன்றாவது வருவாயாக மாற்றாரை ஒதுக்கி இறைபணிக்கும் ஏழைகட்கும் 
முறியடித்துக்கொணர்ந்த பொருள் வழங்கிவந்தது . மற்றொரு பகுதி படை 
அமைந்தது . இது வழிவழியாக வந்த களுக்காகச் செலவிடப்பட்டது . மூன்றா 
வருவாயாகும் . இன்றும் போரில் தோல்வி வது சமுதாயத்தின்பொருட்டு, குளம் வெட் 
யுற்ற நாடுகளின் பொருளை வென்றார் டல் , சாலைகள் சோலைகள் அமைத்தல் 
நஷ்ட ஈடு என்ற பெயரில் கவர்வதுண்டு ஆகியவற்றிற்காகச் செலவிடப்பட்டது . 

இயற்றலும் என்பதற்கு அரசாங் இவ்வாறு பொருள் நூல் நுணுக்கங் 
கமே பொருள் வருவாய்க்குரிய வழிகளை களை வகுத்த 

வள்ளுவர் 

கிரேக்க 
ஆக்குதல் எனச் சிலர் பொருள் கொண்டார் பிளாட்டோ , அரிஸ்டாட்டில் ஆகியோரை 
கள் . இன்றும் தொழில் முதலியவற்றைத் வென்று நிற்கின்றார் . பிளாட்டோ காணும் 
தேசீயமாக்கும் செயலைக் காண்கின்றோம் . பொருளாதார அமைப்பு 

பொருளாதார அமைப்பு கொடுங்கோல் 
எனினும் வள்ளுவர் காலத்தே இம் முறை ஆட்சிக்கே உகந்ததாகிவிடுகிறது . 
இருந்ததென உறுதியாகக் கூறுதல் பிளாட்டோவின் மாணவராக அரிஸ்டாட் 
அரிது . நாட்டிலே வருவாய் பெருகுதற்கு டில் இருந்தபோதிலும் ஆசிரியன் பொரு 
நல்ல சூழ் நிலைகளை அமைத்தல் அரசாங் ளாதாரக் கொள்கையினின்றும் அவர் மாறு 
கத்தின் கடமை என்றே வள்ளுவர் கொண் படுகிறார் ; ஆயினும் பிறப்பொக்கும் எல்லா 
டார் . 

வுயிர்க்கும் என்று வள்ளுவர்போல் கொள் 
வரவு செலவுத் திட்ட வகை பற்றி ளாது , பொருளாதாரத்துள் சாதி உயர்வு 
வள்ளுவர் 

அறியத்தக்கதாகும் . தாழ்வை அரிஸ்டாட்டில் புகுத்துகிறார் . 
திருவள்ளுவர் காலத்தே தனிப்பட்டவர்க் வடமொழி யாசிரியர்களுள்ளே 
கும் அரசினர்க்கும் இவ்வகையில் வேறு கியரைச் சிற்சில துறைகளில் வள்ளுவர்க்கு 
பாடு வகுக்கவில்லை . வருவாய்க்கு ஏற்ற ஒப்பிடலாம் ; என்றாலும் அடிப்படையில் 
வகையில் 

செலவு செய்தல் வேண்டும் ; இருவருக்கும் பெருவேற்றுமை புலனாகின் 
வரும் வழி சிறிதாயினும் தீங்கில்லை , செல் றது . வள்ளுவர் பொருளாதாரம் அறத்தை 
லும் வழி பெரிதாகாவிடின் . அளவறிந்து அடிப்படையாகக் 
வாழ்தலை வள்ளுவர் வற்புறுத்துகிறார் . கியர் காணும் பொருளாதாரம் அரசனுக்கு 
அங்ஙனம் அறியாது செலவு செய்வோன் முறை பெரிதன்று ; முடிவே பெரிது என்ற 
வாழ்வு உள்ளதுபோல் தோன்றி விரைவில் அடிப்படையில் அமைந்தது . இன்றைப் 
அழிந்துவிடும் 

பொருளியல் வல்லுநர்களில் 
அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல 

ளாதார நூலின் தந்தை எனப்படும் ஆடம் 
இல்லாகித் தோன்றாக் கெடும் . 

ஸ்மித் என்பாரொடு வள்ளுவரை நன்கு 

ஒப்பிட்டுக் கூறமுடியும் . இருவரும் அறத் 
இம்முறை இன்றைய அரசுக்கு ஏற்ற தினை அடிப்படையாகக்கொண்டு பொருளா 
தெனக் கூறல் இயலாது . பற்றாக்குறைத் தாரத்தை வகுத்தனர் . தனி மனிதனின் 
திட்டங்களை வருங்கால நலம் கருதி அர பொருளாதார உரிமையை வற்புறுத்தினர் ; 
சாங்கம் வகுக்கக்கூடும் . அரசு தொடர்ந்து சமுதாயத்துக்கு அவன் ஆற்றவேண்டும் 
நிகழ்வது ; இது தனிப்பட்டவர்க்கு ஏலாத கடமைகளை வற்புறுத்தினர் . இருவரும் 
தாகலாம் . ஆயினும் , அரசுங்கூட என் தத்தம் நூற்களால் தத்தம் நாடுகளில் 
றுமே பற்றாக்குறை வரவு செலவுத் திட்டங் பொருளாதாரப் பெருக்கத்தையும் கண் 
களில் ஆட்சியை 

நடத்த முடியாது . டனர் . 


சாணக் 


கொண்டது 


சாணக் 


பொரு 


என்னையாண்டருள்வாய் எந்தையே 


(இசையரசு திரு . எம் . எம் . தண்டபாணி தேசிகர் ) 


1908 ல் சோழநாட்டுத் திருச் 
செங்காட்டாங்குடியில் தோன்றி 
யவர் . தந்தையார் முத்தையா 
தேசிகர் . அன்னையார் பாப் 
பம்மையார் . இளமையிலேயே 
நாதசுர வித்துவான் சடையப்ப 
பிள்ளை , மாணிக்க தேசிகர் , சங் 
கீத கலாநிதி இராசமாணிக்கம் 
பிள்ளை ஆகியோரிடம் இசை 
பயின்றார் . எட்டாண்டுகள் ஒரு 
கூர் இலட்சுமணஞ் செட்டியா 
ரின் தேவாரப் 

பாடசாலையில் 
இசை ஆசிரியராகப் பணியாற்றி 
னார் . பட்டினத்தார் படத்தில் 
நடித்து உருக்கமான பாடல் 


களைப் பாடியுள்ளார் . கடந்த 
பன்னிரண்டாண்டுகளாக அண் 
ணாமலைப் 

பல்கலைக்கழகத்தில் 
இசைப்பகுதியின் தலைவராகப் 
பணியாற்றி வருகின்றார் . தனித் 
தமிழிசையைப் பரப்பவேண்டு 
மென்று தனித் தமிழ்ப்பாடல் 
களை மட்டுமே பாடிவரும் இவர் 
தொண்டைப் பாராட்ட இசை 
யரசு என்ற பட்டம் வழங்கப் 
பெற்றது . 

1957 இல் 
பெற்ற தமிழிசைச்சங்க ஆண்டு 
விழாவில் அச்சங்கம் இவருக்கு 
இசைப்பேரறிஞர் என்ற பட் 
டம் வழங்கியது . 


நடை 


பண் : பைரவி ) 


( பாணி : ஆதி 


பண்ணியல் 
என்னையாண்டருள்வாய் எந்தையே 
எழில்மிகுஏரகத் தமர்ந்துறை இறையே ( என்னை ) 

துணைப்பண்ணியல் 
அன்னையினும் அன்புடைய ஆறு முகத்தரசே 
அருந்தமிழ் இசையினில் அமைந்தநன் முருகே ( என்னை ) 

பண்ணியல் முடிவு 
கண்கண்ட தெய்வமுன்னைக் கருத்திலிருத்திக்கொண்டேன் 
கலையெலாம் நின்னுருவிற் கலந்து இருக்கக்கண்டேன் 
பண்கொண்ட பொன்னடியைப் பற்றிப்புகழ்ந்து நின்றேன் 
பன்னிருசெவியில் என் சொன்மாலை கேளாய் என்றேன் ( என்னை ) 


பண் : சிம்மேந்திரமத்திமம் ) 

[ பாணி : ரூபகம் 
பண்ணியல் 
அவையறிந்து பேசவேண்டும் 
அறிஞருலகம் ஆசைகொள்ள 

( அவை ) 
துணைப்பண்ணியல் 
சுவையறிந்து உண்பதுபோல் 
சுருங்கச் சொல்லி விளங்கவைத்து 

( அவை ) 


300 


பண்ணியல் முடிவு 


வழுவில்லாமல் சொல்லும் பொருளை 
வகையுடனே வகுத்துக்கொண்டு 
குழுவினரெல் லோரும் போற்றக் 
குறிப்பறிந்து குணங்கள் தோன்ற 


( அவை ) 


( பாணி : ஆதி 


பண் : கௌளை ) 


பண்ணியல் 


ஆண்டருள்வாய் என்றான் அன்னையே 
அருந்தவத்தோர் போற்றும் அங்கயற்கண்ணியே ( ஆண் )) 


துணைப்பண்ணியல் 
வேண்டி நின் பொன்னடியை விரும்பித்தொழுது நின்றேன் 
வெய்யவினைகள் போக்கி உய்யும் வழியுண்டாக்கி ( ஆண் ) 


பண்ணியல் முடிவு 


அள்ளக்குறையாத அருட்பெருஞ்செல்வமே 
அறமறியாரிடம் உறவு கொள்ளாமலே 
உள்ளமெலாம் இனிக்க உன் புகழ்பாடினேன் 
உருவும் இளமையும் ஒண் பொருளும் புகழும் தந்தே ( ஆண் ) 


பண் : 


கல்யாணி ) 


[ பாணி : ஆதி 


பண்ணியல் 


ஏழிசையாகிய இசைமகளே - என்றும் 
இன்பமே வடிவமாய்த் திகழ்பவளே இமிழிசை ( ஏழிசை ) 


துணைப்பண்ணியல் 
வாழியென்றே உனை வாழ்த்தி வணங்கவே 
வல்லமை தந்தருள் உள்ளம் மகிழ்வுறும் 


( ஏழிசை ) 


பண்ணியல் முடிவு 
பழந்தமிழ் நூல்களில் பண்களெனப் பிறந்தாய் 
பாணர் மிடற்றினிலே பண்புறவே வளர்ந்தாய் 
குழலிலும் யாழிலும் குரல்துத்தங் கைக்கிளை 
உழை இளி விளரியும் தாரமுமாகி நின்றாய் . 


( ஏழிசை ) 


இரண்டு கவிதைகள் 


( திரு . இர . பாலகிருட்டிண முதலியார் ) 


நல்லாடை என்னும் ஊரில் 
26-6-1903 இல் இரத்தினசபா 
பதி முதலியாருக்கும் சுந்தரத் 
தண்ணிக்கும் தோன்றியவர் 
இவர் . பி.ஏ. பட்டமும் எல்.டி. 
பட்டமும் பெற்றுள்ளார் . 
கல்வித்துறை யதிகாரியாகத் 
தமிழ் மாநிலத்தின் நீலகிரி , 
கன்னியாகுமரி ஆகிய மாவட் 
டங்கள் நீங்கலாக எல்லா மாவட் 
டங்களிலும் பணியாற்றியுள் 
ளார் . சிறுவர்க்கேற்ற நூல்களை 
யும் சங்ககாலப் பாவலரும் காவ 
லரும் , இளங்கண்ணன் நினைவு 
மலர் போன்ற கட்டுரை நூல் 


களையும் தமிழில் இயற்றியுள் 
ளார் . சங்க இலக்கிய இன்கவித் 
திரட்டு என்னும் சங்க இலக்கி 
யத்தில் சிறந்த 300 பாடல்களை 
ஆங்கிலத்தில் மொழிபெயர்த் 
துள்ளார் . ஆங்கிலத்தில் பல 
கட்டுரைகளையும் கவிதைகளை 
யும் இயற்றியுள்ளார் . 
பொழுது சென்னையில் தென் 
மொழிகள் நூல் நிறுவனத்தில் 
தமிழ் நூற்பதிப்பாளராகப் பணி 
புரிந்து 

வருகின்றார் . தமிழ்க் 
கவிதைகளை அதன் சுவை குன் 
முது ஆங்கிலத்தில் 
மொழிபெயர்க்க வல்லவர் இவர் . 


நன்கு 


தமிழ்ப் பள்ளு 


THE SONG OF THE TAMILS 


ஆடுவமே பள்ளுப் பாடுவமே ! - தமிழ் 
ஆட்சியின் மாட்சியில் கூடுவமே ( ஆடுவமே ) 
கோடுயர் வேங்கடக் குன்றமுதல்- நல்ல 
குமரிமட்டும் தமிழர் கோலங் கண்டே 

நாம் ஆடுவமே ....... 
Come ye comrades we ll sing and dance ! 
We ll gath r beneath the banner extolled 
The glorious banner of the Tamils bold ! 
Of the Tamils lovely life in the fold 
Of Venkad high and Comorin of old , 
Come ye comrades we ll sing and dance ! 
மானிடம் என்னுமோர் ஆதிப்பயிர் - தமிழ் 
மக்களென் றேகுதித் தாடுவமே ! 
கானிடை வாழ்ந்திட்ட மனிதர்க்கெலாம் - நல்ல 
கதியினைக் காட்டினர் தமிழ ரென்றே 

நாம் ஆடுவமே...... 
Come ye comrades we ll leap and dance ! 
Most ancient crop of the great mankind 
Are Tamils , -- they leave the rest behind ! 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


302 


For dwellers barb rous in jungles blind 
They oped the door of the cultured mind ! 
Come ye comrades we ll leap and dance ! 
மூலமென்றே சொல்லல் முத்தமிழாம் - புவி 
மூர்க்கம் தவிர்த்ததும் அப்புத்தமுதாம் ! 
ஞால மெலாம் தமிழ் , தமிழர்களே - புவி 
நாம் எனவே குதித் தாடுவமே ! 

நாம் ஆடுவமே ........ 
The threefold Tamill of the tongues of the earth , 

Is the parent old that has pruned away 
Man s boorishness with her amirt sway ! 

OTamil , Tamil in the earth alway 
And Tamils ever swaying the earth so gay ! 

Come ye comrades we ll dance in mirth ! 
வானிடை மிதந்திடும் தென்றலிலே - மணி 
மாடங்கள் கூடங்கள் மீதினிலே , 
தேனிடை ஊறிய செம்பவழ - இதழ்ச் 
சேயிழை யாரொடும் ஆடுவமே 

நாம் - ஆடுவமே ..... 
In the south wind soft that moves aloft , 

Mid rooms and halls of mansions high , 

Hand in hand 0 merrily , 
With maids of lips of the coral dye , 

O lips sweet - dipped in honey never dry ! 

Come ye comrades we ll dance , sing oft ! 
கவிதைகள் , காவியம் , உயர்கலைகள் , - உளம் 
கவர்ந்திடும் சிற்பமும் சிறந்தனவாம் 
குவிகின்ற பொன்பொருள் செந்நெலெலாம்- இங்குக் 
குறையிலவாம் என் றாடுவமே 
நாம் - ஆடுவமே ...... 

- பாரதிதாசன் 
Poems , epics , arts , that cling , 
Structures that allure the heart , 

Flourish in our land so smart ! 
Heaps of gold and things of the sort 

And paddy of gold are never short 
Come ye comrades we ll dance and sing ! 

--Translated by R. Balakrishnan .. 


1. Threefold Tamil : Literature , Music and Drama ( Iyal , Isai and Koothu or Nadagam ) . 


வெளியீட்டு விழா மலர் 


303 


கோடாலிக்காரன் 

THE WOOD CUTTER 
வெய்யில் தாழ வரச் சொல்லடி- இந்தத் 
தையல் சொன்ன தாகச் சொல்லடி 
வெய்யில் 

தாழ வரச் சொல்லடி 
Maid , ask him come when the sun goes west ; 
Convey this wish of my eager breast ; 
Ask him come when the sun gocs west . 
கையில் கோடாலி கொண்டு 
கட்டை பிளப்பாரைக் கண்டு 
கொய்யாக் கனியை இன்று 
கொய்து போகலாம் என்று 

வெய்யில் தாழ வரச்சொல்லடி 
Who splits the wood with the axe hand -pressed ,-- 

Inform him , maid , this day will suit 
To pluck away the unpluckable fruit ! 

Ask him come when the sun goes west . 
கூரைக்குப்பின் னால் இருக்கும் தென்னை- அதன் 
கூட இருக் கும்வளர்ந்த புன்னை 
நேரினிலே காத்திருப்பேன் ! 
நிந்திப்பதில் என்ன பயன் பின்னை ? 

வெய்யில் தாழ வரச் சொல்லடி 
By the hut where the Punnait and the palm heave pressed , 

O there will I wait for him , go tell, - 
Let him not fail when all is well ! 

Ask him come when the sun goes west . 
தாய் அயலூர்சென்று விட்டாள் நாளை 
தான் வரு வாள் இன்று நல்ல வேளை 
வாய்மணக்கக் கள்ளொழுகும் பாளை நாள் 
மாறிவிட்டால் ஆசைஎலாம் 
வெய்யில் தாழ வரச் சொல்லடி 

- பாரதிதாசன் . 
My mother is away , with a day we are blessed ; 

The spathe sweet - smelling spills toddy away ! 
Woe unto us if he let slip the day ! 
Ask him come when the sun goes west . 

-Translated by R. Balakrishnan 


என்னை 


தூளே 


1. Punnai : A flowering tree . The Alexandrian laurel . 


அருட் பாடல்கள் 


( அருட்கவி சேதுராமன் ) 


முருகன் கண்கண்ட தெய் 
வம் . இதற்குச் சான்றாக உள் 
ளார் கீழ்க்கண்ட அருட்பாடல் 
களைப் பாடிய சிரஞ்சீவி சேது 
ராமனார் என்பவர் . இவர் திருப் 
போரூர் முருகவேளால் 

( கர 
ஆண்டு தைத்திங்களில் -1952 ஆம் 
ஆண்டு ஜனவரி மாதத்தில் ) 
ஆட்கொள்ளப்பட்டவர் . ஆண் 
டில் இளைஞர் ; 4-2-1937 இல் 
பிறந்தவர் ; அந்தணர் குலத்தி 
னர் ; வள்ளிமலைத் திருப்புகழ் 
சுவாமிகளுக்கு அடிமைப்பட்ட 
வர் ; இவர் குடும்பமே ஷைசுவாமி 
களிடம் மிக ஈடுபட்ட குடும்பம் . 


திருப்போரூராண்டவர் அளித்த 
அருள்வலத்தால் 1953 ஆம் 
ஆண்டு முதல் சந்தப்பாக்கள் 
பாடும் பேற்றினைப் பெற்றவர் . 
அதுமுதல் சிவசந்நிதிகளில் இவ 
ருக்குதித்த அருட்பாக்கள் பல ; 
அவை சந்தப்பாக்கள் , தேவாரப் 
பதிகங்கள் போன்றன . இன்று 
வரை உதித்தன 3000- க்குக் 
குறைவில்லை. முருகன் சந்நிதி 
யில் நாள் தவறாது பாடும் நியமத் 
தினர் . கீழ்க்கண்ட பாடல்கள் 
திருத்தணிகேசர் சந்நிதி ( திரு . 
வ.சு.செ. பிள்ளையவர்களில்லம் ) 
யில் பாடப்பெற்றன . 


ராகம் : பூரிகல்யாணி ) 26-5 - 54 ( தாளம் : சங்கீர்ண ஜாதி ஜம்பை 
நமச்சி வாய வாழ்க எனச்சிவா புராணம் 
நவிற்று வார் , வி நோத 

நடராசர் 
நடித்த கோயி லேகி எடுத்த பாதம் ஓதி 
நகைத்த சாதி யாரை 

எளிதாக ; 
அமர்த்தி யூமை யாக விதித்த வாத வூரர் , 
அருட்ப்ர காச ஊரர் , 

அவிநாசி 
அகத்தி லோர் க ராவை வருத்தி நேயர் சேயை 
அழைத்த மாதி தோழர், 

அருளாலே ; 
சுமத்த பாறை யோட ( ம் ) மிதப்ப வாரியூடு 
சொலித்த வாச கேசர் , 

தமிழ்மாலை 
தொடுத்து ஞான தாள ( ம் ) மணிப்ர வாள யான 
சுசத்ர மாதி பேறு 

பெறுமேதை ; 
1 தமக்கை யால்விசேட அருட்ப்ர சாத மேவி 
13 சமத்த கால ஞாநி 

இவர்நால்வர் 
தமக்கு நேரதான தமிழ்ப்ப ணோது மாறு 
தலைப்ப டாயெ னாசொல் 

பெருமாளே . 
பாடல் 1- குறிப்பு : 1. கோயில் - தில்லை . 2. நகைத்த சாதியார் - புத்தர் . 3. ஊரர் - ஆரூபர் ; 
சுந்தரர் . 4. கரா - முதலை . வருத்தி - வரவழைத்து . 5. மா தி -சிவபிரான் . தோழர்- சுந்தரர் . 6. சுமத்த 
பாறை - சுமந்த கல் . 7. வாசக ஈசர் - சொல்லரசர் ; நாவுக்கரசர் . 8. மணி - இரத்தினம் . ப்ரவாளம் 
பவளம் ( இழைத்த ) . யானம் - பல்லக்கு . 9. சு - நல்ல , சத்ரம் - ( முத்துக் ) குடை . 10. தமக்கை - திலக 
வதியார் . 11 . மேவி - மேவினவர் - அப்பர் . 12. சமத்தகால 

12. சமத்தகால ஞாரி - அப்பருக்குச் சமகால 
ஞாநசம்பந்தர் , 


9 . 


ஞாநி - 


305 


ராகம் : மத்தியமாவதி ] 8-6 - 54 ( தாளம் : ஜம்பை 
நரசிங்க வடிவு மெடு துளசிங்கன் மருக ! சுர 
நதிகங்கை புதல்வ ! நர 

பதியானாய் 
நறைகொண்ட பலமலர்கள் நிறைகின்ற நிறமுடைய 
நகமங்கை குமர ! விடை 

நடையோனே ; 
சரசங்கள் புரிய வல விதிவிந்தை இருவினைகள் 
சதிமங்கி யழிய அருள் 

தணிகேசா 
தமிழ்கொஞ்சு திரு அதர ! குறவஞ்சி ரமண ! குக ! 
தமியன்ற னக மயிலில் 

இவர்வாயே ; 
நரசிங்க முனையரையர் விறன்மிண்டர் முனையடுவர் 
நமிநந்தியடிக ளொடு 

கணநாதர் 
நவில் 1 நந்த முநிவர் " பசு பதிதண்டி யடிகள் பிடி 
நடை மங்கை யரசியுடன் 

நெடுமாறர் ; 
கரகுங்கி லியகலயர் குறிதொண்டர் திருமுருகர் 
13 கலிகம்பர் 14 கலியமுங் 

இசைஞாநி 
15 கழல்சிங்கர் சடையரொரு "சிறுதொண்டர் புரிபணிகள் 
கரைகண்ட பரனுதவு 

பெருமாளே . 


9 


17 


ராகம் : காவடிச்சிந்து ) 6-9 - 54 

( தாளம் : ஜம்பை 
அப்பருட னுடுபடலக் கைப்பறி செய் அளவுயரத் 
18 தப்பர் திரி நெடுபொழில் மிக் 

கயல் சூழும் - 
அப்பதியெ மடிகள் கரக் கப்பரை கொள் பவருலகுக் 
20 கப்பரவர் மருவு திருப் 

புகலூரில் ; 
21 அப்பரென எதுகையமைத் தொப்பரிய கவிதை நுழைத் 
தப்பர் புகல் பதிக 3 மிடைக் 

கிடையான 
24 அட்டவணை யதனின்மிகைப் பட்ட இடர் படுசடலத் 
25 தட்டுழிய முழுதும் விதிப் 

பயனோதான் ; 


1. எடுது ளசிங்கன் - எடுத்த , துளவணிந்த , சிங்கம் போன்ற திறலாளி . 2. நரபதி 

2. நரபதி - அரசன் ; 
உக்கிரபாண்டியன் . 3. நிறம் - மார்பு . 4. நகம் - மலை . 5. விடை நடை - ஏறுபோற் பீடு நடை , 
திருக்குறள் . 6. அதரம் - வாயிதழ் . தமிழ் கொஞ்சு திருவதர் என்றது ஞாநசம்பந்தரை . 7. ரமணன் 
கணவன் . 8. அகமயில் - மன மயில் . 9 . கணநாத நாயனார் . 10. நந்தனார் - திருநாளைப் போவார் 
நாயனார் . 11. உருத்திரபசுபதி நாயனார் . 12. திருக்குறிப்புத்தொண்ட நாயனார் . 13. கலிக்கம்ப 
நாயனார் . 14. கலிய நாயனார் . 15. கழற்சிங்க நாயனார் . 16. சிறுத்தொண்ட நாயனார் . இப் பாடலில் 
அறுபத்து மூவருள் 19 நாயன்மாரது பெயர்கள் அடுக்காக வந்துள்ளமை கவனித்தற்பாலது . 
17. அப்பர் - ஆடு ; மேடராசி . 

13. அப்பர் திரி - ஆண் குரங்குகள் திரிகின்ற. 19. கப்பரை . 
கபாலம் . 20. அப்பர் - சிவபிரான் . " திரிசிராமலை அப்பர் ” - திருப்புகழ் . 21. அப்பரென்று எதுகை 
யமைந்த , திருப்புகலூர்ப் பதிகத்து , அப்பர் தேவாரம் : - 4-54-3 . 22. அப்பர் - திருநாவுக்கரசர் . 
23. இடைக்கு இடை - மேற்கூறிய பாடல் திருப்புகலூர்ப் பதிகத்தில் இடையென்பது பதிகத்திற் 
பாதி ; முதலைந்து பாக்களுள் இடை - பாதியாக அமைந்த , மூன்றாவது பாடலாகும் . பதிகமிடை - பதிகத் 
தில் , கிடையான - கிடப்பதான என்றும் கொள்ளலாம் . 24. அட்டவணை - பட்டியல் , 25. அட்டுழியம் - 
அடூழியம் ; அநியாய இடர்கள் , 

39 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


306 


இப்படியன் இவனிறைமற்றிப்படிவன் என எழுதுற் 
றெப்பொழுது முணர்வருமெய்ப் 

படிவோனே - 
2 இச்சைமகள் எயினர்குலக் கொச்சைமகள் அமளிபடுத் 
திச்சைமிக அணையுமலைப் 

புயவீரா ; 
உப்பரிகை உலவுகொடிச் சர்ப்பகிரி நகரில்வசித் 
தொப்புரவு பயில் முநிவர்க் 

குபகாரா 
உத்தரிய முதலியலட் சத்துமறை உபநிடதத் 
துச்சியென அணிதணிகைப் 

பெருமாளே . 


13 


திருப்பாண்டிக்கொடுமுடிக் கொடுமுடிநாதேசுரர் பதிகம் 

[ நாலடி மேல்வைப்பு ) 
பண் : கொல்லி ; இராகம் . நவரோசு ) 21-5-57 

( தாளம் : ஆதி 
வெங்கயத் தின்னுரி போர்த்தீர் ! 

பத்தரை ஆட்கொளும் பண்பீர் ! 
செங்கயற் கண்ணிபங் கானீர் ! 

பாண்டிக்கொடு முடியீரே ! - பதம் 
மங்கையர்க் கேவளை விற்றீர் ! 

வேண்டிக் கொடு ( ம் ) முடி மீதே . 
பங்கயத் தண்புனல் பாயும் 

ஆர் கலி போலமர் கங்கை 
பாண்டிக் கொடுமுடி யீரே ! - பதம் 

நீர்மிலை நீள்சடை மீதே 
வேண்டிக் கொடு ( ம் ) முடி மீதே . 

14 ஆர் தலை மாலை யணிந்தீர் ! 
1 ° பார்ப்பதி எங்கணும் உள்ளீர் ! 

பார்மலி காவிரி பாயும் 
11 பேர்ப்பதி னாயிரங் கொண்டீர் ! 

பாண்டிக்கொடு முடியீரே - பதம் 
ஆர்ப்பதி கத்துடி ஆர்ப்பீர் ! 

வேண்டிக் கொடு ( ம் ) முடிமீதே . 
பார்ப்பதி பங்கினில் மேவும் 

15 சேலன மார்வயற் சேறார் 
பாண்டிக் கொடுமுடி யீரே - பதம் 

நீலமர் சோலை நெய்த் தானம் 
வேண்டிக் கொடு ( ம் ) முடி மீதே . 

ஆலமர் பூம்பொழி லாங்கே 
நித்தலுங் கைதொழு தேத்தும் 

பாலன மேனிய னாய்வாழ் 
சித்தரை ஏன் றருள் செய்வீர் ! 

பாண்டிக் கொடுமுடி யீரே - பதம் 
பித்தரைப் போல்நடம் பேணிப் 

வேண்டிக் கொடு ( ம் ) முடி மீதே . 


12 


16 


1. " இப்படியன் இந்நிறத் தன் இவ்வண்ணத்தன் , இவனிறைவனென்றெழுதிக் காட்டொணாதே 
-அப்பர் . 2. இச்சைமகள் - இச்சா சக்தி ; வள்ளி . 3. கொச்சை மகள் - கொச்சைமொழி பேசு 
பவள் : வேடிச்சியாதலின் .. 4. அமளி - படுக்கை . 5. உப்பரிகை - மேல்மாடம் . 6. சர்ப்பகிரி - 
நாகமலை ; திருச்செங்கோடு . இதைச் சம்பந்தர் , " கொடிமாடச் செங்குன்றூ " ரென்று பாடியுள்ளாரா 
தலின் , இது 

இது உப்பரிகை உலவுகொடிச் சர்ப்பகிரி என்னப்பட்டது . 7. ஒப்புரவு - முறைமை . 
உபகாரம் . 

8. முரிவன் - திருச்செங்கோட்டில் முருகவேள் உதவிவேண்டி யருள்பெற்ற குணசீலர் 
என்னும் அன்பர் . 9. உத்தரியம் - மேலாடை . மேலாடை , கீழாடை முதலியவெல்லாம் கடவுட்கு 
வேதம் , உபநிடதம் முதலியவையேயாம் . 

10. பார் + பதி - உலகிலுள்ள தலங்கள் . 11. பேர் - பேர்கள் ; 12. ஆர்ப்பு அதிகத் துடி எனப் 
பிரிக்க . 13. ஆர்கலி 

13. ஆர்கலி - கடல் . 14. ஆர் - ஆத்தி . 15. சேல் + அன் னம் + ஆர்வயல் எனப் பிரிக்க . 
16. திருவாலம்பொழில் என்னும் தேவார தலம் " ஆலமர் பூம்பொழில் " எனப்பட்டது . 


307 


வெளியீட்டு விழா மலர் 


8 


பெண்டரை யாகிய பெட்பீர் ! 
தண்டலை நீணெறி தங்கி 
அண்டரை யாட்கொள வல்லீர் ! 
பண்டரங் கம்பயில் கூத்தீர் ! 
பாண்டிக் கொடுமுடி யீரே - பதம் 
வேண்டிக் கொடு ( ம் ) முடி மீதே . 
4 கண்ணுறு மைந்தெழுத் துண்மை 
எண்ணுறுஞ் சிந்தையில் நாவில் 
நண்ணுறும் நாவலா ரூரர் 
பண்ணுறும் பாடல்க ளோதும் 
பாண்டிக் கொடுமுடி யீரே --பதம் 
வேண்டிக் கொடு ( ம் ) முடி மீதே . 
கோவல னாய பெம் மானும் 
நாவல வேதனும் நண்ணாத் 
தீவல செம்மை சொல் மூவர் 
பாவலர் பாடலு மார்ந்த 
பாண்டிக் கொடுமுடி யீரே - பதம் 
வேண்டிக் கொடு ( ம் ) முடி மீதே . 


நதியணி வேணிகொள் நல்லீர் ! 
துதியணி சொற்றமிழ் வல்லார் 
பதியென வும்பழ மூவர் 
பதியெனும் நன்னகர்ப் பாடும் 
பாண்டிக் கொடுமுடி யீரே - பதம் 
வேண்டிக் கொடு ( ம் ) முடி மீதே . 
மன்னருந் தேவரும் வந்து 
சொன் னறும் பாலிற் றுதிக்கும் 
என்னரு மாமணி யானீர் ! 
பன்னருங் காவளி பண்செய் 
பாண்டிக் கொடுமுடி யீரே ! - பதம் 
வேண்டிக் கொடு ( ம் ) முடி மீதே 
12 ஆண்டிக் கொடுமுடி மேற்றாள் 
வேண்டிக் கொடு ( ம் ) முடி மாலை 
13 பூண்டிக் கொடுமுடி பூண்பீர் ! 
பாண்டிக் கொடுமுடி மேவிப் 
14 பண் மொழி நாயகி பங்கிற் பயில் 
தண்மொழி சாற்றிநிற் பீரே . 


வடபழநியாண்டவர் - மூலத்தானம் 
இராகம் : இந்தோளம் ) 1-4-57 

( 

தாளம் : சாபு 
விது நிகர் வத் 

திர நீபா 
வெளிறு பொடித் திருமேனிப் ; 
புதுமண நற் 

புழுகாளா 
புகலிட மற் 

றுளதோதான் ; 
சது முகனைத் 

திருமாலைத் - 
தரு முலகத் 

தொருரூபா 
மது கரமொய்த் 

தொளிர்தாரா 
வட பழநிப் 

பெருமாளே . 


1. பெண்டு + அரை ஆகிய . பெட்பு - பெருமை 2. இது ஒரு தேவார தலம் . 3. பண்டரங்கம் - 
பாண்டரங்கம் என்பது சிவபிரான் நடனங்களுள் ஒன்று . 4. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமசிவாய 

5. கோவலன் கோபாலன் . 
திருப்பதிகம் பாடியமை ஈண்டு கூறப்பட்டுள்ளது . 

6. தீவ ( ல் ) ல - 
தீயாகிய வல்லமைபெற்ற . 7. மூவர் - சம்பந்தர் ; அப்பர் , சுந்தார் மூவர் . 8. பதி - தலைவன் . 9. மூவர் 
பதி - மும்மூர்த்தி ஷேத்திரம் . 10. நறும்பாலில் - மணமிக்க பாலைப்போல . 11. காஅளி - சோலை 
வண்டு . 12. ஆண்டு - ஆட்கொண்டு , இ - இந்த , கொடும் முடி - ( எனது ) கொடிய தலைமேல் எனப் பிரித் 
துப் பொருள் கொள்க . 13. பூண் + திக்கொடு ( முடிமாலை முடிபூண்பீர் ) எனக்கொள்க . 14. இவ்வூர்த் 
தேவியார் பெயர் . 


கவிஞர் ஆற்றல் 


( திரு . சு . நடேச பிள்ளை ) 


1895 ஆவது ஆண்டில் தஞ் 
சையில் பிறந்தவர் . பி.ஏ. , பி . 
எல் . பட்டம் பெற்றுத் தஞ்சை 
யில் வழக்கறிஞராக இருந்தார் . 
1923 இல் இலங்கைக்குச் சென்று 
யாழ்ப்பாணத்துப் பரமேசு 
வரர் கல்லூரியின் முதல்வராகப் 
பணியேற்றார் . 1934 ஆம் ஆண் 
டில் அரசினரவையின் உறுப் 
பினராகத் தெரிவு செய்யப்பட்டு 
25 ஆண்டுகள் அரசியற் பணி 
யாற்றினார் . 1925 இல் இலங்கை 
அரசு அமைச்சர் பதவி ஏற்றார் . 
இவர் இலங்கையிலும் இந்தியா 
விலும் கல்விப்புகழ் படைத்த 


தவர் . தமிழுக்கும் சைவத்திற் 
கும் பெருந்தொண்டாற்றி வரு 
கின்றார் . சுன்னாகத்தில் இராம 
நாதன் கல்லூரியை நிறுவி 
நடத்தி வருகின்றார் . இராம 
நாதன் பல்கலைக் கழகமென்னும் 
தமிழ்ப் பல்கலைக் 

கழகத்தை 
நிறுவப் பாடுபட்டு வருகின் றார் . 
சகுந்தலை வெண்பா 
நூலை இயற்றியுள்ளார் . இது இப் 

அச்சிலிருக்கின்றது . 
1959 இல் திருவள்ளுவர் காலத் 
தைப் பற்றிச் சென்னைப் பல் 
கலைக் 

கழகழத்தில் சொற் 
பொழிவுகளாற்றினார் . 


என்ற 


பொழுது 


1. உலகம் இனிமை இழந்தி தயம் 

உவர்த்துச் சலிப்பை யுறும்போதும் 
கலங்கும் மனத்தில் இருள் படிந்து 

காதல் மருண்டு விழும்போதும் 
துலங்கும் வாழ்வை உயிரடைந்து 

துண்டு சுடராய் மீண்டதுவே 
இலங்கும் படியாம் இனிய இசை 

எழுப்பிப் புதிய உலகளிப்போம் . 
2. எழில்பூத் தொளிரும் தளிருடைத்தாய் 

இயங்கும் உலகம் எமதிசைகேட் 
டொழியா தொலிக்குங் கடற்றிரைமீ 

துதிக்கும் வெண்பொன் உவாமதியின் 
குளிர்ந்த கிரணத் தொளிபரப்பிக் 

கூத்து நவிற்றும் எமைக்கண்டு 
செழிந்த ஞாலத் தியற்கையெனும் 

செல்வி புரியும் செயலது வே . 
3. உலகிற் காணா ஒளிகண்டோம் 

உளத்தில் மின்னற் கொடி போலப் 
பலவா யெழுந்து கருத்துக்கள் 

புலத்திற் சொலித்துப் பெருவாழ்வின் 
நிலையைக் காட்டும் நன்மையுடன் 

தீமை யின்பம் துன்பமெலாம் 
உலப்பில் ஒன்றின் உயர்ஞானக் 
காட்சி யாகிக் கலந்திடவே . 


809 


212222121212122122222222222222222 


தந்தி : ( COOPFIRE 


தொலைபேசி : 4361 


தி கோவாபரேடிவ் பயர் அண்டு ஜெனரல் 
இன்சூரன்ஸ் சொசைட்டி லிட் ., சென்னை -1 . 


( இந்தியாவிலேயே கூட்டுறவுத் துறையில் முதன்மையானது ) 


தலைவர் : 
திரு . T. M. சின்னையா பிள்ளை , எம்.ஏ , பி.எல் . , 

( டைரக்டர் , ஸ்டேட் பாங் ஆப் இந்தியா ) 


பலதரப்பட்ட நெருப்பு இன்சூரன்ஸ் , மோட்டார் , கப்பல் 
இன்சூரன்ஸ் , நம்பிக்கை உத்திரவாத இன்சூரன்ஸ் 

முதலியவை ஏற்றுக்கொள்ளப்படும் 


சொத்துக்களும் நிதிகளும் 20 லட்சங்களுக்கு மேற்பட்டது 


* 


விவரங்கட்கு : 
திரு . P. சண்முகம் , பி.ஏ. , 

செயலாளர் , 


அஞ்சல் பெட்டி எண் 1249 , சென்னை - 1 . 


கிளை நிலைய மேலாளர் , 
15 - B , வட மரவநெறிநீட்சி , 

சேலம் -1 . 


அல்லது 
கிளை நிலைய மேலாளர் , 
234 , நாய்க்கர் புதுத்தெரு, 

மதுரை. 


கிளை நிலைய மேலாளர் , 
சந்திர விலாஸ் கட்டடம் , 
திருநெல்வேலி ( Jn . ) 


================================= .x 


316 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


* 


ப 


3 


ஆர்.தாஸன்ஸ்டுடியோ , 

போடோகிராபர் , கோவை 


** 


காரைக்குடி 
மதுரை 


49 , ரட்டான் பஜார், சென்னை-3 புதுக்கோட்டை 


Space Kindly donated 


by 


A Well -Wisher 


CNC 


வெளியீட்டு விழா மலர் 


311 


oor 


இந்தியன் ஓவர்ஸீஸ் பாங்க் லிட் . , 

எங்களுடைய தொடர் சேமிப்புத் திட்டம் 
குறைந்த அளவு ரூ .5 / - லிருந்து அதிக அளவாக அதன் பெருக்குத் 
தொகை ரூ .500 / - வரையில் சேமிப்புக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் 


ஒவ்வொரு மாதம் சேமிப்பு செய்யும் தொகையான 


ரூ .5 


ரூ . 10 


ரூ .50 


34 மாதங்களில் ரூ .180 
46 மாதங்களில் 
86 மாதங்களில் ரூ .500 


ரூ .100 
கீழ்க்கண்டவாறு பெருகும் 
ரூ . 360 ரூ .1,800 

ரூ .3,600 
ரூ . 500 ரூ .2,500 

ரூ . 5,000 
ரூ .1,000 ரூ .5,000 

ரூ .10,000 


ரூ .250 


முழு விவரங்களுக்கு பாங்கின் எந்தக் கிளை அலுவலகத்துக்கும் 

அன்புகூர்ந்து எழுதலாம் 
எம் . ஸிடி . முத்தையா 

ஸி . பி . துரைக்கண்ணு 
தலைவர் 

பொது மேலாளர் 


DEOEOEOS 


தகுந்த சம்பளத்தில் அனுபவமும் செல்வாக்குமுள்ள 

பிரதிநிதிகள் தேவை 


விவரங்களுக்கு எழுதுக : 


பயனீர் பயர் & ஜெனரல் இன்ஷ்யூரன்ஸ் 

கம்பெனி லிமிடெட் 


தலைமை ஆபீஸ் : 
ஜெயில் ரோடு, கோயமுத்தூர்- 1 . 


79 , செம்புதாஸ் தெரு , 

சென்னை . 


கிளைகள் : 
140 , மேலமாசி வீதி , 

மதுரை . 


4/14 , கடை வீதி , 

கொச்சி . 


312 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


சகலரும் 


சால 


நாம் 


விரும்பும் 


கோ - 
ஆப்டெக்ஸ் 


கைத்தறி 
ஆடைகள் 


ஆடைக்கும் இதர பல 


அலங்காரங்கட்கும் 


*** 


உன் - 


சென்னை ராஜ்ய கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் லிமிடெட் 

34 / A - 1 பாந்தியன் ரோடு எழும்பூர் சென்னை 8 


/ 


SISTA S 


வெளியீட்டு விழா மலர் 


313 


Please Contact 


Premier Suppliers Private Ltd. ,, 


for 


All kinds of Paper & Boards 


2YS 


Distributors for South India & Delhi 


Ms Orient Paper Mills Limited 
Ms Sirpur Paper Mills Limited 


2377 


Head Office : 


8 , INDIA EXCHANGE PLACE , CALCUTTA - T . 


PHONE : 22 / 3177-78 & 22/6195 GRAMS : PUNANIRMAN 


Branches : 


9 , STRINGER S STREET , MADRAS - 1 . 
PHONE : 5351 & 4980 ( 88351 - Res ) GRAMS : PUNANIRMAN 


Yy5252YXY 


4021 , CHAWRI BAZAAR , DELHI - 6 . 


PHONE : 24857 ( 20344 - Res ) GRAMS : PUNANIRMAN 


S25 


52325 


40 


314 

கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 
ஐ ================================ 8 


சைவசித்தாந்தக் கழகம் 
இதுவரை பல நல்ல தமிழ் நூல்களைத் 
தமிழகத்துக்கு அளித்திருப்பதுடன் தற்பொழுது 

1008 - வது வெளியீடாகப் 
பன்னிருதிருமுறைப் பெருந்திரட்டை 


வெளியிடுவதை 


நெல்சன் & கம்பெனி 


62 , சாமிப்பிள்ளைத் தெரு , சூளை , சென்னை -7 . 


6====R======================================= 


பாராட்டுகிறது . 


உரிமையாளர்கள் : 


ஏ . எம் . சம்பந்தம் 
ஏ . எம் . சுந்தரம் 
ஏ . எம் . பொன்னப்பன் 


ஏ . எம் . கந்தசாமி 
ஏ . எம் . பிரபாகரன் 
ஏ . எம் . திருநாவுக்கரசு 


வெளியீட்டு விழா மலர் 


315 


மகாமகோபாத்தியாய தாக்ஷிணாத்யகலாநிதி 
டாக்டர் உ . வே . சாமிநாதையரவர்களுடைய 


தமிழ்ப் பதிப்பு நூல்கள் 


ரூ 800 


SEE 


. 


... 


பத்துப்பாட்டு - நச்சினார்க்கினியர் உரை 
ஐங்குறு நூறு மூலமும் பழையவுரையும் 

400 
பதிற்றுப்பத்து மூலமும் பழையவுரையும் 

500 
பரிபாடல் மூலமும் பரிமேலழகருரையும் 

500 
புறநானூறு மூலமும் உரையும் 

800 
குறுந்தொகை மூலமும் உரையும் 

1200 
சீவகசிந்தாமணி- நச்சினார்க்கினியருரை 

1800 
சிலப்பதிகாரம் உரைகளுடன் 

800 
மணிமேகலை மூலமும் அரும்பதவுரையும் 

700 
பெருங்கதை மூலமும் குறிப்புரையும் 

1500 
திருவாலவாயுடையார் திருவிளையாடற் புராணம் 

2 50 
திருவாரூர்த் தியாகராசலீலை உரையுடன் 

075 
நன்னூல் சங்கர நமச்சிவாயருரை 

500 
தமிழ்நெறி விளக்கம் 

100 
புறப்பொருள் வெண்பாமாலை மூலமும் உரையும் 

250 
உரைநடை நூல்கள் 
மணிமேகலைக் கதைச் சுருக்கம் 

100 
புத்த சரித்திரம் , பௌத்த தர்மம் , பௌத்த சங்கம் 

150 
உதயணன் சரித்திரச் சுருக்கம் 

200 
மகாவித்துவான் ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம் பிள்ளையவர்கள் 
சரித்திரம் ( இரண்டாம் பாகம் ) 

200 
சங்கத்தமிழும் பிற்காலத்தமிழும் 

200 
என் சரித்திரம் ( டாக்டர் ஐயரவர்கள் சுயசரிதம் ) 

800 
என் சரித்திரம் ( சுருக்கம் ) 

400 
வித்துவான் தியாகராச செட்டியார் 

200 
நான் கண்டதும் கேட்டதும் 

062 
புதியதும் பழையதும் 

100 
நல்லுரைக்கோவை -4 பாகங்கள் 

500 
நினைவுமஞ்சரி -2 பாகங்கள் 

400 
திருவள்ளுவரும் திருக்குறளும் 

050 
கிடைக்குமிடம் : 

Sri THYAGARAJA VILASAM 
தியாகராச விலாசம் 

Mahamahopadyaya 
53 , பிள்ளையார் கோவில் தெரு , 

Dr. Swaminathaiyer s Publications 
திருவேட்டீசுவரன் பேட்டை 

53 , PILLAYAR KOIL STREET , 
திருவல்லிக்கேணி , சென்னை - 5 

TRIPLICANE , MADRAS - 5 


DO 


... 


0 . 


6 


316 

கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 
-0-0-0-0-0-06-890-0-0-0-0-0-0-0000-6-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-000-0-0-0-0-0-0000-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-၀၃ 


எமது பாலிஸிதாரர்கள் , நண்பர்கள் , 
ஆதரவாளர்கள் ஏஜண்டுகள் அனைவருக்கும் 

எங்கள் மனமார்ந்த 


வாழ்த்துக்கள் 


000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000 


இந்தியன் மியூசுவல் ஜெனரல் 
இன்ஷ்யூரன்ஸ் சொசைடி லிட் . 


0000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000 


தலைமை ஆபீஸ் : 35 , மௌண்டு ரோடு , சென்னை -2 . 


( நெருப்பு , மோட்டார் , மற்றும் பல விபத்து 

இன்ஷ்யூரன்ஸ்கள் செய்யப்படும் . ) 


விபரங்களுக்குத் தலைமை ஆபீசுக்கு எழுதவும் 


oooo00000 

000000000000000000000000000000000000000000000000000000000000 


வெளியீட்டு விழா மலர் 


317 


INDO EUROPEAN 


has always stood for quality service and versatality . 
Even in these days of severe import restrictions , 
we are in a position to supply you most of your 
requirements of printing and allied machinery and 
equipment ; besides a number of them being manu 
factured by us to the highest standard 


INDO EUROPEAN 
MACHINERY COMPANY PRIVATE LTD . , 


Sir P. M. Road , 


Chandni Chowk , 


9 , Mount Road , 


5 , Bentick St. , 
CALCUTTA 


BOMBAY - 1 


DELHI - 6 


MADRAS - 2 


318 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


எங்கள் புதிய நூல்கள் 


அ . சீநிவாசராகவன் 

மகா மேதை பீர்பால் 
நிழல் 

150 

சரஸ்வதி ராம்நாத் 100 
இலக்கிய மலர்கள் 

250 திங்களோ திங்கள் - குணசேகரன் 100 
குருதேவரின் குரல் ( அச்சில் ) 

சரத்சந்திரர் 
புது மெருகு 

( அச்சில் ) பள்ளி நட்பு 

4 25 
சிந்தாமணிச் செல்வம் 

அன்பு உள்ளம் 

175 
- த . ஏ . ஞானமூர்த்தி 250 

250 

தூய உள்ளம் 
வித்தகர் வாழ்க்கை 

சந்தியா 

300 
மா . ரா . போ . குருசாமி 200 புயல் ஓய்ந்தது 

400 
ஏ . எஸ் . ராகவன் அனுபமா 

250 
உணர்வின் விழிப்பு 

ஹேமா 

275 
275 
உயிர் நோன்பு 

250 
300 

பழிக்குப் பழி 
மனிதன் 

( அச்சில் ) 

அரசு நாராயணசுவாமி 
நச்சுமலைக் காடு - பூவண்ணன் 200 மேக்பத் 

300 
மர்மமாளிகை - விமலா ரமணி 175 பிணிதீர்க்கும் பெருமான் 

150 
மெர்க்குரி புக் கம்பெனி 
( போன் : 4228 ) ராஜ வீதி , கோயமுத்தூர் . 


ooooooooo 


மிகுந்த திருப்தி தரக்கூடிய அழகிய வேலைத் திறன் மிக்க 

பொன் வைர நகைகளுக்கு 


“ P. A. R. " சீல் 


நம்பிக்கையானவை 


P. A. ராஜீ செட்டியார் & பிரதர் 

ஸ்வர்ண மாளிகை 
கோயமுத்தூர் - 1 . 


தந்தி : ராஜா . 


தபால் பெட்டி : 139 . 


போன் : 2668 . 


Tooooo 


ooooooo 


வெளியீட்டு விழா மலர் 


319 


oooooooooooooooooo 


000000ome 


தலைசிறந்த தமிழ் ஆராய்ச்சி நூல்கள் 


பேராசிரியர் S. வையாபுரிப் பிள்ளை 
இலக்கிய உதயம் 

( இரண்டு பகுதிகள் ) 7-50 
காவிய காலம் 

5-50 
இலக்கிய மணிமாலை 

3-50 
கம்பன் காவியம் 

3-00 
தமிழர் பண்பாடு 

3-00 
இலக்கிய விளக்கம் 

2-00 
அகராதி நினைவுகள் 

1-75 
திராவிட மொழிகளில் ஆராய்ச்சி 1.00 
History of Tamil Language 
and Literature 

4-75 


சாமி . சிதம்பரனார் 
ஆழ்வார்கள் அருள்மொழி 

2.50 
தேவாரத் திருமொழிகள் 

2-50 
சங்கப் புலவர் சன்மார்க்கம் 

2-50 
மணிவாசகர் - மூலர் மணிமொழிகள் 2-50 
வள்ளுவர் காட்டிய வைதிகம் 1-25 
நாலடியார் - பாட்டும் உரையும் 3-50 

கு . அழகிரிசாமி 
லக்கியச் சுவை 

2-25 
இலக்கியத் தேன் 

2-25 
இலக்கிய அமுதம் 

2-25 
இலக்கிய விருந்து 

2-25 


தமிழ்ப் புத்தகாலயம் 
393 , பைகிராப்ட்ஸ் ரோடு , சென்னை - 14 


200000 


IN 


* 


INNNN 


DISIOIC 


வை . மு . கோபாலகிருட்டிணமாசாரியர் பதிப்புக்கள் 
கம்பராமாயணம் : ஆறு காண்டங்கள் ( 7 வால்யூம் ) மூலம் , பதவுரை , விசேட 

வுரை , இலக்கணக்குறிப்புகள் , பாடபேதங்கள் , அரும்பொருள் விளக்கம் 
இவைகளுடன் கூடியது . 

( Set ) ரூ.6000 
வில்விபாரதம் : பத்துப்பருவங்கள் ( 7 வால்யூம் ) மூலம் , மிக எளிய பதவுரை , 

விசேடவுரை , இலக்கணக் குறிப்புகள் , கதைச் சந்தர்ப்பங்கள் , அரும் 
பொருள் விளக்கம் , அபிதான சூசிகையகராதிகளுடன் கூடியது . 

ரூ .2900 
திருக்குறள் : மூலம் , பரிமேலழகர் உரை , பரிமேலழகருரைக்கு விளக்கமான 
குறிப்புரை இவைகளுடன் கூடியது . 

ரூ . 

8 50 
பத்துப்பாட்டு : மூலம் , பதவுரை , விசேடவுரை , ஆராய்ச்சியுடன் . 850 
தண்டியலங்காரம் : பொதுவியல் , பொருளணியியம் மூலமும் பழைய வுரையும் . 

200 
மற்றும் பல புத்தகங்களும் . 
கிடைக்குமிடம் : 

வை . மு . நரசிம்மன் 
வை . மு . கோபாலகிருட்டிணமாசாரியர் கம்பெனி 

17 , தெளிசிங்கப்பெருமாள் கோயில் தெரு , 

திருவல்லிக்கேணி , சென்னை -5 . 


th 


320 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


திருநெல்வேலி மாவட்டக் கூட்டுறவு விநியோக 
கொள்முதல் விற்பனைச் சங்கம் லிமிடெட் , 

0-961 , தூத்துக்குடி 


தலைமைக் காரியாலயம் : 
134 , பெரிய காட்டன் ரோடு , தூத்துக்குடி 


செலுத்தப்பட்ட பங்குத்தொகை 
க்ஷேம ( காப்பு ) நிதி 
இதர சேமிப்புகள் 


ரூ.2,43,609/ 
. 
ரூ .4,24,653 / 
ரூ.7,06,160 / 


கிளைகள் : 


திருநெல்வேலி , சங்கரநயினார் கோவில் , கோவில்பட்டி , தென் 
காசி , அம்பாசமுத்திரம் , நான்குநேரி , திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் . 

மாவட்டத்திலுள்ள எல்லா இணைக்கப்பட்ட பிரதம கூட்டுறவு 
சங்கங்களுக்குத் தேவையான பொருள்களை விநியோகம் செய்யும் மொத்த 
கூட்டுறவு ஸ்தாபனம் . 

அரிசி , சர்க்கரை , காப்பிக்கொட்டை , ஜவுளி , பலசரக்கு முதலியவை 
களின் மொத்த வியாபாரம் . 
சர்க்கார் இரசாயன 

இரசாயன உரம் வைத்திருப்பவர்கள் ( ஸ்டாக்கிஸ்ட் ) 
மொத்த சில்லரை விற்பனையாளர்கள் ( wholesaler - cum - retailers ). 

சர்க்கார்க் கைத்தொழில் நிலையத்திலிருந்து தயாரிக்கப்படும் 
பாதரட்சைகளின் விநியோகஸ்தர்கள் . 

சர்க்கார்க் கதர் விற்பனையாளர்கள் . 

திருச்செந்தூர் " செந்தில்வேல் " கூட்டுறவுக் குடிசைக் கைத் 
தொழில் தீப்பெட்டித் தொழிற்சாலையில் உற்பத்தியாகும் தீப்பெட்டிகளுக்கு 
ஏகபோக விநியோகஸ்தர்கள் . 

கூட்டுறவு சேவையே எமது லட்சியம் " 


திரு . ஏ . பி . ஸி . வீரபாகு , பி.ஏ. , எம்.எல்.ஏ. 

தலைவர் . 


திரு . த . முத்து வீரசிகாமணி , பி.ஏ 

செயலாளர் . 
( Co - operative Sub Registrar ) 


OL]SUSAND 


வெளியீட்டு விழா மலர் 


321 


CARBORUNDUM UNIVERSAL 

COATED AND BONDED 


ABRASIVES 


COATED ABRASIVES 


Flint ( Sand ) , Garnet , Emery , Aloxite . 
Silicon Carbide , Rolls , Belts , 
Discs , Converted Shapes , 
Reamstock in paper and cloth , 
Silicon Carbide Waterproof 
Abrasive paper etc. , 


O 


CARBORUNDUM UNIVERSAL have been found to be consistent in quality , 
manufacture a comprehensive range of ensuring quicker stock removal and better 
Coated and Bonded Abrasive products 

finish . 
required by modern industries . 

By constant research and development 

work, and quality control at every stage 
Made by most up - to - date manufac 

of manufacture , Carborundum Universal 
turing methods , under expert supervision , Abrasive products have proved themselves 
using the highest quality raw materials, to be equal to the best manufactured any . 
Carborundum Universal Abrasive products where else in the world . 


BONDED ABRASIVES 


PRODUCT 


BY 


ORUNNIIN 


Grinding Wheels, Segments, 
Cut- off wheels . Sharpening Stones , 

finished and unfinished sticks 
and bricks , floor polishing blocks 

valve grinding compound etc. 


ORONDO 


4 


966-21 


CULO 


CUNI 


UMI 


jar 


CUID 


9 
CARBORUNDUM UNIVERSAL LTD . 

Head office : 
52/53 , JEHANGIR STREET , MADRAS 

Telephone: 2941 ( 8 lines) 
Works : TIRUVOTTIYUR . 


322 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது, 


Telegrams : GLOBEBIRD 


Telephone : 55922 


S. GANESHAM & SON ,, 


Importers , D. S. Licence Holders & Paint Merchants , 


1/44 , VENKATACHALA MUDALI ST . , 

MADRAS - 3 . 


Š 


Stockists for 


CARBORUNDUM UNIVERSAL LTD S 


quality coated abrasives of all kinds : 


Flint ( Sand ) , Garnet , Emery , “ Aloxite " , Silicon Carbide 
Paper and Cloth of every description and Silicon 

Carbide Water Proof Abrasives . 


Stockists for 
M / s . NOBLE PAINT & VARNISH COMPANY ( Private ) LTD . , 

BOMBAY 


Leading Manufacturers of 
“ Lion ” Brand Shellac Varnish ( French Polish ) 

for all the Costly Wooden Furnitures . 


Avaliable at 3 , Venkatachala Mudali St. , 303 , Rasappa Chetty St. , Madras - 3 . 


Visit Our Shop Once 


2828 


myssyyy 


வெளியீட்டு விழா மலர் 


323 


80000000000000000000000000000000000000-000000000000000000000000000000 

எங்கள் சிறந்த வெளியீடுகள் 


450 
375 


350 
300 


புதுமைப்பித்தன் 
புதுமைப்பித்தன் கதைகள் ரூ 
புதிய ஒளி 
அன்று இரவு 
புதுமைப்பித்தன் கட்டுரைகள் 
சித்தி 
வாக்கும் வக்கும் 
மணியோசை 
தெய்வம் கொடுத்த வரம் 
புதுமைப்பித்தன் கவிதைகள் 
சிற்றன்னை 
உலக அரங்கு 
முதலும் முடிவும் 
பளிங்குச் சிலை 
ஆண்மை 
பிரேத மனிதன் 
நாரதராமாயணம் 
நிச்சயமா நாளைக்கு 


சாமி சிதம்பரனார் 
திருக்குறள் பொருள்விளக்கம் 
சிலப்பதிகாரத் தமிழகம் 
மணிமேகலை காட்டும் 

மனித வாழ்வு 
இலக்கியச் சோலை 
பதினெண்கீழ்க்கணக்கும் 

தமிழர் வாழ்வும் 
வடலூரார் வாய்மொழி 
எட்டுத்தொகையும் 

பண்டைத் தமிழரும் 
பத்துப்பாட்டும் 

பண்டைத் தமிழரும் 
தொல்காப்பியத் தமிழர் 
கம்பன் கண்ட தமிழகம் 
பழந்தமிழர் அரசியல் 


300 
300 
300 
250 
175 
150 
150 
150 
150 
125 
125 
125 
100 
100 
100 
100 
100 


300 
300 


300 


250 
2 25 
225 
225 


300 


250 


000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000 


200 
175 


ரகுநாதன் 
பஞ்சும் பசியும் 

350 
புதுமைப்பித்தன் வரலாறு 300 
சிலை பேசிற்று 

250 
ரகுநாதன் கவிதைகள் 

250 
கன்னிகா 

200 
இலக்கிய விமர்சனம் 

200 
சேற்றில் மலர்ந்த செந்தாமரை 

2.00 
மருது பாண்டியர் 

200 
புயல் 

150 
நான் இருவர் 

150 
தெ . பொ . மீனாட்சிசுந்தரனார் 
வள்ளுவரும் மகளிரும் 

300 
அன்பு முடி 

200 
டாக்டர் , துரை அரங்கனார் 
இலக்கியக் கட்டுரைகள் 

250 
கட்டுரை எழுதும் முறை 

250 
இப்சென் நாடகங்கள் 

500 


0000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000008 


100 
100 
075 


S. S. ராமசாமி பிள்ளை 
வானத்தின் வண்ணக் கோலம் 
வான மண்டல யாத்திரை 

(விஞ்ஞானம் ) 
அற்புத மருந்துகள் 

( வைத்திய நூல் ) 
டெலிவிஷன் 
மெண்டலோவ் 

( வெற்றிகண்ட விஞ்ஞானி ) 
புற்று நோய் 
சுகப்பிரசவம் 

அழ . வள்ளியப்பா 
உமாவின் பூனைக்குட்டி 
ரோஜாச் செடி 
அம்மாவும் அத்தையும் 

சரஸ்வதி ராம்னாத் 
ராஜ நர்த்தகி ( சரித்திர நாவல் ) 
வீர சுதந்திரம் 
தேவவிரதன் ( மகாபாரதக் கதை ) 
பலவான் பீமன் 
கொடையாளி கர்ணன் 


150 
150 
150 


400 
350 
100 
075 
075 


ஸ்டார் பிரசுரம் 


66 , பெரிய தெரு , திருவல்லிக்கேணி , 

சென்னை -5 . 


800000 


000000000000000000000000000000000000000000000000000000000000000005 


324 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


எங்கள் நல் வாழ்த்துக்கள் 


தபால் பெட்டி நெ .504 


தந்தி : " மேயர்டிரக் " 


மேயர் அண்டு கோ . , 


இங்கிலீஷ் மருந்து வியாபாரிகள் 
16 , அய்யாபிள்ளை தெரு , பி.டி. மதராஸ் - 3 . 


Telegrams : UNIGEN 


UNITED INDIA 


Telephone : 21378/9 


A House of 


STRENGTH ! SECURITY !! SERVICE !!! 

Transacts 

FIRE MARINE MOTOR 
and other classes of miscellaneous Accident Insurance Business 


The United India Fire & General Insurance Co. , Ltd. , 

BOMBAY LIFE BUILDINGS 9 , BROADWAY , MADRAS - 1 . 


.. 


Branches : 
BOMBAY , NEW DELHI , PATNA , UJJAIN , CALCUTTA , MANGALORE , VIJAYAWADA , 

BANGALORE, COIMBATORE AND HYDERABAD . 
COLOMBO , SINGAPORE , KUALA LUMPUR , PENANG , HONGKONG , DJAKARTA .. 


M. Ct . Muthiah ,, 

Chairman . 


T. S. Muthuswami , M.A. , B.L. , 

General Manager . 


வெளியீட்டு விழா மலர் 


325 


8 ================================= 8 


அச்சக 
க அன்பர்களுக்கு 

ஓர் நற்செய்தி 


எங்களிடம் தயாராகும் மெஷின்கள் 


a . 18 " 24 " 30 " பேப்பர் 

கட்டிங் மெஷின் 
ட்ரெடில் பர்பரேடிங் மெஷின் 
புரூப் பிரஸ்கள் 
. போர்டு கட்டிங் மெஷின் 
. பன்ச் கட்டிங் மெஷின் 

ரவுண்ட் கார்னர் மெஷின் 
ரப்பர் ஸ்டாம்ப் மெஷின் 
லெட் , ரூல் & 

மைட்ரிங் மெஷின் 
காலண்டர் ரிம்மிங் மெஷின் 
. பேக்கிங் மெஷின்- மற்றும் 


பர்பரேடிங் மெஷின் 


பேப்பர் கட்டிங் மெஷின் 


கண்ணைக் கவரும் பலவிதமான தமிழ் , தெலுங்கு , இந்தி , மலையாளம் , 
ஆங்கிலம் முதலிய எழுத்துக்களும் அழகாகவும் நெடுங்காலம் 

உழைக்கக்கூடியதாகவும் தயாரிக்கப்பட்டவை 


உங்களது தேவைக்கு எழுதுங்கள் 


தி மதராஸ் டைப் பவுண்டரி 


38 , ஜோன்ஸ் தெரு , மதராஸ் - 1 . 


BEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEEZUS 


326 


கழகத்தின் ஆயிர்த்தெட்டாவது 


PHONE : 3610 


C. R. நடராஜன் & சன் , 


புஸ்தகம் & ஸ்டேஷனரி வியாபாரிகள் 
பெரிய கடை வீதி , கோயமுத்தூர் - 1 . 


எல்லா விதமான எலிமென்டரி , ஹைஸ்கூல் , காலேஜ் , லைப்ரரி 
புஸ்தகங்கள் , பள்ளிக்கூடங்களுக்கும் , ஆபீஸ்களுக்கும் 
வேண்டிய ஸ்டேஷனரி சாமான்கள் , நோட் 
புஸ்தகங்கள் மொத்தமாகவும் 
சில்லரையாகவும் 
கிடைக்கும் . 


cal 


ooo 


செல்வி பதிப்பகத்தின் சிறந்த நூல்கள் 


ரவீந்திர நாத தாகூர் 


ரூ 


கீதாஞ்சலி 
சாதனா 


150 
350 


இரா . சாரங்கபாணி , எம்.ஏ. , 
திருக்குறள் உரை வேற்றுமை 
அறத்துப்பால் 

400 
- பொருட்பால் 

700 
- காமத்துப்பால் 

( விரைவில் வெளிவரும் ) 
டாக்டர் , வ . சுப . மாணிக்கம் , 

M.A. , M.O.L. , Ph.D. , 
கொடை விளக்கு 

150 
இரட்டைக் காப்பியங்கள் 

600 
தொல்காப்பியப் புதுமை 

250 


சிறுவர் இலக்கியம் 
குழந்தைப் பாடல்கள் 
நட்சத்திரக் குழந்தை 
சூரப் புலி 
விடுகதைக் களஞ்சியம் 
வேள் பாரி ( வில்லுப் பாட்டு ) 


150 
100 
100 


200 
050 


செல்வி பதிப்பகம் 
புத்தகம் வெளியிடுவோர் விற்பனையாளர் 

காரைக்குடி - 1 . 


327 


வெளியீட்டு விழா மலர் 


Colour 


BLOCKS 


MOC 
A 


Phone .... 


21902 


M.C.APPASAWMY CHETTY & CO 


MADRAS - 1 . 


14 JONES St , MANNADY , 


328 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


1961 - ஆம் ஆண்டில் சென்னை அரசாங்கப் பரிசு பெற்ற 

எங்கள் வெளியீடுகள் 


ரூ . காசு 


1. தேரோட்டி மகன் ( நாடகம் ) 

பி . எஸ் . ராமையா 


200 


450 


2. நாமிருக்கும் நாடு ( தென்னிந்திய வரலாறு ) 

--Dr. மு . ஆரோக்கியசாமி 
3. தென்னிந்தியப் பயிர்கள் 

--V . T. சுப்பையா முதலியார் 


1200 


முன் ஆண்டுகளில் சென்னை அரசாங்கப் பரிசு பெற்ற 

எங்கள் வெளியீடுகள் 


1 25 


4. பவள மல்லிகை - கி . வா . ஜகந்நாதன் 
5 . வாடா மலர் ( நாவல் ) - மாயாவி 


250 


262 


6. பிரேம கீதம் -- அனுத்தமா 
7. ஒலிபரப்புக் கலை - சோ . சிவபாதசுந்தரம் 


600 


( பாராட்டுப் பெற்ற நூல் ) 
8 . கன்னித் தமிழ் - கி . வா . ஜகந்நாதன் 


400 


விவரங்களுக்கு : 


அமுத நிலையம் பிரைவேட் லிமிடெட் 


தபாற்பெட்டி 1457 


சென்னை -18 . 


வெளியீட்டு விழா மலர் 


329 


10INE 


- 


₹ 44 


COLOUR 
BENCILS 


ஸ்பெக்ட்ரம் 


கலர் 
பென்ஸில்கள் 
சிறுவர்களுக்கு ட்ராயிங் மேப்ட்ராயிங் வரைவதற்கு 

மிகவும் அவசியமானவை 
. பல்வேறு கலால் உளது 


தயாரிப்பாளர்கள் 


தி மதராஸ் பென்ஸில் பாக்டரி 


மதராஸ்- 21 


42 


330 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


JAI DAYAL KAPUR & SONS 

PRIVATE LTD . 


CHAWRI BAZAR 


:: DELHI 


. : 


PHONE : 24679 


Direct Importers of 


ALL KINDS OF PAPERS , STATIONERY , PRINTING MACHINERY & MATERIALS 


Agents in DELHI , U. P. & PUNJAB for RAINBOW INK & VARNISH CO . , LTD . 
Agents in DELHI , KANPUR , AMRITSAR , LUCKNOW for 
WIGGINS TEAPE & ALEX PIRIE ( EXPORT ) LTD . , LONDON . 


Makers of High Grade Papers -- CHARLES MORGAN & CO . , LTD . 

Aldgate House , Mansell St. , London - 1 . 


Branches : 


M / S JAL DAYAL KAPUR & SONS PRIVATE LTD . 
No. 2 Anderson Street , MADRAS - 1 . 


PHONE : 21738 


M / S JAI DAYAL KAPUR & SONS PRIVATE LTD . 
17 , Kuru Bazar , AMRITSAR 


M / S JAI DAYAL KAPUR & SONS PRIVATE LTD . 
Kasturba Gandhi Rd . ( Birhana Rd . ) KANPUR , U. P. 


PHONE : 3662 


M / S JAI DAYAL KAPUR & SONS PRIVATE LTD . 
Gwynne Road ( Aminabad ) , LUCKNOW 


PHONE : 4567 


M / S JAI DAYAL KAPUR & SONS PRIVATE LTD . 
24 Shamshet Street , 1st Floor , BOMBAY - 2 . 


PHONE : 39567 


வெளியீட்டு விழா மலர் 


331 


அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி 
பகவன் முதற்றே உலகு . 


முதுமொழி பலவில் தனிப்பெரும் மொழியாம் 

தமிழ்மொழியின் தனிச்சிறப்பை 
சுருங்கச் சொல்லி விளங்கவைப்பது தமிழ்மறை 


நவீன முறையில் தயார் செய்யப்பட்டு , கவர்ச்சியும் , வனப்பும் , 
உறுதியும் ஒருங்கே அமைந்து , தமிழ் மக்கள் 

யாவராலும் விரும்பப்படுவது 


எமது 


" காவேரி , " பவானி , " வள்ளி , 

“ மணிமேகலை , " கண்ணகி " 


ஆகிய தமிழ் எழுத்துக்கள் 


மேற்படி எழுத்துகளுக்கு தமிழன்பர்களின் 

ஆதரவை நாடும் 


நார்ட்டன் அண்டு கம்பெனி 


சூளை , மதறாஸ் 7 


332 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


YA 


For school text books and Library 

books by authors of 


repute 


please contact 


PALANIAPPA BROTHERS 

TRICHY - 2 . 


MADRAS - 5 


:: 


வெளியீட்டு விழா மலர் 


333 


& 


2222222222121212121212121212122ZZZR22523322 


With the best compliments of 


THE UNION COMPANY 
( MOTORS ) PRIVATE LIMITED 


Distributors of 


STANDARD CARS 


MADRAS 


OOTY 


KREEEEEEE22 / 

EBEELZEEEEEREEEEEEEEEEE ; 


334 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


Estd : 1941 


Phone : 2650 


VOORA AUDISESHU CHETTY 

Importers & Wholesale Paper Merchants 

4/59 , Badrian Street , Madras - 1 . 


Distributors & Stockists of : 
TITAGHUR PAPER MILLS CO . , LTD . , Calcutta 
BENGAL PAPER MILLS CO . , LTD . , Calcutta 
PUNALUR PAPER MILLS LTD . , Punalur 
MYSORE PAPER MILLS LTD . , Bhadravathi 


gooooooooo0000000000000-00000000000000000000 

C. SANJEEVI CHETTY & CO . 


000000000000000 


56 , Bun der Street 


gooooo00000000 


Telephone : 21688 . 


MADRASI 


Boor 000000 

000000000000000000000000000000000 


00000000 
: 
00000 


0000000 


၀၀၀၀၀၀၀၀၀၀၀၀၀၀၀၀၀၀၀၀ 
indian & Imported 

Papers , 
Boards & Stationery 


8000000s Stockists oooo 


100000000000000 


& 0000000000000000000000000008 


வெளியீட்டு விழா மலர் 


335 


கவிஞர் பதிப்பகம் 


புத்தகம் வெளியிடுவோர் & விற்பனையாளர்கள் 
241 , ராஜ வீதி : : கோயமுத்தூர் 

( போன் : 2324 ) 


ஆரம்பப்பள்ளி முதல் கல்லூரி வரை எல்லா வகுப்புகளுக்கும் தேவையான 

கல்வி நூல்களும் , சங்ககால இலக்கியங்களிலிருந்து தற்கால 
நவீனங்கள் வரை எல்லா அறிவு நூல்களும் கிடைக்கும் 

நம்பிக்கையான ஒரே நிலையம் 

கவிஞர் பதிப்பகம் 
கல்வி நிலையங்களுக்கும் , நூல் நிலையங்களுக்கும் தக்க கழிவு தரப்படும் . 

உரிமையாளர் : 
நாமக்கல் , இரா . அமிர்தலிங்கம் , 
S / o நாமக்கல் கவிஞர் M. I. G. 


EctoECEOro 


தந்தி : New Types 

டெலிபோன் நம்பர் 86729 
அச்செழுத்துக்கள் , சிறந்த நுண்பதிவுப் படம் ( ஆப்டோன் ) 

கோடு , மூவண்ணப் பிளாக்குகள் செய்வோர் 


EOEC 


புதிய ஆங்கில அச்செழுத்துக்கள் 
புதிய தமிழ் அச்செழுத்துக்கள் 
புதிய தெலுங்கு அச்செழுத்துக்கள் 

தயாரிப்பதில் தலைசிறந்தவர்கள் 


ICICITICITOEOESIDEOHIDIOS 


அன்புகூர்ந்து தொடர்புகொள்ளவும் : 


TranKIMER 


நியூடன் டைப் பவுண்டரி 


754/55 , திருவல்லிக்கேணி ஹை ரோடு , சென்னை -5 . 


உடனுக்குடன் செய்தலே எங்கள் உயர்ந்த கொள்கை . 


ht 


1101 


336 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


எங்கள் இனிய வெளியீடுகள் 


ரூ .1500 


ந 


500 


300 


3 00 


உலக சரித்திரம் - நேருஜி 

தமிழாக்கம் : ஒ.வி. அளகேசன் 
சுய சரிதை - நேருஜி 

தமிழாக்கம் : ஜெயா அருணாசலம் , B.A. 
கம்பராமாயணம் - பால , அயோத்யா , ஆரண்ய காண்டங்கள் 

மே . வீ . வேணுகோபாலப் பிள்ளை 
கம்பராமாயணம் - கிஷ்கிந்தா , சுந்தர காண்டங்கள் 
பஞ்சதந்திரப் பாடல்கள் 
நளவெண்பா 
கலிங்கத்துப் பரணி 

ஆ . முத்துசிவன் 
நான் கண்ட காந்தி - லூயி பிஷர் தமிழாக்கம் : டி . ஆர் . அருணாசலம் 
காந்திஜி வாழ்க்கையில் 

ஜி . இராமச்சந்திரன் 
ரசமான சம்பவங்கள் 

தமிழாக்கம் : டி . ஆர் . அருணாசலம் 
சாகுந்தலம் மேகதூதம் 

க . சந்தானம் 
ஸ்ரீமத் பகவத் கீதை 


GGGGGG 


2 25 
300 


300 


200 


ரூ .150 


300 


ரூ . 


200 


புதிய வெளியீடுகள் 


400 


400 


க 


400 


750 


நமது தலைவர்கள் 
விந்தை மனிதர் நேரு ! 
மேல்நாட்டுத் தத்துவ வரலாறு 
அரசியல் கோட்பாடுகள் 
அரசியல் அமைப்புகள் 
அம்பிக்கு விஞ்ஞானம் 
கட்ட பொம்மு 
தேவியின் கடிதங்கள் 
சிறந்த சிறுகதைகள் 
ருசியான சமையல் 


750 


பி . டி . தாண்டன் 

.டி . தாண்டன் 
டி . எம் . பி . மகாதேவன் 
என் . ஜே . ராஜகோபால் 
என் . ஜே . ராஜகோபால் 

சித . இராமனாதன் 
தி . நா . சுப்பிரமணியன் 

வசுமதி ராமசாமி 

ஜாக்லண்டன் 
கே . ருக்மணி அம்மாள் 


ரூ .500 


3 00 


500 


400 


. 


150 


புக்ஸ் ( இந்தியா ) பிரைவேட் லிமிடெட் 

135 , பவழக்காரத் தெரு , சென்னை -1 . 


வெளியீட்டு விழா மலர் 


337 


திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தின் ( லிமிடெட் ) 

எல்லா நூற்களும் 
மற்றும் பிற தமிழ்ப் பதிப்பாளர்களின் 

நூற்களும் 
எங்களிடம் எப்பொழுதும் கிடைக்கப்பெறும் 


சைவசித்தாந்தப் புத்தக நிலையம் 

( கழக மதுரை மாவட்ட விற்பனையாளர்கள் 
51 , திண்டுக்கல் சாலை 

மதுரை -1 . 


உரிமையாளர் : 


திரு . P. சண்முகம் . 


43 


338 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


எங்கள் மலிவுப் பதிப்புகள் 


ராஜாஜி 
பக்தி நெறி 
வியாசர் விருந்து 
ராஜாஜி கதைகள் 
சக்கரவர்த்தித் திருமகன் 
கண்ணன் காட்டியவழி 
கற்பனைக் காடு 
வள்ளுவர் வாசகம் 
ராஜாஜி பேசுகிறார் 


100 
150 
150 
150 
100 
100 
100 
150 


பக்திவயல் பௌராணிகர் 
அனுபவ ஆங்கில வைத்தியம் 
திருக்குறள் பரிமேலழகர் உரை 
பாரதியார் கவிதைகள் 
சமையல் கலை சீதாலட்சுமி 
ஈசாப் கதைகள் 
மாணவருக்கு காந்திஜி 
பெண்களுக்கு 
தமிழ் வைத்தியம் 


200 
150 
200 
175 
100 
150 
150 
150 
100 


எங்கள் சிறந்த 

சிறந்த வெளியீடுகள் 


600 
400 


ராஜாஜி 
பாற்கடல் 
ஆற்றின் மோகம் 
காலச் சக்கரம் 
பித்தளையும் பொன்னும் 
பிள்ளையார் காப்பாற்றினார் 
ராஜாஜி பேசுகிறார் 


200 
175 
150 
175 
150 
450 


500 


| 
lo 
||| 


500 


1250 
750 
175 
2000 


350 


கல்கி 
அலை ஓசை 
பார்த்திபன் கனவு 
மோகினித் தீவு 
அமரதாரா 

ஆனந்தி 
மலைச்சாரல் மாதவி 

கி . ராஜேந்திரன் 
பொங்கிவரும் பெருநிலவு 
நெஞ்சில் நிறைந்தவள் 
மோகனப் புன்னகை 


மாயாவி 
கண்கள் உறங்காவோ ? 
மதுராந்தகியின் காதல் 

ஏ . பி . நாகராஜன் 
மாமல்லபுரத்தில் 

மங்கையும் சிற்பியும் 

ரா . ஆறுமுகம் 
பொன்வண்டு 

எஸ் . எஸ் . வாசன் 
ஆனந்த சுந்தரம் 

ஆக்கூர் அனந்தாச்சாரி 
காந்திஜி காட்டியவழி 

சுத்தானந்த பாரதியார் 
வாழ்வுக்கலை 
தீபஜோதி 
வீரத்தேவன் 
சந்தனத்தேவன் 
வீரக்கனல் 
சிரிப்பில் விளைந்த நெருப்பு 
அமரகவி தாகூர் 
பக்தி வயல் 

பௌராணிகர் 

சீதாலட்சுமி 
குழந்தை வளர்ப்பு 
சுதா ரமேஷ்சந்திரதத்தர் 


200 


600 


750 
1000 
350 


450 
350 
200 
200 
275 
200 
250 


எஸ் . வி . ராஜகோபால் 
தேன்கூடு 


750 


450 


டால்ஸ்டாய் 
போரும் அமைதியும் 


750 


200 
500 


பாரதி பதிப்பகம் 


தியாகராயநகர் , சென்னை -17. 


வெளியீட்டு விழா மலர் 


339 


தமிழகத்தின் தலைசிறந்த அறிஞர்களின் 

அறிஞர்களின் நூல்களைத் 
தொடர்ந்து வெளியிடும் நல்வாய்ப்புப் பெற்ற நிலையம் 


அறிஞர் சி . என் . அண்ணாதுரை 
பன்மொழிப் புலவர் கா . அப்பாத்துரை 

மு . அருணாசலம் 
பேராசிரியர் க . அன்பழகன் 

ஏ . வி . பி . ஆசைத்தம்பி 
டாக்டர் . மு . ஆரோக்கியசாமி 
டாக்டர் மா . இராசமாணிக்கனார் 

செ . கணேசலிங்கம் 
கலைஞர் மு . கருணா நிதி 
முதலமைச்சர் கு . காமராஜ் 

ம . ரா . போ . குருசாமி 
குன்றக்குடி அடிகளார் 

மு . கோவிந்தசாமி 
பேராசிரியர் ந . சஞ்சீவி 

ஈ . வி . கே . சம்பத் 
மா . சு . சம்பந்தம் 
வ . உ . சிதம்பரனார் 

ரா . சீனிவாசன் 
கே . பி . சுந்தரம் ஜி . ஸி . டி . 

சோமலெ 

சோமு 
ஜீவபந்து டி . எஸ் . ஸ்ரீபால் 
பேராசிரியர் அ . ச . ஞானசம்பந்தம் 

ரசிகமணி டி . கே . சி . 

தம்பி சீனிவாசன் 

தில்லை வில்லாளன் 
கவிமணி தேசிகவிநாயகம் பிள்ளை 
டாக்டர் . மொ . அ . துரை அரங்கனார் 

பெ . தூரன் 


டாக்டர் . பா . நடராசன் 
பகவதி ஜெயராமன் 
பேராசிரியர் அ . கி . பரந்தாமனார் 
பேராசிரியர் அ . மு . பரமசிவானந்தம் 
தனிநாயக அடிகளார் 
புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் 
சி . பாலசுப்பிரமணியம் 
புலவர் குழந்தை 
புலியூர்க் கேசிகன் 
பூவண்ணன் 
தமிழ்க்கடல் மறைமலையடிகளார் 
டாக்டர் வ . சுப . மாணிக்கம் 
கவிஞர் முடியரசன் 
கே . ஜி . இராதாமணாளன் 
டாக்டர் ராஜம்மாள் பி . தேவதாஸ் 
கு . ராஜவேலு 
ராஜாஜி 
டாக்டர் . மு . வரதராசனார் 
குழந்தைக் கவிஞர் அழ . வள்ளியப்பா 
முத்தமிழ்க் காவலர் 

கி . ஆ . பெ . விசுவநாதம் 
விபுலானந்த அடிகள் 
ஆர் . வெற்றிச் செல்வி 
ஆராய்ச்சிப் பேராசிரியர் மயிலை சீனி 

வேங்கடசாமி 
மகாவித்துவான் 

மே . வீ . வேணுகோபாலப் பிள்ளை 
பேராசிரியர் எஸ் . வையாபுரிப்பிள்ளை 


ஆகியோரின் நூல்களையும் பிற நூல்களையும் தொடர்ந்து வெளியிடுகிறோம் 


பாரி நிலையம் 


59 , பிராட்வே , சென்னை -1 


340 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


============================= 8 


எங்கள் நல்வாழ்த்துக்கள் 


ஆங்கிலம் , தமிழ் , தெலுங்கு 
ஆகிய மொழிகளில் பலவிதமான 
அச்செழுத்துக்கள் தயாரிப்போர் 


221222121212121222222222222-222-222212222222222222222 


P. முனுசாமி முதலியார் & சன் , 


ஜெய் ஹிந்த் டைப் பவுண்டரி , 
26 , வடமலைமேஸ்திரி தெரு , சென்னை -1 . 

( தொலைபேசி : 4034 ) 


EE =============================== 
8 


வெளியீட்டு விழா மலர் 


341 


ᎾᎾᎾᎾᎾ 


0000000od 


00000000000 


000000000 


oo00000 


oo0o000000000ooooooooooooong 8000000000000000000000000000000003 
இன்ப நிலையத்தின் 

ரூ.காசு 
இணையற்ற நூல்கள் 

புலவர் அகராதி 3 00 
தமிழரசுக் கழகத் தலைவர் 
ம . பொ . சி . எழுதியவை 

மனைவியின் கடமை 2 50 
தமிழா , ஆங்கிலமா ? 

150 
தமிழும் கலப்படமும் 

100 
வீரக் கண்ணகி 

250 வாழ்வதற்கு வழி 250 
பெ . தூரன் எழுதியவை 
மின்னல் பூ 

300 

பெயரும் புகழும் 250 
காதலும் கடமையும் 

150 

எலைட் அகராதி 
" லஷ்மி " எழுதியவை 
பெண் மனம் 

350 

ஆங்கிலம் - தமிழ் 10 00 
குழந்தை வைத்தியம் 

325 
“ சோம . லெ . எழுதியவை 
நெய்வேலி 

300 
பல்சுவைக் கட்டுரைகள் 

200 
நாமக்கல் கவிஞர் எழுதியவை 
திருக்குறள் புது உரை 

600 
கம்பரும் வால்மீகியும் 

400 

K. S. சுவாமிநாதன் 
எம் . கல்யாணி எழுதியவை 
தாய்மையும் , குழந்தை வளர்ப்பும் 450 

தலைமையாசிரியர் , 
பெண்களும் ஆரோக்கியமும் 

200 

E. L. பெப்ரீசியஸ் உயர்நிலைப்பள்ளி 
" துமிலன் எழுதியவை 

சென்னை . 
ஏ ...... டாக்ஸி 

300 
புதிய நட்சத்திரம் 

500 
350 

இயற்கை II 062 
பிரபல அறிஞர்களின் கட்டுரைகள் 
தொகுத்தவர் : முல்லை முத்தையா 

III 070 
திருக்குறளின் பெருமை 

350 
தளபதி வ . உ . சிதம்பரனார் 125 

ப 065 
தமிழ்த் தாத்தா உ . வே .சா . 1 75 
தமிழ்ப் பெரியார் திரு . வி . க . 175 

III 075 


மிஸ்டர் சுப்பு 


000000000000000000000000000000000000000000000000000000000000000 


600000000000000000000000000000000000000000000000000000000-00000000 


சமூக நூல் 


. 


N. துரைசாமி முதலியார் 

& கம்பெனி , 
11 , மலையப்பெருமாள் தெரு , 


இன்ப நிலையம் 


சென்னை -1 . 


மயிலாப்பூர், சென்னை - 4 . 


800 

000000000000000000000000000000 


342 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது 


000000000 


ooo 


200 


WOODSCREWS 


MACHINE SCREWS 


Tower Brand 


WELDED CHAINS 


GATE HOOKS & EYES 


SCREWED WIRE PRODUCTS 


FLEXIBLE SHAFT MACHINES 


Sunner - india 


SPEEDOMETER CABLES 


ELECTRIC MOTORS . 


Manufacturers : 


The Southern Industrial Corporation Limited,, 


6 , Armenian Street , Madras - 1 . 


000000000000 


oooooooo 


For all your requirements in 
PAPER , 
PAPER BOARDS 

( Foreign and Indian ) 


& 


BOOK - BINDING CLOTH 


Please Contact : 


M. KRISHNAMACHARI 


PAPER & STATIONERY MERCHANT 

62 , BADRIAN STREET , MADRAS - 1 . 
Telegrams : PAPYRUS 


Telephone : 21771 


G 


G 


வெளியீட்டு விழா மலர் 


343 


எல்லாவித அச்சு வேலை கட்கும் 

சிறந்த இடம் 


பாரி அச்சகம் 


127 , பிராட்வே , சென்னை -1 . 


குறித்த காலத்தில் வேலையைச் செய்து தருவதே 

எங்கள் உயர்ந்த நோக்கம் . 


SUALUUUUN 


SUNNuuN 


NIMAN 


KU 


2 


Ht 


tti 


Ran 


Omaronrmmonmanian 


With the best compliments from 


M / s . JEYAM & COMPANY , 


PAPER MERCHANTS 


43-44 , Anderson Street , Madras - 1 . 


முத்தையா அச்சகம் 


திருவல்லிக்கேணி , சென்னை -5 . 


புத்தகங்களை அழகாக அச்சிட்டு வெளிப்படுத்த எங்களிடம் புதுப்புது வகையான 
அச்செழுத்துக்கள் இருக்கின்றன . குறித்த காலத்தில் 

வேலை செய்து தரப்படும் . 


344 


கழகத்தின் ஆயிரத்தெட்டாவது வெளியீட்டு விழா மலர் 


" மாநகர் மதுரை " 


உலகில் நிலைத்த புகழோடு கலை வளர்த்த பல அழகு நகரங்கள் 
அழிந்துவிட்டன . அவற்றின் பெயரை வரலாறு இன்று பாதுகாத்துப் 
போற்றி வந்தாலும் , அவை கால வெள்ளத்தில் மூழ்கி மறைந்து 
போயின . 

அவற்றைப்போல் அல்லாமல் , பண்டுதொட்டு 
இன்றுவரை மாநகர் மதுரை ஒளியோடு விளங்கி வருகிறது . 


ஆயின் 


சங்கம் நிறுவிச் செந்தமிழ் வளர்த்தது மதுரை. இங்குள்ள 
மீனாட்சி கோயில் கலைக் கருவூலம் ஆகும் . இதன் அழகில் மயங்கார் 
ஒருவரும் இலர் . தமிழர் சிற்ப , கட்டிடக் கலையில் எய்தியிருந்த உயர்வை 
இது பாருக்குப் பறைசாற்றுகிறது . இத்திருக் கோயிலில் உள்ள ஆயிரக் 
கால் மண்டபம் , பொற்றாமரைக் குளம் , இசைத் காண்கள் முதலானவை 
காண்போர் நெஞ்சை யள்ளுவன ; கருத்தைக் கவர்வன . 


பல 


முழு மதியைச் சுற்றி விண் மீன்கள் இருப்பதுபோல் , நீங்கள் 
பார்க்கவேண்டிய 

ஊர்கள் மதுரையைச் சுற்றிலும் 

சுற்றிலும் உள்ளன . 
கொடைக்கானல் , சுருளி அருவி , தேக்கடி ஏரி ஆகிய இயற்கை யெழில் 
கொஞ்சும் இடங்களுக்குச் சென்று வரலாம் . திருப்பரங்குன்றம் , அழகர் 
கோயில் , திருவேடகம் முதலான தலங்களையும் கண்டு மகிழலாம் . 


தென்னிந்தியாவின் ஏதன்சு எனப்படும் மதுரையின் அழகுக்கு 
அழகு செய்வன திருமலை நாயக்கர் அரண்மனையும் , காந்திப் பொருட் 
காட்சிச் சாலையும் ஆகும் . வைகைப் பேரணையும் , நவீன நூற்பாலைகளும் 
மதுரையின் முன்னேற்றத்தை உணர்த்தும் . 


நீங்கள் நல்ல வசதியோடு தங்கியிருந்து மதுரையின் கலையழகைக் 
கண்டு மகிழச் சுற்றுலா விடுதியும் கட்டப்பட்டுள்ளது . 


( தமிழ்நாடு அரசின் செய்தித்துறை நெறியாளர் வெளியிட்டது ) 


அப்பர் அச்சகம் சென்னை -1 , 


